இரண்டாம்‌ பாகம்‌ 


அரு. ராமநாதன்‌ 
மின்னூலாக்கம்‌ : எசல்லா 
பிரேமா 


பிரசுரம்‌ 


35, ஆற்காடு சாலை, 


கோடம்பாக்கம்‌, 
சென்னை 600 024. 
தொலைபேசி 24800325, 24833180 


Fax : 044-4811755 
E-mai! aruram@md2.vsnl.net.in. 


www minnoolakam.blogspot.com 


பிரேமா பிரசுரம்‌ - 331 


முதற்பஇப்பு ஜூலை. 1986 
இரண்டாம்‌ பதிப்பு பிப்ரவரி 1992 
மூன்றாம்‌ பதிப்பு ஏப்ரல்‌ 1999 1952, 
நான்காம்‌ பதிப்பு டிசம்பர்‌ 2004 கமில்‌” 


பதிப்புரிமை வாய்ந்தது 


விலை ரூ. 90/- 
கணிப்பொறி ஏ.ஆர்‌. எண்டர்பிரைசஸ்‌, சென்னை 24. 
வடிவமைப்பு 


அச்சிட்டோர்‌ காரிஸ்‌ ஆப்செட்‌ பிரிண்டர்ஸ்‌,சென்னை . 29. 


கடவுள்‌ வணக்கம்‌ 


“அலங்கலில்‌ தோன்றும்‌, 
பொய்மை அரவு எனப்‌ பூதம்‌ ஐந்தும்‌!” 


- கம்ப நாமாயணம்‌ 


துரை மீனாக்ஷி அம்மன்‌ கோயிலில்‌ 
உச்சிக்கால மணி அடித்தது. பாண்டிய 
நாட்டின்‌ தலை நகரான மதுரையில்‌ 
சோழநாட்டின்‌ நிலப்‌ படைகள்‌ 

்‌ அனைத்தும்‌ வெற்றித்‌ திருவிழா 
கொண்டாடின. வீரபாண்டியன்‌ பதுங்கியிருந்த நெட்டூர்க்‌ 
கோட்டையைத்‌ தவிடு பொடியாக்கி, வீரபாண்டியன்‌ 
மனைவியைச்‌ சிறைபிடித்து வந்த வீரசேகரனை சோழிய 
வீரர்கள்‌ வானளாவ வாழ்த்திக்கொண்டே நகரின்‌ பல 
வீதிகளிலும்‌ சதா அணிவகுத்துச்‌ சென்று 
கொண்டிருந்தனர்‌. கிழவர்களான சோழ ராத 
தந்திரிகளுங்கூட இந்த நிகழ்ச்சியை மாபெரும்‌ வெற்றியாகக்‌ 
கருதினார்கள்‌. ரபாண்டியனிடமிருந்து அவனது 
தேவியோடு, வாழையடி வாழையாகப்‌ பாண்டிய 
வம்சத்திற்குரிய புராதன பொன்முடியையும்‌ அபகரித்து 
வந்து, விக்கிரம பாண்டியனை மழவராயன்‌ 
அரியணையில்‌ அமரவைத்து விரைவில்‌ முடி சட்டுவிழா 
நடத்துவதற்கும்‌ திட்டமிட்டனர்‌. மதுரையில்‌ தாங்கள்‌ 
ஆதரிக்கும்‌ விக்கரம பாண்டியன்‌ கட்சிக்கு எதிராக 
வளர்ந்து கொண்டிருந்த வீரபாண்டியன்‌ கட்சியை 
நிர்மூலமாக்கி விட்டதாகவும்‌; பாண்டிய அரசியலின்‌ 


4 


தலைவிதியில்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ நிரந்தரமான அடிமை 
முத்திரையிட்டு விட்டதாகவும்‌ அவர்களுடைய எண்ணம்‌! 
ஆனால்‌ பாண்டிய மக்களோ, பிறன்‌ மனைவியைச்‌ 
சிறைபிடித்த இந்நிகழ்ச்சியை மாபெரும்‌ அவமானச்‌ 
சின்னமாகவே கருதினார்கள்‌! 


தேவியை வீரசேகரன்‌ சிறைபிடித்து வந்த செய்தி 
காட்டுத்‌ தீ போல்‌ நகரம்‌ முழுதும்‌ பரவிய உடனே, 
ஜனத்திரள்‌ பெருங்கடலின்‌ பேரலைகள்போல்‌, நகரிலுள்ள 
சகல சிறைகளுக்கும்‌ திரண்டு சென்றார்கள்‌. தேவி 
பிராணத்‌ தியாகமோ, மரண தண்டனையோ அடையும்‌ 
முன்‌ கடைசியாக ஒருமுறை அலளைப்‌ பார்த்துவிட 
வேண்டும்‌ என்ற ஆசை பெருவாரியான ஜனங்களுக்கு 
இருந்தது. உலகத்திலே பேரதிசயமான அழகு வாய்ந்தவள்‌ 
என்று கேள்விப்பட்டிருந்த பெண்கள்‌ கடைசிக்‌ 
காலத்திலாவது அந்தத்‌ துர்ப்பாக்கியவதியின்‌ அழகைப்‌ 
பார்த்து விடவேண்டுமென்று ஓடி வந்தார்கள்‌. மதுரைக்குள்‌. 
இரகசியமாக இருந்த வீரபாண்டியன்‌ கட்சியைச்‌ சேர்ந்த 
புரட்சிக்காரர்களோ எப்படியாவது எந்தச்‌ சிறையையும்‌ 
உடைத்து வீரபாண்டியன்‌ மனைவியை விடுவித்துவிட 
வேண்டும்‌ என்று குமுறிக்‌ கொண்டிருந்தார்கள்‌.. 


ஆனால்‌ மதுரையிலுள்ள எந்தச்‌ சிறையிலும்‌ தேவி 
இல்லை என்பதைக்‌ கண்ட அனைவரும்‌ ஏமாற்றத்துடன்‌ 
திரும்பினார்கள்‌. 


வீரசேகரனோ, “நான்‌ வீரபாண்டியன்‌ தேவியான 
திரைலோக்கிய முழுதுடையாளை உயிரோடு 
சிறைபிடித்துவிட்டேன்‌. நம்‌ சோழமண்டலத்து மாபெரும்‌ 
மந்திராலோசனை சகைகூடும்‌ போது அங்கு தேவியைக்‌ 
கொண்டு வந்து நிறுத்தி என்‌ சபதத்திலிருந்து 
விடுபடுவேனாக!'' என்று சோழ அரசாங்கத்தின்‌ 
தலைமைப்‌ பீடத்திற்குத்‌ தகவல்‌ அனுப்பியிருந்தானே 
தவிர, தேவி எந்த இடத்தில்‌ சிறை வைக்கப்பட்ட. ருக்கிறாள்‌ 
என்ற தகவலை மட்டும்‌ தன்‌ நெருங்கிய 
தோழர்களிடங்கூடச்‌ சொல்லவில்லை! 


உண்மையில்‌ ஜனதாதன்‌ மாளிகையில்தான்‌ தேவி 
சிறை வைக்கப்பட்டிருந்தாள்‌. மாளிகையின்‌ மூன்றாவது 


5 


மாடியின்‌ ஒரு மூலையிலுள்ள ஒரு சிறு உக்கிராண 
அறைக்குள்‌ தேவியையும்‌, அலளது குமாரனான 
வீரகேரளனையும்‌. அவர்களுக்குப்‌ பாதுகாவலாகச்‌ 
சிவகாமியையும்‌ வைத்து வெளியே கதவைச்‌ சாத்தி ஒரு 
பெரிய பூட்டுப்‌ போட்டுப்‌ பூட்டி வைத்திருந்தான்‌ 
ஜனநாதன்‌. அனால்‌ மாளிகையைச்‌ சுற்றி ஒரு காவலும்‌ 
இல்லை; மாளிகைக்குள்ளேோ ஒர்‌ ஈ காக்கைகூட இல்லை. 
யாருக்கும்‌ சந்தேகம்‌ ஏற்படக்கூடாது என்பதற்காகத்‌ 
தெருவாசல்‌ கதலை வழக்கத்திற்கு அதிகமாகவே திறந்து 
வைத்திருந்தான்‌ ஜனநாதன்‌. 


அவனுடைய மாளிகைக்குள்‌ தான்‌ தேவி இருப்பானா 
என்று சோழிய யானைப்‌ படைத்‌ தலைவரான கிழவர்‌ 
சம்புவராயருக்கு ஒரு சந்தேகம்‌! அதை ஊர்ஜிதம்‌ செய்து 
கொள்ளும்‌ ஆவலுடன்‌ கிழவர்‌ உடனே ஜனநாதன்‌ 
மாளிகைக்கு வந்தார்‌. 


ஜன நாதனே, மாளிகையின்‌ மூன்றாவது மாடியில்‌, 
பூட்டப்பட்ட அறைக்கு முன்‌, வீரசேகரனோடு மிகச்‌ 
சாவகாசமாய்ச்‌ சொக்கட்டான்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருந்தான்‌. வீரசேகரன்‌ பகடைகள்‌ உருட்டினானே 
தவிர, ஆட்டத்தின்‌ ஒவ்லொரு காயையும்‌ ஜனநாதன்‌ தான்‌ 
நகர்த்திக்‌ கொண்டிருந்தான்‌! 


கிழலர்‌ சம்புவராயரைக்‌ கண்ட ஜனநாதன்‌ 
வழக்கமான விஷமச்‌ சிரிப்புடன்‌, “என்ன பெரியவரே! 
ஏதாவது பெரிய காரியமில்லாமல்‌ நீராக இந்தச்‌ சின்ன 
மனிதன்‌ மாளிகைக்கு வர மாட்டீரே! என்று கேட்டான்‌. 
கிழவர்‌ சம்புவராயர்‌ “திருதிரு” வென விழித்தார்‌. 
பூட்டப்பட்டிருந்த உக்கிரராண அறை அலரது கண்ணை 
உறுத்தவே, “ஜனநாதா! உக்கிராண அறையைப்‌ பூட்டி 
வைத்திருக்கிறாயே! அப்படியென்ன அதனுள்ளே 
இருக்கிறது?” என்று மெல்லக்‌ கேட்டார்‌. 


"அந்த அறையினுள்ளே வீரபாண்டியன்‌ மனைவி 
இருக்கிறாள்‌!" என்று ஜனநாதன்‌ “வெடுக்‌' கென்று 
சொன்னான்‌. 


6 


“இல்லை! பொய்‌ சொல்லுகிறாய்‌! என்னைப்‌ 
போன்றவர்களை ஏமாற்றலேண்டும்‌ என்பதற்காகலே அந்த 
அறைக்கு அவ்வளவு பெரிய புட்டுப்‌ போட்டு 
வைத்திருக்கிறாய்‌! உக்கிராண அறையைத்‌ திறந்து 
பார்த்தால்‌ உள்ளே ஓர்‌ உளுத்தம்பருப்புகூட இருக்காது!” 
என்று சம்புவராயர்‌ சிரித்தார்‌. 


ஜனநாதனும்‌ சிரித்தான்‌! ஆனால்‌ அந்த சிரிப்புக்கு 
என்ன அர்த்தம்‌ என்று வழக்கம்‌ போலவே அந்தக்‌ 
கிழவரால்‌ ஒன்றும்‌ புரிந்து கொள்ள முடியவில்லை. 

“ஜனநாதா! வீரபாண்டியன்‌ மனைவி 
இருக்குமிடத்தை என்னைப்போன்ற சோழ 
அதிகாரிகளுக்குக்கூட தெரியாதபடி: நீயும்‌ வீ ரசேகரனும்‌ 
மறைத்து வைத்திருக்கிறீர்களே? அதிலே உள்ள 
ராஜதந்திரம்‌ என்ன?” என்று மனதைவிட்டுக்‌ கேட்டு 
விட்டார்‌ கிழவர்‌. 


“வீரபாண்டியன்‌ தேவியை நம்‌ வீரசேகரன்‌ சிறை 
பிடித்து விட்டதால்‌, இவன்‌ நம்‌ குலோத்துங்க சோழச்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ அந்தரங்கத்‌ தோழனாகக்கூட 
ஆகிவிடுவான்‌! தேவியை நம்முடைய மாயெரும்‌ 
அரசியல்சபையில்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தித்‌ தன்‌ சபதத்தை 
நிறைலேற்றிவிட்டாலோ, அரசியலில்‌ இலனுடைய 
செல்வாக்கு என்னையும்‌ உம்மையும்‌ விடப்‌ பல மடங்கு 
பெரிதாகிவிடும்‌; இதைப்‌ பழம்‌ பெருச்சாளிகளான நம்‌ 
சோழ அதிகாரிகளால்‌ சகிக்க முடியுமா? இப்போது நம்மில்‌ 
யாராவது தேவியை இரகசியமாய்த்‌ தப்பியோடச்‌ 
செய்துவிட்டால்‌, நம்‌ வீ ரசேகரனுக்கு அரசியல்‌ சபையில்‌ 
மரண தண்டனைதான்‌ காத்திருக்கும்‌! நம்மைவிட 
இன்னொருவன்‌ முந்த விடாமல்‌ பார்த்துக்கொள்வது 
அரசியல்‌ துறைக்குத்‌ தேவையான முதல்‌ அம்சம்‌ 
இல்லையா பெரியலரே!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“ஜனநாதா! உன்னுடைய குரூரமான 
உபதேசத்தையெல்லாம்‌ உன்‌ அருமைச்‌ சிஷ்யனோடு 
மட்டும்‌ வைத்துக்கொள்‌!” என்று கிழவர்‌ சம்புலராயர்‌ 
கோபமாய்‌ எழுந்தார்‌. 


ச்‌ 


“எங்கே, கோயிலுக்கா!" என்று கேட்டான்‌ ஜனநாதன்‌. 
“ஆமாம்‌! நீயும்‌ வரவிவ்வையா2" 


“எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால்தான்‌ நான்‌ 
கடவுளைக்‌ கும்பிடப்‌ போவேன்‌! அடிக்கடி போய்‌ 
அநாவசியமாக யாருக்கும்‌ நான்‌ தொந்தரவு 
கொடுப்பதில்வை!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“இன்றிரவு நம்‌ வெற்றி விழாவை முன்னிட்டு 
ஆலயத்தில்‌ மாபெரும்‌ பூஜை நடக்கப்‌ போகிறது!" 


“பெரியவரே! நம்முடைய சோழ நாட்டிலே நம்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ அரண்‌ மனையிலே, கம்பர்‌ ராமாயணம்‌ 
பாடும்போது நாம்‌ இங்கே பாண்டிய நாட்டில்‌ பிறன்‌ 
மனைவியைச்‌ சிறை பிடிக்கிறோம்‌! ஆனால்‌ கடவுளுக்கு 
ஏதாவது பூஜை நடத்திவிட்டால்‌ எந்தப்‌ பாபச்செயலும்‌ 
மாபெரும்‌ புனித இலட்சியமாக மாறிவிடும்‌ இல்லையா?... 
தம்‌ நாட்டிலிருந்து ஆயிரத்தெட்டு வைதிகர்களை 
வரவழைத்துப்‌ புரியாத பாஷையில்‌ பூஜை நடத்தும்படி. 
நான்தான்‌ தம்‌ சோழ அரசாங்கத்திற்கு யோசனை 
சொன்னேன்‌!” 


“அதற்குக்கூட நீ வரமாட்டாயா, ஜனநாதா?” 


“நான்‌ முட்டாள்களை ஏமாற்ற முட்டாள்களுக்கு 
வழிகாட்டுவேனே தவிர. நானே முட்டாள்களோடு ஒரு 
முட்டானாகக்‌ கலந்து கொள்வதில்லை!" 


கிழவர்‌ சம்புவராயர்‌ கோபமாய்‌ எழுந்தார்‌. 


“சம்புவராயரே! சற்று இரும்‌! அதோ ஆலயமணி 
அடித்து முடிந்து கடவுள்‌ வணக்கம்‌ தொடங்கப்‌ போகிறது. 
இனிமேல்‌ தான்‌ நம்‌ நாட்டிவ்‌ ஒரு இராமாயணம்‌ 
நடக்கப்போகிறது என்று நான்‌ அடிக்கடி சொல்லி 
வருகிறேன்‌. இல்லையா? நாம்‌ முன்பு சந்தித்தபோது இந்த 
மதுரை மண்ணில்‌ கடவுள்‌ வாழ்த்தோடு யுத்த காண்டம்‌ 
துவங்கி முடிந்துவிட்டது. ராமன்‌ இல்லாதபோது 
சீதையை நாம்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்துவிட்டோம்‌. 


8 


எவ்வளவு சுந்தரமான செயல்‌! இப்போது சதையைச்‌ 
சிறைவைக்கும்‌ சுந்தர காண்டம்‌ துவங்கப்‌ போகிறது. 
ஆனால்‌ இராவணன்‌ யார்‌ என்பதை இன்னும்‌ நாம்‌ 
அறிமுகப்படுத்தவில்லை;” என்று ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


“இராவணன்‌ யார்‌ என்று 
வீரசேகரன்‌ ஆத்திரத்தோடு 
கேட்டான்‌”. 

“தம்பி இராவணன்‌ 
நானாகவும்‌ இருக்கலாம்‌; நீயாகவும்‌ 
இருக்கலாம்‌! பிறன்‌ பொருளுக்கு 
இச்சைப்படுவது பரம்பரையாக 
மனித இரத்தத்தில்‌ ஊறிக்‌ கிடக்கும்‌ 
தத்துவமாகும்‌?” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


“எனக்குத்‌ தத்துவ விளக்கம்‌ தேவையில்லை! 
இராவணன்‌ நீயா என்பதைத்‌ தெளிவாகத்‌ தெரிந்து 
கொள்ள விரும்புகிறேன்‌” என்று சேகரன்‌ சந்தேகக்‌ 
கண்ணோடு ஐனநாதனை நோக்கிக்‌ கேட்டான்‌. 


“வீரபாண்டியன்‌ மனைவியின்‌ பேரழகை 
நினைத்துப்‌ பார்த்தால்‌ எந்தப்‌ பெரிய மனிதனுமே 
இராவணனாக விளங்க ஆசைப்படுவான்‌! ஆனால்‌ அந்தத்‌ 
தகுதி தன்னொருவனுக்கே இருப்பதாக நம்‌ குலோத்துங்கச்‌ 
சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌ கருதுகிறார்‌!” 

“வேடிக்கையாகவேனும்‌ இராஜ நிந்தனை செய்வதை 
நான்‌ பொறுக்கமாட்டேன்‌!” என்று வீரசேகரன்‌ 
கத்தினான்‌... 


“தம்பி, இது வேடிக்கை அல்ல! நம்‌ குலோத்துங்கச்‌ 
சோழரின்‌ இருதயத்திலே புதைந்து கிடக்கும்‌ பழைய 
சரித்திரம்‌! வேண்டுமானால்‌ நம்‌ கிழவர்‌ சம்புவராயரைக்‌ 
கேட்டுப்பார்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


கிழவர்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்துவிட்டு, 
வீரபாண்டியனுக்குத்‌ தேவி மனைவியாகுமுன்‌ அவளுக்கும்‌ 


ட்‌ 


நம்‌ குலோத்துங்கச்‌ சோழ சக்கரவர்த்திகளுக்கும்‌ திருமணப்‌ 
பேச்சு நடந்தது ஒரளவு உண்மைதான்‌! ஆனால்‌...” என்று 
மிகவும்‌ மெல்லிய குரலில்‌ கூறினார்‌. 


“அனால்‌ சேரராஜன்‌ தன்‌ பெண்ணைச்‌ சோழ 
ராஜனுக்குக்‌ கொடுக்க மறுத்துவிட்டு வீரபாண்டியனுக்கு 
மணம்‌ புரிந்து கொடுத்து விட்டான்‌! ஏகாதி பத்தியக்‌ 
கொள்கை படைத்த சோழ நாட்டோடு இராஜீய உறவு 
கொள்ளுவதைவிட, இலங்கையின்‌ பக்க பலத்தோடு 
சமதர்ம அரசியல்‌ நடத்தப்போகும்‌ வீரபாண்டியனோடு 
இராதீய உறவு கொள்ளுவதே தனக்கு நன்மை என்று 
நினைத்தான்‌. அதற்குப்‌ பழி தீர்த்துக்‌ கொள்ளுவதற்காக 
மட்டும்‌ நாம்‌ இங்குப்‌ படையெடுத்து வரவில்லை...” 
என்றான்‌ ஐனநாதன்‌. 


“பின்னே வேறு எதற்காக?” என்று வீரசேகரன்‌ 
ஆத்திரத்தோடு கேட்டான்‌... 


“தம்பி! முன்பொருசமயம்‌ சேரராஜன்‌ 
அரண்மனைக்கு நம்‌ சக்கரவர்த்திகள்‌ போயிருந்த போது 
அங்கே தேவியைக்‌ கண்டார்‌. வாலிப வயதாகையாலே, 
கண்டதும்‌ காதல்‌ கொண்டார்‌! பிற்பாடு எத்தனையோ 
விதமான பெண்களின்‌ அழகை ரசித்த பிறகுகூட, 
அவரால்‌ தன்னுடைய முதற்காதலை மறக்க முடியவில்லை. 
தம்முடைய சக்கரவர்த்திகள்‌ இப்போதும்‌ வாலிப தசை 
உள்ளவர்‌ என்பதை நீ சிந்தித்துப்‌. பார்க்கவேண்டும்‌. 
வீரபாண்டியனை விட்டு விட்டு தேவி அவரிடம்‌ 
சென்றால்‌ தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே அவளுடைய 
கணவனுக்குக்‌ கொடுத்து விட்டு அவளோடு எந்தக்‌ 
குடிசையிலும்‌ வாழத்‌ தயாராயிருப்பார்‌ நம்‌ 
சக்கரவர்த்திகள்‌! தாம்‌ வீரபாண்டியன்‌ மீது 
படையெடுத்தது, காத்திருந்தவன்‌ பெண்சாதியை நேற்று 
வந்தவன்‌ கொண்டு போனானே என்ற அத்திரத்தினால்‌ 
மட்டுமல்ல... அன்று நழுவிப்போன காதலை இன்று 
இரகசியமாகக்‌ கைகூடச்‌ செய்வதற்குதான்‌!” என்று 
சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


10 


“அக்கிரமம்‌! அநியாயம்‌! ஜனதாதா, நான்‌ 
வீரபாண்டியன்‌ மனைவியை சிறை பிடிக்கலாம்‌. 
நாட்டின்‌ மேன்மைக்காக அவளை என்‌ கையாலே 
கொன்றுங்‌ கூடவிடலாம்‌! ஆனால்‌ அந்தப்‌ புனிதவதியின்‌ 
மீது களங்கம்‌ கமத்துவதை என்‌ காதால்‌ கேட்க மாட்டேன்‌. 
அதைவிட என்‌ காதை அறுத்தெறிவேன்‌! அவ்வாறு 
சொல்லும்‌ ீரத்னகயும்‌ அறுத்தெறிவேன்‌!” என்று 
கூவினான்‌ சேகரன்‌. 


“தம்பி, உணர்ச்சி வசப்படாதே! வீரபாண்டியன்‌ 
தேவியை நம்‌ சக்கரவர்த்திகள்‌ காதலிப்பது போல்‌, அவரை 
அவள்‌ காதலிப்பாளா என்பது எனக்குத்‌ தெரியாது! இது 
போன்ற விஷயங்களில்‌ பெண்ணுள்ளத்தை என்னைப்‌ 
போன்ற புத்திசாலிகளால்‌ கூடத்‌ தெரிந்துகொள்ள 
முடியாது! ஆனால்‌ வீரபாண்டியன்‌ மனைவியை நீ 
உயிரோடுதான்‌ சிறைபிடிக்க வேண்டுமென்று நம்‌ 
சக்கரலர்த்திகள்‌ ஏன்‌ நிபந்தனை விதித்தார்‌ என்பதையும்‌ 
நீ யோசித்துப்‌ பார்க்க வேண்டும்‌!” 


“நம்‌ சக்கரவர்த்திகளின்‌ பட்டமகிஷி எப்போதோ 
நடந்த பெண்கள்‌ சண்டையில்‌ வீரபாண்டியன்‌ தேவியை 
தன்‌ வேளமேற்றி தன்‌ அடிமைத்‌ தாதியாக்குவதாக சபதம்‌ 
செய்தது உண்டென்று மந்திராலோசனை சபையில்‌ நீயே 
சொன்னாயே... ..2” 


“ஆமாம்‌! நம்‌ சக்கரவர்த்திகள்‌ உபயோகப்படுத்தும்‌ 
இராஜ தந்திரங்களில்‌ அந்தச்‌ சபதமும்‌ ஒன்று! எப்போதோ 
விளையாட்டுச்‌ சண்டையில்‌ பட்டமகிஷி வேடிக்கையாய்ச்‌ 
சொன்ன ஒரு சபதத்தை சக்கரவர்த்திகள்‌ பெரும்‌ மரணப்‌ 
படையெடுப்பு நடத்தி நிறைவேற்ற வேண்டிய 
அவசியமில்வை!"” 


“ஜனநாதா, அடுத்தபடியாக நம்‌ சோழ 
சாம்ராஜ்யத்தின்‌ பட்டமகிஷி பிராட்டியாரின்‌ 
பெண்மைக்கே கற்பிக்கும்‌ பெருங்களங்கம்‌ இது! பிறன்‌ 
மனைவி யொருத்தியை தல்‌ பிராணநாதருக்கு 
ஆசைதாயகியாக்க பட்டமகிஷி சம்மதிப்பாரா?” 


11 


“எந்தப்‌ பெண்ணுமே சம்மதிக்கமாட்டாள்‌, தம்பி! 
ஆனால்‌ வழி வழி சதிதர்மத்தில்‌ ஊறி வந்தவளாகையாலே 
நம்‌ பட்டமகிஷிக்குத்‌ தன்‌ பிராணநாதரின்‌ சொல்லை 
மறுத்தனிக்க முடியாத நிலை; கணவனின்‌ நப்பாசையை 
வெளியே காட்டிக்‌ கொடுக்கவும்‌ முடியவில்லை; பிறன்‌ 
மனைவியைத்‌ தன்‌ கணவனுக்கு ஆசை நாயகியாக்க 
மனமும்‌ சம்மதிக்கவில்லை. இதற்கு மத்தியில்‌ தவிக்கும்‌ 
பட்டமகிஷி ஏதாவது தந்திரமான ஓர்‌ உபாயந்தான்‌ 
தேடுவான்‌! மறைமுகமாக எண்ணத்தைச்‌ சாதிக்கும்‌ எந்தக்‌ 
காரியத்திற்கும்‌ இந்த ஜனநாதனைத்தான்‌ நாடுவாள்‌!” 


வீரசேகரன்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தான்‌. 


அவனை நோக்கி ஜனநாதன்‌ சிரித்துக்‌ கொண்டே, 
“தம்பி! பிரிந்து கடக்கும்‌ மூவேந்தர்‌ நாடும்‌ ஒரே தமிழ்‌ 
நாடாகும்‌ என்று இலட்சியக்‌ கனவோடு உன்‌ உயிரைப்‌ 
பணயம்‌ வைத்துப்‌ போராட்டத்தில்‌ குதித்தாய்‌ ஆனால்‌ 
அரசியல்‌ தலைவர்கள்‌ உன்னைப்‌ போன்ற வாலிபர்களுக்கு 
உருட்டிக்‌ கொடுக்கும்‌ மாபெரும்‌ இலட்சியங்கள்‌ எவ்லளவு 
கயநலக்‌ கலப்புடையது என்று கண்டாயா?” என்றான்‌. 


“ஜனநாதா! என்‌ உயிர்‌ போனாலும்‌ அந்தக்‌ 
கொள்கையில்‌ உள்ள உறுதியை இழந்து விடமாட்டேன்‌. 
முத்தமிழ்‌ நாடும்‌ ஒரே நாடாகி, கடல்‌ கடந்து கங்கை 
கடாரத்துக்கு அப்பாலும்‌ தமிழரின்‌ புலிக்கொடி பறக்கும்‌ 
என்ற என்‌ நம்பிக்கையைக்‌ கைவிடமாட்டேன்‌! அந்த 
இலட்சியத்திற்காக, நான்‌ ஒருவனாவது கடைசி வழை 
சோழ சாம்ராஜ்யத்துக்குச்‌ சேவை செய்தே சாவேன்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“கேவலம்‌ ஓர்‌ அரசியல்‌ இலட்சியத்திற்காகப்‌ பிறன்‌ 
மனைவியைச்‌ சிறைபிடித்து அரசபிரானின்‌ 
அந்தப்புரத்துக்கும்‌ அனுப்பத்‌ தயாராகி விடுவாய்‌! தம்பி, 
சாதாரண மனித இதயத்தைவிட எந்த லட்சியமும்‌ 
அவ்வளவு பெரிதல்ல!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“ஜனநாதா! எதையும்‌ அறிவாலேயே ஆராயும்‌ உனக்கு 
மனித இருதயத்தை பற்றி என்ன தெரியும்‌? 


12 


வீரபாண்டியன்‌ தேவி சதையைவிடப்‌ பன்மடங்கு 
உயர்ந்தவள்‌. மாற்றானுக்கு மனைவியான பிறகு எந்தப்‌ 
பெண்ணும்‌ மற்றொருவனுக்குத்‌ தன்‌ மனதில்‌ 
இடங்கொடுப்பாள்‌ என்று நினைப்பதே மகா பாபம்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“எந்தப்‌ பெண்ணும்‌ என்று சொல்லாதே! ஒருவேளை 
தேவியின்‌ உள்ளம்‌ எந்தப்‌ புயலிலும்‌ கலக்கமடையா 
திருக்கலாம்‌. ஆனால்‌, நீ உயிருக்குயிராய்க்‌ காதலிப்பவன்‌ 
வேறொருவன்‌ மனைவியாக இருந்தால்‌, அவள்‌ என்ன 
செய்வாள்‌ என்பதையும்‌ யோசித்துப்‌ பார்க்கவேண்டும்‌!" 


“என்ன செய்வாள்‌? அவள்‌ உத்தமமானலளா 
யிருந்தால்‌ என்னைக்‌ கொன்று விடுவாள்‌!” 


“ஆனால்‌ நம்‌ சக்கரலர்த்திகளைத்‌ தேவி 
கொல்லமுடியாது. பழிச்சொல்தான்‌ அவருடைய சோழ 
சாம்ராஜ்யத்தையே கொன்றொழிக்க வேண்டும்‌!” என்றான்‌ 
தஐனநாதன்‌. 


இதுவரை கலவரமடைந்திருந்த கிழவர்‌ சம்புவராயர்‌ 
மெல்ல ஜனநாதனை நோக்கி, “ஐனநாதா! இப்படிப்பட்ட 
அரசரின்‌ அந்தரங்க விஷயங்களைப்‌ பேசும்போது 
தயவுசெய்து என்னையும்‌ வைத்துக்கொண்டு பேசாதே! 
தள்ளாத வயசில்‌ எனக்கு எதற்கு வீண்‌ பொல்லாப்பு?" 
என்று சொல்லிவிட்டு வேகமாய்‌ எழுந்தார்‌. 


“பெரியவரே, இன்னும்‌ கொஞ்சம்‌ இரும்‌! இந்த 
நிலையில்‌ நம்‌ வீரசேகரன்‌ என்ன செய்வான்‌ என்பதையும்‌ 
கேட்டுக்கொண்டு போகலாம்‌!" என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 

“தேவியைச்‌ சிறைபிடித்த வீரசேகரனே இப்பொழுது 
அவளைத்‌ தப்பியோடச்‌ செய்து விடுவானா?" என்று 
ஆவலோடு சம்புவராயர்‌ கேட்டார்‌. 


“அதனால்‌ வீரசேகரனுக்குத்தான்‌ மரணதண்டனை. 
கிடைக்குமே தவிர ஒரு பெண்ணின்‌ மானத்தைக்‌ 
காப்பாற்றி விடமுடியாது. தப்பியோடியவளை மறுபடி 


13 


பிடித்து வந்து அரசரின்‌ அந்தப்புரத்துக்கு அனுப்ப 
என்னைப்போல எத்தனையோ ராஜ அபிமானிகள்‌ 
தயாராயிருப்பார்கள்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“அப்படியானால்‌ நம்‌ வீரசேகரன்‌ ஆத்திரம்‌ 
கொண்டு அரசியலுக்கு விலகு சீட்டுக்‌ கொடுத்து விட்டு 
வெளியேறிவிடுவானோ?” என்று சம்புவராயர்‌ மறுபடியும்‌ 
ஆவலோடு கேட்டார்‌. 


“அவ்வாறு வீரசேகரன்‌ செய்தால்‌, தமிழர்கள்‌ வழி 
வழி செய்துவரும்‌ முட்டாள்தனங்களில்‌ அதுவும்‌ ஒன்றாகி 
விடும்‌! உணர்ச்சிவசமாகிப்‌ பதவியை உதறிவிடுவதால்‌ 
என்ன பலன்‌ கிடைக்கும்‌?” என்று ஜனநாதன்‌ 
சிரித்துக்கொண்டே வீரசேகரனை நோக்கி, “தம்பி, பதவி 
உயர்வு கிடைக்கிறதென்றாலொழிய எந்த முகாந்திரத்தைக்‌ 
கொண்டும்‌ நீ இருக்கும்‌ பதவியை விட்டு விடக்கூடாது. 
எவ்வளவுதான்‌ உணர்ச்சி ஏற்பட்டாலும்‌ அவ்வளவையும்‌ 
அடக்கிக்கொண்டு நீ இருக்கும்‌ பதவியிலேயே 
ஓட்டிக்கொண்டு எதற்கும்‌ வனைந்து கொடுத்து 
குரங்குப்பிடியாய்‌ இருக்க வேண்டும்‌!” என்றான்‌. 


வீரசேகரன்‌ பலவித உணர்ச்சிகளின்‌ குழப்பத்தில்‌ 
கூவினான்‌: 


“வீரபாண்டியன்‌ மனைவியை என்னிடமிருந்து 
தப்பியோடவும்‌ விடமாட்டேன்‌. சோழ சாம்ராஜ்யத்திற்குரிய 
சேவையையும்‌ கைவிடமாட்டேன்‌. தேவியின்‌ பெண்மைக்கு 
என்‌ உயிர்‌ உள்ளளவும்‌ களங்கம்‌ ஏற்படவும்‌ 
விடமாட்டேன்‌. இதற்கெல்லாம்‌ ஒரு சரியான வழி 
தான்‌ காட்டவேண்டும்‌. ஜனதாதா” என்று பரிதாபமாகக்‌ 
கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“நானா? தம்பி, இப்பொழுதுதான்‌ என்‌ அறிவு 
உனக்குத்‌ தேவைப்படுகிறதா? ஆனால்‌ இந்த ஜனநாதன்‌ 
பிரதி பிரயோசனம்‌ இல்லாமல்‌ எவருக்கும்‌ அனாவசியமாக 
யோசனைகூடச்‌ சொல்லமாட்டான்‌.” 


“இவ்வளவு தெரிந்தும்‌ நீ முன்னமே என்னிடம்‌ ஏன்‌ 
சொல்லவில்லை?” 


14 


“உன்‌ நன்மைக்காகத்தான்‌! இந்த அருவருப்பான 
இரகசியத்தை முன்னமேயே சொல்லியிருந்தாவ்‌ 
வீரபாண்டியன்‌ தேவியைச்‌ சிறை பிடித்திருக்கமாட்டாய்‌. 

அவளைச்‌ சிறை பிடிப்பதாய்ச்‌ சபதம்‌ 
செய்திராவிட்டாவ்‌ அரசியலில்‌ இவ்வளவு சுலபமாக உன்‌ 
அந்தஸ்தும்‌ உயரமுடியாது!” 


“அதனால்‌ உனக்கென்ன பிரயோசனம்‌? தேவியை 
அடிமைத்‌ தாதியைப்‌ போலாக்க பட்ட மகிஷியின்‌ சபதம்‌ 
உண்டென ஏன்‌ மனமறிந்து ஒரு பெரும்‌ பொய்யை நம்‌ 
மந்திராலோசனை சபையில்‌ சொன்னாய்‌?” 


“அதனால்‌ அரசரின்‌ அந்தரங்கம்‌ என்‌ கையில்‌ 
சிக்கிக்‌ கொள்ளும்‌, அரசரிடம்‌ வரம்பு மீறிய புதுச்‌ 
சலுகைகளை நான்‌ வற்புறுத்திக்‌ கேட்கவும்‌ முடியும்‌! பிறன்‌ 
மனைவி சம்பந்தமாக சொந்தப்‌ புருஷன்‌ மனைவி 
சண்டைக்குள்‌ புகுந்து, காரிய சித்திக்காக அவர்கள்‌ 
மாறிமாறி என்னை நாடும்படி செய்து, நம்‌ அரசர்‌ 
அதிகாரிகளுக்கும்‌ நம்‌ அரசியின்‌ அதிகாரிகளுக்குமிடையில்‌ 
நான்‌ அதிகச்‌ செல்வாக்குப்‌ பெற முடியும்‌! பார்த்தாயா, 
ஒரே இராஜ்யத்திற்குள்‌, ஒரே அந்தப்புரத்திற்குள்‌ புருஷன்‌ 
மனைவிக்குள்‌ அரசர்‌, அரசியார்கட்‌ச என்று இரு 
கட்சிகளை உண்டாக்கி விட்டேன்‌! என்‌ விஷயம்‌ 
இருக்கட்டும்‌, சதாப்பிராட்டியாரை நீ சிறைபிடித்து வந்த 
இந்தப்‌ புதுச்‌ சுந்தர காண்டத்தில்‌ உன்‌ விஷயம்‌ என்ன? 
அதாவது பிறன்‌ மனைவியை நம்‌ அரசரின்‌ அசை 
நாயகியாக அந்தப்புரத்திற்கு அனுப்பி நம்‌ அரசியாரின்‌ 
அபிமானத்தை இழக்கப்‌ போகிறாயா? அல்லது அவளை 
அனுப்ப மறுத்து நம்‌ அரசரின்‌ அபிமானத்தை 
இழக்கப்போகிறாயா?... இன்னும்‌ சுருக்கமாகச்‌ சொன்னாவ்‌, 
நீ மாரீசனாகப்‌ போகிறாயா? விபீஷணனாகப்‌ 
போகிறாயா?” என்று கேட்டுவிட்டு ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


வீரசேகரன்‌ ஒரு முடிவுக்கும்‌ வரமுடியாதவனாய்‌ 
ஐந்தாறு தினங்கள்‌ குழம்பிக்‌ கொண்டிருந்தான்‌. 
வீரபாண்டியனுக்குப்‌ பதில்‌ விக்கிரம பாண்டியனுக்கு. 
விரைவில்‌ முடிசூட்ட வேண்டுமென்ற காரணத்தைக்‌ கூறி 


15 


மாபெரும்‌ சோழ மந்திராலோசனை சபையை விரைவில்‌ 
கூட்டும்படி குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
உத்திரவிட்டிருத்ததால்‌, அச்சயையில்‌ தேவியைக்‌ 
கொண்டுபோய்‌ நிறுத்த வேண்டிய நாளும்‌ நெருங்கிக்‌ 
கொண்டிருந்தது. ஒருநாள்‌ உணர்ச்சி குன்றியவனாய்‌ 
வீரசேகரன்‌ ஐஜனநாதனின்‌ மாளிகையில்‌ அவனோடு 
உரையாடிக்‌ கொண்டிருந்தபோது, ஜனநாதனின்‌ ஒற்றன்‌ 
ஒருவன்‌ அவசரச்‌ செய்திகளுடன்‌ ஓடி வந்தான்‌. 


அந்தச்‌ செய்திகளிலிருந்து வீரசேகரன்‌ தெரிந்து 
கொண்டவை: வீரபாண்டியன்‌ மாபெரும்‌ படையுடன்‌ 
மதுரையை முற்றுகையிட்டுத்‌ தன்‌ தேவியைச்‌ சிறைமீட்டுச்‌ 
செல்வதாக குமுறியெழுந்தான்‌, சேரராஜனும்‌ தன்‌ 
மகளைச்‌ சிறைமீட்க மருமகனுக்குத்‌ தன்‌ 
படையுதவியனைத்தையும்‌ தர முன்வந்தான்‌. இலங்கை 
மன்னர்‌ பராக்கிரமபாகுவி டமிருந்து ரபாண்டியனுக்கு 
உதவியாக புதுவிதமான யுத்தக்கருவிகளையெல்லாம்‌ 
ஈழவராயன்‌ என்ற ஒருவன்‌ பல படகுகளில்‌ இரகசியமாகக்‌ 
கொண்டு வந்து இறக்கினான்‌. அவனோடு ஊர்மிளாவைப்‌ 
போல முகஜாடையுள்ள ஒருத்தியும்‌ வந்து எப்படியோ 
தந்திரமாக மதுரைக்‌ கோட்டைக்குள்‌ புகுத்துவிட்டான்‌. 
இன்னும்‌ சில தினங்களுக்குள்‌ ரபாண்டியன்‌ போர்‌ 
முரசு கொட்டி மதுரையைப்‌ பயங்கரமான முறையிலே 
முற்றுகையிவேது நிச்சயம்‌... 


இவ்லனவையும்‌ ஒற்றனிடமிருந்து கேட்ட பிறகும்‌ 
ஜனநாதன்‌ அமைதியாகச்‌ சிரித்துக்கொண்டே 
வீரசேகரனை நோக்கி, “தம்பி! வீரபாண்டியன்‌ இவ்வளவு 
மாபெரும்‌ படையுடன்‌ முற்றுகையிட்டால்‌, இங்கு 
மதுரையிலுள்ள நம்‌ சோழியப்படைகள்‌ என்ன அகும்‌ 
தெரியுமா? என்னையும்‌ கிழவர்‌ சம்புவராயரையும்‌ தவிர 
இந்த மதுரை மண்ணில்‌ சோழியனின்‌ ஓர்‌ 
எலும்புத்துண்டு கூட மிஞ்சாது! அதோடு வீரபாண்டியன்‌ 
நின்றுவிடுவானா? பழிக்குப்பழியாக நம்‌ சோழ 
நாட்டின்மீதே படையெடுத்து நம்‌ தலைநகரைச்‌ சூறையாடி. 
நம்‌ அரசியாரையும்‌ சிறையெடுத்துச்‌ செவ்வான்‌!" 
என்றான்‌. 


16 


“இது எதிர்பார்க்கக்‌. த என்றாலும்‌ இவ்வளவு 
அவசரமாக முற்றுகையிட வீரபாண்டியனுக்கு எங்கிருந்து 
இவ்வளவு ஆத்திரம்‌ வந்தது?” என்று கேட்டான்‌ 
வீரசேகரன்‌. 


"ஆண்மையுள்ளவனாயிருந்தால்‌ உன்‌ தலைநகரை 
மீட்காவிட்டாலும்‌ உன்‌ மனைவியையாவது அதிவிரைவில்‌ 
சிறைமீட்டுச்‌ செல்‌; இல்லையெனில்‌ சோழ அரசருக்கு 
ஆசைநாயகியாக தேவி அனுப்பப்படுவான்‌ என்று நான்‌ 
தான்‌ அவனுக்குத்‌ தகவல்‌ எட்டச்‌ செய்தேன்‌,” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


வீரசேகரன்‌ திடுக்கிட்டான்‌. 


"தேவியைச்‌ சிறைபிடித்ததோடு மதுரையில்‌ யுத்த 
காண்டம்‌ முடிந்துவிட்டது என்று நீதானே சொன்னாய்‌. 
ஐஜனநாதா? இப்போது நீயே வீரபாண்டியனை 
முற்றுகையிடும்படி தாண்டிவிட்டாயே! இப்போது நாம்‌ 
எப்படிச்‌ சமாளிப்பது?” 


“தம்பி! அது வெகு சுலபம்‌! வீரபாண்டியன்‌ நம்‌ 
கோட்டைக்‌ கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே காலடி 
வைத்தால்‌, அவனது மனைவி அதற்கு முன்னதாக அங்கு 
நிறுத்தப்பட்டு, பலரின்‌ முன்னிலையில்‌ மானபங்கம்‌ 
செய்யப்பட்டு அருவருப்பான முறையிலே 
கொல்லப்படுவான்‌ என்று அறிவிப்போம்‌! மனைவியின்‌ 
மானத்தை மதிப்பவனாகையால்‌ வீரபாண்டியன்‌ 
மாபெரும்‌ கோழையாகி விடுவான்‌! இரகசியமாகக்‌ 
கோட்டைக்குள்‌ புகுந்து தன்‌ தேவியைத்‌ தந்திரமாகச்‌ சிறை 
மீட்டுச்‌ செல்ல முயல்வானே தவிர, பகிரங்கமாக 
முற்றுகையிடமாட்டான்‌! மேலும்‌, நாம்‌ முடிசூட்டப்போகும்‌ 
விக்கிரம பாண்டியன்‌ ஆட்சி இங்கே நிலைக்க 
வேண்டுமானால்‌, மதுரையிலுள்ள வீரபாண்டியன்‌ 
கட்சியின்‌ தீவிரவாதிகளை நிர்மூலமாக்கிவிட வேண்டும்‌! 
அவர்கள்‌, தேவியைச்‌ சிறைமீட்க முயல்வார்களாகையால்‌, 
வெகு சுலபமாக அவர்கள்‌ யார்‌ என்பது வெளிப்பட்டு 
விடும்‌. அவர்களைப்‌ பிடித்துக்‌ கொன்றுவிடலாம்‌!"” 
என்றான்‌ ஜனநாதன்‌. 


17 


“அக்கிரமம்‌ அக்கிரமம்‌! பத்தினி ஒருத்தியின்‌ கற்பைச்‌ 
சூதாட்டக்‌ காயாக்கி அரசியல்‌ சூழ்ச்சிக்கு 
உபயோகப்படுத்துவது மகா அக்கிரமம்‌!” என்று கத்தினான்‌. 
வீரசேகரன்‌. 


“தம்பி! பிறன்‌ மனைவியை தம்‌ அரசர்‌ பிரானின்‌ 
அத்தப்புரத்திற்கு அனுப்பாமவ்‌ இங்கே மதுரையிலே 
சிறைவைத்து அவளுடைய கற்பைக்‌ காப்பாற்ற 
வேண்டுமானால்‌, அதற்கு நம்‌ மந்திராவோசனை சயையில்‌ 
தகுந்த முகாந்திரம்‌ சொவ்ல, இதைத்‌ தவிர லேறு 
உபாயமில்லை!” 


வீரசேகரன்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. 


ஜனநாதன்‌ சிரித்துக்கொண்டே, “நம்‌ அரசர்பிரான்‌ 
இங்கே மதுரையிலுள்ள தேவியின்‌ சிறையையே தன்‌ 
அந்தப்புரமாக்கிவிட்டால்‌ என்ன செய்வதென்று 
யோசிக்கிறாயா? அதற்கும்‌ ஒரு தந்திரமுண்டு, பாண்டியன்‌ 
தேவியை அடிமைத்‌ தாதியாக்குவது என்ற நம்‌ சோழ 
அரசியாரின்‌ சபதத்தை இங்கே நம்‌ சூழ்ச்சிக்கு உபயோக 
படுத்த வேண்டும்‌! இங்கே மதுரையிவ்‌ தம்‌ அரசியாரின்‌ 
வேளம்‌ என்ற பெயரில்‌ ஒரு கோட்டையை உண்டாக்க, 
அதிலே தேவியைச்‌ சிறை வைத்து அரசியாரின்‌ சொத்த 
வேலைக்காரப்‌ படையையே காவல்‌ வைக்க வேண்டும்‌! 
அரசியாரின்‌ உத்திரவு இல்லாமவ்‌ அரசரைக்கூட அந்தப்‌ 
படையினர்‌ உள்ளே நுழையவிட மாட்டார்கள்‌. அந்தப்‌ 
படைக்கு நீயே தவைமை தாங்க அரசியாரின்‌ 
கட்டளையையும்‌ தயாராக வாங்கி லைத்திருக்கிறேன்‌!" 
என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌... 


வீரசேகரன்‌ அப்படியே ஜன நாதனைத்‌ 
தழுவிக்கொண்டு, "ஜனதாதா! இதுதான்‌ சரியான 
யோசனை! தேவியின்‌ கற்பைப்‌ பாதுகாப்பதாக நான்‌ 
அவளுக்குக்‌ கொடுத்த லாக்குறுதியைக்‌ காப்பாற்ற, இதுலே 
சரியான தந்திரம்‌!” என்று அவனது அபூர்வமான 
யோசனையை வெகுவாகப்‌ புகழ்ந்தான்‌. 


“ஆனாவ்‌ தம்பி, அரசரின்‌ அந்தரங்கத்‌ தோழனாக 
வேண்டியவன்‌, அரசரின்‌ பரம விரோதியாகிவிட்டாய்‌ 
வீம-2 


18 


என்பதை மறந்து விடாதே! தேவி தனக்குக்‌ கிடைக்க 
வில்லையே என்ற ஆத்திரம்‌ அரசருக்கு அதிகமிருக்கும்‌! 
மதுரைச்‌ சிறையிலிருந்து தேவி தப்பிச்‌ சென்றால்‌, 
அரசரின்‌ கையாலேயே உன்‌ தலைக்கு ஆபத்து தப்பாது 
என்பதையும்‌ மறந்துவிடாதே!” என்று ஜனநாதன்‌ 
சிரித்தான்‌. 


© 


அசோகவனம்‌ 


“நின்‌ உயிர்‌ விடின்‌, கூற்றம்‌ கூடும்‌. 
என்‌ ஆருயிர்‌ நீங்கும்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


துரை அரண்மனையை அடுத்துள்ள 
அசோக மரங்கள்‌ நிறைந்த காட்டில்‌ 
ஒரு மாபெரும்‌ கற்கோட்டை இருந்தது. 
அதைச்‌ சுற்றிலும்‌ முதலைகள்‌ நிறைந்த 
மூன்று விதமான நீர்‌ அகழிகளும்‌ பலத்த காவலும்‌ 
இருந்தன. யுத்தக்‌ கருவிகளின்‌ சேமிப்பிற்கும்‌, 
பொற்காசுகள்‌ தயாரிப்பதற்கும்‌, பாண்டிய அரசர்கள்‌ 
உபயோகித்து வந்த மாபெரும்‌ கற்கோட்டையாகையாலே, 
ஈ காக்கை மட்டுமல்ல, சூரியகிரணங்கூட எளிதில்‌ உள்ளே 
நுழைய முடியாதபடி அது கட்டப்பட்டிருந்தது. 


இப்போது அக்கோட்டையிலுள்ள பொன்‌ 
நாணயங்களை அரண்மனைக்கு மாற்றிவிட்டு அதில்‌ 
வீரபாண்டியனின்‌ மனைவியை அவளுடைய 
குமாரனோடு சிறை வைத்திருந்தார்கள்‌ சோழிய 


19 


அதிகாரிகள்‌. அது சோழ அரசி நம்‌ பிராட்டியார்‌ வேளம்‌ 
எனக்‌ கருதப்பட்டாலும்‌ அந்தக்‌ கற்கோட்டைக்கு அசோக 
வனம்‌', என்று பெயரிட்டான்‌ ஜனநாதன்‌. தேசப்‌ 
பாதுகாப்பிற்கு ஜீவநாடி போன்ற தேவியின்‌ சிறைக்கு 
இரட்டைக்‌ காவல்‌ தேவையென சோழியர்‌ 
மந்திராலோசனை சபையில்‌ ஜனநாதன்‌ சொன்னதாலே 
கோட்டையின்‌ வெளிப்புறம்‌ ஏகவாசகவாணகோவரசரின்‌ 
பிரும்மாண்டமான காவற்படையும்‌, உட்புறம்‌ தேவியின்‌ 
பாதுகாப்பு சம்பந்தமாக சகலவிதமான பொறுப்புகளுடன்‌ 
வீரசேகரன்‌ தலைமையில்‌ சோழ அரசியின்‌ மாபெரும்‌ 
வேலைக்காரப்‌ படையும்‌ நிறுத்தப்பட்டிருந்தன. 


இவ்வளவு பலமான காவலுக்கு மத்தியிலும்‌, 
மதுரையிலுள்ள வீரபாண்டியன்‌ கட்சியினர்‌ 
எப்படியாவது தேவியைத்‌ தந்திரமாகச்‌ சிறை மீட்டுச்‌ 
செல்ல, ஓயாமல்‌ முயன்று கொண்டிருந்தனர்‌. தேவியைச்‌ 
சிறை மீட்கும்‌ முயற்சிகளில்‌ ' ஈடுபட்டவர்களை, 
லீரபாண்டியன்‌ கட்சியைச்‌ சேர்ந்த திவிரவாதிகள்‌ 
எனக்கருதி அவ்வப்போது சோழியர்‌ அதிகாரிகள்‌ 
அவர்களைப்‌ பிடித்துப்‌ பயங்கரமான மரண 
தண்டனைகள்‌ விதித்து வந்தனர்‌. சிலர்‌ முச்சந்திகளில்‌ 
வரிசையாக நிறுத்தப்பட்டு மூக்கறுக்கப்பட்டார்கள்‌. சிலர்‌ 
யானைக்காவின்‌ கீழ்‌ வைத்து தலை நசுக்கப்பட்டனர்‌.. 
அவ்வாறிருந்தும்‌, தேவியின்‌ விடுதலையையொட்டி தான்‌, 
சோழரின்‌ ஆதிக்கத்திலிருந்து பாண்டிய தாட்டிற்குரிய 
விடுதலையும்‌ அமைந்திருக்கிறது என்பதினால்‌ அவர்களின்‌ 
முயற்சிகள்‌ நாளுக்கு நாள்‌ பெருகிக்‌ கொண்டிருந்தன. 
அவர்களின்‌ முயற்சிகள்‌ பெருகப்‌ பெருக அசோக 
வனத்தின்‌ காவலையும்‌ சோழியர்‌ பெருக்கிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


இவ்வாறிருக்கும்போது ஒருநாள்‌, அன்று நடுநிசியில்‌ 
தேவியைச்‌ சிறைமீட்கப்‌ பெரும்‌ முயற்சியொன்று 
நடைபெறப்‌ போவதாக ஒற்றர்கள்‌ மூலம்‌ வீரசேகரனுக்கு 
ஒரு செய்தி எட்டியது. இவ்வாறு அடிக்கடி செய்திகள்‌. 
எட்டுவது வழக்கமாயிருந்தாலும்‌, அன்று பூராவும்‌ மழை 
முகமாய்‌ வானம்‌ இருண்டு கிடத்ததையும்‌, இரவில்‌ 


20 


பெருமழை பெய்து ஓய்ந்து மறுபடியும்‌ நடுநிசியில்‌ அடை 
மழைக்கு அறிகுறியாக இடியும்‌ மின்னலும்‌ வானத்தில்‌ 
புரண்டு கொண்டிருந்ததையும்‌ நினைக்கும்போது 
வீரசேகரனுக்கு சந்தேகம்‌ தட்டியது அன்று நடுநிசியில்‌ 
அசோகலனக்‌ கோட்டையின்‌ பாதுகாவலைப்‌ பரிசோதித்து 
லருவதற்காக வீரசேகரன்‌ தன்‌ வீட்டிலிருந்து 
புறப்பட்டான்‌. 

வீரசேகரன்‌ இருளைக்கிழித்துக்‌ கொண்டு கிளம்பி, 
மேற்கு வீதியில்‌ திரும்பி, அங்கு முச்சந்தியிலுள்ள 
செம்பியன்‌ மாதேவி மண்டபத்தருகே வந்தபோது, அதன்‌ 
மற்றொரு சுவர்ப்புறம்‌ என்னவோ சந்தடி கேட்டது. 
இருளை ஊடுருவிக்‌ கவனித்தான்‌. கலரின்‌ நிழல்‌ சரிவில்‌, 
வளையல்‌ ஒலிகளுடன்‌ யாரோ ஒரு பெண்‌ பதுங்கிப்‌ 
பதுங்கி வருவது போல்‌ மழைநீர்‌ சேறாக்கியிருந்த சகதியில்‌: 
“சதக்‌” “சதக்‌” கென்று காலடி ஓசைகள்‌ கேட்டன. 
வீரசேகரன்‌ தன்னையறியாமல்‌ என்னவோ நினைவில்‌, 
“ஊர்மிளா!” என்று கூவி விட்டான்‌. அவனுடைய குரலைக்‌ 
கேட்டதும்‌ அந்தப்‌ பெண்‌ திடுக்கிட்டவளாய்‌, மண்டபத்தின்‌ 
சிற்பச்‌ சுவரருகில்‌ ஒரு சிலைபோல அசைவற்று நின்று 
விட்டாள்‌. சேகரன்‌ ஒரே தாவில்‌ அந்தப்‌ பெண்‌ 
உருவத்தின்‌ அருகே ஓடி, அவளது கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. 


இடிகள்‌ புரண்டு கொண்டிருந்த வானத்திலே 
பளிச்சென்று ஒரு மின்னல்‌ பறிந்தது. அந்த மின்னல்‌ 
வெளிச்சத்திலே அன்றலர்ந்த ரோஜா போன்ற 
ஊர்மிளாவின்‌ முகம்‌ தென்பட்டது. 


அவனும்‌ அவளும்‌ ஏககாலத்தில்‌ “நீயா...?" என்று 
கூவினார்கள்‌. மருட்சி நிறைந்த ஊர்மிளாவின்‌ 
கண்களிலே வீரசேகரனைக்‌ கண்டதும்‌ ஒரு மலர்ச்சி 
ஏற்பட்டது.பல நாளாகப்‌ பிரிந்திருந்தபின்‌ தாயின்‌ 
முகத்தைக்‌ கண்டதும்‌ குழந்தையின்‌ முகத்தில்‌ ஏற்படுமே 
அதுபோல ஒரு குதூகலம்‌! இருவரும்‌ இதயத்தில்‌: 
பொங்கியெழும்‌ அதிர்ச்சிகளைத்‌ தாங்க முடியாதவர்களாய்‌, 
முகத்தை சுவர்ப்புறம்‌ திருப்பிக்‌ கொண்டார்கள்‌. அப்போது! 
வானத்தின்‌ புன்சிரிப்பபோல உதிர்ந்த மின்னல்‌ ஒளியிலே 


21 


மண்டபச்சுவர்‌ மீது இரு காதலரின்‌ சிற்பங்கள்‌ 
தென்பட்டன. காதல்‌ வசமாகி ஒருத்தியின்‌ முகத்தை ஏந்தி 
ஒருவன்‌ கொஞ்சி மகிழும்‌ பாவனையில்‌ அவ்விரு 
சிற்பங்களும்‌, கருங்கல்லில்‌ சிற்பி தன்‌ உயிரையே பெய்து 
விட்டதுபோல, அற்புதமாக ஆக்கப்பட்டிருந்தன அவற்றை 
ஊர்மிளாவும்‌ வீரசேகரனும்‌ ஏககாலத்தில்‌ கண்டதுமே 
வெட்கத்துடன்‌ முகங்களைத்‌ திருப்பிக்‌ கொண்டார்கள்‌. 


ஊர்மிளா மெல்ல ஓரக்கண்ணால்‌ வீரசேகரனை 
உற்றுப்‌ பார்த்தாள்‌. அவளையறியாமல்‌ உதட்டில்‌ 
புன்சிரிப்பு பொங்கி வழிந்தாலும்‌, நெஞ்சில்‌ ஒரு 
பெருமூச்சும்‌ மங்கி அழிந்தது ஒருவிதப்‌ பயப்பிராந்தியும்‌ 
ஊடாடியது. உடலெங்கும்‌ “கடுகடு வென்று என்னவோ 
ஒரு நடுக்கம்‌ உண்டாயிற்று. 


ஊர்மிளா சிரித்தாள்‌-நெஞ்சை மயக்கும்‌ சிரிப்பு; 
விஷயத்தை மழுப்பிவிட முயலும்‌ சிரிப்பு! ஆனால்‌ 
வீரசேகரன்‌ விடவில்லை. 


“ஊர்மிளா ஏன்‌ சிரிக்கிறாய்‌? வெள்ளையுள்ளம்‌ 
படைத்த என்னை வெகு சுலபமாய்‌ ஏமாற்றிவிடலாம்‌ 
என்றா?” 


ஊர்மிளா மறுபடியும்‌ சிரித்தாள்‌. “உன்‌ ஆருயிர்‌ 
நண்பர்‌ ஜனநாதர்‌ என்னைப்பற்றி ஏதாவது தவறுதலாகச்‌ 
சொன்னாரா? நான்‌ வீரபாண்டிய சக்கரவர்த்திகளின்‌ 
கட்சியைச்‌ சேர்ந்தவள்‌. தேவியைச்‌ சிறைமீட்க முயலுபவள்‌ 
என்றெல்லாம்‌ அந்த அரசியல்‌ குரு என்மீது குற்றம்‌ 
சுமத்தியிருப்பாரே! ஆனால்‌..... என்மீது உனக்கு 
வெறுப்புண்டாக்க வேண்டுமென எதற்காக அவர்‌ 
விரும்புகிறார்‌. என்பது எனக்குத்‌ தெரியும்‌!” என்று 
ஊர்மிளா துயரங்‌ கலந்த குரலில்‌ கூறினாள்‌. 


“ஆமாம்‌ ஊர்மிளா! ஐனநாதன்‌ உன்னைப்பற்றி 
எவ்வளவோ சொன்னான்‌! ஆனால்‌... உண்மையில்‌ நீ 
எதிர்க்கட்சியைச்‌ சேர்ந்தவளாயிருந்தாலும்‌, என்‌ கடமையை 
உனக்கு உணர்த்தி என்‌ கட்சிக்காரியாக மாற்றிவிட 
முடியுமென்று சொன்னேன்‌! எதன்‌ மூலம்‌ மாற்றுவாய்‌ 


22 


என்று கேட்ட ஜனநாதன்‌ ஏளனமாய்‌ என்ன சொன்னான்‌ 
தெரியுமா...?” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“என்ன சொன்னார்‌?” என்று அவள்‌ முகம்‌ 
சிணுங்கினாள்‌. 


“முட்டானே, உன்‌ காதல்‌ மூலம்‌ பெண்ணைக்‌ கட்சி 
மாற்றிவிட ல தாவா என்று பரிகாசம்‌ செய்தான்‌!” 
என்றான்‌ சேகரன்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளா ஒரு கணம்‌ 
செயலற்றவளாய்‌ நின்றுவிட்டாள்‌; நெஞ்சிலிருந்து ஏக்கமும்‌ 
வேதனையும்‌ கலந்த ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. 


வீரசேகரன்‌ தன்‌ இதயத்தில்‌ பலநாள்‌ 
மடைவெள்ளமாய்‌ அடைப்பட்டுக்‌ கிடக்கும்‌ காதல்‌ 
உணர்ச்சிகளையெல்லாம்‌ அவளிடம்‌ கொட்டிவிட 
விரும்பியவனாய்‌ அவளது கைகளை இறுகப்பிடித்துக்‌ 
கொண்டு, “ஊர்மிளா... நான்‌... உன்னை...” என்றான்‌. 


அவள்‌ 'வெடுக்‌' கென்று அவன்‌ வாயைப்‌ பொத்தி, 
“அந்த வார்த்தையைச்‌ சொல்லாதே!... நான்‌ 
நன்றிகெட்டவள்‌! உன்‌ அன்பிற்குத்‌ தகுதியானவளல்ல!” 
என்றாள்‌. அவள்‌ கருவிழிகளில்‌ நீர்‌ துளிர்த்தது. 


வீரசேகரன்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தான்‌. 

“என்ன யோசிக்கிறாய்‌? நீ போகலாம்‌! எனக்கு 
நேரமாகிறது!” என்று ஊர்மிளா அவசரப்படுத்தினாள்‌. 

“மறுபடி. நாம்‌ எப்போது சந்திப்பது...” 


“முடியுமானால்‌ அடுத்த ஜன்மத்தில்‌” என்றாள்‌ 
ஊர்மிளா. 


“அதுமட்டும்‌ என்னால்‌ முடியாது! இந்த ஜன்மத்திலே 
மறுபடி உன்னை ஒரு முறை ஒரு நாழிகை ஒரு நொடிப்‌ 
பொழுதாவது சந்திக்க வேண்டும்‌! உன்மீதுள்ள அன்பை 
வெளிப்படுத்த எனக்கொரு சந்தர்ப்பம்‌ கிடைக்க வேண்டும்‌. 
அதுவரை உன்னை விடமாட்டேன்‌!” 


23 


“நீ நல்லவன்‌ என்றால்‌ நானும்‌ நல்லவளாயிருக்க 
வேண்டும்‌ என்றால்‌, என்னை என்‌ வழியிலே விட்டுவிடு! 
முடியுமானால்‌ ஊர்மிளா என்ற ஒருத்தியே இந்த 
உலகத்தில்‌ இல்லையென மறந்துவிடு!” 


“என்‌ உயிரோவியத்தை என்னால்‌ மறக்க முடியுமா? 
என்‌ வாழ்வின்‌ ஜீவனை மறுபடி சந்திக்காமல்‌ 
இருப்பேனா? என்‌ அன்பை நீ அவ்வாறு புறக்கணிக்க 
விரும்பினால்‌ உன்‌ நிழல்‌ போல்‌ உன்‌ உருவத்தை எங்கும்‌ 
பின்‌ தொடர்வேன்‌! சாவுக்கு அப்பால்‌ கூடப்‌ பின்‌ 
தொடர்வேன்‌!” 


“என்மீது உனக்கு அவ்வளவு அன்பா?” என்று கேட்ட 
ஊர்மிளா ஒரு கணம்‌ என்னவோ யோசித்தாள்‌; மறுகணம்‌ 
வீரசேகரனை நோக்கி, “அவ்வாறானால்‌ நான்‌ 
சொல்கிறபடி செய்வாயா?” என்றான்‌. 


“ஊர்மிளா; மறுபடி. உன்னைச்‌ சந்திக்க முடியுமென்று 
ஓயாமல்‌ என்‌ இதயம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தது!” என்ற 
வீரசேகரன்‌ அவளது முகத்தின்‌ அழகையே அள்ளி 
விழுங்குபவன்‌ போல்‌ . பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


ஊர்மிளா நாணத்தோடு முகத்தைக்‌ கவிழ்த்துக்‌ 
கொண்டு “கையை விடு!" என்றாள்‌. 


“ஊர்மிளா! முன்பொரு சமயம்‌ இதே மாதிரி 
நடுநிசியில்‌ நீ என்னிடமிருந்து தப்பி ஓடி. விட்டாய்‌! 
மறுபடியும்‌ இப்போது கைதழுவ விடமாட்டேன்‌!" என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


பிறகு அவன்‌, “இல்லை, ஊர்மினா! நான்தான்‌ உன்‌ 
நம்பிக்கைக்குத்‌ தகுதியானவனல்ல என்று நினைக்கிறாய்‌! 
நாம்‌ ஓரே இரவுதான்‌ சந்தித்தோம்‌ என்றாலும்‌, உன்னைப்‌ 
பார்த்த முதல்‌ பார்வையிலேயே, எத்தனையோ 
ஜன்மங்களாகப்‌ பழகி வந்தது போல்‌ ஓர்‌ உணர்ச்சி 
எனக்கு உண்டாயிற்று! ஊர்மினா!... ஊர்மிளா! 
உன்னைப்‌ பற்றிய மர்மமென்ன? என்னிடம்கூடச்‌ 
சொல்லக்கூடாதா? உனக்காக நான்‌ உயிரையும்‌ 


24 


விடுவேனே!” என்று உருக்கத்துடன்‌ அலள்‌ முகத்தை 
நோக்கினான்‌. 


“என்னைப்‌ பற்றி உனக்கு என்ன தெரியவேண்டும்‌?” 
என்றாள்‌ ஊர்மிளா. 


“நீ யார்‌ எங்கிருந்து வருகிறாய்‌? எங்கே போகிறாய்‌? 
ஏன்‌ நடுநிசிகளில்‌ மட்டும்‌ தெருக்களில்‌ அலைகிறாய்‌?" 


“நான்‌ சொல்ல மாட்டேன்‌! என்‌ உயிர்‌ போனாலும்‌ 
சொல்லமாட்டேன்‌ வீரசேகரா! அந்த மர்மங்களை 
யெல்லாம்‌ சொன்னால்‌, கிடைத்தற்கரிய உன்‌ அன்பை 
இழந்துவிட நேரிடும்‌! அதைவிட என்‌ உயிரையே இழந்து 
விடுவேன்‌" என்று சொன்ன ஊர்மிளா உள்ளே 
பொங்கியெழும்‌ உணர்ச்சிகளைத்‌ தாங்க முடியாதவளாய்‌, 
தன்னிரு கைகளாலும்‌ முகத்தைப்‌ பொத்திக்கொண்டு 
விம்மினாள்‌. 


ஊர்மிளாவின்‌ சிரிப்பைவிட அவனது அழுகைதான்‌ 
வீரசேகரன்‌ நெஞ்சில்‌ நெருக்கத்தை உண்டாக்கியது. 
ஆனால்‌... அழகான ஒரு பெண்‌ ஓயாமல்‌ நடுநிசிகளில்‌ 
சஞ்சரிக்கக்‌ காரணம்‌? 'ஒருலேளை, இவள்‌ தன்‌ காதலனை 
இரகசியமாகச்‌ சந்தித்துவிட்டு வீடு தரும்புறொளோ...?' 
என்று வீரசேகரன்‌ எண்ணமிட்டான்‌. அப்போது இனம்‌ 
புரியாத ஒரு வேதனை அவன்‌ நெஞ்சை அழுத்தியது. 
“ஊர்மிளா! இப்படி நீ நடுநிசியில்‌ அலைவதை வேறு 
காவலர்‌ பார்த்தால்‌ உன்னைச்‌ சித்திரவதை செய்தாவது 
காரணம்‌ கேட்பார்கள்‌...” என்றான்‌ குரல்‌ தழதழக்க. 


“சந்தேகப்பட்டால்‌, உன்‌ கடமையுணர்ச்சிக்குத்‌ 
தேவையென்றால்‌ என்னைக்‌ கொன்றுவிடு! சாவைத்தேடி. 
அலைபவளுக்கு நீ தரும்‌ சாவுதான்‌ அதி 
ஆனந்தமாயிருக்கும்‌!” என்று ஊர்மிளா பொருமினாள்‌. 


“இல்லை ஊர்மிளா! சாவைத்தேட அலைந்து 
கொண்டிருந்தவனுக்கு நீ ஒருத்திதான்‌ வாழ்வாய்த்‌ 
தென்பட்டாய்‌! நீ சாக வேண்டுமென்றால்‌, உன்னோடு 
கைகோர்த்துக்கொண்டு சாவதில்தான்‌ ஓர்‌ அலாதியான 


25 


சுவை இருக்கிறதென்று எப்போதும்‌ நினைப்பேன்‌!... 
ஊர்மிளா, என்‌ நெஞ்சை இப்போதாவது புரிந்துகொள்ள 
வில்லையா?” 


“உன்‌ நெஞ்சை எப்போதோ புரிந்துகொண்டு 
விட்டேன்‌! ஆனால்‌ என்‌ நெஞ்சைத்தான்‌ திறந்து காட்ட 
முடியாத அபாக்கியவதியாக இருக்கிறேன்‌! ஐயோ, நான்‌ 
என்ன செய்வேன்‌...? என்‌ நிலை அப்படி!” 


"ஊளர்மிளா! என்‌ அரசாங்கக்‌ கடமைக்காக உனக்கு 
எத்தகைய துன்பம்‌ தர நேர்ந்தாலும்‌, அப்போதுகூட 
என்மீது உனக்குள்ள அன்பு மாறாது என்று உறுதி 
தருவாயா?” 


“வீரசேகரா! நம்மிருவருக்கடையே என்னவோ 
ஒருவித அன்பு உண்டாகியிருக்கிறது என்பதை என்னால்‌ 
மறைக்க முடியவில்லை! உன்னைப்போல நானும்‌ 
வெகுளிதான்‌! மேலும்‌ அபலை! நம்முடைய அன்பு 
மாசுமருவற்றதாய்‌! இருக்க வேண்டுமென்றால்‌, என்னைப்‌ 
பற்றிய மர்மங்கள்‌ எதையும்‌ கேட்காதே!” என்று கூறிவிட்டு, 
ஊர்மிளா தன்‌ கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌. 

“ஊர்மிளா!” 

ஊம்‌...” 

“கொஞ்சம்‌ சிரி! நீ சிரித்தால்‌ என்‌ மனம்‌ 
அமைதியடையும்‌!" 

ஊர்மிளா புன்னகை செய்தாள்‌: அதில்‌ வாஞ்சையும்‌ 
தோய்ந்திருந்தது.. 

“ஊர்மிளா! பயங்கரமான வேட்டைதாய்கள்‌ போலக்‌ 
காவலர்‌ உலாவும்‌ தெருக்களில்‌ நீ ஏன்‌ பயந்து பயந்து 
பதுங்கிச்‌ செல்லவேண்டும்‌? உனக்கு வேறெந்த வகையிலும்‌ 
ஒத்தாசை செய்ய முடியாதென்றால்‌ உன்‌ வீடு 
வரையாவது துணை வருகிறேன்‌!" 

ஊர்மிளா மெல்லச்‌ சிரித்தாள்‌, “எனக்கு இப்போது 
உன்‌ துணை தேவை தான்‌! ஆனால்‌ என்‌ வீட்டைக்கண்டு 


26 


பிடித்துவிடலாம்‌ என்று நினைக்காதே! நான்‌ சொல்கிற 
இடத்தில்‌ என்னை விட்டுவிட்டு நீ என்னைத்‌ 
திரும்பிக்கூடப்‌ பார்க்காமல்‌ போய்விட வேண்டும்‌!” 


“சரி” 


இருவரும்‌ இருளில்‌ ஜோடிப்‌ புறாக்களைப்போலப்‌ 
புறப்பட்டு பலவீ திகளிலும்‌, சந்துகளிலும்‌ புகுந்து திரும்பி, 
ஊரின்‌ ஜன நெருக்கமான பகுதிக்கு லந்தார்கள்‌. அங்கு 
கம்மியர்‌ சேரியில்‌ சிலந்தி வலைகள்‌ போலப்‌ பல குறுக்கு 
சந்துகளுள்ள ஒரு வீதியை அடைந்தார்கள்‌. கொல்லன்‌ 
பட்டறைகளும்‌, தச்சர்களின்‌ மரக்கிடங்குகளும்‌, 
தொழிற்சாலைகளும்‌ சுண்ணாம்புக்‌ காளவாய்களும்‌, புகை 
மண்டலமும்‌ நிறைந்த அந்தப்‌ பகுதியை அடைந்ததும்‌, 
ஊர்மிளா, “தான்‌ லசிக்கும்‌ சேரி வந்து விட்டது! இனி 
நீ போகலாம்‌!” என்றாள்‌ ஆசையின்‌ அதிகாரத்தோடு. 


“இந்தச்‌ சேரியிலா? இங்கா நீ வசிப்பாய்‌? நான்‌ 
நம்பவில்லை!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“உன்னை நம்பச்‌ சொல்லவில்லை! இனி உன்‌ 
துணை தேவையில்லை; உங்கள்‌ காவலரைப்பற்றிய பயமும்‌ 
இல்லை; அவ்வளவு தான்‌!” என்று சிரித்தாள்‌ ஊர்மிளா. 


“அபாயம்‌ ஒன்றுமில்லையே?” என்று கேட்டான்‌ 
வீரசேகரன்‌. 


இல்லை! இனி அபாயம்‌ ஏற்பட்டாலும்‌ எனக்கு 
உபாயம்‌ தெரியும்‌!” என்று ஊர்மிளா, தன்னம்பிக்கையுடல்‌ 
புன்னகை செய்தாள்‌. 


ஊர்மிளா உன்‌ வாழ்க்கை நிலை தான்‌ எனக்குப்‌ 
புரியவில்லை!” 


“என்‌ நிலையா...” என்ற ஊர்மிளா, அவர்கள்‌ 
நின்ற பாதையருகிலுள்ள மழை நீர்‌ சகதிக்குட்டை ஒன்றைச்‌ 
சுட்டிக்‌ காட்டினாள்‌. இடுப்பளவு சகதி நிறைந்த சகதிக்‌ 
குட்டையையும்‌ ஊைர்மிளாவையும்‌ மாறிமாறிப்‌ 
பார்த்தவனாய்‌ வீரசேகரன்‌, “என்ன செய்ய வேண்டும்‌? 


27 


என்‌ அன்பை திரூபிக்க என்ன செய்ய வேண்டும்‌? 
சிக்கிரம்‌ சொல்‌!” என்றான்‌. 


"நீ கண்ணை மூடிக்கொண்டு திரும்பி நிற்க வேண்டும்‌ 
“திரும்பி நின்று...” 


“நூறு எண்வரை வாய்விட்டு எண்ணுவதாக 
வாக்குறுதி கொடுக்கவேண்டும்‌!” 


“அவ்வாறு வாக்குறுதி கொடுத்தால்‌ என்‌ பின்புறம்‌ 
என்ன நடக்கும்‌?” 


“என்ன நடந்தாலும்‌ நீ திரும்பியே பார்க்கக்‌ கூடாது! 
உன்‌ முதுகில்‌ குத்துவாள்‌ முனைப்பட்டால்கூட நீ திரும்பிப்‌ 
பார்க்கக்‌ கூடாது!" 

வீரசேகரன்‌ சிரித்தான்‌. "வீரனின்‌ முதுகில்‌ 
கத்தியால்‌ குத்துவதைவிட நீ தாராளமாக முன்புறம்‌ வந்தே 
என்‌ நெஞ்சில்‌ குத்திக்‌ கொல்லலாமே! ஊர்மிளா, என்‌ 
நெஞ்சை நீ உன்‌ குத்து வாளால்‌ கிழித்தாலும்‌ அதில்‌ 
உன்‌ உருவம்‌ அழியாமலிருப்பதைக்‌ காணலாம்‌!” 


“வீரசேகரா! விளையாட்டல்ல! நிஜமாகவே 
சொல்கிறேன்‌! நான்‌ இருக்கும்‌ சூழ்நிலையில்‌ எதையும்‌ 
செய்யக்‌ கூடியவள்‌!” 


வீரசேகரனோ அலட்சியமாகச்‌ சிரித்துக்கொண்டே, 
“என்னைக்‌ கொல்லக்கூடிய இருதயம்‌ பஞ்சினும்‌ 
மிருதுவாகிய பாவையொருத்தியிடம்‌ இருக்குமா? எங்கே 
உன்‌ கைகளுக்கு அந்தச்‌ சக்தி இருக்கறதா, பரிசோதித்துப்‌ 
பார்‌!” என்று தன்‌ உடைவாளை உருவி, “என்னை உன்‌ 
குத்துவாளால்‌ கொல்ல வேண்டாம்‌! என்‌ வீரவாளாலேயே 
கொன்றுவிடு!” என்று சொல்லிக்‌ கொடுத்தான்‌. 


வீரசேகரனின்‌ உடைவாளை வாங்கிக்கொண்ட 
ஊர்மிளா. “மறுபடி சொல்கிறேன்‌. என்னை நம்ப 
வேண்டாம்‌! என்னால்‌ வீணாக நீ வீழ வேண்டாம்‌!” 
என்றாள்‌. 


28 


“என்ன நடந்தாலும்‌ சரி! நூறு எண்ணுகிற 
வரையில்‌ கண்ணைத்‌ திறப்பதில்லை என்று வாக்குறுதி 
கொடுக்கிறேன்‌. என்‌ வீரவாளின்‌ மீது ஆணை!” 


வேகமாக, ஊர்மிளா தன்‌ இஷ்டப்படி 
வீரசேகரனைத்‌ திரும்பி நிற்கச்‌ சொன்னாள்‌; கண்ணை 
மூடச்‌ சொன்னாள்‌; நூறு வரை எண்ணச்‌ சொன்னாள்‌. 


“நாறு எண்ணி முடியும்‌ போது...... 2" என்று 
சிரிப்புடன்‌ வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


“உன்‌ உயிரே மாயமாய்‌ மறைந்துவிடும்‌, அல்லது 
நான்‌ மாயமாய்‌ மறைந்து விடுவேன்‌!” 


“அதற்கு முன்‌ உன்‌ அழகை இன்னும்‌ ஒரு முறை 
அசைதீரப்‌ பார்த்து விடுகிறேன்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 
ஊர்மிளா புன்னகை செய்தாள்‌. பளிச்சென்று 
மின்னியதொரு ஒளி வீச்சில்‌ அவளது ரோஜா முகத்தில்‌ 
மொட்டு விட்டிருக்கும்‌ குறும்புச்‌ சிரிப்பையும்‌, சதைப்‌ 
பிடிப்பான சிகப்பு உதடுகளில்‌ யொங்கி வழியும்‌ 
புதுமையையும்‌, கருவி ழிகளில்‌ புரளும்‌ பருவத்துடிப்பையும்‌ 
அள்ளிப்‌ பருகிவிட்டு, அந்த மயக்கக்‌ கிறுகிறுப்போடு 
வீரசேகரன்‌ கண்ணை மூடிக்கொண்டு, நூறுவரை 
வாய்விட்டு எண்ணத்‌ தொடங்கினான்‌. 


தூறு எண்ணி முடிந்தபோது-அவனது முதுகுப்புறம்‌ 
என்னவோ பாய்வது போன்ற அதிர்ச்சி ஏற்பட்டது. அடுத்த 
கணம்‌ அவனைச்‌ சகதிக்‌ குட்டைக்குள்‌ வேகமாகத்‌ 
தள்ளிவிட்டு ஊர்மிளா அவனது உடைவாளுடன்‌ இருளில்‌ 
ஓடி. மறைந்து விட்டாள்‌ என்பதை உணர்ந்தான்‌. 

சகதிக்‌ குட்டைக்குள்‌ விழுந்த அதிர்ச்சியிவ்‌ அவன்‌ 
உடம்பெல்லாம்‌ சேறானதோடு, முழங்கால்‌ அளவு 
சகதிக்குள்‌ அழுந்தி நடக்க முடியாதபடி ஆகிவிட்டது. 

“ஊர்மிளா! ஊர்மிளா!” என்று வீரசேகரன்‌ உரக்கக்‌ 
கூப்பிட்டான்‌. ஆனால்‌ ஊர்மிளாவின்‌ சிரிப்பொலிகள்கூட 
அந்த இருளில்‌ எதிரொலிக்கவில்லை! 


29 


கும்பகர்ணா! எழுந்திரு! 


உறங்குகின்ற கும்ப கன்ன! 
உங்கள்‌ சேனை வாழ்வெலாம்‌ 

இறங்குகின்றது இன்று காண்‌! 
எழுந்திராய்‌! எழுந்திராய்‌! 


கம்ப ராமாயணம்‌ 


ர்மப்‌ பெண்ணைப்போல்‌ ஊர்மிளா 
மின்னலென இருளில்‌ மறைந்து 
போனதும்‌, வீரசேகரன்‌ வெகு 
சிரமப்பட்டுச்‌ சகதிக்‌ குட்டையிலிருந்து 
வெளியே எழுந்து வந்தான்‌. 


மயக்கும்‌ விழிகளால்‌ மையல்‌ மூட்டி மாயச்‌ 
சிரிப்புடன்‌ தன்னைப்‌ பிடித்துச்‌ சகதியில்‌ தள்ளிவிட்டு 
ஒடினாளே என்ற ஆத்திரம்‌ அவனுக்கு ஒருபுறம்‌ 
எழுந்தாலும்‌, அத்தகைய சாகசக்காரியின்‌ காதலை 
எப்படியாவது அடைய வேண்டும்‌ என்ற ஆசையும்‌ 
இன்னொருபுறம்‌: அவன்‌ வீர உள்ளத்தில்‌ பொங்கி 
நின்றது. தன்னிடங்கூட சொல்ல முடியாதபடி என்ன 
அபாயகரமான இரகசியத்தில்‌ சிக்கக்கொண்டிருக்கிறாளோ 
என்று நினைக்கையில்‌ ஊர்மிளாவின்மீது அவனுக்கு 
அலாதியான ஒரு பரிவும்‌ பாசப்‌ பிணைப்பும்‌ 
உண்டாயிற்று. அவன்‌ ஒருத்தி தான்‌ அவனது வாழ்வின்‌ 
இலட்சியம்‌ என்று நினைத்தாலும்‌ அடிவானத்துக்கு 
அப்பால்‌ நழுவிச்‌ செல்லும்‌ ஒரு மாயமானைப்‌ போலவே 
அவள்‌ தோன்றினாள்‌. 


30 


ஊர்மிளாவைப்‌ பற்றிய எண்ணற்ற கற்பனைகளில்‌ 
தன்னை மறந்தவனாய்‌ கம்மியர்‌ சேரியைவிட்டு அவன்‌, 
தகரின்‌ மத்தியான நடுவரை நோக்கி நடந்தான்‌. 
மீனாட்சியம்மன்‌ கோயிலின்‌ வானளாவிய கோபுரங்களும்‌ 
தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ உச்சித்‌ தளமும்‌, மணியடிக்கூண்டும்‌ அவன்‌ 
கண்ணை உறுத்தின. 


மழைத்‌ தூற்றலும்‌, இடி. மின்னல்களும்‌ நின்று 
வானம்‌ நிர்மவமாயிருந்தது. அதுபோலவே 
நிசப்தமாயிருந்த பயங்கர இருளில்‌, நகரின்‌ 
மூலைமுடுக்குகளிலிருந்து இடையிடையே “பிடி! பிடி!" 
என்ற கூச்சவ்கள்‌ மெல்லத்‌ தோன்றி மறைந்தன. 


நகரின்‌ பல வீதிகளிலும்‌ அளவுக்கதிகமான. 
காவற்படைகள்‌ அணிவகுத்துச்‌ செல்வதையும்‌, குதிரைச்‌ 
சேவகரும்‌ வில்லிகளும்‌ நாவாபுறமும்‌ விரைந்து 
செல்வதையும்‌ கண்ட வீரசேகரன்‌ அதிக 
வியப்படைந்தான்‌.. 


ஒரு குதிரை வீரனை நிறுத்தி, “ஏன்‌ இவ்வளவு 
பரபரப்பு? என்ன நடத்து விட்டது?” என்று கேட்டான்‌. 


“இன்றிரவு வீரபாண்டியன்‌ மனைவியைச்‌ சிறைமீட்க 
ஒரு பெரும்‌ முயற்சி நடந்தது! நல்லவேளை அது 
தோல்வியடைந்து விட்டது!” என்றான்‌ குதிரை வீரன்‌. 


“இன்னும்‌ ஏன்‌ இந்தச்‌ சாமத்தில்‌ அணிவகுப்புகள்‌ 
நடத்தி ஊரைக்‌ கலக்குதிறீர்கள்‌?" 


“எவனோ எதிரி ஒருவன்‌ திருட்டுத்தனமாக நம்‌ 
நகர்க்கோட்டைக்குள்‌ நுழைந்து விட்டான்‌! எவளோ 
சதிகாரி ஒருத்தி நம்‌ காவற்காரர்களை ஏமாற்றி அவனை 
உள்ளே அழைத்து வந்து விட்டாள்‌; நவ்வவேளை, 
கோட்டை வாசலின்‌ உட்புறக்‌ காவலர்‌ அவர்களைச்‌ 
சத்தேகப்பட்டுப்‌ பின்பற்றினார்கள்‌...” 


“அவனும்‌ அவளும்‌ பிடிபட்டுவிட்டார்களா?” 


31 


“இன்னும்‌ இல்லை! தப்பிவிட்டார்கள்‌! அந்தச்‌ 
சதிகாரன்‌ ஒருபுறம்‌ பிய்த்துக்கொண்டு ஓடினான்‌! அந்தச்‌ 
சதிகாரி இன்னொருபுறம்‌ ஓடினாள்‌!” 


“அவர்கள்‌ சதிகாரர்கள்தான்‌ என்பது என்ன நிச்சயம்‌? 
ஒருவேளை கள்ளர்களாகவோ, காதலர்களாகவோ 
இருக்கலாம்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


உடம்பெல்லாம்‌ சகதி படித்த அவனது ஆடைகளை 
உற்றுப்‌ பார்த்த குதிரை வீரன்‌, “ஹா...ஹா...ஹா!” என்று 
சிரித்தான்‌. மாபெரும்‌ வெற்றிப்‌ புகழுடைய வீரசேகரன்‌ 
எவளோ தெருக்‌ காதலி அள்ளி அப்பிய சகதியோடு 
வந்திருக்கிறான்‌ என்று நினைத்துத்தான்‌ அவன்‌ அப்படி. 
மனங்கொள்ளாமல்‌ சிரித்தான்‌ அதை யூகித்துக்கொண்ட 
வீரசேகரன்‌, அதற்கு மேல்‌ அவனிடம்‌ எதையும்‌ விசாரிக்க 
விரும்பாதவனாய்‌, 'விர்‌'ரெனக்‌ கிளம்பி, கூடலழகர்‌ 
கோயிலின்‌ முன்னுள்ள பொய்கையில்‌ குளித்து விட்டுத்‌ 
தன்‌ வீட்னட நோக்கி நடந்தான்‌. 


இந்த நேரத்தில்‌ கதவைத்‌ தட்டிச்‌ சிவகாமியை 
எழுப்பினால்‌, அவனைச்‌ சந்தேகப்பட்டு நூறாயிரம்‌ 
கேள்விகள்‌ கேட்பாள்‌: இரவெல்லாம்‌ தூங்க விடமாட்டாள்‌. 
என்று நினைத்தான்‌. முகத்தைச்‌ சுளித்துக்கொண்டு நேரே 
ஜனநாதன்‌ மாளிகைக்குச்‌ சென்றான்‌. அங்கே ஜனநாதன்‌ 
இல்லை! எங்கோ அவசரமாகக்‌ குதிரையில்‌ புறப்பட்டுப்‌ 
போயிருப்பதாக அவனுடைய ஆளான ஜம்புலிங்கம்‌ 
சொன்னான்‌. 


“ஜனநாதன்‌ எங்கு போயிருப்பான்‌? ஊர்மிளா 
மாயப்பறவைபோல்‌ எங்கு மறைத்திருப்பாள்‌?” என்று 
சிந்தித்தவனாய்‌ ஜனநாதனின்‌ படுக்கையறைக்குள்‌ சென்று 
கமகம; வென்று மல்லிகை மணம்‌ வீசும்‌ பஞ்சணையின்‌ 
மீது சாய்ந்தான்‌. 


அதற்குமேல்‌ சிந்திப்பதற்கு நிறைய எண்ணங்கள்‌ 
இருந்தாலும்‌ அது நேரங்கடந்த நேரமாகையால்‌, 
அசதியுடன்‌ படுத்ததும்‌ வீரசேகரன்‌ உறங்கிவிட்டான்‌. 
மறுபடி பொழுது விடிந்து சூரிய கிரணங்கள்‌ அவன்‌ 


32 


முகத்தில்‌ கொஞ்சி விளையாடியபோதுகூட அவன்‌ கண்‌ 
விழிக்கவில்லை. சுவர்க்கத்திலிருந்து நடுநிசியில்‌ அப்சரஸ்‌ 
ஒருத்தி பூலோகத்திற்கு இறங்கி வருவதாகவும்‌ நரனான 
அவன்மீது மையல்‌ கொண்டு அவனை 
அள்ளியணைப்பதாகவும்‌. பொழுது விடிவதற்குள்‌ அவள்‌ 
தன்‌ சிவந்த உதடுகளின்‌ வழியாக அவனது நெஞ்சைப்‌ 
பிழிந்து அந்தச்‌ சாற்றை ஒரு புஷ்பப்‌ பெட்டிக்குள்‌ வைத்து 
கொண்டு மறுபடி கவர்க்கத்திற்கு ஒடிவிடுவதாகவும்‌ 
இன்பக்கனவு கண்டுகொண்டேயிருந்தான்‌. ஜனநாதன்‌ 
வந்து அவனைத்‌ தட்டியெழுப்பியதுந்தான்‌ வீரசேகரனுக்கு 
இந்தப்‌ புலோகத்தின்‌ ஸ்மரணை வந்து கண்‌ விழித்தான்‌. 

“கும்பகர்ணா! எழுந்திரு! ஊரெல்லாம்‌ ஒரே 
அமளிப்படுகிறது! நீ உறங்குறொயே?” என்று ஜனநாதன்‌ 
வழக்கம்போல்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ எதிரே காட்சியளித்தான்‌. 

“நான்‌ உறங்கவில்லை, ஜனநாதா! கனவு கண்டேன்‌! 
உந்நதமான கனவு...!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
உற்சாகத்தோடும்‌ சிறிது நாணத்தோடும்‌. 

“ஊர்மினாலைப்‌ பற்றித்தானே? முட்டாளே! ஊரில்‌ 
நேற்றிரவு நடந்த செய்தி உனக்குத்‌ தெரியுமா?” 

“என்ன செய்தி?" என்று பதைபதைப்புடன்‌ 
வீரசேகரன்‌ கேட்டான்‌. 

“வேறொன்றுமில்லை! வீரபாண்டியன்‌ நம்‌ 
மதுரைக்குள்‌ நுழைந்துவிட்டான்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 

“படைகளுடனா?” 


“இல்லை! சீதாப்பிராட்டியாரை சிறைமீட்க 
ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தம்‌ வானரப்‌ படைகளுடன்‌ 
லரவில்லை! தனியாக, தந்திரமாக, மாரீசனைப்‌ போல 
வேறொரு மாயா ரூபமெடுத்து வந்திருக்கிறான்‌!” 

“நிஜமாகவா? எப்படிக்‌ கட்டுக்‌ காவலைக்‌ கடந்து 
மதுரைக்குள்‌ நுழைய முடிந்தது? நகர்க்கோட்டை 
வாசலிலுள்ள நம்‌ காவற்‌ படையினர்‌ என்ன செய்தார்கள்‌?” 


33 


“உன்னைப்போல உறங்கவில்லை! ஆந்தைகள்‌ போல்‌ 
கண்விழித்துக்‌ கொண்டுதான்‌ இருந்தார்கள்‌; ஆனால்‌ நம்‌ 
சோழிய அதிகாரி ஆடையூர்‌ நாடாள்வாரின்‌ ஆடைகளிலே 
வீரபாண்டியன்‌ வருவான்‌ என்று கண்டார்களா?” 


“வேடிக்கையாயிருக்கிறது, ஜனநாதா! விளக்கமாகச்‌ 
சொல்‌!” 


“நம்‌ ஆடையூர்‌ நாடாள்வாரின்‌ ஆடைகளை 
வெளுத்துவர அழகான ஒரு வண்ணாத்தி இருந்தாள்‌ 
என்றும்‌, அழகர்‌ கோயில்‌ பெருமானின்‌ ஆடைகளை 
வெளுக்கவும்‌ அவளுக்கே தான்‌ பரம்பரை பாத்தியதை 
இருந்தது என்றும்‌, அதற்காக மதுரைக்‌ கோட்டையிவ்‌ 
இருந்து வெளியே போய்வர அவளுக்கு அனுமதிப்‌ பட்டயம்‌ 
தேவைப்பட்டதென்றும்‌, அதற்கு நம்‌ ஆடையுரார்‌ 
அழகர்கோயில்‌ மாடு மாதிரி தலையாட்டினார்‌ என்றும்‌ 
உனக்குத்‌ தெரியும்‌!” 


“ஆடையுராருக்கு நீதான்‌ அவளைச்‌ சிபாரிசு 
செய்தாய்‌ என்பதும்‌ எனக்குத்‌ தெரியும்‌, ஜனநாதா!” 


“தம்பி! இதிவ்‌ என்னைச்‌ சம்பந்தப்படுத்தும்‌ 
ஆராய்ச்சி உனக்கு வேண்டாம்‌! கதையைக்‌ கேள்‌! அழகான 
வண்ணாத்தி கருப்ப வேதனை தாங்காமல்‌ ஒரு வாரமாகப்‌ 
படுத்துவிட்டாள்‌ அவளுடைய தங்கையென்று சொல்லிக்‌ 
கொண்டு, இன்னொருத்தி நேற்று மாலை நேரத்திலே 
ஆடையூராரின்‌ மாளிகைக்குத்‌ துணியெடுத்துப்போக 
வந்தாள்‌. அவருடைய அருமைக்‌ கணக்கரான 
சத்திமுத்தரை உனக்குத்‌ தெரியுமே! அவர்‌ மாலைக்‌ குருடு 
ஆனபடியாலே, வந்தவள்‌ யாரென்பதையும்‌ கவனியாமல்‌ 
ஆடையுராரின்‌ அழுக்கு உருப்படிகளையெல்லாம்‌ 
அள்ளிப்போட்டு விட்டார்‌. அவற்றையெல்லாம்‌ மூட்டை 
கட்டிக்‌ கொண்டு புது வண்ணாத்தி அந்த இருட்டில்‌ 
கோட்டை வாசலைக்‌ கடந்து வெளியே போனாள்‌. பிறகு 
கொஞ்ச நேரத்தில்‌ ஆடையூராரின்‌ முதுகைப்‌ 
பிடித்துக்கொண்டு ஒரு குதிரையில்‌ திரும்பி வந்தாள்‌. 
அதாவது அவரது ஆடைகளைத்‌ தரித்து ஆடையூராரைப்‌ 
போல வந்த வீ ரபாண்டிய௰னோடு வந்தாள்‌! ஆடையூரார்‌ 


வீ.ம.11-3 


34 


வழக்கம்போலத்‌ தம்‌ இரவுக்‌ காதலியோடு அலைகிறாரோ 
என்று நினைத்துக்‌ கோட்டை வாசல்‌ காவலர்‌ தலையைச்‌ 
சொறிந்துகொண்டு நின்றனர்‌. இதுபோன்ற பெரிய 
மனுஷ்யர்களின்‌ விஷயங்களில்‌ எதையும்‌ பார்க்காதது 
போல ஒதுங்கி விடுவதுதான்‌ புத்திசாலித்தனம்‌ என்று 
நினைத்து, அவர்களைச்‌ சரியாகக்‌ கவனியாமலே உள்ளே 
விட்டுவிட்டார்கள்‌...” 


“பிறகு?” 


“கோட்டை வாசலின்‌ உட்புறமிருந்த 
காவற்காரர்களில்‌ கொஞ்சம்‌ புத்திசாலியான ஒருவன்‌ 
இருந்தான்‌. “இந்தப்‌ புது வண்ணாத்தி இரண்டு 
தினங்களுக்கு முன்‌ அழுக்கு மூட்டையோடு வெளியே 
போய்‌, நம்‌ சோழிய அதிகாரியான செங்கேணி எதிரிலி 
சோழராயரோடு உள்ளே வந்தாளே! இப்போது அழுக்கு 
மூட்டையோடு வெளியே போய்‌, ஆடையூராரோடு உள்ளே 
வருகிறாளே” என்று குழம்பினான்‌. நம்‌ ஆடையூராருக்கும்‌ 
தம்‌ எதிரிலிராருக்கும்‌ உள்ளூரப்‌ பகைமை உண்டே. 
இந்தப்‌ புது வண்ணாத்தி விஷயத்தில்‌ மட்டும்‌ எப்படி. 
ஒற்றுமையாக இருக்க முடியுமென்று சந்தேகப்பட்டான்‌. 
பிறகு சில வீரர்களை அழைத்துக்‌ கொண்டு அவளையும்‌ 
வீரபாண்டியனையும்‌ இர. மாகப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌. 
தங்களைக்‌ குதிரைவீரர்கள்‌ பின்‌ தொடர்கிறார்கள்‌ 
என்பதையறிந்ததும்‌ அவளும்‌ அவனும்‌ நெருக்கமான 
வீதிகளுக்குள்‌ விரைந்து சென்று குதிரையை விட்டிறங்கி, 
அவள்‌ ஒரு திசையிலும்‌ அவன்‌ ஒரு திசையிலுமாகப்‌ 
பிய்த்துக்‌ கொண்டு ஓடினார்கள்‌. காவற்காரர்கள்‌, 
பெண்ணைவிட்டு விட்டு வீரபாண்டியனை மட்டும்‌ 
பின்பற்றி ஓடினார்கள்‌. 


“வீரபாண்டி௰ன்‌ விர்ரெனச்‌ சைவப்‌ பிள்ளையார்‌. 
விடுதிக்குள்‌ பாய்ந்தோடினான்‌ சிவபெருமானின்‌ மாயா 
மகேந்திரஜாலம்‌ போல அந்த விடுதிக்‌ கதவு வெடுக்கெனத்‌ 
திறந்து வீரபாண்டியனை மட்டும்‌ உள்ளே விட்டு 
மூடிக்கொண்டுவிட்டது. கதவுகளை உடைத்துக்‌ கொண்டு 
நம்முடைய காவற்காரர்கள்‌ விடுதிக்குள்‌ நுழைந்தபோது, 
வீ ரபாண்டியனும்‌ அவனை வரவேற்ற ஆட்களும்‌ எங்கோ 


35 


மாயமாய்‌ மறைந்து விட்டார்கள்‌. விடுதியைத்‌ தீ வைத்துக்‌ 
கொளுத்துவதோடு நம்‌ வீரர்கள்‌ வெறுங்கையராய்த்‌ 
திரும்ப வேண்டியதாயிற்று!” 


“ஆடையூரார்‌ வேஷத்தில்‌ வந்தவன்‌ வீரபாண்டியன்‌ 
தான்‌ என்பது உனக்கு எப்படித்‌ தெரியும்‌, ஜனதாதா?” 


"விடுதிக்குள்‌, அன்றிரவு வீரபாண்டியன்‌ அங்கே 
வரப்போவதாக அவனது கட்சியினருக்கு ஈழவராயன்‌ 
அனுப்பிய இரகசியச்‌ சுற்றறிக்கை ஓலையொன்று கிடந்தது!” 


“இலங்கையிலிருந்து இரகசியமாகப்‌ படைக்‌ கருவிகள்‌ 
பெற்று வந்த ஈழவராயன்‌ எப்படி நம்‌ மதுரைக்‌ 
கோட்டைக்குள்‌ நுழைந்தான்‌? எப்போது நுழைந்தான்‌?" 


“இரண்டு தினங்களுக்குமுன்‌ இதே புது வண்ணாத்தி 
நம்‌ எதிரிலி சோழராயரோடு இருட்டில்‌ திரும்பி 
வந்தாளே, அந்த எதிரிலிராயரின்‌ ஆடைகளிலே வந்தவன்‌ 
ஈழவறாயனாகத்தான்‌ இருக்கவேண்டுமென்பதில்‌ 
எள்ளத்தனையும்‌ சந்தேகமில்லை!" 


“அந்தப்‌ போலியான புது வண்ணாத்தி என்ன 
ஆனாள்‌? தப்பி ஓடியவள்‌ வழியில்‌ எங்காவது 
காவற்காரர்‌ கையிவ்‌ பிடிபட்டிருப்பாளே?" 


“தம்பி! அப்படியே எவனாவது ஓர்‌ ஆடவன்‌ கையில்‌ 
அவள்‌ சிக்கிக்‌ கொண்டாலும்‌, இருட்டில்‌ எந்த 
ஆடவனையும்‌ அந்தச்‌ சாகசக்காரி வெகு சுலபமாக 
எமாற்றி ஓடிவிட முடியும்‌!" என்று ஜனநாதன்‌ ஏளனமாக 
வீரசேகரனை நோக்கிச்‌ சிரித்தான்‌. அந்தச்‌ சிரிப்பின்‌ 
உட்பொருளை ரசேகரன்‌ புரிந்து கொள்ளாவுமில்லை. 
அந்தச்‌ சாகசக்காரியான புது வண்ணாத்தி ஊர்மிளாதான்‌ 
என்பதை நயுகிக்கவுமில்லை. 

"அந்தச்‌ சதிகாரியை இனங்கண்டு பிடித்து 
விசாரித்தால்‌ எல்லா இரகசியங்களும்‌ அம்பலமாகிவிடும்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 

“தம்பி! அவளை அடையாளம்‌ கண்டுபிடிப்பது 
ஏவ்வளவு சுலபமல்ல! அவளிடம்‌ ஆடையுராரின்‌ 


36 


ஆடைகளை வெளுக்கப்போட்ட அந்தரங்கக்‌ கணக்கரான 
சத்திமுத்தரோ மாலைக்குருடு! எதிரிலிராயரின்‌ 
ஆடைகளை அள்ளிப்போட்ட அவரது ஆசை நாயகியோ 
முழுக்‌ குருடு! கோட்டை லாசலிலிருந்த காவலரோ, பெரிய 
அழுக்கு மூட்டைக்குள்‌ அமுங்கியிருக்கும்‌ அலளது 
முகத்தைச்‌ சரியாகப்‌ பார்த்திருக்க முடியாது!” 

“ஆடையுர்‌ நாடாள்வாரின்‌ கணக்கப்‌ பிள்ளை 
சத்திமுத்தர்‌ மாலைக்‌ குருடர்‌ என்றாலும்‌ பாம்புச்‌ செவி 
படைத்தவர்‌ அரசாங்கம்‌ சந்தேகப்படும்‌ சதிகாரிகளை 
அவர்‌ முன்‌ கொண்டு போய்‌ நிறுத்தினால்‌ அந்த மாய 
வண்ணாத்தி யாரென அவர்‌ கண்டு பிடித்து விடுவார்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


ஆமாம்‌, ஆடையுராருக்கு ஜீவநாடி போன்ற 
அந்தரங்கக்‌ கணக்கர்‌ மகாக்‌ கெட்டிக்காரர்தான்‌! கிழவரின்‌ 
கணக்கு லழக்குகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய 
காரியசித்திகள்‌ அனைத்திற்கும்‌ அத்தியாவசியமானவர்‌! நாம்‌ 
நெட்டூர்க்‌ கோட்டையில்‌ ஆடையுராரின்‌ முப்பதினாயிரம்‌ 
போர்‌ வீரர்களைத்‌ தந்திரமாகப்‌ பலி கொடுத்ததிவிருந்து 
என்மீது அவர்‌ க்ஷா£த்திரம்‌ கொண்டிருக்கிறார்‌. அவருடைய 
அருமைக்‌ கணக்கரையும்‌ தந்திரமாக ஒழித்துக்‌ கட்டி 
விட்டால்‌, கிழவரின்‌ வலது கையை வெட்டிவிட்ட மாதிரி! 
என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 

“தம்முடைய அரசாங்கம்‌ என்ன செய்கிறது?” என்று 
கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“வீரபாண்டியனைப்‌ போன்ற சதிகாரர்கள்‌ 
பதுங்குவதற்கு இடங்கொடுத்து ஆதரிப்பவர்களின்‌ வீடுகள்‌ 
மட்டுமல்ல, அவர்களின்‌ தலைகளும்‌ பறிமுதல்‌ 
செய்யப்படும்‌ என ஊரெங்கும்‌ பறையடித்திருக்கிறது. 
உள்ளே வீ ருபாண்டியன்‌ பிடிபடும்‌ வரை, மதுரையின்‌ 
நான்கு கோட்டை வாசல்களையும்‌ எத்தவித 
முகாத்திரத்தைக்‌ கொண்டும்‌ திறக்கக்கூடாது எனக்‌ 
கதவுகளை இறுக மூடி முத்திரை வைத்து விட்டது....!” 
தம்பி, இனி நீயும்‌ நானும்‌ கூடச்‌ சுலபமாக வெளியே 
போய்‌ வர முடியாது! என்று ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


37 


“மதுரைக்குள்‌ நுனழந்துவிட்ட வீரபாண்டியன்‌! 
எப்படியாவது அசோக வனக்‌ கோட்டைய/விகுத்து! தன்‌ 
தேவியைச்‌ சிறைமீட்க முயல்வான்‌!" என்று வீரசேகரன்‌ 
பெருமூச்செறிந்தான்‌. 


“தம்பி! பிளவுபட்டிருக்கும்‌ பாண்டிய ஜனங்களின்‌. 
ஆத்திரத்தையெல்லாம்‌ ந திருப்பி, அசோகவனத்தைத்‌ 
தூள்‌ தூளாக்குவான்‌ என்று நம்‌ காவற்‌ படையதிகாரியான 
ஏகவாசகவாணகோவரசர்‌ மூகிக்கிறார்‌. அதனால்‌ 
அசோகவனக்‌ கோட்டையின்‌ வெளிப்புறமுள்ள தம்‌ 
காவற்படையை நான்கு மடங்கரக்கியிருக்கிறார்‌. ஆனால்‌ 
நம்‌ ஆனடயுரார்‌ என்ன வாதாடுகிறார்‌ தெரியுமா? 
வீரபாண்டியன்‌ கட்சியினர்‌ வழக்கம்போல்‌ 
இரகசியமாகவே அசோக வனத்திற்குள்‌ புகுந்து தேவியைத்‌ 
தந்திரமாகவே கடத்திச்‌ செல்ல முயல்வார்கள்‌ என்கிறார்‌! 
ஏன்‌ அப்படி வாதாடுகிறார்‌ தெரியுமா? உட்புறம்‌ 
தேவினயப்‌ பாதுகாக்க உன்‌ தலைமையின்‌ இ&ழ்‌ நம்‌ 
இராணியாரின்‌ வேனலக்காரப்‌ படையினர்‌ மட்டும்‌ 
இருந்தால்‌ போதாது. அதோடு உன்னையும்‌ கண்காணிக்கத்‌ 
தம்‌ தலைமையின்‌  &ழ்‌ ஒரு படையும்‌ இருக்க 
வேண்டுமென்பதற்குத்தான்‌ நம்‌ நம்முடைய கிழவர்‌ 
சம்புவராயர்‌ என்ன நடவடிக்கையெடுத்திருககிறார்‌ 
தெரியுமா? இனி பிடிபடும்‌ சதிகாரர்களின்‌ தலைகளை 
நசுக்கத்‌ தம்முடைய யானைப்படை மட்டும்‌ போதாது: 
இன்னும்‌ நூறு யானைகள்‌ தேவையென நம்‌ தலைமைப்‌ 
பீடத்திற்கு ஓலை அனுப்பியிருக்கிறார்‌!... எல்லோரும்‌ 
என்னென்னவோ செய்கிறார்கள்‌! நான்‌ ஒருவன்தான்‌ 
உருப்படியாக என்ன செய்யலாமென்று இன்னும்‌ 
ஆலோசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌!” என்று ஜனநாதன்‌ 
அலட்சியமாய்ச்‌ சிரித்தான்‌. 


அவனைச்‌ சந்தேகக்‌ கண்ணோடு கூர்ந்து நோக்கிய 
வீரசேகரன்‌, “ஜனநாதா! உன்னிடம்‌ வெளிப்படையாகவே 
ஒன்றைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளலாமா? கோபித்துக்‌ 
கொள்ள மாட்டாயே?" என்று தயங்கினான்‌. 


“தம்பி! வீரபாண்டியன்‌ உள்ளே வர நான்தான்‌ 
மறைமுகமாக ஏற்பாடு செய்தேனோ என்று 


38 


சந்தேகிக்கிறாயா? அப்படியே நான்‌ செய்திருந்தாலும்‌, உன்‌ 
நன்மைக்காகத்தான்‌ செய்திருப்பேன்‌... தம்பி, இங்கே பார்‌. 
மதுரைக்‌ கோட்டைக்கு லெளியே மாபெரும்‌ படையுடன்‌ 
வீரபாண்டியன்‌ சிங்கம்போல்‌ வந்து நின்றலன்‌, உள்ளே 
தனியனாகப்‌ புகுந்து, பொறியிலகப்பட்ட எலி போலாகி 
விட்டான்‌. இனி அலனை தீ கல்விப்‌ பிடிக்கப்‌ பூனையாக 
வேண்டியதுதான்‌ பாக்க...!” 


“ஆமாம்‌! நான்‌ வீரபாண்டியனையும்‌ சிறைப்பிடித்து 
விட்டால்‌ என்னுடைய புகழ்‌ வீரகாவியமாக மாறுவது 
மட்டுமல்ல. இங்கே பாண்டிய நாட்டுப்‌ பிரச்னை தீர்ந்து 
நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தின்‌ புலிக்கொடி கங்கை 
கடாரத்திற்கு அப்பாலும்‌ வெற்றிக்‌ காவியமாகப்‌ படரும்‌ 
காலம்‌ ஆரம்பித்துவிடும்‌!” என்று வீரசேகரன்‌ இலட்சிய 
தாகத்தோடு பெருமூச்சு விட்டான்‌. 


“தம்பி! எவ்வளவு மாபெரும்‌ இலட்சியம்‌, பார்‌! 
வீரபாண்டியன்‌ மனைவியை நம்‌ குலோத்துங்கச்‌ சோழ 
சக்கரவர்த்திகள்‌ தம்முடைய அந்தப்புரத்திற்குள்‌ 
சுவீகரித்துக்‌ கொள்ள ஒரு மாபெரும்‌ தடையாயிருப்பது 
வீரபாண்டியன்‌ பிடிபடும்‌ விஷயம்‌! அவனை நீ பிடித்து 
விட்டால்‌, மன்னன்‌ உன்‌ தலைக்கு மணி முடி. சூடவும்‌ 
முன்‌ வருவார்‌. அதற்கு மாறாக, சிறையிலிருந்து தேவி 
தப்பி விட்டாலோ, உன்‌ தலையை யானைகாலிற்குப்‌ பலி 
கொடுத்துவிடுவார்‌! தம்பி, இப்போது என்ன 
செய்யப்போகிறாய்‌? அரக்கன்‌ கும்பகர்ணனாய்‌ 
உறங்கப்போகிறாயா? விபீஷண ஆழ்வாராக மாறப்‌ 
போகிறாயா?” 


“ஜனநாதா! வீரபாண்டியனை நான்‌ சிறை 
பிடித்தவுடனே, தேவி நம்‌ அரசரின்‌ அந்தப்புரத்திற்கு 
அழைத்துச்‌ செல்லப்படும்‌ முன்பே, ஒரு துளி விஷம்‌ 
கொடுத்து தேவியைக்‌ கொன்று விடுவேன்‌, தேவியை 
அருகிலிருந்து பாதுகாக்கவும்‌, சிறையின்‌ உட்புறமுள்ள 
நம்‌ இராணியாரின்‌ வேலைக்காரப்‌ படைக்குத்‌ தலைமை 
வகிக்கவும்‌, இராணியார்‌ எனக்குத்தான்‌ பொறுப்பளித்‌ 
திருக்கிறார்‌ என்பதை மறந்து விடாதே!” 


39 


“அது ஏன்‌ தெரியுமா, தம்பி? சீதை சிறையிருக்கும்‌ 
அசோக வனத்திற்குள்‌ நம்‌ இராவணேஸ்வரர்‌ இரகசியமாக 
நுழைந்து தகாத முறையில்‌ நடத்து கொள்ளாமல்‌ 
மண்டோதரி செய்யும்‌ தந்திரம்‌ அது! ஆனால்‌... தம்பி, 
தம்‌ அரசர்பிரான்‌ மாறுலேடமெடுத்தோ, சிறைக்குச்‌ 
சுரங்கம்‌ வெட்டியோ, உனக்குக்கூடத்‌ தெரியாமல்‌, தேவியை 
சந்திக்கப்‌ பல முயற்சிகள்‌ செய்யலாம்‌. அவற்றிற்கெல்லாம்‌ 
நம்‌ அரசருக்குச்‌ செளகரியங்கள்‌ செய்து கொடுத்து அதிகச்‌ 
சலுகைகள்‌ பெற ஒரு புத்திசாலியான கையாள்‌ இந்த 
அவனியில்‌ உண்டென்றால்‌, அது நம்‌ ஆடையூர்‌ 
நாடாள்லாராயிருக்க வேண்டும்‌, அல்லது நானாக இருக்க 
லேண்டும்‌!" 


“ஜனநாதா! ஆடையூர்‌ நாடாள்வார்‌ விஷயத்தில்‌ 
நான்‌ கவனமாயிருக்க வேண்டுமென்று நீ எச்சரிப்பதற்கு 
நன்றி! உன்னைப்‌ பொறுத்த வரையில்‌, நீ எப்போதும்‌ 
இராணியாரின்‌ கட்சியில்‌ இருப்பவன்‌; நம்‌ அரசர்மீது 
உள்ளூரக்‌ குரோதமூள்ளவன்‌!" 


“தம்பி! அவ்வளவு தூரத்திற்கு என்னை உடும்புப்‌ 
பிடியன்‌ என்று நம்பிவிடாதே! என்னைப்‌ போன்ற 
புத்திசாலிகள்‌, பெரும்பாலும்‌ தேவைக்குத்‌ தகுந்தாற்போல்‌ 
நிறம்‌ மாறும்‌ பச்சோந்திகளாகவே இருப்பார்கள்‌!” என்று 
ஜனநாதன்‌ சிரித்தான்‌. வீரசேகரனும்‌ அவனோடு 
கலந்துகொண்டு “கலகல'வெை சிரித்தான்‌. 


“ஜனநாதா! உனக்கு எதுவுமே விளையாட்டுதான்‌!” 
என்று தன்‌ அருமை நண்பனை அணைத்துக்கொண்டு 
சிரித்த வீரசேகரன்‌, ஊர்மிளா கொஞ்சிப்‌ பேசியதையும்‌ 
கடைசியாய்‌ தழுவி ஓடியதையும்‌ அவனிடம்‌ 
சொல்லவேண்டும்‌ என்ற ஆவலோடு வாயைத்‌ திறந்தான்‌. 
ஆனால்‌ அந்த ஊர்மிளாதான்‌ புது வண்ணாத்தியாக 
வந்த சதிகாரி என்று ஜதநாதன்‌ சாதித்து அவள்‌ 
தலைக்கோ, தன்‌ தலைக்கோ குறிவைப்பான்‌ என்று 
நினைத்து வாயை மூடிக்‌ கொண்டுவிட்டான்‌. அவள்‌ 
ஒடி. மறைந்த இடத்திற்குத்‌ தனியாகவே போய்‌ அவளை 
இரகசியமாகலே தேடிக்‌ கண்டு பிடிக்க வேண்டுமென்று 
எண்ணமிட்டான்‌. 


40 


அப்போது இன்பக்கனவு காண்பது போல்‌ அவள்‌ 
முகத்தில்‌ பொங்கி வழியும்‌ ஆனந்தத்தைக்‌ கண்ட 
ஜனநாதன்‌ குறும்புச்‌ சிரிப்புடன்‌, அவனை நோக்கி 
“கும்பகர்ணா! மறுபடியும்‌ உறங்கும்போது உன்‌ 
ஊர்மிளாவைப்‌ பற்றிக்‌ கனவு காணலாம்‌. உனக்காக 
நம்‌ மாபெரும்‌ ராஜதந்திரிகளெல்லாம்‌ அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ வெளிப்புறம்‌ ஆத்திரத்தோடு 
காத்திருப்பார்கள்‌, வா போகலாம்‌!” என்றான்‌. 


இருவரும்‌ சிறிது நேரத்தில்‌ புத்தாடைகளும்‌ 
அதிகாரச்‌ சின்னங்களும்‌ அணிந்துகொண்டு 
வெளிப்போந்தார்கள்‌. 


“வீரசேகரா! உன்‌ வீரவாள்‌ எங்கே?” என்று 
ஜனநாதன்‌ விஷமமாய்ச்‌ சிரித்துக்கொண்டே கேட்டான்‌. 


வாளைத்‌ தத்திரமாக ஊர்மிளா பறித்துக்கொண்டு 
ஓடியதை ஜனநாதனிடம்‌ சொல்ல வெட்கப்பட்ட வீரசேகரன்‌ 
மெல்ல, “அதன்‌ கூர்மை சிறிது மழுங்கியிருந்ததால்‌ 
சாணையில்‌ இட்ட அனுப்பியிருக்கிறேன்‌!” என்றான்‌. 


“தம்பி! அதோடு உன்‌ புத்திக்கும்‌ சாணைவைத்துக்‌ 
கொள்‌” என்று “இடிடி” என்று சிரித்த ஜனநாதன்‌ 
தன்னிடம்‌ உபரியாயிருந்த வாள்களிவ்‌ ஒன்றை எடுத்துக்‌ 
கொடுத்தான்‌. பிறகு இருவரும்‌ இருகுதிரைகள்‌ மீது 
ஏறிக்கொண்டு அசோகவனக்‌ கோட்டையை நோக்கி 
வேகமாய்ப்‌ புறப்பட்டார்கள்‌. 


லு 
J 


$ 


41 


அதுமாரே! வரமாட்டேன்‌! 


புண்ணியமூர்த்தி தன்னைக்‌ 
காணலாம்‌ இன்னும்‌ என்னும்‌ 
காதலால்‌ இருந்தேன்‌ கண்டாய்‌! 


- கம்ப ராமாயணம்‌ 


துரையின்‌ வட பகுதிப்‌ பொன்ன 
கரத்திலுள்ள அசோகவனக்‌ 
கோட்டையை நோக்கி, ஜனநாதனும்‌ 
வீரசேகரனும்‌ பலவற்றையும்‌ பற்றி 
உரையாடிக்‌ கொண்டே, குதிரைகளில்‌ 
விரைந்து சென்றார்கள்‌... 


வழியில்‌ அவர்களைக்‌ கண்ட சோழிய வீரர்கள்‌ 
வாயாற வாழ்த்தினார்கள்‌; பாண்டிய மக்களோ உள்ளூரச்‌ 
சபித்தார்கள்‌. விக்கிரம பாண்டியனுக்கு முடிகசூட்டிய 
பிறகும்‌ சோழியப்படை மதுரையைவிட்டுப்‌ 
போகவில்லையே என்ற ஆத்திரம்‌, பாண்டிய ஜனங்களின்‌ 
உதடுகளிலே முணுமுணுப்பாகவும்‌, வீதிச்‌ சுவர்களில்‌ 
வசைமொழிகளாகவும்‌, கும்பல்களில்‌ சிறு சிறு 
புரட்சிகளாகவும்‌ எழும்பிக்‌ கொண்டிருந்தது, வழிநெடுகே 
மாளிகைச்‌ சுவர்களிலும்‌ மண்டப முகப்புகளிலும்‌, 
"“சோழியனே வெளியேறு! அந்நியர்‌ ஆதிக்கம்‌ ஒழிக! 
அரக்கர்கள்‌ அழிந்து போக!” என்ற எழுச்சிக்‌ குரல்கள்‌ 
கரிக்கட்டிகளால்‌ எழுதப்பட்டிருந்தன. அவற்றை 
அழிக்கும்படி, சோழிய அதிகாரிகள்‌ எத்தனையோ தடவை 
உத்திரவிட்டும்‌, சுவர்‌ இலக்கியங்கள்‌ திரும்பத்‌ திரும்ப 
வளர்ந்து கொண்டேயிருந்தன. 


42 


அசோக வனக்‌ கோட்டையின்‌ உச்சி மணியடிக்‌ 
கூண்டின்‌ மீது பட்டொளி வீசிப்‌ பறக்கும்‌ புலிக்கொடியை 
வீரசேகரன்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌. அதன்‌ கம்பத்தின்மீது, 
ஒரு பெரிய கழுகு இரைக்காகக்‌ காத்துக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டதும்‌ அவன்‌ நெஞ்சு என்னவோ 
திக்கென்று அடித்துக்‌ கொண்டது. 


“வீரபாண்டியனை, உயிரோடோ பிணமாகவோ 
நாம்‌ பிடித்ததும்‌ இந்த நாட்டை விட்டுப்‌ போய்விட 
வேண்டியது தான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி ஊர்மிளாவையும்‌ சேர்த்துப்‌ பிடிக்காமல்‌ நீ 
இந்த மதுரையை விட்டுக்‌ கிளம்புவாயா?” என்று 
ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


உடனே ஊர்மிளாவைப்‌ பற்றிய நினைவில்‌ 
வீரசேகரன்‌ லயித்துவிட்டான்‌. 


அசோகவனக்‌ கோட்டையைச்‌ சுற்றி வேட்டை 
நாய்கள்‌ போல்‌ இரண்டாயிரம்‌ வீரர்கள்‌ சதா 
அணிவகுப்பு நடத்திக்‌ கொண்டிருக்கும்‌ ஓசைகளும்‌, 
பலவிதமான ஆயுதங்களின்‌ வெண்கல நாதமும்‌, 
குதிரைகளின்‌ குளம்படி ஒலிகளும்‌, கோட்டை வாசல்முன்‌ 
முன்னூறு யானைகளின்‌ கர்ஜனைகளும்‌ கேட்டன. 
ஜனங்களிடையே வீரபாண்டியன்‌ புரட்சியை எழுப்பி 
அசோக வனத்தைத்‌ தாக்க முற்பட்டால்‌, எந்த நேரத்திலும்‌ 
அதைச்‌ சமாளிப்பதற்குத்‌ தயாராகக்‌ கோட்டையைச்‌ சுற்றி 
நெருப்பெறி யந்திரங்கள்‌ அமைக்கப்பட்டு பெரிய பெரிய 
கெரப்பரைகளில்‌ தீப்பந்தங்களும்‌ வைக்கப்பட்டிருந்தன. 
இரண்டடிக்கு ஒரு போர்‌ வீரன்‌ விதம்‌, கையிலே வேலோ, 
வில்லோ, வாளோ ஏந்திய வண்ணம்‌, கோட்டையைச்‌ 
சுற்றிலும்‌ எண்ணற்ற வீரர்கள்‌ நிறுத்தி வைக்கப்‌ 
பட்டிருந்தனர்‌. 

அசோகவனக்‌ கோட்டைக்குப்‌ பின்னால்‌, 
சலசலவென்று ஓடும்‌ வையை அற்றிலிருந்தும்‌, மயானக்‌ 
கரையிலிருந்தும்‌ புலம்பல்‌ ஒலிகள்‌ வந்தன. தேவியை 
விடுவிக்கப்‌ பல தடவை முயன்று பிடிபட்ட சில 


43 


புரட்சிக்காரர்களின்‌ தவைகள்‌ யானைக்‌ காலால்‌ 
நசுக்கப்பட்டு மற்றவருக்கு ஒர்‌ எச்சரிக்கையாக மதிற்‌ 
கவர்களில்‌ பதிக்கப்பட்டிருந்தன.. 


இவையெல்லாம்‌ சேர்ந்து பகல்‌ நேரத்திலும்‌ 
அசோகவனக்‌ கோட்டைக்கு ஒரு பயங்கரமான 
தழ்நிவையைத்‌ தந்தன. ஆனாவ்‌ வீரசேகரனோ, 
இவற்றையெல்லாம்‌ கவனியாமல்‌, ஊர்மிளாவை எங்கே 
கண்டு பிடிக்கவாம்‌ என்ற சிந்தனையில்‌ தன்னை 
மறந்தவனாய்‌ ஜனநாதன்‌ பின்னால்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. 


இருவரும்‌ அகழிகளின்‌ மீதுள்ள குறுகலான மரப்‌ 
பாலங்களின்‌ வழியாக நடந்து சென்று, கோட்டை வாசலை 
அடுத்துள்ள காவற்‌ படையதிகாரியின்‌ அலுவல்‌ 
மண்டபத்தின்‌ முன்வந்து நின்றார்கள்‌. 

அங்கு அதிகாரிகளிடையே பெரும்‌ பரபரப்பு 
காணப்பட்டது. எதையோ பறிகொடுக்கப்‌ போகிறவர்கள்‌. 
போல்‌, அவர்களின்‌ முகங்கள்‌ இருளடைந்திருந்தன. 
வீரபாண்டியன்‌ தந்திரமாக மதுரைக்குள்‌ துழைந்து 
விட்டான்‌ என்ற செய்தி எட்டியவுடனே, தேவியின்‌ 
கறையைப்‌ பாதுகாப்பதில்‌ தீவிர நடவடிக்கைகள்‌ 
எடுக்கப்பட்டன. மதுறையிலிருந்த சோழியர்‌ நிலப்படையில்‌ 
பெரும்‌ பகுதி, கொங்கு நாட்டின்‌ புரட்சியைச்‌ 
சமாளிப்பதற்குப்‌ போய்விட்டதால்‌, விக்கிரமபாண்டியன்‌ 
அரசாங்கம்‌ தேர்ந்தெடுத்தனுப்பிய பாண்டிய 
வீரர்களையே, அசோகவனக்‌ கோட்டையின்‌ காவலுக்கு 
நிறுத்த வேண்டிய அவசியம்‌ சோழிய அதிகாரிகளுக்கு 
ஏற்பட்டிருந்தது. சிறைக்‌ கோட்டத்தின்‌ உட்புறமுள்ன 
இராணியார்‌ வேலைக்காரப்‌ படையினரின்‌ இரண்டாவது 
பிரிவிற்கு உணவுப்‌ பொருள்கள்‌ கொண்டு செவ்வது, 
துணிகளை வெளுத்து வருவது முதலாகப்‌ பலவிதமான 
சில்லறை வேலைகளையும்‌ பாண்டிய ஊழியர்களே செய்து 
வந்தனர்‌. ஈ காக்கை கூட நுழைய முடியாத அசோகவனக்‌ 
கோட்டையிலிருந்து தேவியைச்‌ சிறை மீட்பதில்‌ 
வீ ரபாண்டியனுக்கு யாராவது அற்ப அளவு உதவி 
புரிந்தாலும்‌. அதற்குத்‌ தன்‌ சேமநிதியனைத்தையும்‌ அவன்‌ 


44 


தரத்‌ தயங்கமாட்டான்‌ என்பது ஐூக்கக்கூடிய விஷயமே 
அதனால்‌ எவன்‌ எந்தச்‌ சமயத்தில்‌ துரோகியாவான்‌ என்று 
எண்ண முடியாது. யாரையும்‌ யாரும்‌ தம்ப முடியாத 
நிலை ஒருவரையொருவர்‌ சந்தேகக்‌ கண்ணோடு, 
ஆந்தைகள்‌ போல்‌ கண்விழித்துக்‌ கண்காணிக்க 
வேண்டிய நேரம்‌! 


இந்த நெருக்கடியான நேரத்தில்‌, ஜனநாதன்‌. 
சகஜமாகச்‌ சிரித்துக்‌ கொண்டு வருவதும்‌, அவன்‌ 
பின்னாவ்‌ வீரசேகரன்‌ மிகச்‌ சாவகாசமாய்‌ வருவதும்‌, 
காவற்‌ படையதிகாரியான ஏகவாசக வாணகோவரசருக்குச்‌ 
சிறிதும்‌ பிடிக்கவில்லை. அவர்‌ சைவப்பழம்‌ என்றாலும்‌, 
மிகவும்‌ கண்டிப்பான அதிகாரி அதிகாரத்‌ 
தோரணையிலோ, கடமையிவோ கடுகத்தனையும்‌ விட்டுக்‌ 
கொடாமல்‌ சிறிதும்‌ தயவுதாட்சண்யமின்றி நடந்து 
கொள்ளும்‌ இரும்பு மனிதர்‌ அவர்‌. நெற்றியிலே இருநீறும்‌, 
நெஞ்சிலே உரமும்‌, கண்களிலே கழுகுப்‌ பார்வையும்‌, 
உதடுகளிலே ஒரே வாசகமும்‌ உள்ளவர்‌ ஏகவாசகர்‌. 


அவர்‌ வீரசேகரனைக்‌ கடுமையான முகபாவத்துடன்‌ 
வரவேற்றார்‌. அவரருகிலிருந்த கிழவர்‌ சம்புவராயர்‌ கூட 
அவனை முகம்‌ கொடுத்து வரவேற்கவில்லை. 


ஏகவாசகர்‌ கடுமையான கணீரென்ற குரலில்‌, 
“தம்பி! நீ சிறுபையன்‌ என்பதைக்‌ காட்டி விட்டாய்‌? 
வீரபாண்டியன்‌ மதுரைக்குள்‌ நுழைந்து விட்டானே 
யென்று நாங்கள்‌ விழித்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 
சிறையின்‌ உட்புறம்‌ தேவியை அருகிலிருந்து பாதுகாக்கும்‌ 
பொறுப்புள்ளவன்‌, விடிந்து இவ்வளவு தாழிகையான 
பிறகும்‌ வேலைக்கு வரவில்லை!” என்றார்‌. 


“மன்னிக்கவும்‌! தேவி சிறையிலிருந்து தப்பிவிட்டால்‌ 
என்‌ தவைக்கு ஆபத்து என்பதை நான்‌ ஒருபோதும்‌ 
மறக்கமாட்டேன்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


ஏகவாசகரின்‌ அருகில்‌ கிழட்டுப்‌ பூனைபோல்‌ 
அமர்ந்திருந்த ஆடையுர்‌ நாடாள்வார்‌ நமட்டுச்‌ சிரிப்பு 
சிரித்தார்‌. நெட்டூர்‌ போரில்‌ தன்னுடைய முப்பதினாயிரம்‌. 


45 


போர்‌ வீரர்களை வீரசேகரன்‌ பலிகொடுத்து விட்டானே 
என்ற ஆத்திரம்‌ அவருக்கு! 


அவரது பின்னால்‌, இடுக்கிய கண்களுடனும்‌ அலித்‌ 
தோற்றத்துடனும்‌ மலைப்பூதம்‌ போல்‌ நின்ற அஞ்ச 
கோட்டை தாடான்வான்‌, “ஹா:....ஹா!....ஹா:!” என்று 
வீரசேகரனை நோக்கிப்‌ பேய்ச்சிரிப்பொன்றைக்‌ 
கொட்டினான்‌. முன்பு விக்கிரம பாண்டியன்‌ 
மந்திராலோசனை சபையில்‌ விசாரணைக்காகக்‌ 
கொண்டுவரப்பட்ட வீரபாண்டியனின்‌ மூத்த குமாரனைத்‌ 
தன்‌ கொலைவாளுக்கு இரையாக்கினானே, அதே அஞ்ச 
கோட்டை நாடாள்வான்தான்‌! அன்று முதவ்‌ பாண்டிய 
ஜனங்களிடையே அவனுக்கிருந்த செல்வாக்கும்‌, அவனது 
விக்கிரம பாண்டியன்‌ கட்சியிலே அவனுக்கிருந்த மதிப்பும்‌ 
குறைந்து விட்டதை நினைக்க நினைக்க அவ்வாறு பச்சிளம்‌ 
பாவகனை பலர்‌ முன்னிலையில்‌ கொல்லும்படியான 
சூழ்நிலையை உண்டாக்கிய ஜனநாதன்‌ மீதும்‌ அவனது 
அருமை தண்பனான வீரசேகரன்‌ மீதும்‌ அஞ்சு கோட்டை 
தாடாள்வானுக்கு உள்ளூர ஆத்திரமிருந்தது. சிறையிலுள்ள 
வீரபாண்டியனின்‌ இரண்டாவது குமாரனையும்‌, 
தேவியையும்‌ சித்திரவதை செய்து கொன்று, 
ரபாண்டியனின்‌ வம்சத்தையே நிர்மூலமாக்கிவிட 
வேண்டுமென்ற ஒருவித வெறியும்‌ அவனுக்கிருந்தது. 


காவற்படையதிகாரி ஏகவாசகர்‌ கடுமையான 
பார்வையுடன்‌ வீரசேகரனை நோக்கி, “தம்பி! ஜனநாதன்‌. 
எதிலும்‌ அலட்சியமாக இருக்கலாம்‌! ஆனால்‌ 
அவ்வாறிருக்க விடமாட்டேன்‌! நான்‌ சொல்வதெல்லாம்‌ 
என்னவென்றால்‌..." என்று ஆரம்பித்தார்‌. அதற்குள்‌ 
ஜனநாதன்‌ குறுக்கிட்டு, “ஏகவாசகர்‌ சொல்வதெல்லாம்‌ 
ஒரே வாசகந்தான்‌! அதாவது என்‌ சிநேகத்தை விட்டு 
விட்டு அவருடைய: அபிமானத்தைச்‌ சம்பாதித்துக்‌ கொள்‌ 
என்பதுதான்‌!” என்று சிரித்தான்‌. 


அவனைப்‌ பொருட்படுத்தாதவர்‌ போல்‌ ஏகவாசகர்‌ 
கம்பீரமாக வீரசேகரனை நோக்கி, “வீரசேகரா! 
கோட்டையின்‌ வெளிப்புறம்‌ நாங்கள்‌ காவலை நான்கு 
மடங்காக்கினோம்‌! சிறையின்‌ உட்புறம்‌ உன்‌ தலைமையில்‌ 


46 


இராணியாரின்‌ வேலைக்காரப்‌ படை ஒன்று மட்டும்‌ 
இருப்பது போதாது! இன்று முதல்‌ நம்‌ ஆடையூர்‌ 
நாடாள்வாரின்‌ தலைமையில்‌ இன்னொரு படையும்‌ 
உள்ளே இருக்க லேண்டும்‌! உள்ளே வந்து போகும்‌ 
பாண்டிய சிப்பத்திகளில்‌ எவன்‌ துரோகியெனக்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பாண்டி நாட்டவனான நம்‌ அஞ்சு 
கோட்டை நாடாள்வானும்‌ உள்ளே இருப்பது மிக 
அவசியம்‌!” என்றார்‌. 


“யார்‌ வேண்டுமானாலும்‌ கோட்டையின்‌ உட்புறம்‌ 
காவல்‌ இருக்கட்டும்‌! ஆனால்‌ தேவி சிறைவைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ நான்காவது அடுக்கிற்கு, நான்‌ இல்லாமல்‌ 
என்‌ அனுமதியில்லாமல்‌, யாரையும்‌ விடமாட்டேன்‌! 
தேவியின்‌ அருகில்‌ என்‌ அனுமதியில்லாமல்‌ எந்த 
ஆடவனும்‌ நெருங்கக்கூடாது என்பது நம்‌ அரசியார்‌ நம்‌ 
பிராட்டியாரின்‌ கட்டளை!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! கோட்டையின்‌ வெளிப்புறம்‌ என்‌ 
அநுமதியில்லாமல்‌ யாரும்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிக்க 
முடியாது என்பதையும்‌ நீ மறந்து விடாதே!” என்றார்‌ 
ஏகவாசகர்‌. 


ஜனநாதன்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ குறுக்கிட்டு “ஒற்றுப்‌ 
படைத்தலைவன்‌ என்ற முறையிலே நான்‌ மட்டும்‌ எந்த 
நேரத்திலும்‌ எவர்‌ அனுமதியுமில்லாமல்‌ எங்கே 
வேண்டுமானாலும்‌ நுழையலாம்‌ என்பனதயும்‌ எவரும்‌ 
மறந்துவிட வேண்டாம்‌!” என்றான்‌. 


ஏகவாசகர்‌ “வெடுக்கென நாக சர்ப்பம்‌ போல்‌ 
௪றியவராய்‌. “ஆனால்‌ எவனாயிருந்தாலும்‌ 
தவறிழைப்பவனை விசாரித்துத்‌ தண்டனை கொடுக்கும்‌ 
அதிகாரம்‌ இங்கே மதுரையில்‌ எனக்குத்‌ தான்‌ 
பரிபூரணமாக உண்டு! தேவியைச்‌ சிறை மீட்பதில்‌ 
வீரபாண்டியனுக்கு, நேர்முகமாகவோ, மறைமுகமாகவோ 
உதவி செய்பவர்‌ எலரையும்‌ நான்‌ விசாரித்து, யானனக்‌ 
காலால்‌ இடறும்படியான மரண தண்டனை விதிப்பேன்‌! 
அந்தத்‌ தண்டனைகளைச்‌ சிறிதும்‌ தயவு தாட்சண்யமின்றி 
நிறைவேற்றும்‌ பொறுப்பு நம்‌ யானைப்படைத்‌ தலைவரான 


47 


செங்கேணி அத்திமல்லர்‌ குலோத்துங்க சோழ 
சம்புவராயருக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்டனைகளை 
நிறைவேற்றுவதில்‌ சிறிது தவறினாலும்‌ தாமே அந்தத்‌ 
தண்டனைக்கு ஆளாவதாக அந்தப்‌ பெரியவர்‌ சத்தியப்‌ 
பிரமாணமெடுத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌!" என்றார்‌. 


ஜனநாதன்‌ அலட்சியமாகச்‌ சிரித்துக்கொண்டே, 
“அதாவது நம்முள்‌ ஒருவரையொருவர்‌ ஒழித்துக்கட்ட ஓர்‌ 
அரிய சந்தர்ப்பம்‌! சாமர்த்தியமிருந்தால்‌ யாரையும்‌ யாரும்‌ 
துரோகியெனக்‌ காட்டி, சதுரங்கப்பலகையில்‌ காய்களை 
வெட்டித்‌ தள்ளுவது போல்‌, வெகு கலபமாக வெட்டித்‌ 
தள்ளி விடலாம்‌..... ஆனால்‌ அத்தகைய சதுரங்க 
விளையாட்டு என்றால்‌ எனக்கு எப்போதுமே மிகவும்‌ 
பிடிக்கும்‌; ஏனெனில்‌, நான்‌ அதிலே மகா நிபுணன்‌!” 
என்றான்‌. 


அதிகாரிகள்‌ அனைலரும்‌ முகத்தைச்‌ சுளித்தனர்‌. 


“ஏன்‌ வீண்‌ விவாதம்‌? என்‌ தலைபோனாலும்‌ 
a வியைச்‌ சிறையிலிருந்து தப்ப விடமாட்டேன்‌!" என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“இப்பொழுது தேவி சிறைக்குள்‌ இருக்கிறாளா 
என்பதே எனக்குச்‌ சந்தேகமாக இருக்கிறது!” என்றார்‌ 
ஆடையூர்‌ நாடாள்வார்‌. 


“வாருங்கள்‌ காட்டுகிறேன்‌” என்று. வீரசேகரன்‌ 
ஆத்திரத்துடன்‌ கூவிக்கொண்டே, ஆடையூர்‌ நாடாள்வார்‌, 
அஞ்சுகோட்டை நாடாள்வான்‌, ஜனதாதன்‌, கிழவர்‌ 
சம்புவராயர்‌ முதவானவர்களை அழைத்துக்‌ கொண்டு, 
கோட்டை வாசற்புறம்‌ தொங்கும்‌ ஒரு மணியை 
அடித்தான்‌. பெரிய வாசலின்‌ அருகில்‌ மதிற்‌ சுவருக்குள்‌. 
ஈர ஆன்‌ மட்டும்‌ நுழையக்கூடிய அளவுள்ள ஒரு 
வவாரத்தின்‌ கதவு திறந்ததும்‌, அதன்‌ வழியாக எல்லோரும்‌. 
உள்ளே சென்றார்கள்‌. 


உள்ளே நான்கடுக்கு மாடிகளை உடைய மிக 
மயமான ஒரு கற்கட்டிடம்‌ தென்பட்டது. அதைச்‌ 
சுற்றிலும்‌ இராணியின்‌ வேலைக்காரப்‌ படையினர்‌ 


ஈட்டிகளை ஏந்திய வண்ணம்‌ வேட்டை நாய்கள்‌ போல 
அங்குமிங்கும்‌ அலைந்து காவல்‌ புரிந்து கொண்டிருந்தனர்‌... 
தேவி சிறைவைக்கப்‌ பட்டிருக்கும்‌ நான்காலது அடுக்கிற்கு 
வீரசேகரன்‌ எல்லோரையும்‌ அழைத்துக்‌ கொண்டு 
விரைந்து சென்றான்‌. 


பலவிதமான அறைகளை உடைய நான்காவது 
அடுக்கின்‌ நடுவே, காற்றுக்கூட கலபமாகப்‌ புகமுடியாத 
இடத்தில்‌ ஒரு விசாலமான கூடத்திற்குள்தான்‌ தேவி சிறை 
வைக்கப்பட்டிருந்தாள்‌. பலவிதமான உள்‌ அறைகளை 
உடைய அந்தக்‌ கூடம்‌ முன்பு பொன்‌ நாணயங்கள்‌ 
தயாரிப்பதற்குரிய பொற்பாளங்களைப்‌ பத்திரப்படுத்து 
வதற்கு உபயோகப்படுத்தப்பட்டதாகையால்‌, அது மிகவும்‌ 
யாதுகாப்புடையதாய்‌ அமைக்கப்பட்டிருந்தது. வைரக்‌ 
கல்லின்‌ பட்டடைகள்‌ போல அறுகோணப்‌ பக்கமுள்ள 
கருங்கற்‌ கவர்கள்‌, கவர்களைச்‌ சுற்றிலும்‌ இரும்புப்‌ 
பானங்கள்‌, இப்போது அதில்‌ தேவி சிறை 
வைக்கப்பட்டிருப்பதாவ்‌ சிறிது காற்றோட்டம்‌ வருவதற்காக 
ஒரு பக்கச்‌ சுவர்‌ எடுக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய 
ஐன்னலைப்‌ போல இரும்புக்‌ கம்பிகளை உடைய ஒரு 
கெட்டியான கதவு அமைக்கப்பட்டிருந்தது. பகலிலும்‌ இருள்‌ 
படிந்திருக்குமாகையால்‌, கூடத்தின்‌ ஒரு மூலையில்‌ 
குத்துவிளக்கு ஒன்று நடுங்கும்‌ வெளிச்சத்தை விரித்துக்‌ 
கொண்டிருந்தது. 

அந்தக்‌ கதவின்‌ கம்பிகளின்‌ வழியாக, 
அஞ்சுகோட்டை நாடாள்லான்‌ ஆலலோடு அந்த கூடத்தில்‌ 
உற்றுப்‌ பார்த்தான்‌. 

உள்ளே தேவி தென்படவில்லை! 


“தேவியைக்‌ காணோம்‌! காணோம்‌!" என்று 
அஞ்ககோட்டையான்‌ அண்டபகிரண்டமும்‌ கிடுகிடுங்க 
வீரசேகரனை நோக்கி ஆத்திரத்தோடு கூச்சலிட்டான்‌. 

வீரசேகரன்‌ பரபரப்புடன்‌ கதவின்‌ வெளிப்பக்கப்‌ 


பூட்டைத்‌ திறக்கும்படி அங்கிருந்த காலலாளிக்கு 
உத்தரவிட்டான்‌. உள்ளே கூடத்து மடிப்புச்‌ சுவரின்‌ ஒரு 


49 


புறமுள்ள பூஜை அறையிலிருந்து தேவியும்‌ அவள்‌ 
பின்னால்‌ காலற்காரக்‌ கிழவியான ராக்காயியும்‌ 
அஞ்சுகோட்டையானின்‌ கூச்சலைக்கேட்டு முன்புறம்‌ 
வந்தார்கள்‌. 


கிழவி ராக்காயி கதவின்‌ உட்பக்கப்‌ பூட்டைத்‌ திறந்து 
வீரசேகரன்‌ முதலானவர்களை வரவேற்றாள்‌. 

உயிரற்ற பதுமை போலவும்‌ புகையுண்ட ஒவியம்‌ 
போலவும்‌ தேவி அவர்கள்‌ முன்வந்து நின்றாள்‌. 
அவளுடைய முகத்தான்‌ லாடிய தாமரையபோல்‌ 
காணப்பட்டதே தவிர, அழுது அழுது கண்ணீர்‌ 
வற்றிவிட்டதால்‌ மிகவும்‌ நிதானமாகவே விளங்கினாள்‌. 


அலள்‌ வீரசேகரனை நோக்கி, “இங்கே ஏன்‌ 
வந்தீர்கள்‌? எனக்கு எதுவும்‌ தேவை இல்லை!” என்றான்‌. 
அப்போது அவளது கருவிழிகளில்‌ துளிர்த்த கண்ணீர்த்‌ 
துளிகள்‌ குத்து விளக்கின்‌ வெளிச்சத்தில்‌ நவரத்ன 
மணிகள்போல்‌ பிரகாசித்தன. அங்கொரு மூலையில்‌ 
வைக்கோற்கட்டின்மீது உறங்கும்‌ பச்சிளம்‌ பாலகனான 
வீரகேரளனைப்‌ பரிதாபமாகப்‌ பார்ஷ்தாள்‌. 


அவளை நோக்கி வீரசேகரன்‌, “தேவி என்னை 
மன்னிக்கவும்‌. முக்கியமான தேவை இருந்தாலொழிய 
உங்கள்‌ தனிமையைக்‌ குலைக்கமாட்டேன்‌. உங்களை 
இங்கிருந்து சிறை மீட்பதற்காக வெளியே ஒரு பெருமுயற்சி 
நடப்பதாகக்‌ கேள்விப்பட்டதால்தான்‌ உங்களை விசாரிக்க 
வந்தேன்‌!” என்றான்‌. ்‌ 

“ஓவ்வொரு நாளும்‌ தான்‌ பெரு முயற்சிகள்‌ 
நடப்பதாகச்‌ சொல்லுகிறீர்கள்‌! இந்தத்‌ துர்ப்பாக்கியவதிக்காக 
எத்தனையோ பேர்‌ வீணாக முயற்சிசெய்து உங்கள்‌ கையில்‌ 
பிடிபட்டு மரணமடைந்ததாகவும்‌ கணக்‌கடுகிறீர்கள்‌. 
ஆனால்‌, நான்‌ பரிச்சயமான முகங்களைப்‌ பார்த்துப்‌ பல 
யுகங்களாகி விட்டன!” என்றான்‌ தேவி ஆறாத்துயருடன்‌... 


“தேவி! இந்தக்‌ கோட்டையைப்‌ பகிரங்கமாக 
முற்றுகையிட்டு உங்களை விடுவிப்பது என்பது யாராலும்‌ 
முடியாத காரியம்‌! அதனால்‌ வெளியில்‌ இருக்கும்‌ உங்கள்‌ 


வீ.ம.11-4 


50 


கட்சியினரும்‌ உள்ளே சிறையில்‌ இருக்கும்‌ நீங்களும்‌ 
இரகசியமாகத்‌ திட்டமிட்டுத்‌ தந்திரமாகத்தான்‌ நீங்கள்‌ 
தப்பிச்‌ செல்லமுடியும்‌! வெளியிலிருந்து உங்களுக்கு 
யாராவது சதித்திட்டம்‌ பற்றிய இரகசிய ஓலைகள்‌ 
அனுப்பினார்களா?” என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“வெளியிலுள்ளவர்கள்‌ முயற்சி செய்யலாம்‌. ஆனால்‌. 
நான்‌ முயற்சி செய்ததும்‌ இல்லை. யாருக்கும்‌ இரகசியமாக 
ஓலைகள்‌ அனுப்பினதுமில்லை!” என்று தேவி சொல்லி 
விட்டு அங்கு ஒரு மூலையில்‌ விளக்கெருகில்‌ இடந்த 
கம்பராமாயணச்‌ சுவடிகளை எடுத்துத்‌ தொடர்ந்து படிக்க 
முயன்றாள்‌. 

அஞ்சுகோட்டை நாடாள்லான்‌ அஞ்சுதலை 
நாகம்போல அங்கு பாய்ந்தோடி தேவியின்‌ கைகளிலுள்ள 
சுலடிகளை முரட்டுத்தனமாகப்‌ பிடுங்கினான்‌. அதைப்‌ 
பரிசோதித்துக்‌ கொண்டே, “இந்தக்‌ கம்பராமாயணச்‌ 
கவடிகளுக்குள்‌ ஏதாவது இரகசியம்‌ இருக்கும்‌” என்று 
கத்தினான்‌. 

தேவி ஏளனமாக “ஆம்‌, ஒரு பெரிய இரகசியம்‌ 
இருக்கிறது. பிறன்‌ மனைவியின்மீது மையல்‌ கொண்டு 
சதையைச்‌ சிறையில்‌ வைத்து அழிந்துபோன 
இராவணனின்‌ இரகசியம்‌ இதில்‌ அடங்கியிருக்கிறது!” 
என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஜனநாதன்‌ முகத்தை 
கூர்ந்து பார்த்தாள்‌. அந்தப்‌ பார்வையில்‌ 
தன்னம்பிக்கையும்‌ ஆறாத்துயரமும்‌ வேதனையுடன்‌ கூடிய 
மெல்லிய ஏளனமும்‌ கலந்திருந்தது... 


“அஞ்சு கோட்டை நாடாள்வா! தேவியிடம்‌ 
கம்பராமாயணச்‌ சுவடிகளைத்‌ திருப்பிக்‌ கொடுத்து விடு!" 
என்று வீரசேகரன்‌ கடுமையான குரலில்‌ உத்திரவிட்டான்‌. 


“இந்தச்‌ சுவடிகளின்‌ ஏடுகளின்‌ நடுவே இரகசியமாக 
ஏதாவது சதித்திட்டம்‌ எழுதப்பட்டிருக்கும்‌. 
எல்லாவற்றையும்‌ படித்துப்‌ பார்த்துப்‌ பரிசோதனை செய்து 
விட்டுதான்‌ கொடுக்க வேண்டும்‌” என்று உறுமினான்‌. 
அஞ்சுக்கோட்டை நாடாள்வான்‌. 


51 


ஜனநாதன்‌ அவனை நோக்கிச்‌ சிரித்துக்கொண்டே, 
“மகரக்‌ கண்ணா, உன்‌ இடுங்கிய கண்களுக்கு 
என்னதெரியும்‌? சிறையில்‌ தேவிக்கு நல்ல முறையிலே 
பொழுது போவதற்காக இந்தக்‌ கம்பராமாயணச்‌ 
சுவடிகளைக்‌ காண்டம்‌ காண்டமாக அவ்வப்போது 
புதுப்பாடங்களுடன்‌ எங்கள்‌ குலோத்துங்கச்‌ சோழச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ இந்த ஆடையூர்‌ நாடாள்வார்‌ மூலம்‌ 
அனுப்பிவருகிறார்‌. இந்த ஓலைகளைப்‌ பரிசோதிக்கிறேன்‌ 
என்பது இதை எழுதிய எங்கள்‌ கம்பரை மட்டுமல்ல, 
எங்கள்‌ சக்கரவர்த்திகளையே நீ. பரிசோதிப்பதாகும்‌!” 
என்றான்‌. 


அஞ்சுக்கோட்டையான்‌ “வெடுக்‌! கென்று 
சுவடிகளைத்‌ தேவியின்மீது வீ சியெறிந்தான்‌. 


தேவி முகம்‌ சுருங்கியவளாய்‌ அவனை நோக்கி, 
“அஞ்கக்கோட்டை நாடாள்வா, உன்னுடைய பழைய 
மகாராணிக்கு நீ மரியாதை காட்ட விரும்பாவிட்டாலும்‌ 
ஒரு பெண்ணிடம்‌ கண்ணியமாக நடந்துகொள்‌, உன்‌ 
கையால்‌ என்னைத்‌ தூக்கிலிட்டுக்‌ கொல்ல நேர்ந்தாலும்‌ 
வகையற்றுப்போன ஒருத்தியிடம்‌ கொஞ்சம்‌ 
கழிவிரக்கத்துடன்‌ நடந்து கொள்‌!" என்று கண்ணீர்‌ 
வடித்தாள்‌. 

“எதிரிகளிடம்‌ எதற்காக இரக்கம்‌ காட்டுவது? நீலிக்‌ 
கண்ணீர்‌!'' என்று உறுமினான்‌ அஞ்சுகோட்டை 
நாடாள்வான்‌. 


தேவி அவனை நோக்கி, “நாங்கள்‌ நன்றாக இருந்த 
காலத்தில்‌ நீ நல்ல பதவிகள்‌ பெற்று உயர்ந்து, 
எங்களுடைய கெட்டக்‌ காலத்தில்‌ எங்களை நீ. கை 
விடுவதற்காகக்‌ கண்ணீர்‌ விடவில்லை! உனக்கு நாங்கள்‌ 
உத்திர மந்திரிப்‌ பதவி கொடுக்கவில்லை! என்ற 
ஆத்திரத்தினால்‌ விக்கிரம பாண்டியனை வாரீசுப்‌ 
போட்டியிடும்படி தூண்டிவிட்டு, சோழ நாட்டிலிருந்து 
படையெடுப்பைக்‌ கொண்டு வந்ததற்காகவும்‌ நான்‌ 
கண்ணீர்‌ விடவில்லை! அஞ்சுக்‌ கோட்டைகளுக்குத்‌ 
தலைவனாய்‌ சுதந்திரமாக வாழ்ந்த நீ உன்‌ பாண்டிய 


52 


நாட்டைச்‌ சோழர்களுக்கு அடிமைப்படுத்தி நீயும்‌ 
அவர்களுக்கு அடிமையாகிவிட்டாயே என்பதற்குத்‌ தான்‌ 
கண்ணீர்விடுகிறேன்‌!” என்றாள்‌. 


“தலைநகர்‌ போய்விட்டது! மணிமுடி போய்விட்டது! 
மணந்தவன்‌ கோழையாகி விட்டான்‌. சிறையில்‌ 
அடைப்பட்டும்‌ இன்னும்‌ மமதை அடங்கவில்லையே?” 
என்று அஞ்சுகோட்டையான்‌ உறுமினான்‌. 


வீரசேகரன்‌ தேவியை நோக்க, “தேவி இந்தச்‌ 
சிறையில்‌ உங்கள்‌ மீதும்‌ அன்பு செலுத்தவும்‌ ஒரு ஜீவன்‌ 
உண்டென்றால்‌ அந்த ஜீவனின்‌ அன்புக்கு நீங்கள்‌ மதிப்பு 
அளிக்கிறீர்கள்‌ என்றால்‌, என்‌ கேள்விக்குச்‌ சரியான பதில்‌ 
சொல்லுங்கள்‌!” என்றான்‌. 


ஜனநாத்ன்‌ இடையில்‌ குறுக்கிட்டு, “அதாவது 
தேவியாருக்கு வெளியிலிருந்து யாராவது இரகசிய ஓலை 
அனுப்பியது உண்டா?” என்று கேட்டான்‌. 


தேவி பூஜை அறையிலிருந்து ஓர்‌ ஓலையைக்‌ 
கொண்டு வந்து ஜனநாதனிடம்‌ கொடுத்தாள்‌. அதை 
ஜனநாதன்‌ உரக்கப்‌ படித்தான்‌. 


“பாண்டிமாதேவி” 


ச௪தையினும்‌ பெருந்தவத்தாளான தங்களைச்‌ 
சிறைமீட்க கடவுள்‌ கூட முன்வராவிட்டாலும்‌, தன்னுடைய 
எதையும்‌ தியாகம்‌ செய்து உங்களைச்‌ சிறைமீட்க 
சகலவிதமான முயற்சிகளும்‌ செய்ய ஒருவன்‌ இந்த 
அவனியில்‌ இருக்கிறான்‌ என்பதை மறந்து விடாதீர்கள்‌. 
உங்களுக்காக என்‌ மானாபிமானங்களையெல்லாம்‌ துறந்து 
சேவை புரிவதையே வாழ்வின்‌ இலட்சியமாகக்‌ 


கொண்டிருக்கிறேன்‌. 
இப்படிக்கு, 
ஈழவராயன்‌. 
இந்த ஓலையை ஜனநாதன்‌ படித்து முடித்ததும்‌ 


தேவியை நோக்கி வீரசேகரன்‌, “இந்த ஒலைக்கு நீங்கள்‌ 
பதில்‌ அனுப்பியது உண்டா?” என்று கேட்டான்‌. 


53 


“பதில்‌ எழுதினேன்‌! ஆனால்‌ அனுப்புவதற்குத்தான்‌ 
ஆன்‌ அகப்படவில்லை!” என்று தேவி சொல்லிவிட்டு 
இன்னொரு ஓலையை ஜனநாதனிடம்‌ கொடுத்தாள்‌. 


அந்த ஓலையையும்‌ ஜனநாதன்‌ உரக்கப்‌ படித்தான்‌; 
“ழவராயா! 


தாங்கள்‌ நன்றாக வாழ்ந்த காலத்திலும்‌ 
தாழ்ந்துபோன காலத்திலும்‌ எங்களுக்காகவே உன்‌ 
வாழ்நாளை அர்ப்பணிக்கும்‌ உன்‌ அன்புள்ளத்தை 
நினைக்கும்போது எனக்கு மனித ஜாதியின்‌ மீதே 
நம்பிக்கை பிறக்கிறது. இதற்கு கைம்மாறாக உனக்கு இந்தத்‌ 
துர்ப்பாக்கியவதி தன்‌ கண்ணீர்த்‌ துளிகளில்‌ தான்‌ பங்கு 
தரமுடியும்‌. 


ஆனால்‌, என்னைச்‌ சிறைமீட்க என்‌ பிராண நாதரே 
முயற்சி செய்யாதபோது, கடவுளே முயற்சி செய்தாலும்‌, 
இந்தச்‌ சிறையிலே கிடந்து சாவேனே தவிர, வேறு 
யாரோடும்‌ வெளியேற மாட்டேன்‌; 


பாண்டிமாதேவி 
திரைலோக்கிய முழுதுடையான்‌.” 


இந்த ஓலையை ஜனநாதன்‌ படித்து முடித்ததும்‌ 
வீரசேகரனை தோக்கி, “தம்பி! இதைப்படித்தால்‌ 
“அனுமாரே உன்னோடு வரமாட்டேன்‌!" என்று சீதாப்‌ 
பிராட்டி சொல்லுவதுபோல்‌ இல்லை?” என்று சிரித்தான்‌. 


அஞ்சு கோட்டை நாடாள்வானோ, நெருப்பை 
மிதித்தவன்‌ போல்‌ துள்ளிக்‌ குதித்து, “அந்தச்‌ சதிகாரன்‌ 
ஈழவராயன்‌ ஓலையை இந்தத்‌ தேவியிடம்‌ கொண்டு வந்து 
கொடுத்த துரோகி யார்‌? அவன்‌ யார்‌ என்று தெரிந்தால்‌ 
இந்த இடத்திலேயே அவன்‌ தலையை நசுக்கி விடுவேன்‌!” 
என்று கத்திவிட்டு, தேவியின்‌ முன்‌ பாய்ந்து, “இந்த 
ஓலையை உன்னிடம்‌ கொடுத்தவன்‌ யார்‌?” என்று 
கேட்டான்‌. 


54 


“எனக்குத்‌ தெரியாது. நான்‌ இந்த ராக்காயிக்‌ 
கிழவியோடு போர்வீரர்கள்‌ புடைசூழ நேற்று மாலை 
பூந்தோட்டத்தில்‌ உவாவிவிட்டு மறுபடி திரும்பிவந்தபோது 
இந்த ஓவை இங்கே கிடந்தது யார்‌ இங்கே ஓலையைப்‌ 
போட்டதென எனக்குத்‌ தெரியாது!” என்றாள்‌. 


“உன்னைக்‌ கேட்டால்‌ சொல்லமாட்டாய்‌, உன்‌ 
குமாரனை எழுப்பிக்‌ கேட்டால்‌ அறியாச்சிறுவன்‌ 
எல்லாவற்றையும்‌ உளறி விடுவான்‌, என்று 
அஞ்சுக்கோட்டையான்‌ கத்திக்‌ கொண்டே படுத்துறங்கும்‌ 
பையனருகே சென்றான்‌. 


தேவி அவனை நோக்கிப்‌ பரிதாபமாக, “அவனை 
எழுப்பாதே! பாலம்‌, இரண்டு நாளாக அவனுக்கு ஜுரம்‌! 
“அப்பா அப்பா” என்று நேற்றெல்லாம்‌ பிதற்றிவிட்டு 
இப்பொழுது தான்‌ கொஞ்சம்‌ தூங்குகிறான்‌” என்றாள்‌. 


வீரசேகரன்‌, “அஞ்சுகோட்டையா, தேவியின்‌ 
குமாரனை எழுப்பாதே, அந்தப்‌ பையனைத்‌ தொட்டால்‌ 
உன்‌ அஞ்சு விரல்களையும்‌ வெட்டி விடுலேன்‌!” என்று 
உணர்ச்சிவசமாகிக்‌ கத்தினான்‌. 


அப்போது ஆடையூர்‌ நாடாள்வார்‌ மெல்ல அஞ்க 
கோட்டை நாடாள்வான்‌ பின்னால்‌ வந்து அவன்‌ கையில்‌ 
ஜாடையாய்க்‌ கிள்ளித்‌ தூண்டி விடவே 
அஞ்சுகோட்டையான்‌ “ஓ, வென்ற உறுமலுடன்‌, “தாய்‌ 
பாம்போடு குட்டிப்பாம்பையும்‌ இங்கே வைத்திருக்கக்‌ 
கூடாது. இந்தப்‌ பையனை இங்கிருந்து எடுத்துப்போய்‌ 
வேறு சிறையில்‌ வைத்து நான்‌ பாதுகாக்கிறேன்‌” என்றான்‌. 
ஆடையூர்‌ நாடாள்வாரும்‌ அதை ஆமோதிப்பவர்போல்‌, 
“தாயையும்‌, மகனையும்‌ ஒரே சிறையில்‌ வைத்துப்‌ 
பாதுகாப்பதைவிட இருவரையும்‌ தனியாகப்‌ பிரித்து 
வெவ்வேறு சிறைகளில்‌ வைத்துப்‌ பாதுகாப்பது தான்‌!” 
முறை என்றார்‌. 

ஜனநாதன்‌ விஷமமாய்ச்‌ சிரித்துக்கொண்பே, 
“அமாம்‌! கூடவே புருஷனும்‌ இருந்தால்‌ கூட இரவு 
நேரங்களில்‌ விவரம்‌ தெரிந்த மகனை வேறு அறையில்‌ 
படுக்க வைப்பதுதான்‌ நல்லது!” என்றான்‌. 


55 


தேவியோ, “ஓ வெனக்‌ கதறியவளாய்‌, “அட 
பாவிகளா! தாயையும்‌, மகனையும்‌ பிரிக்கப்‌ 
பார்க்கிறீர்களே! பச்சிளம்‌ வயதில்‌ பாவம்‌, இந்தக்‌ 
குழந்தைபடும்‌ வேதனை போதாதென்று, என்னையும்‌ 
பிரிந்துவிட்டால்‌ அவன்‌ உயிரும்‌ பிரிந்துவிடும்‌!” என்றாள்‌. 


“அது மட்டுமல்ல, இந்த நிராதரவான சிறையில்‌ 
வேதனைப்படும்‌ தேவியார்‌. குழந்தையின்‌ முகத்தைப்‌ 
பார்த்துக்கூட ஆறுதல்‌ பெறமுடியாவிட்டால்‌ விரைவில்‌ 
உயிர்‌ நீத்துவிடுவார்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


அஞ்சுகோட்டை நாடாள்வானோ, “உயிர்‌ போகட்டும்‌! 
எல்லாம்‌ போய்விட்டது; இன்னும்‌ ஏன்‌ இவள்‌ 
உயிர்வைத்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌?” என்று சீறினான்‌. 


தேவியோ துயரச்‌ சிரிப்புடன்‌ அவனை நோக்கி, 
“இந்த உலகில்‌ வாழலேண்டுமென்ற ஆசையால்‌ நான்‌ 
உயிர்‌ வைத்திருக்கவில்லை. என்றாலது என்‌ கணவர்‌ 
வருவார்‌ இனியொருமுறை அவர்முகத்தைக்‌ காணலாம்‌ 
என்ற ஆசையால்தான்‌ இன்னும்‌ உயிரைப்‌ பிடித்து 
வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌!” என்றாள்‌. 


“உன்‌ மகன்‌ உன்னோடு இங்கே இருக்க 
வேண்டுமென்றால்‌ ஈழவராயன்‌ ஓலையை இங்கு கொண்டு 
வந்து போட்டவன்‌ யாரென்று சொல்லிவிடு!” என்றான்‌ 
அஞ்சுகோட்டையான்‌. 


“எனக்குத்‌ தெரியாது! என்‌ மகனுக்காக எவர்மீதும்‌ 
நான்‌ பழிசுமத்த விரும்பவில்லை?” என்னை நம்புங்கள்‌ 
என்றாள்‌. 

“உன்னையா நம்புவது? நரியையா நம்புவது?” என்று 
கத்தினான்‌ அஞ்சுகோட்டையான்‌. 


அலன்‌ வாயை அடக்க வீரசேகரன்‌ ஆத்திரத்தோடு 
ஏதோ சொல்ல வாயெடுத்தான்‌. ஆனால்‌ யாருக்கும்‌ 
சரியான பதில்‌ சூடுகொடுக்கும்‌ ஜனநாதனே அவன்‌ 
கையைக்‌ கிள்ளி ஜாடை செய்து தடுக்கவே, வீரசேகரன்‌ 
மெளனமாக விட்டான்‌. சோழ அரசியலில்‌ அரசருக்கு 


56 


மிகவும்‌ வேண்டியவரான ஆடையுர்‌ நாடாள்வாரின்‌ 
கையாள்‌ என்பதனாலேயே அஞ்சுகோட்டை நாடாள்வான்‌. 
இவ்வாறு தலைகிறுக்கு பிடித்து ஆடுகிறான்‌ என்பதை 
வீரசேகரன்‌ தெரிந்து கொண்டான்‌. ஏதோ ஒரு 
நோக்குடனேயே இவ்வாறு ஆடையூர்‌ நாடாள்வார்‌ இங்கு 
அவனை அழைத்து வந்து இவ்வாறு ஆடவிடுகிறார்‌ 
என்பதையும்‌ புரித்துகொண்டான்‌. 


அஞ்சுகோட்டையானின்‌ மூர்க்கத்தனமான போக்கை 
அடக்கமாட்டார்களா என்ற ஏக்கத்துடன்‌ தேவி அங்கிருந்த 
ஐனநாதனையும்‌ வீரசேகரனையும்‌ பரிதாபமாகப்‌ 
பார்த்தாள்‌. ஆனால்‌ அவர்களும்‌ மெளனமாய்‌ இருக்கவே, 
புயல்‌ நடுவே தனியாக அகப்பட்ட பூச்சருகு போல்‌ 
தடுமாறிச்‌ சுழன்று தவித்தாள்‌. 

“இங்கே ஒரு பெரிய சதிச்‌ செயல்‌ நடக்கிறது. இந்த 
ஓலையைக்‌ கொண்டு வந்து போட்ட துரோகி யார்‌ எனக்‌ 
காட்டிக்‌ கொடுக்காவிட்டால்‌, நான்‌ உன்னை என்ன 
செய்வேன்‌ தெரியுமா?” என்று தரையில்‌ காறி உமிழ்ந்தான்‌ 
அஞ்சுகோட்டையான்‌. 


“கொஞ்சம்‌ கண்ணியமாக நடந்து கொள்‌!” என்றாள்‌ 
தேவி. 


"உனக்கென்னடி கண்ணியம்‌? சொல்லடி, யாரவன்‌?” 
என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌.. 


அவ்வளவுதான்‌; “அடியே” என்ற வார்த்தையைக்‌ 
கேட்டதும்‌, தேவியின்‌ உடம்பெல்லாம்‌ பதறியது கையில்‌ 
வாள்‌ இருந்தால்‌ அலன்‌ தலையை வெட்டியிருப்பாள்‌. 
ஆனால்‌ அவ்வளவு ஆத்திரத்தையும்‌ வெளியே காட்ட 
முடியாதவளாய்த்‌ தன்‌ தலையில்‌ “படீ'ரென 
அடித்துக்கொண்டு, “ஐயோ, பிராணபதி! நான்‌ 
செவிடாகப்‌ பிறக்காதது கூட ஒரு தூர்ப்பாக்கியமா?” என்று 
“ஓூலெனப்‌ புலம்பினாள்‌. 


ஜனநாதன்‌ மெல்ல சிரித்துக்கொண்டே, “அஞ்சு 
கோட்டை நாடாள்வா! ஓலையைப்‌ போட்டவன்‌ யாரென்று 
தெரிந்தால்‌ நீ என்ன செய்லாய்‌?” என்றான்‌. 


57 


“அந்தத்‌ துரோகியை இந்த இடத்திலேயே காதைப்‌ 
பிடித்துத்‌ இருகுவேன்‌! மூக்கிலே குத்துவேன்‌! கன்தைதிவே 
அறைவேன்‌! எட்டி உதைப்பேன்‌! காலால்‌ அவன்‌ தலையை 
நகக்குவேன்‌!” என்று உரத்த ஸ்தாயியில்‌ கத்தினான்‌. 


“அந்த ஓலையைப்‌ போட்டவன்‌ யார்‌ தெரியுமா? 
நான்‌ தான்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌ மெல்ல! அங்கிருந்த 
அனைவரும்‌ திடுக்கிட்டார்கள்‌. 


“தேவியின்‌ மனோநிவையைப்‌ பரிசோதிக்க 
ஈழவராயன்‌ எழுதியது போல்‌ ஓர்‌ ஓலையை என்‌ 
கையாலேயே எழுதி இங்கு போடச்‌ செய்தேன்‌” என்று 
ஜனநாதன்‌ சொல்லிவிட்டு அஞ்சுகோட்டையானை அருகில்‌ 
கூப்பிட்டு, “இந்த ஓலையைப்‌ போட்டவனைத்‌ துரோகி 
என்று சொன்னாயல்லவா: ஒரு மாபெரும்‌ ராஜபக்தனை 
சாதாரணத்துரோகி என்றால்‌ ஜனநாதன்‌ யாரையும்‌ 
சும்மா விடமாட்டான்‌!” எனச்‌ சிரித்த வண்ணம்‌ சொல்லி 
விட்டு, ”வீரசேகரா உன்‌ கைவரிசையைக்‌ காட்டு!” 
என்றான்‌. அவ்வளவுதான்‌: வீரசேகரன்‌ ஆத்திரமடைந்த 
புலிபோல்‌ பாய்ந்து அஞ்சுகோட்டையானின்‌ முகத்தை 
நிமிர்த்தினான்‌: அவன்‌ காதுகளைப்‌ பிடித்துத்‌ திருகினான்‌: 
மூக்கில்‌ ஒரு குத்து விட்டான்‌: கன்னத்தில்‌ “பளீரென்று 
அறைந்தான்‌! காலால்‌ எட்டி உதைத்தான்‌. 


கன்னத்தைத்‌ தடவிக்கொண்டே அஞ்சுகோட்டையான்‌, 
“இந்த அவமானத்தைச்‌ சும்மா விடமாட்டேன்‌ எங்கள்‌ 
விக்கரமபாண்டி௰ மன்னரிடம்‌ சொல்வி இந்த விஷயத்தைச்‌ 
சயைக்குக்‌ கொண்டு வந்து சோழ நாட்டிற்கும்‌ பாண்டிய 
நாட்டிற்கும்‌ உள்ள தொடர்பிலே ஒரு பெரிய 
பிரச்னையாக்கி விடுவேன்‌!” என்று உறுமினான்‌. 


அவனது இன்னொரு கன்னத்தையும்‌ திருப்பி, 
ஜனநாதன்‌ இன்னொரு அறைவிட்டான்‌. 


ஜனநாதன்‌ யாரையாவது கை நீட்டி அடிக்கிறான்‌ 
என்றால்‌ செத்த பாம்பைத்‌ தான்‌ அடிக்கிறான்‌ என்று 
அர்த்தம்‌! என்று ஜனநாதன்‌ சிரித்துவிட்டு, அஞ்சுகோட்டை 
நாடாள்வான்‌ சார்பாக ஆடையூர்‌ நாடாள்வார்‌ பேச 


58 


மூயல்வதைக்‌ கண்டு “ஒய்‌ நாடாள்வாரே! இந்தச்‌ சின்னச்‌ 
சண்டையில்‌ நீரேன்‌ அதாவசியமாகத்‌ தலையிடுதிறீர்‌?” 
என்றான்‌. 


ஆடையூர்‌ நாடாள்வார்‌ வாயை மூடிக்கொண்டு 
திக்பிரமை பிடித்தவர்போல்‌ நின்றார்‌. ஜனநாதனின்‌ வாய்‌ 
பலத்தைக்‌ கண்டிருக்கிறாரே தவிர, அவன்‌ கை பலத்தை 
முன்னம்‌ அவர்‌ கண்டதில்‌ .. 

அவரை நோக்கி ஜனதாதன்‌ சிரித்துக்கொண்டே, 
“மூளையற்ற வெறும்‌ மாமிச மூட்டைகளோடு தான்‌ வேறு 
வழியில்லாததால்‌ இப்படிக்‌ கைபலத்தைக்‌ காட்டுவேனே 
தவிர மூளை உள்ளவர்களிடம்‌ என்‌ மூளை 
பலத்தைத்தான்‌ காட்டுவேன்‌!” என்று சொல்லிவிட்டு, 
அவரை விஷமமாக உற்றுப்‌ பார்த்துக்கொண்டே, 
என்னைத்‌ துரோகியெனக்‌ கூற எவனுக்கும்‌ இனித்‌ துணிவு 
இராது! ஆனால்‌ இந்த ஓலையை நான்‌ எவனிடம்‌ 
கொடுத்தேனோ, அவன்‌ மாபெரும்‌ துரோகி! ஆடையூர்‌ 
தாடாள்வாரே, நம்‌ அரசர்பிரானின்‌ கம்பராமாயணச்‌ 
சுவடிகளை நீர்‌ உம்‌ அந்தரங்கக்‌ கணக்கன்‌ சத்திமுத்தன்‌ 
வசம்‌ இங்கே சிறைக்கு அடிக்கடி கொடுத்து அனுப்புவீர்‌ 
அல்லவா? அவனைத்‌ தனியாக நான்‌ கூப்பிட்டு அவனுக்கு 
இரண்டாயிரம்‌ பொன்‌ கையுட்டு கொடுப்பதாகவும்‌, அவன்‌ 
கொண்டு போகும்‌ ஓலைச்சுவடிகளோடு, இந்த ஒலை 
தறுக்கையும்‌ சேர்த்துவிட வேண்டுமென்றும்‌ சொன்னேன்‌. 
உம்முடைய ஆள்‌ என்னுடைய பொன்‌ நாணயங்களுக்காக 
மாயெரும்‌ துரோகியாகி விட்டான்‌!” என்றான்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ ஆடையுர்‌ நாடாள்வார்‌ 
திடுக்கிட்டார்‌. அவருடைய பணச்‌ செழிப்பிற்கு ஜீவநாடி 
போன்ற அருமையான கணக்கர்‌, சபை நடுவே துரோகி 
என விசாரிக்கப்பட்டு, ஜனநாதன்‌ சாட்சியத்தால்‌ 
மரணதண்டனை விதிக்கப்பட்டு யானைக்‌ காலால்‌ தலை 
நசுக்கப்படும்‌ கோரக்‌ காட்சிகளெல்லாம்‌ அவர்‌ கண்முன்‌ 
வந்து நின்று கூத்தாடின. 


வீரசேகரனோ, கூடத்தின்‌ சுவர்களில்‌ ஏதாவது 
சுரங்கம்‌ இருக்கிறதா என்று தட்டிப்‌ பார்ப்பது! ஏதாவது 


59 


ஆயுதங்கள்‌ மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றனவா. 
என ஆராய்வது முதலிய பரிசோதனைகளில்‌ 
ஈடுபட்டிருந்தான்‌. பிறகு தேவியை நோக்கி, “தேவி, 
இனிமேல்‌ நான்‌ உங்களுக்கு அதிகச்‌ சலுகைகள்‌ 
தரமுடியாது!” என்றான்‌. 


“என்‌ பூஜை அறையில்‌, என்‌ கணலரை மானப்‌ 
பூஜை செய்யத்‌ தினசரி புதிய பூக்கள்‌ கேட்பேனே தவிர, 
லேறெதுவும்‌ தேவையெனக்‌ கேட்டதில்லை" என்றாள்‌. 


“இனிமேல்‌ கேட்டாலும்‌ மிகவும்‌ யோசித்துத்தான்‌ 
கொடுக்க வேண்டியவனாய்‌ இருக்கிறேன்‌. உங்களுக்குக்‌ 
கொண்டு வரப்படும்‌ உணவுகள்‌, சாமான்கள்‌, உங்களோடு 
சம்பந்தப்படும்‌ சிப்பந்திகள்‌, முதலானவை அடிக்கடி 
இன்னும்‌ அதிகமாகப்‌ பரிசோதிக்கப்படும்‌. அடிக்கடி 
உங்கள்‌ அறைக்கு நான்‌ வந்து பரிசோதிக்கவும்‌ நேரிடும்‌. 
பூதம்‌ காக்கும்‌ தனம்போல்‌ உங்களைப்‌ பாதுகாக்க 
வேண்டியவனாய்‌ விட்டேன்‌ என்றான்‌!” வீரசேகரன்‌. 


“ஏன்‌ இவ்வளவு பரிசோதனைகள்‌?” என்று கேட்டாள்‌ 
தேவி. 


“ஏனெனில்‌ உங்கள்‌ நாதரான வீ ரபாண்டியர்‌ 
நேற்றிரவு தந்திரமாக மதுரைக்குள்‌ புகுந்து விட்டார்‌. 
உங்களைச்‌ சிறை மீட்க முயற்கிப்பதற்காக தான்‌ அவ்வாறு 
வந்திருக்கிறார்‌ என்பது பச்சைக்‌ குழந்தைகூட முகிக்கக்‌ 
கூடியதுதான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ வாடிக்கிடந்த தேவியின்‌ முகம்‌ 
அன்றலர்ந்த தாமரைபோல்‌ புது மலர்ச்சியுற்று, அவள்‌ 
உடம்பெல்லாம்‌ புத்துயிர்பெற்றது போல்‌ அனந்தத்தால்‌ 
பூரித்தது. 


"என்‌ நாதர்‌ வந்து விட்டார்‌! வந்துவிட்டார்‌!" என்று 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ விட்ட அவள்‌ வீரசேகரனை நோக்கி, 
“எனக்கொரு புது எழுத்தாணி வேண்டும்‌. இனி என்‌ 
கணவர்‌ என்னை விடுவிக்காவிட்டாலும்‌ கவலையில்லை. 
பொங்கி வரும்‌ என்‌ ஆசைகளையெல்லாம்‌ என்‌ ஆயுள்‌ 


60. 


முழுவதும்‌ கவிதைகளாக எழுதி வைத்துவிட்டு இந்தச்‌ 
சிறையிலே இறந்து போவேன்‌!” என்றாள்‌. 


பிறகு மாலை நேரத்தில்‌ வீரசேகரன்‌ அசோகவனக்‌ 
கோட்டையை விட்டு வெளியே வந்தபோது 
காவற்படையதிகாரியான ஏகவாசகவாணகோவரசர்‌ 
படைவீரர்களை நாலாபுறமும்‌ அவசரக்‌ கட்டளைகளுடன்‌ 
அனுப்பிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. 


வீரபாண்டியன்‌ தந்திரமாக மதுரைக்குள்‌ நுழைந்து 
பதுங்கியிருக்கறான்‌ என்ற செய்தி எட்டியவுடனே, விக்கிரம 
பாண்டியனுடைய அரசாங்கம்‌ ஸ்தம்பித்துப்போய்‌ விட்டதால்‌, 
அதன்‌ சார்பாக, சோழிய அதிகாரிகளே தீவிர நடவடிக்கைகள்‌ 
எடுக்க வேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டது. நகரெங்கும்‌ 
சந்தேகாஸ்பதமானவர்களின்‌ மாளிகைகளெல்லாம்‌ 
பரிசோதிக்கப்பட்டன. சில வீடுகள்‌ திக்கிரையாக்கப்பட்டன. 
வழியில்‌ செல்பவர்கள்‌ எல்லாம்‌ நடுவில்‌ நிறுத்தி 
விசாரிக்கப்பட்டனர்‌, முன்பு வீ பாண்டியன்‌ அரசாங்கத்தில்‌ 
தொடர்பு வைத்திருந்தவர்களில்‌ சிலர்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு, 
யானைக்‌ காலில்‌ தலை நசுக்கப்பட அழைத்து 
வரப்பட்டிருந்தனர்‌. 

நகரிலுள்ள வீடுகளையெல்லாம்‌ காவலர்கள்‌ 
பரிசோதிக்கும்‌ இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ ஊர்மிளாவின்‌ 
வீட்டை வெகு சுலபமாகக்‌ கண்டுபிடித்து விடலாம்‌ என்று 
வீரசேகரன்‌ நினைத்தவனாய்‌, முன்னிரவு தன்னை 
ஏமாற்றி தன்னை சகதிக்‌ குட்டையில்‌ பிடித்து தள்ளிவிட்டு 
அவள்‌ ஓடி மறைந்த பகுதியை நோக்கி விரைந்து 
சென்றான்‌. அந்த பகுதியுள்ள கம்மியர்‌ சேரியைநோக்கிச்‌ 
செல்லும்போது இலேசான அந்தி இருட்டு வந்துவிட்டது. 


61 


ஊர்‌ தேடுதல்‌ 


துன்றுமாளிகை ஒளிகள்‌ 
துரிசறத்‌ தருவிச்‌ 
சென்று தேடினன்‌. 


கம்ப ராமாயணம்‌ 


துரையின்‌ ஒதுப்புறமுள்ள கம்மியர்‌ 
சேரியை நோக்கி வீரசேகரன்‌ விரைந்து 
சென்ற வேகத்தைவிடப்‌ பொழுது 
நன்றாக இருட்டிவிட்டது. 


குடகடலிலே குளித்த அந்திச்‌ சூரியன்‌ அதிலேயே 
மூழ்கிவிட்டான்‌. அறிஞர்‌ சொல்‌ கேளாதவரின்‌ தீவினை 
என ிருள்‌ செறிந்தது எங்கும்‌! 


தெருக்களில்‌ வரிசையாகவுள்ள கற்றூண்‌ 
விளக்குகளில்‌ எரியும்‌ தீப்பிழம்புகள்‌ கூட இருளை விழுங்க 
முடியாமல்‌ நடுங்கிக்‌ கொண்டிருந்தன. வீரபாண்டியன்‌ 
எங்கே பதுங்கியிருக்கறான்‌ என்று சோழிய வீரர்கள்‌ 
ஒவ்வொரு வீடாய்ப்‌ புகுந்து சோதனையிட்டுக்‌ கலக்கியதில்‌, 
எந்நேரமும்‌ கலகலப்பாயிருக்கும்‌ மதுரை நகர்‌ அந்தி 
நேரத்திற்குள்ளாகவே ஊரடங்கி விட்டது. 


ஆலம்‌ விழுது வேர்கள்‌ போல்‌ பலவித நெளிசலான 
சந்துகளை உடைய கம்மியர்‌ சேரியை வீரசேகரன்‌ 
அடைந்தபோது, இருள்‌ விருக்ஷ்த்தின்‌ கிளைகள்‌ எங்கும்‌ 
கொப்புகள்‌ விட்டுப்‌ படர்ந்திருப்பதைக்‌ கண்டான்‌. நகரின்‌ 
மத்தியில்‌ உள்ள தெரு விளக்குகளைப்போல அவ்வளவு 


62 


அதிகமாக அந்தப்‌ பகுதியில்‌ இல்லை. விளக்குகளின்‌ 
எண்ணெயைக்கூடத்‌ திருடி வயிறு பிழைக்கும்‌ ஏழைகள்‌ 
நிறைந்த பகுதியாதலால்‌, தெரு முனைகளிலுள்ள 
இரண்டொரு விளக்குகள்கூட ஏற்றப்படவில்லை. 
குறுகலான எண்ணிறந்த நீண்ட சந்துகளிலோ, 
பொந்துகள்‌ போன்ற வீடுகளிலிருந்து வெளிச்சம்‌ 
வந்தால்தான்‌ உண்டு. தச்சர்‌, தட்டார்‌, கொல்லர்‌, குயவர்‌ 
போன்றவர்‌ வதியும்‌ அப்பகுதியில்‌, விளக்குகளுக்கு 
எண்ணெய்‌ லாங்கி வேவை செய்யும்படியான அளவுக்கு 
அவர்களின்‌ தொழிற்சாலைகளுக்கு வருமானம்‌ 
வராதாகையால்‌, இருட்டுவதற்குள்‌ உண்டுவிட்டு இருளில்‌ 
இருமிக்‌ கொண்டு கிடப்பார்கள்‌. அந்நியர்‌ ஆதிக்கத்தின்‌ 
கீழ்‌ எத்தனை வீடுகள்‌ இடிபடும்‌ என்று எண்ணப்படும்‌ 
நேரத்தில்‌ புது வீடுகள்‌ கட்டத்‌ தேவையில்லாததால்‌, 
செங்கற்‌ சூளைகளில்‌ கூட நெருப்பு இல்லை. 


உணவில்லா உழைப்பாளிகளும்‌, ஊதியமில்லாத்‌ 
தொழிலாளிகளும்‌, வழிப்பறிக்‌ கள்ளர்களும்‌ நிறைந்த 
அப்பகுதியில்‌, அரசவம்சத்தைச்‌ சேர்ந்த வீரபாண்டியன்‌ 
பதுங்கியிருக்க மாட்டான்‌. என்ற யுகத்தினால்‌ சோழியர்கள்‌ 
அப்பகுதியை அவ்வளவாகச்‌ சோதிக்கவில்லை. அதோடு, 
இருளில்‌ அப்பக்கம்‌ வரவே அவர்களுக்கு. உள்ளூரப்‌ பயம்‌! 
உடை வாள்களில்‌ உள்ள வெள்ளிக்கைப்‌ பிடி களுக்காகவோ, 
தலைப்பாகைகளிலுள்ள தங்க ஜரிகைகளுக்காகவோ, எவனும்‌ 
எவனையும்‌ கொன்று விடலாம்‌. 


வீரசேகரனின்‌ இடுப்பிவ்‌ ஜனநாதன்‌ தந்த 
உடைவாள்‌ ஒன்று இருந்தது; அதில்‌ தங்கக்‌ கைப்பிடியும்‌ 
இருந்தது; ஆனாவ்‌ அவன்‌ புகுந்து புறப்படும்‌ குறுகலான 
சந்துகளில்‌ யாராவது அவனை மடக்கிக்‌ கொண்டால்‌, 
வாளை உருவும்‌ அளவிற்குக்கூட அந்தச்‌ சந்துகள்‌ 
விசாலமானதாக இல்லை! வாய்‌ விட்டுக்‌ கத்தினாலும்‌ 
யாரும்‌ உதவிக்கு வர முடியாத நிர்மானுஷ்மமான நேரம்‌! 
அந்தப்‌ பகுதியில்‌ மாயமாய்‌ மறைந்து போன 
ஊர்மிளாவைத்‌ தேடும்‌ முயற்சியில்‌, மரணப்‌ பாதையைத்‌ 
தேடிச்‌ செல்வது போன்ற உணர்ச்சிதான்‌ வீரசேகரனுக்கு 
உண்டாயிற்று. வீடு சோதனையின்‌ போது ஊர்மிளா 
வேறு எவன்‌ கையிலாவது அகப்பட்டு, வெறும்‌ 


63 


சந்தேகத்தின்‌ மூலமே அவளுடைய தலைக்கு ஆபத்து 
வந்துவிடக்‌ கூடாது என்ற எண்ணமும்‌, அவள்மீது 
அவ்வளவு தாரம்‌ காதலும்‌, அவளுடைய மர்மத்தைக்‌ 
கண்டுபிடித்துவிட வேண்டும்‌ என்ற வேட்கையும்‌ 
இருந்திராவிட்டால்‌ வீரசேகரன்‌ இதுபோன்ற ஆன்ய 
இருளில்‌ அந்தப்‌ பக்கமே வந்திருக்க மாட்டான்‌. அதனால்‌ 
விரசேகரன்‌ கோழை என்பதல்ல, போர்க்களத்தில்‌ 
எதிரியுடன்‌ எதிரே நின்று மரணயுத்தம்‌ புரிலது வேறு 
விஷயம்‌; வழிப்பறிக்‌ கள்ளர்களின்‌ கொலையஞ்சா 
வாள்களுக்குத்‌ தப்புவது வேறு விஷயம்‌! 


ஊர்மிளாவின்‌ சிரிப்பொலியைக்கூடக்‌ கண்டுபிடிக்க 
முடியாதா என்ற ஆசையுடன்‌ வீரசேகரன்‌ ஓவ்வொரு 
சந்திலும்‌ நத்தைபோல்‌ தன்‌ உடலைச்‌ சுருக்கிக்‌ கொண்டு, 
ஆத்தை போல்‌ கண்‌ விழிப்புடன்‌ ஆமைபோல்‌ நகர்ந்து 
சென்றான்‌. முச்சந்திகளைக்‌ கூர்ந்து பார்த்தும்‌, குட்டிச்‌ 
சுவர்கள்‌, குறுக்குச்‌ சுவர்கள்‌ மீது ஏறிப்‌ பார்த்தும்‌, வீட்டு 
வாசல்‌ கதவுகளின்‌ சாவித்‌ துவாரங்களின்‌ வழியாக 
உள்ளே ஊடுருவிப்‌ பார்த்தும்‌ சன்யமான கிடங்குகளையும்‌ 
கடைகளையும்‌ தட்டிப்‌ பார்த்தும்‌ இரண்டு நாழிகைக்கு 
மேலாக வீணே முயற்சி செய்தான்‌... 


சில வீடுகளைத்‌ ட்டியபோது அரைகுறையான 
ஆடையணிகளுடன்‌ சில ஸ்திரீகள்‌ எழுந்து வந்து கதவைத்‌ 
திறந்து காறித்துப்பிவிட்டுப்‌ போனார்கள்‌. அவன்‌ அந்தப்‌ 
பக்கம்‌ போனதும்‌, அவன்‌ யாரடி? என்று முரடர்கள்‌ 
தங்கள்‌ இல்லக்‌ கிழத்திகளோடு சண்டை பிடிக்கும்‌ சப்தம்‌ 
வீடுகளுக்குள்‌ கேட்டது. வேறு சில வீடுகளில்‌ ஜீவன்‌ 
செத்த பெண்கள்‌ உடல்‌ லாளிப்புடன்‌ கைவலை வீசி 
எவ்வளவு காசு தருவாய்‌? என்று கேட்டார்கள்‌. 
அவர்களின்‌ கைப்பிடியிலிருந்து தப்பி அவன்‌ அப்பாற்‌ 
சென்றதும்‌, அந்த வீடுகளில்‌ சில கயவர்கள்‌, “அவனை 
எனடிவிட்டாய்‌? உள்ளே இழுத்திருந்தால்‌ அவனை மடக்கி 
மல்‌ உடுப்புகளையாவது பறித்திருக்கலாம்‌ என்று 
விரைந்தார்கள்‌. வேறு சில வீடுகளிலோ, இங்கே 
சாதிப்பதற்கு என்ன இருக்கும்‌? வீடு நிறைய வயிற்றுப்‌ 
பசியும்‌ வியாதிகளுந்தான்‌ இருக்கின்றன!” என்று எறிந்து 
விழுந்தார்கள்‌. அதற்கு மேல்‌ வீட்டுக்கதவுகளைத்‌ தட்டுவது 


64 


உசிதமல்ல என்று வீரசேகரன்‌ நிறுத்திக்‌ கொண்டு 
விட்டான்‌. அதற்குள்‌ சுந்தரேஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ 
அர்த்தசாம மணியடிக்கும்‌ ஓசையும்‌ தூரத்தில்‌ கேட்டது. 
அந்தச்‌ தன்யமான பிராந்தியத்தில்‌ வாழ்வின்‌ 
சகலவிதமான அவங்களும்‌ புற்றுப்‌ பாம்புகள்‌ போல்‌ 
அடங்கிவிட்டன. 


உயர்ந்த பண்புகளுள்ள உயர்குல மங்கை போன்ற 
ஊர்மிளா இந்த வட்டாரத்தில்‌ வசிப்பாளா என்ற 
அவநம்பிக்கையுடன்‌ வீரசேகரன்‌ வீடு திரும்ப நினைத்தான்‌. 
அப்போது அவன்‌ பின்புறம்‌ எவனோ சழ்க்கையடிக்கும்‌ 
சப்தமும்‌, அதைத்‌ தொடர்ந்து அவனது எதிர்ப்புறமுள்ள 
வீதியில்‌ எங்கோ ஒரு வீட்டிலிருந்து மறு சமிக்ஞையாக 
இன்னொரு ிழ்க்கையடிக்கும்‌ சப்தமும்‌ கேட்டது. 


திடுக்கிட்ட வீரசேகரன்‌ வலது கைப்புறம்‌ திரும்பி 
முச்சந்திக்‌ கருப்பர்‌ கோயிலை நோக்கி ஓடினான்‌. 


கருப்பர்‌ சந்நிதியின்‌ முன்‌ எரியும்‌ விளக்கின்‌ 
கல்தூணுக்கும்‌, பலிபீடத்திற்குமிடையிலுள்ள நிழல்‌ சரிவில்‌ 
வீரசேகரன்‌ மறைந்து கொண்டு, எதிரே தெருவில்‌ 
யாராவது தன்னைப்‌ பின்பற்றி வர முயல்கிறார்களாவெனக்‌ 
கவனிக்கத்‌ தொடங்கினான்‌. 


சிறிது நேரங்‌ கழிந்ததும்‌ திடீரென அவன்‌ பின்புறம்‌ 
கருப்பரின்‌ தலாயுதமொன்று பாய்ந்து வந்து அவனது 
தலைப்பாகையில்‌ குத்திட்டு நின்றவாறு கழே விழுந்தது. 
வீரசேகரன்‌ “குபீ” ரெனத்‌ திரும்பி, பலிபீடத்தின்மீது 
கிடந்த இரத்தம்‌ தோய்ந்த ஒரு பலித்தட்டை எடுத்துத்‌ 
தனக்குக்‌ கவசமாகவும்‌ கேடயமாகவும்‌ அதை 
ஆக்கிக்கொண்டு, உடைவாளை உருவிப்‌ பிடித்தவாறு, 
“யாரது? திருடனாயிருந்தால்‌ தேவையானதைத்‌ 
தூக்கியெறிகிறேன்‌!” என்று கத்தினான்‌. 


ஒரு பதிலும்‌ இல்லை! இருள்‌ குமைவில்‌ ஒரே சூன்யம்‌! 


வீரசேகரன்‌ மெல்ல தன்‌ தலைப்பாகையின்‌ 
ஓரத்தைப்‌ பிய்த்துக்‌ கொண்டு சிடந்த சூலாயுதத்தை 


65 


எடுத்துப்‌ பார்த்தான்‌. அதன்மீது கட்டப்பட்டுள்ள ஓர்‌ 
ஓலை நறுக்கு அவன்‌ கண்ணை உறுத்தவே, 
ஊர்மிளாதான்‌ இவ்வாறு குறும்பாய்‌ மிரட்டுகிறாளோ 
என்ற ஆசையுடன்‌ அதையெடுத்து வாசித்தான்‌. 


“வீரசேகரா! 


தேவியைத்‌ தந்திரமாகச்‌ சிறை பிடித்துப்‌ புகழ்‌ 
கொண்டவனே! உன்னை இகழுக்கு ஆளாக்க ஒரு கிழவன்‌ 
கழுகுக்‌ கண்ணுடன்‌ கவனித்து வருகிறான்‌ என்பதை 
மறந்துவிடாதே! சிறகொடிந்து போனாலும்‌ இந்தக்‌ கிழட்டு 
ஜடாயு உன்‌ உயிரை உறிஞ்சிக்‌ குடித்தாலொழிய தன்‌ 
உயிரை விடாது!” 


இதைப்‌ படித்ததும்‌ வீரசேகரனுக்கு உடம்பெல்லாம்‌ 
புல்லரித்தது. அவன்‌ இராவண சத்தியாசிபோல்‌ தேவியை 
நெட்டூர்க்‌ கோட்டையிலிருந்து கடத்தி வந்தபோது சுரங்க 
வழியில்‌ எதிர்ப்பட்ட கிழவன்‌ ஐடா முனியனின்‌ நினைவு 
சட்டென்று அவனுக்கு வந்தது. தேவியை வீரசேகரன்‌ 
சிறைப்‌ பிடிப்பானாகில்‌ அவனது உயிரைப்‌ 
பழிவாங்குவதாக அந்தக்‌ கிழவன்‌ தான்‌ சபதம்‌ பூண்டான்‌; 
அவன்‌ தான்‌ தன்னைக்‌ கிழஜடாயு என்றும்‌ சொல்லிக்‌ 
கொண்டான்‌! சிறைக்கூடத்தை விட்டு வீரசேகரன்‌ இங்கு 
புறப்பட்டு வந்தபோது யாரோ முக்காடிட்ட ஒருவன்‌ 
அவனை வழியில்‌ பின்பற்றுவது போன்ற பிரமையும்‌ 
இப்போது அவனுக்குத்‌ தட்டியது. 


அவ்வளவுதான்‌; ஒரே தாவில்‌ அவண்‌ முச்சந்தில்‌ 
கருப்பர்‌ சந்தியை விட்டு இடது கைப்புறமுள்ள இடங்குத்‌ 
தெருவில்‌ பாய்ந்தோடினான்‌. ஜடாயுவின்‌ காலடி 
ஓசைகளும்‌ அவனைப்‌ பின்பற்றி வந்தன... ஏதாவதொரு 
வீட்டிற்குள்‌ அடைக்கலம்‌ புகலாமென்றாலோ, அது 
கிடங்குத்‌ தெருவாகையால்‌ எல்லாக்‌ கட்டிடங்களின்‌ 
வாசல்களும்‌ பூட்டப்பட்டிருந்தன. பகல்‌ நேரத்தில்‌ கூட 
அந்தக்‌ கட்டிடங்களில்‌ வெளிச்சம்‌ தென்படாது! 


தெருவில்‌ களை பிரியும்‌ பல சந்துகளையும்‌ 
கவனித்துக்‌ கொண்டே ஓடினான்‌. குறுகலான சந்துகளில்‌ 


வீ, ம. 11-35 


66 


ஒரு வீட்டிலாவது விளக்கு வெளிச்சம்‌ தென்படாதா 
என்று ஏங்கினான்‌. எல்லா வீடுகளும்‌ ஒரே மாதிரியாக 
இருண்டு கிடந்தன. ஆனால்‌ தெருவின்‌ முனைக்கு 
வந்தபோது இரண்டு பாரவண்டிகள்‌ ஏக காலத்தில்‌ 
செல்லும்படியான அளவு விசாலமானதாகவும்‌, கல்தள 
வரிசை பரவியதாகவும்‌ ஒரு பாதை பிரிந்தது. அந்தப்‌ 
பாதையின்‌ முடிவில்‌, பழைய இரும்புச்‌ சாமான்கள்‌ சிதறிக்‌ 
கிடக்கும்‌ ஒரு புல்வெளியில்‌, தன்னந்தனியான இரண்டு. 
அடுக்கு மாளிகையொன்று தென்பட்டது. அந்த இரும்புத்‌ 
தொழிற்சாலைக்‌ கட்டிடம்‌ பேய்‌ வீடுபோல்‌ பூட்டப்பட்டு 
இருண்டு கிடந்தாலும்‌ அதன்‌ சுவரையொட்டியுள்ள ஒரு 
மச்சு வீட்டிற்குள்‌ எரியும்‌ விளக்கு வெளிச்சத்தில்‌ ஓர்‌ 
ஒளிக்கற்றை ஜன்னல்‌ வழியாகத்‌ தெருவில்‌ வந்து 
விழுந்தது. 


அதனருகிவ்‌ வந்ததும்‌ வீரசேகரன்‌ உயிர்‌ வந்தவன்‌ 
போல்‌ ஆவலுடன்‌ அந்த வீட்டு வாசலின்‌ முன்‌ தொங்கும்‌ 
வெண்பலகையை கூர்த்து பார்த்தான்‌. “மலையாள 
ஜோஸியர்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இங்கு வெள்ளிதோறும்‌ 
ஜோஸியம்‌ பார்ப்பார்‌!” என்று கரிக்கட்டியினாவ்‌ 
அவசரமாக எழுதப்பட்டிருந்தது. 

அந்த விளக்கு வெளிச்சம்‌ வரும்‌ வீட்டிற்குள்‌ 
வீரசேகரன்‌ அடைக்கலம்‌ புகப்‌ போகிறான்‌ என்று 
துகித்ததும்‌ அவனைப்‌ பின்பற்றி வந்த ஜடாயுவின்‌ காலடி 
ஓசைகள்‌ தெரு முனையிலே நின்று விட்டன. 


அதிர்ஷ்டவசமாக ஊர்மிளா அந்த 
வீட்டினுள்ளாவது இருக்கமாட்டாளா என்ற ஆவலோடு 
வீரசேகரன்‌ தெரு வாசல்‌ கதவைத்‌ தட்டத்‌ 
தொடங்கினான்‌. ஆனால்‌ மறுகணமே வீட்டுக்குள்‌ எரிந்து 
கொண்டிருந்த விளக்கு வெளிச்சம்‌ “குப்‌” பென்று 
அணைந்து விட்டது. வீட்டின்‌ இருளுள்‌ பலவிதமான 
அரவங்களும்‌ கேட்டன. 


கலவரமடைந்த வீரசேகரன்‌ மறுபடி கதவைத்‌ 
தட்டலாமா வேண்டாமா என்று யோசித்தபோது தெருவில்‌ 
மறுபடியும்‌ ஜடாயுவின்‌ காலடி ஓசைகள்‌ கிளம்பின. 


67 


அவன்‌ பதறி வீட்டின்‌ கதவின்மீது கை வைத்ததுமே, 
அது மாயக்‌ கதவைபோலத்‌ தானாகலே திறந்து 
கொண்டது. அவன்‌ தன்‌ உடைலாளை உருவிக்‌ கையில்‌ 
பிடித்தவண்ணம்‌, "வீட்டில்‌ யார்‌?” என்று 
கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டிப்‌ பார்த்தான்‌. 


ஒரு பதிலும்‌ வரவில்லை! ஒரே சூன்யமான 
இருள்தான்‌ கருக்கொண்டிருந்தது! 


இருளைப்‌ பிளந்துகொண்டு வீரசேகரன்‌ மெல்ல 
இரண்டு அடி உள்ளே எடுத்து வைத்தான்‌. மறுகணம்‌, 
அவனுக்குப்‌ பின்னால்‌ கதவுப்புற்மிருந்து ஒர்‌ 
புதாகாரமான உருவம்‌ பாய்ந்து வந்து தன்‌ முரட்டுக்‌ 
கையில்‌ உள்ள ஒரு கழியால்‌ அவன்‌ மண்டையில்‌ 
அடித்தது. அந்த அதிர்ச்சி தாங்காமல்‌ வீரசேகரன்‌ 
மயங்கிச்‌ சாய்ந்தபோது வீட்டினுள்‌ நாலாபுறமிருந்தும்‌ 
நாலைந்து ஆட்கள்‌ “தடதடவென்று ஓடி. வந்து அலனை 
வளைத்துப்‌ பிடித்துக்‌ கொண்டு எங்கோ வீட்டினுள்‌ 
தூக்கிச்‌ செல்வதைப்‌ போன்ற உணர்ச்சி மட்டுந்தான்‌ 
அவனுக்கு இருந்தது! 


ஊர்மிளாவா! 


ஈநக்காய்‌! நீ யார்‌? யார்‌ சொல வந்தாய்‌? 
உக்கால்‌ ஏது ஆம்‌ உனது ஆவி?” 


கம்ப ராமாயணம்‌ 


ண்டையில்‌ விழுந்த அடியின்‌ மயக்கம்‌ 
தெளிந்த போது, வீரசேகரன்‌ தான்‌ 
ஒரு மிருதுவான பஞ்சனணயில்‌ படுக்க 
வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான்‌. 
ஊர்மிளா தனக்குச்‌ சிச்ருஷை செய்து கொண்டிருக்க 
மாட்டானா என்று என்னவோ ஓர்‌ ஆனசயுடன்‌ அவன்‌ 
தன்‌ கண்களைப்‌ பரக்க விழித்துப்‌ பார்த்தான்‌. 


ஆனால்‌ அவன்‌ எதிரே எமகிங்கரர்கள்‌ போல்‌ ஆறு 
ஆட்கள்‌ உருவிய வாள்களுடன்‌ நிற்பதையும்‌, அகோர 
ரூபியான ஒருவன்‌ கையில்‌ வில்லேந்தி வீரசேகரனின்‌ 
நெஞ்சுக்குக்‌ குறி பார்த்துக்‌ கொண்டு உறுமுவதையும்‌, 
ஒர்‌ அழகிய சாமியார்‌ கையில்‌ ஓலைச்‌ சுவடிகளுடன்‌ 
சிந்தனையில்‌ ஆழ்ந்திருப்பதையும்‌, படுக்கையறையின்‌ 
ஜன்னல்‌ கதவுகளெல்லாம்‌ இழுத்துச்‌ சாத்தப்‌ 
பட்டிருப்பதையும்‌ கண்டான்‌. அந்தச்‌ சாமியார்தான்‌ 
மலையாளத்து ஜோஸியரான சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளாயிருக்க வேண்டுமென வீரசேகரன்‌ யூகித்துக்‌ 
கொண்டான்‌. ஆனால்‌ அந்த அகோர ரூபியும்‌ மற்ற 
ஆட்களும்‌ யாவர்‌ என்று சிந்திக்க முடியாமல்‌ 
குழம்பினான்‌. 


69 


அவனை நோக்கி அகோர ரூபி, “அசையாதே! 
அசைந்தால்‌ உன்னைக்‌ கொன்று விடுவோம்‌!” என்று 
கத்தினான்‌. 


“எதற்காக” என்று வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


“எதற்காக நீ இங்கே வந்தாய்‌? அதைச்‌ சொல்‌!” 
என்று அகோர ரூபி அவனைப்‌ பிடித்துக்‌ கசக்குவதுபோல்‌ 
உலுப்பினான்‌. 


சுவடி.களுடன்‌ நின்ற ஜோஸ்யர்‌ இடையிட்டு, “ராயா 
பொறு! எதையும்‌ நிதானமாகக்‌ கேள்‌!” என்றார்‌. 


“இந்தச்‌ சமயத்திலுமா நிதானம்‌! எதிரியைக்‌ 
கொல்வதில்‌ என்ன தவறு?” என்றான்‌ அகோர ரூபி 
முகத்தைச்‌ சுளித்துக்‌ கொண்டு எரிச்சலுடன்‌. 


ராயன்‌ என ஜோஸ்யறால்‌ அழைக்கப்பட்ட அவன்‌ 
நாற்பது வயதுக்கு மேலாகியும்‌ உடல்‌ தளராத முரட்டுக்‌ 
காண்டாமிருகம்‌ போலவும்‌, முகமெல்லாம்‌ நெருப்புச்‌ 
சுட்டவடுக்களுடன்‌ மகா அருவருப்பாயும்‌, இரத்தப்‌ பசி 
கொண்ட புலிப்பார்வையுடனும்‌ காணப்பட்டான்‌. 
ஜோஸ்யர்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ, வயதாலோ 
சிந்தனையாலோ நெற்றியில்‌ கோடுகள்‌ விழுந்தவராயும்‌ 
தாடி மீசைகள்‌ உடையவராயும்‌ இருந்தாலும்‌, நல்ல 
சதைப்பிடிப்பான மேனியும்‌ இளமைத்‌ துடிப்புள்ள மூக 
தேஜஸும்‌, உணர்ச்சி செறிந்த கண்களும்‌ வாய்க்கப்பெற்று 
கவர்ச்சிகரமாயும்‌ கம்பீரமாயும்‌ இருந்தார்‌. ராயனும்‌ 
ஜோஸியரும்‌ இருதுருவங்கள்‌ போல்‌ காட்சியளித்தார்கள்‌. 

“என்னடா முறைத்துப்‌ பார்க்கிறாய்‌? சிக்கிரம்‌ பதில்‌ 
சொல்‌!” என்று மறுபடியும்‌ கத்திய ராயன்‌, “உன்னை 
யார்‌? இங்கே அனுப்பியது?” என்று விசாரித்தான்‌... 


"ஒருவரும்‌ என்னை அனுப்பவில்லை?* என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“நீயாகவா வந்தாய்‌?” 


70 


"ஆமாம்‌?" 
"புளுகுகிறாய்‌!" 
"எனக்குப்‌ புளுகத்‌ தெரியாது! தேவையுமில்லை!" 


"நீ உண்மையைச்‌ சொல்லாவிட்டால்‌ என்ன 
செய்வோம்‌ தெரியுமா?" 


'நிராயுதபாணியான தனியொருவனிடம்‌ 
ஆயுதபாணிகளான இத்தனை பேர்‌ ஜம்பம்‌ பேசுகிறீர்களே! 
நீங்களெல்லாம்‌ கோழைகள்‌! கயவர்கள்‌! மிருகங்கள்‌! என்‌ 


"நீ ஒற்றன்‌! எங்கள்‌ எதிரிகளின்‌ கூலியாள்‌! உன்னை 
இப்போதே கொன்று ழே இரும்புக்கிடங்கிலே புதைத்து 
விடுவோம்‌!" என்று உறுமினான்‌ ராயன்‌. 


"நான்‌ ஒற்றனல்ல்‌! யாராலும்‌ ஏவப்பட்டு வந்த 
ஆளும்‌ அல்ல! உங்களுடைய எதிரிகள்‌ யார்‌ என்பதும்‌ 
எனக்குத்‌ தெரியாது!" 


"மறுபடியும்‌ புளுகுகிறாய்‌! நீ யார்‌?" 
"நான்‌ யாராயிருந்தால்‌ உங்களுக்கு என்ன?” 


ஜோஸ்யர்‌ குறுக்கிட்டு, "தம்பி! அவன்‌ கேட்பதற்குப்‌ 
பதில்‌ சொல்‌! நீ குற்றமற்றவனாயிருந்தால்‌ உன்‌ பெயரை 
ஏன்‌ மறைக்கிறாய்‌” என்று மென்மையும்‌ கம்பீரமும்‌ கலந்த 
குரலில்‌ கேட்டார்‌. 


"என்‌ பெயர்‌ வீரசேகரன்‌!" 


"என்ன! நெட்டூர்க்‌ கோட்டையை வென்ற சோழிய 
வீரனா? அந்த வீரசேகரன்‌ தானா நீ?" என்று ராயன்‌ 
திடுக்கிட்ட குரலில்‌ கேட்டான்‌. அப்போது 
அங்கிருந்தவர்களின்‌ முகங்களில்‌ பரவி நிற்கும்‌ 
உணர்ச்சியை பார்த்தபோது, ஆமாம்‌ அல்லது இல்லை 


71 


என்று சொல்லும்‌ ஒரு பதிலில்தான்‌ அவனது உயிரின்‌ 
கடைசி நம்பிக்கை தொங்குகிறது என்பதை வீரசேகரன்‌ 
உணர்ந்தான்‌. வருவது வரட்டும்‌ என்று “ஆமாம்‌! அந்த 
வீரசேகரன்‌ நான்தான்‌ என்‌ கெளரவத்தைக்‌ காப்பாற்ற 
எந்தக்‌ கணமும்‌ மரணத்துக்குச்‌ சித்தமாயிருப்பேன்‌!” என்று 
மறுதியும்‌ பெருமையும்‌ நிறைந்த குரலில்‌ சொன்னான்‌. 


அவ்வளவுதான்‌! அங்கிருந்த அனைவர்களின்‌ 
முகங்களும்‌ நெருப்புச்‌ சட்டதுபோல ஆகிவிட்டன. சாந்தம்‌ 
நிறைந்த ஜோசியரின்‌ முகங்கூட ஒருகணம்‌ வேதனை 
மயமாகக்‌ காணப்பட்டது. ஆனால்‌ மறுகணமே அவர்‌ 
விழித்தியை உள்ளடக்குபவர்‌ போல பல்லைக்கடித்துத்‌ 
ஐம்‌. உணர்ச்சிகளையெல்லாம்‌ அடக்கிக்கொண்டு 
மறுபடியும்‌ தம்‌ முகத்தைச்‌ சாத்தமாக்கிக்‌ கொண்டார்‌. 


ராயன்‌ தன்‌ பெரிய விழிகளை உருட்டி 
வீரசேகரனை ஊடுருவிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தவன்‌, 
"ஹா! ஹா! ஹா!" என்று பயங்கரமாய்ச்‌ சிரித்தான்‌. 


“இவனை உயிரோடு இங்கிருந்து போக விடக்கூடாது! 
என்‌ ஆத்திரம்‌ தீர இவன்‌ நெஞ்சை என்‌ அம்பால்‌ 
துளைப்பேன்‌! மற்றவர்களெல்லாம்‌ இவனைத்‌ துண்டம்‌ 
துண்டமாக வெட்டுங்கள்‌. அந்தத்‌ துண்டங்களையெல்லாம்‌ 
முட்டை கட்டி யார்‌ இவனை அனுப்பினார்களோ 
அலர்களிடமே அனுப்பி விடுவோம்‌!" என்று கத்தினான்‌ 
ராயன்‌. 


வீரசேகரன்‌ மான்போல்‌ துள்ளி. “ஆனால்‌ உங்களில்‌ 
ஒருவனையாவது என்‌ வாளால்‌ கொல்லாமல்‌ நான்‌ 
சாகமாட்டேன்‌! உயிர்‌ விடுவதாயிருந்தால்‌ என்‌ வாள்‌ 
முனையிலே வீர மரணத்தை முத்தமிடுவேன்‌!” என்று 
கூவிக்‌ கொண்டே. அங்கு ஒரு மூலையில்‌ கிடந்த, 
அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட வாளை நோக்கி ஓடினான்‌. 
அனால்‌ அதற்குள்‌ எதிரிகள்‌ அலனை வளைத்துப்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. 

அப்போதும்‌ வீரசேகரன்‌ நெஞ்சு நிமிர்ந்து 
நின்றான்‌. அவனது நெஞ்சை நோக்கி ராயன்‌ அம்பைக்‌ 
குறி பார்த்துத்‌ தன்‌ வில்நாணை இழுத்தான்‌. 


72 


“சாகப்போகிறவனே! உனக்குப்‌ பிரியமானலர்களை 
நினைத்து உன்‌ கடவுளிடம்‌ கடைசிப்‌ பிரார்த்தனை 
செலுத்திக்‌ கொள்‌!” என்று உறுமினான்‌ ராயன்‌. 


வீரசேகரன்‌ தன்‌ மனதிற்குள்‌ ஊர்மிளாவை 
நினைத்துக்‌ கொண்டு அம்பை எதிர்‌ நோக்கிக்‌ கண்மூடி 
நின்றான்‌. 

ராயனின்‌ வில்லிலிருந்து அம்பு வெளிப்படும்‌ முன்‌ 
அவனது வாயிலிருந்து பேய்ச்சிரிப்பொன்று 
லெளிப்படுவது அவனுக்குக்‌ கேட்டது. அப்போது “தடதட” 
வென்று படிகளில்‌ எவளோ ஒருத்தி ஏறி வருலதையும்‌, 
அவள்‌ ஓடு வந்து அவனுக்கும்‌ ராயனுக்கும்‌ நடுவே 
வீரசேகரனின்‌ மார்பிற்குக்‌ கவசம்‌ போல நிற்பதையும்‌ 
உணர்ந்தான்‌. 

வீரசேகரன்‌ ஆவலோடு கண்ணைத்‌ திறந்து 
பார்த்தான்‌. அவன்‌ ஏங்கியபடியே ஊர்மிளாதான்‌ அவன்‌ 
எதிரே நின்றாள்‌. ஆனால்‌ வீரசேகரனின்‌ உதடுகளில்‌ 
ஆச்சரிய ஒலி ஏற்படுவதற்கு முன்பாகவே, ஊர்மிளா 
தன்‌ உதடுகளிவ்‌ விரலை வைத்து மெளனமாயிருக்கும்படி 
சமிக்ஞை செய்தாள்‌. அவளுடைய கையில்‌ அவனுடைய 
மண்டையில்‌ விழுந்த ஊமைக்‌ காயங்களுக்கு மருந்து 
கட்டுவதற்காக சில மூலிகைகள்‌ இருந்தன. 

ராயனோ, "ஊர்மிளா! தள்ளி நில்‌. இல்லையெனில்‌, 
என்‌ அம்பு அவன்‌ நெஞ்சைத்‌ துளைப்பதற்குள்‌ உன்‌ 
முதுகையும்‌ துளைத்து விடும்‌!” என்று கத்தினான்‌. 

“இவனைக்‌ கொல்வ வேண்டாம்‌!” என்று ஊர்மிளா 
பரிதாபமாகக்‌ கெஞ்சினாள்‌. 


வீரசேகரனோ தன்‌ மரணப்‌ பிரச்னையை மறந்து 
விட்டு அன்பே உருவான ஊர்மிளாவிற்கும்‌ அக்கிரமமே 
உருவான இந்த ராயனின்‌ கும்பலுக்கும்‌ என்ன 
சம்பந்தமிருக்குமேன்ற பிரச்னையை ஆராயத்‌ 
தொடங்கினான்‌. என்ன காரணத்தினாலோ ஊர்மிளாவும்‌ 
ஜோசியரும்‌ இந்தக்‌ கயவர்‌ கூட்டத்தில்‌ அகப்‌ 
பட்டிருப்பார்கள்‌ என்றே வீரசேகரன்‌ யூ௫த்தான்‌. ஆனால்‌ 


73 


அவன்‌ ஜனநாதனைப்‌ போல புத்திசாலியாயிருந்தால்‌, 
அந்த ஜோசியர்தான்‌ வீரபாண்டியன்‌ என்பதையும்‌ அந்த 
ராயன்தான்‌ ஈழவராயன்‌ என்பதையும்‌ மற்றவர்கள்‌ 
அவனுடைய கட்சியினர்‌ என்பதையும்‌ வெகு சுலபமாக 
யூகித்திருப்பான்‌. 


ஊர்மிளா தன்‌ கருவிழிகளில்‌ நீர்‌ சொரிய, 
“அநாவசியமாக ஓர்‌ ஜீவனை ஏன்‌ கொல்ல வேண்டும்‌?” 
என்று அறாத்துயரத்துடன்‌ கேட்டாள்‌. 


“ஊர்மிளா! கருணைக்கு இது தேரமல்ல! நீ 
ஜீவகாருண்யப்‌ பிரசாரம்‌ செய்ய இது புத்த மடமும்‌ 
அல்ல! எந்தவிதமான இரத்த பாசத்தையும்‌ உறவையுங்கூட 
உதறிவிடக்கூடிய ஆபத்தான நேரம்‌ இது! சிக்கிரம்‌ தள்ளி 
நில்‌!" என்று கத்தினான்‌ ராயன்‌. 


வீரசேகரன்‌ திடுக்கிட்டான்‌. அழகே உருவான 
ஊர்மிளாவிற்கும்‌ அவலட்சணமே உருவான ராயனுக்கும்‌ 
என்ன உறவு இருக்க முடியும்‌? நண்பகலுக்கும்‌ நடுநிசிக்கும்‌ 
என்ன உறவு இருக்க முடியும்‌? ஒருவேளை தந்தை மகள்‌ 
உறவு இருக்கலாம்‌! சேற்றில்‌ செந்தாமரை 
பிறப்பதில்லையா? இவ்வாறு வீரசேகரன்‌ எண்ணமிடும்‌ 
போது அவனது மார்புக்கும்‌ ராயனின்‌ அம்புக்கும்‌ 
மத்தியில்‌ நின்ற ஊர்மிளா சிறிதும்‌ விலகாதபடி ராயனை 
நோக்கித்‌ திரும்பி நின்றாள்‌. 


“இவனால்‌ உங்களுக்கு என்ன ஆயத்து வந்து 
விடுமெனப்‌ பயப்படுகிறீர்கள்‌?” என்று ஊர்மிளா 
கேட்டான்‌. 


“இவன்‌ நம்முடைய ரகசியங்களைக்‌ கண்டுபிடிக்க 
அரசாங்கத்தால்‌ அனுப்பப்பட்ட ஒற்றன்‌ என்பதில்‌ சிறிதும்‌ 
சந்தேகமில்லை! இவனை உயிரோடு போக விட்டால்‌ 
நம்முடைய இரகசியங்களெல்லாம்‌ அம்பலமாகி விடும்‌!" 
என்றான்‌ ராயன்‌. 


“இவனா ஒற்றன்‌? வழி தவறி வந்தவனாயிருக்கலாம்‌!” 
என்று ஊர்மிளா குரல்‌ குழையக்‌ கூறினாள்‌. 


74 


“இவன்‌ யார்‌ தெரியுமா? இலன்‌ தான்‌ சோழிய 
வீரன்‌ வீரசேகரன்‌. இவனை உயிரோடு விடலாமா, 
தள்ளி நில்‌!” என்று உறுமினான்‌ ராயன்‌. 


“ஹா! இவனா அந்த வீரசேகரன்‌!” என்று ஊர்மிளா 
ஒரு கணம்‌ திடுக்கிட்டவள்‌ போல்‌ நடித்து, “அப்படியே 
இவன்‌ வீரசேகரனாயிருந்தாலும்‌ தனியொரு ஜீவனை 
ஏன்‌ அதாவசியமாகக்‌ கொல்லவேண்டும்‌?" என்று 
கழிவிரக்கத்துடன்‌ குரல்‌ தழதழக்கக்‌ கூறினாள்‌. பிறகு 
மெல்ல ஜோஸியர்‌ பக்கம்‌ திரும்பி “நீங்களுமா இந்தப்‌ 
படுகொலையை அனுமதிப்பீர்கள்‌!" என்று கேட்டாள்‌. 


அவளுடைய வாஞ்சை ததும்பும்‌ முகத்தை ஒருகணம்‌ 
கூர்ந்து நோக்கிய ஜோஸியர்‌, நீண்டதொரு 
பெருமூச்செறிந்தவராய்‌, “காத்தவராயா! அவனைக்‌ கொல்ல 
வேண்டாம்‌!" என்றார்‌ கம்பீரமும்‌ கனிவும்‌ நிறைந்த 
குரலில்‌. 


“இவன்‌ யார்‌ என்பதை யோசித்தீர்களா?” என்று 
ஆத்திரத்துடன்‌ கேட்டான்‌ ஈழவராயன்‌. 


அவனை நோக்கி ஜோஸ்யர்‌ மிகவும்‌ அமைதியாக, 
“அது நன்றாகத்‌ தெரிந்துதான்‌ சொல்லுகிறேன்‌! 
ஆத்திரத்தில்‌ நாம்‌ அவசரப்பட்டு நம்முடைய மனித 
தர்மத்தை மறந்துவிடக்கூடாது. காத்தவராயா! மேலும்‌ 
இவனுக்கு என்ன தெரிந்து விட்டது என்கிறாய்‌?” என்று 
கேட்டார்‌. 


“நம்முடைய வீட்டைக்‌ கண்டுபிடிக்கத்‌ 
தெரிந்துவிட்டது என்கிறேன்‌! இப்போது இவனை 
உயிரோடு விட்டால்‌ ஏராளமான வீரர்களை 
அழைத்துக்கொண்டு இங்கே திரும்பி வருவான்‌!" என்று 
கதறினான்‌ ராயன்‌. 


“இவனா நமக்குத்‌ தீங்கு செய்வான்‌?” என்று 
திடமான குரலில்‌ கூறிய ஊர்மிளா மெல்ல ஜோஸியரின்‌ 
காதுக்குள்‌ என்னவோ “குசு குச" வென்று சொன்னாள்‌. 
ஜோஸியரின்‌ முகம்‌ மலர்ந்தது. ஊர்மிளாவின்‌ கண்ணீர்‌ 
துளிகளிலும்‌ புன்னகையொளி தவழ்ந்தது. 


75 


அவர்களின்‌ முக மாறுதலைக்‌ கண்டு குழம்பி நின்ற 
ராயனின்‌ காதுக்குள்ளும்‌ ஊர்மிளா என்னவோ 
"குசுகுசுவென்று சொன்னாள்‌, “நிஜமாகவா?” என்று 
ராயன்‌ முகமலர்ச்சியுடன்‌ கேட்டான்‌. “ஆமாம்‌” என்பது 
போல்‌ ஊர்மிளா தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகையுடன்‌ 
தலையாட்டினாள்‌. 


மறுகணமே ஈழவராயன்‌. தன்‌ கையிலிருந்த 
வில்லம்பைக்‌ ௫ விட்டெறிந்தான்‌. தன்னுடைய 
அட்களை வெளியேற்ச்‌ சொன்னான்‌. கதவைத்‌ தாளிட்டு 
வந்து, வீரசேகரனிடமிருந்து பறித்த வாளை அவனிடமே 
திருப்பிக்‌ கொடுத்தான்‌. “உபகாரம்‌ செய்தவனுக்கு 
அபகாரம்‌ நினைத்தவனைக்‌ கொன்று விடு!” என்றான்‌. 


வீரசேகரனுக்குத்‌ தலை சுற்றியது; ஒன்றுமே 
புரியவில்லை; தன்னைக்‌ காப்பாற்ற ஊர்மிளா என்னவோ 
சாகசம்‌ செய்கிறாள்‌ என்பதை மட்டும்‌ புரிந்து 
கொண்டான்‌. 


ஜோஸியரோ ஈழவராயனை நோக்கி, “காத்தவராயா! 
நம்‌ ஊர்மிளாவின்‌: மானத்தை அன்‌ தெருக்‌ 
காவலரிடமிருந்து காப்பாற்றிய சோழிய வீரன்‌ இந்த 
வீரசேகரன்தானாம்‌! தன்னைக்‌ காப்பாற்றியவன்‌ தன்‌ 
கண்‌ முன்னாலே தன்‌ படுக்கையறையிலே கொலை 
செய்யப்படுவதை ஊர்மிளா காண வேண்டுமென்று 
நினைத்தாயே! சதுரங்க ஆட்டமாயிருந்தாலுங்‌ கூட 
ஆத்திரத்துடன்‌ காயை வெட்டியெறிய அவசரப்படக்கூடாது! 
எந்தக்‌ காயையும்‌ உபயோகப்படுத்திக்‌ கொள்ளும்படியான 
அளவு நிதானம்‌ எதிலும்‌ வேண்டும்‌!” என்று ஏளனம்‌ 
செய்வது போல்‌ புன்னகை செய்தார்‌. 


வீரசேகரனை நோக்கி ராயன்‌, “என்னை 
மன்னித்துக்கொள்‌! உன்னைப்பற்றி ஊர்மிளா முன்னமே 
சரியாகச்‌ சொல்லியிருந்தால்‌ ஒரு உபகாரியைக்‌ கொல்ல 
நினைத்திருக்கமாட்டேன்‌!” என்றான்‌ விநயமாக. 


“என்னைக்‌ கொல்ல நினைத்ததுகூடப்‌ பரவாயில்லை. 
ஒரு பெரும்‌ போர்‌ வீரனை ஒற்று வேலை பார்க்கும்‌ 


76 


கூலியாள்‌ என்று நினைத்தீர்களே அதுதான்‌ பெரும்‌ 
அபகாரம்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“எங்கள்‌ நிலை அப்படி! எங்கள்‌ இரகசியம்‌ 
வெளிப்பட்டால்‌ அதிலே சம்பந்தப்பட்ட ஊர்மினா உட்பட 
அனைவரின்‌ உயிருக்கும்‌ அபாயம்‌ ஆகும்‌! நீ அதை 
வெளிப்படுத்தமாட்டாய்‌ என்ற பரிபூரண நம்பிக்கையின்‌ 
பேரில்‌ உன்‌ அரிய நட்பைப்‌ பெறுவதற்காக இப்போது 
எங்கள்‌ இரகசியத்தைச்‌ சொல்லுகிறேன்‌! நான்‌ ஓர்‌ உலோக 
வியாபாரி. ஒழுங்காய்‌ வாழ்ந்து, உழைத்து உழைத்து 
ஏமாந்து போனவன்‌. திருட்டுத்தனம்‌ செய்தாலொழியப்‌ 
பிழைக்கவோ பணம்‌ சேகரிக்கவோ முடியாதென்ற 
முடிவுக்கு வந்தவன்‌; யுத்தத்தால்‌ சீர்குலைந்திருக்கும்‌ 
இந்நாட்டில்‌ பணமுடை நடமாடுவதால்‌, தான்‌ 
கள்ளநாணயங்கள்‌ உற்பத்திசெய்யும்‌ தொழிலில்‌ 
ஈடுபட்டிருக்கிறேன்‌. உங்கள்‌ சோழியர்‌ படையெடுப்பால்‌ 
எங்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ வீரபாண்டிய ஆட்சி 
கவிழ்ந்து விக்கிரம பாண்டியருக்கு முடி சூட்டப்பட்டதே 
தவிர, நாட்டில்‌ வழங்கிவரும்‌ வீரபாண்டியன்‌ 
பொற்காசுகளுக்குத்‌ தடைவிதிக்கப்படவில்லை. யுத்த 
நெருக்கடியில்‌ வீரபாண்டியர்‌ அரண்மனையிலிருந்த 
பொற்காசுகள்‌ தயாரிக்கும்‌ யந்திரமொன்று 
அதிர்ஷ்டவசமாக என்‌ கையில்‌ சிக்கியது. பக்கத்திலிருக்கும்‌ 
பழைய இரும்புச்‌ சாமான்‌ கிடங்கை நான்‌ விலைக்கு 
வாங்கி, வெளிக்கு இரும்பு வியாபாரி என்ற பெயரை 
வைத்துக்‌ கொண்டு உட்புறம்‌ இரகசியமாகக்‌ கள்ள 
நாணயங்கள்‌ தயாரிக்கிறேன்‌. பக்கத்துக்‌ கட்டிடம்‌ வெளிப்‌ 
பார்வைக்குச்‌ சதா பூட்டப்பட்டு இருளடைந்து கிடந்தாலும்‌, 
அங்கே இந்த ட்டிலிருந்து பக்கத்து வீட்டிற்குப்‌ 
போமவரச்‌ சுவரில்‌ ஒர்‌ இரகசிய வழியமைத்து 
மறைமுகமாக பொற்காசுகள்‌ செய்கிறோம்‌!” என்றான்‌ 
ராயன்‌. 


“அப்படியானால்‌ இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
மலையாளத்து ஜோஸியர்‌ என்பது பொய்‌! இல்லையா?" 
“ஆமாம்‌ ஒரளவு பொய்தான்‌! ஆனால்‌ இலருக்கு 
ஜோஸியத்தைவிட ரஸவாத வித்தை அதிகமாய்த்‌ தெரியும்‌! 


77 


பித்தளை முதலான உலோகப்‌ பொருள்களோடு சில கந்தப்‌ 
பொருள்களைக்‌ கலந்து சில மூலிகைகளின்‌ சாற்றில்‌ 
கொதிக்கவைத்து உருக்கி அசல்‌ தங்கம்‌ போலக்‌ 
காட்டக்கூடிய வித்தையை இவர்‌ கண்டு பிடித்திருக்கிறார்‌. 
வரைச்‌ சமீபத்தில்‌ தான்‌ என்‌ கூட்டாளி 
ஆக்கிக்கொண்டேன்‌! இவர்‌ தன்னிடம்‌ ஜோஸியம்‌ பார்க்க 
பதவ கக டல்‌ பொன்னாசை இருக்கிறதா என 
பரீட்சித்து, இங்கு தயாராகும்‌ கள்ளநாணயங்களை 
நாடெங்கும்‌ செலவாணியாகச்‌ செய்லதற்கு 
ம, பயோகப்படுத்திக்‌ கொள்லார்‌! அரசாங்கத்திற்குத்‌ தகவவ்‌ 
எட்டி எங்கள்‌ வீடு எந்த நேரமும்‌ சோதனைக்கு ஆளாக 
நேரிடும்‌ என்ற பயம்‌ எங்களுக்கிருந்ததால்‌ இரும்புக்‌ கிடங்குக்‌ 
ழே பூமிக்குள்‌ அவசரமாக ஓர்‌ சுரங்க அறை அமைத்து 
வருகிறோம்‌. வீ ரபாண்டியரைத்‌ தேடிப்பிடிக்க நகரெங்கும்‌ 
வீடுகள்‌ சோதனையிடப்படுகின்றன என்று இன்று நாங்கள்‌ 
கேள்விப்பட்டதால்‌ எங்கள்‌ வீட்டிற்கும்‌ அரசாங்க ஆட்கள்‌ 
வருவதற்குள்‌, பொழுது விடியும்‌ முன்பாகவே சுரங்கம்‌ 
வெட்டுவதை முடித்துவிட முயல்கிறோம்‌!” என்றான்‌ ராயன்‌ 
பயம்‌ நிறைந்த குரலில்‌. 

“அவ்வாறானால்‌ நீங்கள்‌ என்னை ஒற்றனெனச்‌ 
சந்தேகப்பட்டதும்‌ கொல்ல நினைத்ததும்‌ உசிதந்தான்‌! 
ஆனால்‌ சோழிய வீரனான எனக்கு எங்கள்‌ புலிக்‌ 
கொடியின்‌ மீது கண்‌ இருக்குமே தவிர, உங்கள்‌ பாண்டிய 
நாட்டின்‌ பொருளாதாரத்தைப்‌ பற்றிக்‌ கவவையில்வை. 
நீங்கள்‌ கள்ள நாணயங்கள்‌ தயாரிக்கும்‌ இரகசியத்தை 
விக்கிரமபாண்டி௰ன்‌ அரசாங்கத்திற்கு தெரிவிக்க 
மாட்டேன்‌ என்று நீங்கள்‌ பரிபூரணமாக நம்பலாம்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌... 


“ஆனால்‌ உங்கள்‌ ஒற்றுப்படைத்தலைவனான 
ஜனநாதனுக்கு நீ நெருங்கிய நண்பன்‌ என்று 
கேள்விப்பட்டிருப்பதால்‌, இன்னுமொரு சந்தேகத்தை 
நாங்கள்‌ நிவர்த்தி செய்துகொள்ள வேண்டும்‌! இந்த அகால 
நேரத்தில்‌ நீ எங்கள்‌ வீட்டைத்தேடி வந்து கதவைத்‌ 
தட்டியதின்‌ காரணத்தை தாங்கள்‌ தெரிந்து 
கொள்ளவாமா?” என்று ஈழவறராயன்‌ விநயமாய்க்‌ 
கேட்டான்‌. 


78 


“உங்கள்‌ வீட்டை மட்டுமல்ல, ஒவ்வொரு 
வீட்டையுந்தான்‌ தட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டு வந்தேன்‌!” 
என்று கூறிய வீரசேகரன்‌ சிறிது தயங்கி, வெட்கத்துடன்‌, 
“நான்‌ ஒரு பெண்ணைத்‌ தேடியலைந்தேன்‌!” என்று 
சிரித்தான்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ அருகில்‌ நின்ற ஊர்மிளாவின்‌ 
மிருதுலான தேகம்‌ நடுங்கியது. அவளுடைய முகத்தில்‌ 
தெரிந்த புன்னகை மறைந்து பீதி நிறைந்தது. தன்னைக்‌ 
காட்டிக்‌ கொடுக்க வேண்டாம்‌ என்பது போல்‌ 
வீரசேகரனைப்‌ பரிதாபமாய்ப்‌ பார்த்தாள்‌. 


“இந்த இருட்டு நேரத்திலா ஒரு பெண்ணைத்‌ 
தேடியலைகிறாய்‌? அவள்‌ பெயரென்ன?” என்று ராயன்‌ 
வியப்புடன்‌ கேட்டான்‌. 


வீரசேகரன்‌ இலேசாகச்‌ சிரித்துக்கொண்டே, “அவள்‌ 
பெயர்‌ எனக்குத்‌ தெரியாது! நேற்றிரவு அழகிய 
மானைப்போல ஒருத்தி மாயப்‌ புன்னகையுடன்‌ வந்து 
என்னை மயக்கிவிட்டு ஓடினாள்‌. இந்த வட்டாரத்தில்தான்‌. 
வசிப்பதாகச்‌ சொன்னாள்‌. அவள்‌ பெயர்‌ தெரியாது, 
அவள்‌ வீடுவாசல்‌ குலம்‌ கோத்திரம்‌ எதுவும்‌ தெரியாது! 
ஆனால்‌ முதற்‌ சந்திப்பிலே என்‌ நெஞ்சைக்‌ கொள்ளை 
கொண்டுவிட்டான்‌. அவள்‌ மீதுள்ள காதலால்‌ எந்த 
உயிர்த்‌ தியாகத்திற்கும்‌ தயாராகும்‌ நிலைக்கு வந்து 
விட்டேன்‌! அவள்‌ அவ்வளவு அழகான பாவையாக 
இருந்தாள்‌! ஆசைப்‌ பொம்மையாக இருந்தாள்‌! சிகப்பு 
ரோஜாவாய்‌ இருந்தாள்‌! கவிதை பேசும்‌ கருவிழிகளும்‌ 
கருத்தையள்ளும்‌ முகலாவ்ண்யமும்‌, எல்லாலற்றிற்கும்‌ 
மேலாக லாஞ்சை மயமான இருதயமும்‌ 
படைத்தவளாயிருந்தாள்‌!” என்று ஊர்மிளாவைக்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ பார்த்தான்‌. ஊர்மிளா அழகாய்‌ இருந்தாள்‌; 
ஆசைப்பதுமையாய்‌ இருந்தாள்‌; சிகப்பு ரோஜாவாய்‌ 
இருந்தாள்‌; கவிதை பேசும்‌ கருவி ழிகளும்‌ கருத்தையள்ளும்‌ 
முகலாவண்யமும்‌ படைத்தவளாயிருந்தாள்‌. அதோடு 
உள்ளத்துணர்ச்சிகளை நெஞ்சுக்குள்ளே அடக்கிக்‌ 
கொள்ளும்‌ சாகசக்காரியாயிருந்தாலும்‌, இப்போது பொங்கி 
வரும்‌ புன்னகையும்‌ நாணச்‌ சிலப்பையும்‌ மறைக்க 


79 


பறடியாதவளாய்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு வேறுபுறம்‌ 
செல்ல முயன்றாள்‌. 

“அந்தப்‌ பெண்ணின்‌ பெயர்‌ தெரிந்தால்‌ உனக்காக 
நானே அவளைத்‌ தேடித்தருவேன்‌!" என்று உற்சாகத்துடன்‌ 
கூவினான்‌ ராயன்‌. 


“தானே சம்பாதிக்கும்‌ சொத்திலும்‌ தானே 
தேடிக்கொள்ளும்‌ காதலியிடமுந்தான்‌ மனிதனுக்குச்‌ சுவை 
இருக்கும்‌! அதனால்‌ நீங்கள்‌ அந்த உதவி செய்ய 
வேண்டாம்‌! இன்றிரவு உங்கள்‌ ட்டில்‌ படுத்துறங்கி 
விடிந்ததும்‌ எழுந்து போகும்படியான அடைக்கலம்‌ 
தந்தால்‌ போதும்‌! ஏனெனில்‌ இப்போது நான்‌ தெருவில்‌ 
சென்றால்‌ நிஜமாகவே என்னைக்‌ கொல்ல ஒரு கிழ 
ஒடாயு தெருவில்‌ காத்திருக்கும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அவ்வாறானால்‌ இந்த அறையிலே தீ படுத்திருந்து, 
நாளைக்‌ காலை எங்களோடு விருந்து அருந்தி 
செல்லலாம்‌. விடிவதற்குள்‌ நாங்கள்‌ அவசரமாக 
சுரங்கத்தை முடித்துவிட வேண்டுமானதால்‌ எங்களுக்காக 
வேலையாட்கள்‌ பக்கத்துக்‌ கட்டிடத்தில்‌ காத்திருப்பார்கள்‌!" 
என்று சொல்லிவிட்டு ஊர்மிளாவை நோக்கி, “வா! 
போகலாம்‌!" என்று கூப்பிட்டான்‌ ராயன்‌. 


“இவருடைய மண்டையில்‌ காயம்‌ விழுந்திருந்தால்‌ 
மருந்து மூலிகைகள்‌ அரைத்துக்‌ கொடுத்துவிட்டு 
வருகிறேன்‌!” என்று ஊர்மிளா அந்த அறையிலே 
தங்கிவிட்டான்‌. 

இவ்வளவு நேரம்‌ மெளனமாய்‌ ஜோஸியர்‌ 
வேஷத்திலிருந்த வீரபாண்டியன்‌, "விதி எந்த ரூபமாக 
விளையாடப்‌ போகிறதோ?" என்று பெருமூச்சு விட்டவாறு 
ஈழவராயனை அழைத்துக்‌ கொண்டு £ீழிறங்கிச்‌ 
சென்றான்‌. 


அந்த வீட்டின்‌ கீழ்ப்புறம்‌ ஏதோ ஒரு சுவரிலுள்ள 
இரகசியக்‌ கதவு மெல்லத்‌ திறக்கப்பட்டு அதன்‌ வழியாக 
அவர்கள்‌ அடுத்த இரும்புச்‌ சாமான்‌ கட்டிடத்திற்குள்‌. 
நுழைந்ததும்‌ கதவு சாத்தப்படும்‌ சப்தமும்‌ கேட்டது. 


80 


ஊர்மிளாலோடு தனியாக அறையில்‌ விடப்பட்ட 
வீரசேகரன்‌ புன்சிரிப்புடன்‌. “ஊர்மிளா! என்‌ தலையில்‌ 
விழுந்தது வெறும்‌ ஊமை காயந்தான்‌! ஆனால்‌ என்‌ 
நெஞ்சில்‌ நீ செய்த காயத்தைத்தான்‌ கிளறிக்‌ கட்டாமல்‌ 
வெறும்‌ சூன்யமாய்‌ ஊமையாக்கிவிட விரும்புகிறாய்‌!" 
என்றான்‌. 

"உன்னுடைய வாயையும்‌ ஊமையாக்கிவிட என்னால்‌ 
முடிந்தால்‌ எவ்வளவோ தேவலாம்‌!" என்று ஊர்மிளா 
செல்லமாய்‌ அவனைக்‌ கடிந்து கொண்டாள்‌. 


“இந்த ஆபத்தையெல்லாம்‌ பொருட்படுத்தாமல்‌ 
உன்னைத்‌ தேடித்தான்‌ புறப்பட்டு லந்தேன்‌, ஊர்மிளா" 
என்று வீரசேகரன்‌ லாஞ்சையின்‌ கிறக்கத்தோடு கூறினான்‌. 


“அது எனக்குத்‌ தெரியும்‌!" என்று பெருமூச்செறிந்த 
ஊர்மிளா முகத்தை கடுமையாக்கிக்‌ கொண்டு, 
“இதற்குத்தான்‌. என்‌ மர்மத்தையும்‌ வீட்டையும்‌ தேடிக்‌ 
கண்டுபிடிக்க முயலாதேயென்று கூறினேன்‌! சிறிது 
தலறியிருந்தால்‌ என்னால்‌ உன்‌ தலைக்கு எவ்வளவு பெரிய 
ஆபத்து வந்திருக்கும்‌!" என்றாள்‌! 

“ஆனால்‌ உன்னைக்‌ கண்டு பிடித்தேனே! அது 
அந்த ஆபத்தைவிட ஆனந்தமானது!" என்று வீரசேகரன்‌ 
ஆவலோடு ஊர்மிளாவின்‌ அருகில்‌ நெருங்கினான்‌. 

ஊர்மிளா சட்டென்று அவன்‌ கைப்பிடிக்கு 
எட்டாமல்‌ விலகி நின்று, “உன்னுடைய ஆனந்தம்‌ என்றுமே 
கனவாய்‌ இருந்து விடுவதுதான்‌ நல்லது!” என்றாள்‌. 

ஊர்மிளா! உனக்கு இஷ்டமில்லையென்றால்‌. 
இப்போதே இந்த வீட்டை விட்டுப்‌ போய்‌ விடுகிறேன்‌! 
உன்னுடைய இருதயத்தில்‌ எனக்கு இடமில்லையென்றால்‌ 
இத்த உலகத்திலும்‌ எனக்கு இடம்‌ வேண்டாம்‌!" என்றான்‌ 
சேகரன்‌. 

ஊர்மிளா கோபம்‌ மாறியவளாய்‌ முகத்தைத்‌ 
தன்னிரு கைகளாலும்‌ பொத்திக்‌ கொண்டு இலேசாக 
விம்மினாள்‌. 


81 


அவளைக்‌ கூர்ந்து நோக்கிய வீரசேகரன்‌, 
“ஊர்மிளா! நீ கோபித்துக்‌ கொள்ள மாட்டாய்‌ என்றால்‌ 
உன்னிடம்‌ ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து 
கொள்ளலாமா?” என்று கேட்டான்‌. 


ஊர்மிளா உதடுகள்‌ நடுங்க, தன்‌ தலையைத்‌ தூக்கித்‌ 
தன்‌ அகன்ற விழிகளால்‌ அவனை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 
அப்போது அவர்களிருந்த வீட்டின்‌ தெருக்கதவை 


யாரோ “பட படவென்று ஆத்திரத்துடன்‌ தட்டும்‌ சப்தம்‌ 
கேட்டது. 


சமய சஞ்சீவி 


பழியும்‌ காத்து அரும்பகையும்‌ 
காத்து, ஏமை 
வழியும்‌ காத்தனை! மரபும்‌ காத்தனை! 


கம்ப ராமாயணம்‌ 


னதிலுள்ளதையெல்லாம்‌ ஊர்மிளாவிடம்‌ 
கொட்டிவிட வேண்டுமென்று 
வீரசேகரன்‌ முயன்றபோது, தெருக்கதவு 
மூர்க்கத்தனமாகத்‌ தட்டப்படுவதானது. 
அவனுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. 


அவள்‌ அகல்‌ விளக்கையெடுத்துக்‌ கொண்டு, அதன்‌ 
மெல்லிய ஒளியைப்போல்‌ தடுங்கியவாறு தயங்கித்‌ தயங்கிப்‌ 
வி.ம.11-6 


82 


பின்‌ தொடர்ந்து வர, வீரசேகரன்‌ வேகமாகக்‌ 
கிழேயிறங்கிச்‌ சென்று, தெருக்கதவைத்‌ திறந்து பார்த்தான்‌. 


தெருவின்‌ வாடைக்‌ காற்றில்‌ புலிக்கொடியின்‌ 
புலம்பலோடு இருப்பது சோழிய வீரர்கள்‌ பசிப்‌ புலிகள்‌ 
போல்‌ உறுமிக்கொண்டு நின்றனர்‌. அவர்கள்‌ நகர்‌ 
சோதனைக்காகக்‌ காவற்படையதிகாரியான ஏகவாசகரால்‌ 
அனுப்பப்பட்ட ஆட்களில்‌ ஒரு பகுதியினர்‌... 


அவர்களை நோக்கி வீரசேகரன்‌, “ஈவிரக்கமற்ற 
அரக்கர்களே! இந்த இருட்டு நேரத்தில்‌ வீட்டுக்‌ 
கதவுகளைப்‌ போட்டு உடைக்கிறீர்களே! பாண்டிய 
ஜனங்களுக்கு நம்மீது துவேஷம்‌ ஏற்படாதா? 
வீரபாண்டியன்‌ இந்தக்‌ கம்மியர்‌ சேரியிலா 
மறைந்திருப்பான்‌? மூடர்கள்‌!" என்று ஏளனங்‌ கலந்த 
குரலில்‌ சீறினான்‌. 


“இந்தப்‌ பகுதியையும்‌ சோதிக்காமல்‌ அலட்சியமாய்‌ 
விட்டுவிடக்‌ கூடாதென்று அஞ்ககோட்டை நாடாள்வான்‌ 
எங்கள்‌ அதிகாரியிடம்‌ கூறவே காவற்படை ஆறு 
பிரிவுகளாக அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன. 
இந்தப்‌ பகுதியிலுள்ள ஒவ்வொரு வீட்டையும்‌ சோதித்து 
யார்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌. என்ன தொழில்‌ என்ற 
தகவல்களையெல்லாம்‌ ஓலைகளில்‌ குறித்து நாளைக்‌ 
காலைக்குள்‌ எங்கள்‌ அதிகாரியிடம்‌ ஒப்படைக்க 
வேண்டும்‌!'' என்றான்‌ அந்தக்‌ காவலுக்குத்‌ 
தலைமையானவன்‌! 


அப்போது தனக்கு பின்னால்‌ ஊர்மிளாவின்‌ 
மெல்லிய உடலும்‌ உள்ளமும்‌ நடுங்குவதை உணர்ந்த 
வீரசேகரன்‌ “நான்‌ இந்த வீட்டைச்‌ சோதித்து விட்டேன்‌! 
இங்கே வீரபாண்டியன்‌ ஒளிந்திருக்கவில்லை! இந்த 
வீட்டில்‌ ஊர்மிளா என்ற ஓர்‌ இளம்பெண்‌, சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌, காத்தவராயன்‌ என்ற இரு ஆண்கள்‌ மட்டிலும்‌ 
இருக்கிறார்கள்‌. ஒருவருக்குத்‌ தொழில்‌ ஜோஸ்யம்‌; 
மற்றவருக்கு இரும்பு வியாபாரம்‌. பக்கத்தில்‌ 
பூட்டப்பட்டிருக்கும்‌ கட்டிடம்‌ இவர்களைச்‌ சேர்ந்த இரும்புச்‌ 
சாமான்‌ கிடங்கு!" என்றான்‌. 


83 


“ஒருவேளை வீரபாண்டியன்‌ இந்த வீட்டிலோ 
அடுத்த இரும்புக்‌ கிடங்கிற்குள்ளேோ ஒளிந்திருந்தால்‌, எங்கள்‌ 
தலைக்கு ஆபத்து!” 

“வீரபாண்டியன்‌ தலையைக்‌ கொண்டு வருவதிலே 
நம்‌ சோழ சாம்ராஜ்ஜியத்தில்‌ இந்த வீரசேகரனுக்குத்‌ 
தான்‌ வேறு யாரையும்‌ விடச்‌ சிரத்தை அதிகம்‌! அதற்காக 
என்‌ தலையையும்‌ பணயம்‌ வைத்திருக்கிறேன்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌ எரிச்சலுடன்‌. 


அவனுக்குப்‌ பின்னால்‌ புத்திளம்‌ பாவை ஒருத்தி 
நிற்பதைக்‌ கண்ட காவற்‌ தலைவன்‌ ஏளனப்‌ 
புன்னகையுடன்‌ தலையைச்‌ சொறிந்துக்கொண்டே 
“நாங்களே நேரில்‌ இந்த இரு வீடுகனளயும்‌ 
சோதிக்கவில்லை! ஆனதாலே, நீங்கள்‌ கூறிய தகவல்களை 
உங்கள்‌ கைமுத்திரையுடன்‌ இந்த ஓலையில்‌ 
எழுதிக்கொடுத்தால்‌ நாங்கள்‌ போய்விடுகிறோம்‌!” என்று 
கூறி, வீரசேகரன்‌ கைப்பட ஓலையில்‌ எழுதி வாங்கிக்‌ 
கொண்டு, சேவகர்களை அழைத்துக்‌ கொண்டு 
கிளம்பினான்‌. 


அவர்கள்‌ அப்பாற்‌ சென்று இருளில்‌ மறைந்ததும்‌, 
ஊர்மிளா தெருக்கதவை உட்புறம்‌ தாழிட்டுக்கொண்டு 
ஒரு பெருமூச்சு விட்டாள்‌. கையிலிருந்த அகல்‌ விளக்கின்‌ 
மெல்லிய லெளிச்சத்தில்‌, கனிவு ததும்பும்‌ வீ ரசேகரனின்‌ 
யெளவன முகத்தை நன்றியறிதலோடு பீரிதாபகரமாக 
ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. கருத்தடர்ந்த அவளது விழிகளின்‌ 
பார்வையிலே ஒருவித லயிப்பும்‌ ஏக்கமும்‌ புதைந்திருந்தன.. 

"ஊர்மிளா! இப்போது என்னைப்‌ பற்றி என்ன 
நினைக்கிறாய்‌?” என்று வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


“சமய சஞ்சீவிதான்‌!" என்று கூறிய ஊர்மிளா அவன்‌ 
வழிமறித்து நிற்பதைக்‌ கண்டு, “பழியும்‌ காத்துப்‌ பகையும்‌ 
காத்து இப்போது என்‌ வழியையும்‌ காத்து நிற்கிறாய்‌! 
தயவு செய்து என்‌ மரபையும்‌ காத்துவிடு!” என்று சிரித்தாள்‌. 


“ஊர்மிளா! இப்போதுகூட உனக்கு என்னிடம்‌ 
நம்பிக்கையும்‌ நன்றியும்‌ இராதா?” என்றான்‌ வீரசேகரன்‌. 


84 


கருவிழிகளில்‌ துளிர்க்க முயலும்‌ கண்ணீர்‌ 
துளிகளை ஊர்மிளா துடைத்துக்கொண்டு, “வீ ரசேகரா! 
நான்‌ உன்னை நம்புகிறேன்‌! ஆனால்‌ நீ என்னை தம்ப 
வேண்டுமே? என்மீது ஏதோ சந்தேகம்‌ என்கிறாயே...?” 
என்று பயம்‌ படிந்த குரலில்‌ கேட்டாள்‌. 


“நேற்றிரவு தெருவில்‌ காவலர்‌ தடுக்காதபடி 
உனக்குத்‌ துணை வந்தேன்‌. சிரித்துச்‌ சிரித்துப்‌ பேசி 
என்னுடன்‌ வந்தவள்‌ திடீரென்று என்னைச்‌ சகதிக்‌ 
குட்டைக்குள்‌ தள்ளிவிட்டு ஒடினாயே!'' என்றான்‌ 
கோபமாக வீரசேகரன்‌. 


“ப்பூ! இவ்வளவுதானா?” என்று பெருமூச்க விட்டுச்‌ 
சிரித்தாள்‌ ஊர்மிளா. “கள்ள நாணயங்கள்‌ தயாரிக்கும்‌ 
எங்கள்‌ வீடுவரை ஓர்‌ அதிகாரி என்னைப்‌ பின்பற்றி 
வரவிடுவது புத்திசாலித்தனமாகுமா?” என்றாள்‌ சாகசப்‌ 
புன்னகையுடன்‌. 


“நேற்றிரவு வீரபாண்டியன்‌ திருட்டுத்தனமாக 
நகருக்குள்‌ நுழைந்த சமயத்தில்‌ நீ ஏன்‌ தெருக்களில்‌ 
அலைந்து கொண்டிருந்தாய்‌?” 


ஊர்மிளாவின்‌ நெஞ்சு ஒருகணம்‌ நடுங்கியது. 
ஆனால்‌ உதட்டில்‌ புன்முறுவலை வரவழைத்துக்‌ கொண்டு; 
“எங்கள்‌ வீட்டில்‌ தயாரிக்கும்‌ கள்ள நாணயங்களை 
உடனுக்குடன்‌ வெளியேற்றிக்‌ கைமாற்றி விடவேண்டும்‌. 
அதற்காகவும்‌ ஜோசியருக்கு மூலிகைகள்‌ சேகரித்து வரவும்‌: 
சில சமயங்களில்‌ நானே போக நேரிடும்‌. நான்‌ 
அபாயங்களின்‌ மத்தியில்‌ சஞ்சரிக்கிறேனே தவிர, நானே 
அபாயகரமான பெண்ணல்ல. என்‌ இருதயத்தை யாராவது 
ஊடுருவிப்‌ பார்க்க முடியுமானால்‌ பெண்ணின்‌ 
மிருதுவான நெஞ்சில்‌ எவ்வளவு பெரிய துயரச்‌ சுமைகள்‌, 
வேதனைப்படுகின்றன என்பது தெரியவரும்‌!” என்று 
ஊர்மிளா கண்களில்‌ நீர்‌ ததும்பக்‌ கூறினாள்‌. 


கள்ள நாணயம்‌ தயாரிப்பவன்‌ வீட்டில்‌ பிறந்த 
தோஷத்தால்தான்‌ ஊர்மிளா மர்மப்‌ பெண்ணைப்‌ போல 


85 


இரவில்‌ அலைந்தான்‌ என்றும்‌ அதற்காக உள்ளூர 
வேதனைப்படுகிறாள்‌ என்றும்‌ நினைத்துக்கொண்டு 
வீரசேகரன்‌ மெளனமாயிருந்தான்‌. அரக்கர்‌ உலகத்தில்‌ 
வழி தெரியாமல்‌ வந்து வகையாக மாட்டிக்கொண்ட 
அப்சரஸ்‌ போல ஊர்மிளா தோன்றினான்‌. அவனை 
நோக்கி ஊர்மிளா, “என்‌ வீட்டைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க 
மூயலாதே: அதனால்‌ அபாயம்தான்‌ ஏற்படுமே தவிர 
ஒரு பலனும்‌ கிடைக்காது என்று எத்தனையோ தடவை 
உன்னிடம்‌ சொன்னேனே! இருட்டு நேரத்தில்‌ ஒவ்வொரு 
வீடாகத்‌ தட்டிப்‌ பார்த்து தேடுவதனால்‌ ஒரு குடும்பப்‌ 
பெண்ணுக்கு எவ்வளவு அவமானம்‌ விளையும்‌ என்பதைச்‌ 
சற்றாவது யோசித்துப்‌ பார்த்தாயா? அரக்கனே! உன்னை 
யார்‌ என்னைத்‌ தேடிவரச்‌ சொன்னது?” என்று 
கோபத்துடன்‌ கேட்டாள்‌. 


“என்னைத்தான்‌ சகதிக்‌ குட்டையில்‌ பிடித்துத்‌ 
தள்ளிவிட்டு ஓடி மறைந்தாயே! நீ என்‌ வீரவானையும்‌ 
ஏன்‌ எடுத்துக்‌ கொண்டு ஓடினாய்‌? ஒரு வீரன்‌ தன்‌ 
உடைவானைப்‌ பறிகொடுப்பது தன்‌ உயிரையே 
பறிகொடுக்கிற மாதிரி!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“உன்‌ வீரவாளின்‌ கைப்பிடியிலுள்ள 
நவரத்தினங்களை நகைகளாகப்‌ பண்ணிப்‌ போட்டுக்‌ 
கொள்ளலாம்‌ என்று நான்‌ அதைத்‌ திருடிக்‌ 
கொள்ளவில்லை!” என்று ஏளனக்‌ கோபத்துடன்‌ கூறிய 
ஊர்மிளா, வீரசேகரனின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து நோக்கி, 
"உன்னை ஏமாற்றி ஓட வேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டிருந்தாலும்‌ உன்னை நான்‌ மறந்து விடவில்லை 
என்று காட்டுவதற்குத்தான்‌ அந்த வீரவாளுடன்‌ 
ஓடினேன்‌! அதை உனக்குத்‌ தெரியாமல்‌ உன்னிடம்‌ 
திருப்பிக்‌ கொடுப்பதற்காக இன்று விடியற்‌ சாமத்திலேயே 
நீ தங்கியிருந்த ஜனநாதன்‌ மாளிகைக்கு வந்தேன்‌ 
அங்கேயிருந்த வேலைக்காரக்‌ கிழவனை இரகசியமாகக்‌ 
கூப்பிட்டு முக்காடிட்ட பெண்ணொருத்தி ஒரு 
கடிதத்தையும்‌, அடையாளமாக ஒரு வாளையும்‌ கொடுத்து 
விட்டுப்‌ போனாள்‌ என உன்னிடம்‌ சொல்லச்‌ 
சொன்னேன்‌!” என்றாள்‌. 


86 


“என்னது?” என்று திடுக்கிட்ட வீரசேகரன்‌, 
“எனக்குக்‌ கடிதம்‌ எழுதினாயா? வாளும்‌ கடிதமும்‌ என்‌ 
கைக்குக்‌ கிடைக்கவில்லையே? ஜனநாதனின்‌ 
வேவைக்காரன்‌ விடிந்ததும்‌ என்னிடம்‌ அவற்றைக்‌ 
கொடுக்கவில்லையே? ஏன்‌? ஏன்‌?” என்று துடி துடித்தான்‌. 

“அவற்றை உன்னிடம்‌ கொடுக்க வேண்டாமென்று 
உன்‌ அருமை நண்பர்‌ ஜனநாதன்தான்‌ வழக்கம்போல்‌ 
ஏதாவது விஷமம்‌ செய்திருப்பார்‌!” என்று துயரம்‌ கலந்த 
ஏளனத்துடன்‌ ஊர்மிளா கூறினாள்‌. 


“ஏன்‌ அவன்‌ விஷமம்‌ செய்ய வேண்டும்‌?” 


“என்னைச்‌ சந்தர்ப்பக்காரி, சாகசக்காரி, சதிகாரி 
சண்டாளியென்றெல்லாம்‌ உன்னிடம்‌ சித்தரித்துக்‌ 
காட்டுவதற்குத்தான்‌! என்னைப்‌ பற்றி தப்பபிப்பிராயம்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌!” 


“அதனால்‌ அவனுக்கு என்ன பிரயோஜனம்‌?” 


“நீயே யோசித்துப்‌ பார்‌! அவர்‌ நெஞ்சில்‌ எவ்வளவோ 
விபரீத எண்ணங்கள்‌ புதைந்திருக்கலாம்‌!” 


“அவன்‌ விபரீதமாகப்‌ பேசுகிறானே தவிர 
விபரீதமானவனல்லா” 


ஊர்மிளா வீரசேகரன்‌ முகத்தைப்‌ பரிதாபகரமாகப்‌ 
பார்த்து, “ஜனநாதனை நம்பாதே!” என்றாள்‌. 


“ஜனநாதனும்‌ தன்னை யாரும்‌ நம்பவேண்டாம்‌ 
என்று தான்‌ சொல்லுகிறான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“நம்பாதே நம்பாதே என்று சொல்லியே உன்னை 
நம்பவைத்து உன்‌ கழுத்தை அறுக்கக்கூடியவர்‌ ஜனநாதன்‌! 
உங்கள்‌ சோழ சாம்ராஜ்யத்திலேயே மாபெரும்‌ 
சூழ்ச்சிக்காரர்‌, மாபெரும்‌ சுயநவக்காரர்‌, நெஞ்சில்‌ இரக்கம்‌ 
என்பதே இல்லாத அரக்கன்‌ அந்த ஜனநாதன்தான்‌ என்று 
தான்‌ நிறையக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌! அத்தகைய 
துஷ்டரோடு உன்னைப்‌ போன்ற உலகம்‌ தெரியாத 


87 


வெகுளிகள்‌ நெருங்கிய சகலாசம்‌ வைத்துக்‌ கொள்வதே 
தவறு!” என்றாள்‌ ஊர்மிளா. 


"என்னை நீ எவ்வளவு வேண்டுமானாலும்‌ திட்டு! 
ஆனால்‌ என்‌ உயிருக்குயிராக மதிக்கும்‌ ஜனநாதனை 
என்‌ முன்னாலேயே திட்டுவதை நான்‌ சிறிதும்‌ 
விரும்பவில்லை, ஊர்மிளா!” 


“உன்‌ நன்மையை உத்தேசித்துதான்‌ சொன்னேன்‌, 
வீரசேகரா! பிறகு உன்‌ இஷ்டம்‌. ஆனால்‌ ஒன்று, 
என்னை மதிக்கிறாயா? அல்லது ஜனநாதனை அதிகம்‌ 
மதிப்பாயா?” 


ஊர்மிளாவின்‌ குரல்‌ தொனியானது நட்பை 
இழப்பாயா அல்லது காதலை இழப்பாயா என்று 
அவனுக்குக்‌ கேள்வி போடுவது போலத்‌ தோன்றியது. 

வீரசேகரன்‌ பதில்‌ சொல்லவில்லை. ஊர்மிளாவின்‌ 
முகத்தைக்‌ "குறு குறு"வென்று பார்த்தான்‌. 

அலள்‌ புன்சிரிப்புடன்‌ அவனை நோக்கி, 
“வீரசேகரா! உன்‌ அருமை நண்பர்‌ ஜனநாதன்‌ தன்னை 
நம்பவேண்டாம்‌ என்று சொல்லுகிறார்‌. நானோ என்னை 
மறந்து விடும்படி சொல்லுகிறேன்‌. நாங்கள்‌ இருவரும்‌ 
சொல்லுகிறபடி. செய்வதுதான்‌ உனக்கு நல்லது!” என்றாள்‌. 

“உன்னை மறப்பதா? அதைவிட என்னை 
இறந்துவிடச்‌ சொல்லலாம்‌.” 


“பின்னே நீ என்னை மறக்காமல்‌ என்னதான்‌ செய்ய 
உத்தேசித்திருக்கிறாய்‌?” என்று கேட்ட ஊர்மிளா ஒருவித 
விசித்திரப்‌ பதைபதைப்புடன்‌ அவனது முகத்தை 
“குறுகுறு'வென்று பார்த்தவளாய்‌, “நீ என்னதான்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌?” என்று கேட்டாள்‌. 
"உன்னைப்‌ பற்றியே தான்‌ சதா நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. வேறெதையும்‌ என்னால்‌ நினைக்கவே 
முடியவில்லை ஊர்மிளா!” 


ஊர்மிளா துயரத்துடன்‌ சிரித்தான்‌. அவன்‌ 
ஆவலோடு அவளை எட்டிப்பிடிக்க முயன்றபோது 


88 


இருட்டுக்குள்‌ பளிச்சென்று தாவி அறையில்‌ அங்குமிங்கும்‌ 
ஓடினாள்‌. அது இளமையின்‌ குறும்புத்தனமான 
விளையாட்டாய்த்‌ தோன்றவில்லை. அவனிடமிருந்து 
தப்பித்து ஓடவே சதா அவள்‌ முயலுவது போல்‌ 
இருந்தது-ஏன்‌, அவள்‌ தன்‌ மனதை விட்டே தப்பித்துக்‌ 
கொள்ள தறிகெட்டு ஒடுவதுபோல்‌ இருந்தது. அவளுடைய 
கவனத்தைக்‌ கவர அவன்‌ எதையாவது வேடிக்கையாகப்‌ 
பேசும்போது சிரித்து மழுப்ப முயன்றாள்‌. அந்தப்‌ 
போலிச்‌ சிரிப்பிலே ஜீவன்‌ இல்லை; ஆழ்ந்த துயரமே 
குடிகொண்டிருந்தது. 


கடைசியாக, “ஊர்மிளா! ஊர்மிளா! என்‌ மனது 
உனக்குத்‌ தெரியாததுபோல்‌ ஏன்‌ நடிக்கிறாய்‌?” என்று 
வீரசேகரன்‌ அவளுடைய கூந்தலை எட்டிப்‌ பிடித்தபோது 
அவள்‌ சட்டென்று அவன்‌ கைகளை உதறினாள்‌. 
“என்னைத்‌ தொடாதே!” என்று சீறினாள்‌. 


வீரசேகரன்‌ திகைத்துச்‌ சினலபோல்‌ நின்று 
விட்டான்‌ சற்றுமுன்‌ சிரித்துப்‌ பேசியவள்‌ இப்பொழுது 
சிறி விழுவானேன்‌? கணத்திற்குக்‌ கணம்‌ உணர்ச்சி 
மாறும்‌ கவப்பட உள்ளம்‌ படைத்தவளா ஊர்மிளா? 
உண்மையில்‌ ஊர்மிளாவுக்கு அவன்‌ பேரில்‌ அன்பு 
இல்லையா? நெஞ்சில்‌ இரக்கம்‌ என்பதே இல்லாத 
அரக்கியா, இந்த வீட்டில்‌ கள்ள நாணயங்கள்‌ தயாரிக்கும்‌ 
அரக்கர்களோடு பழகி அலளும்‌ அரக்கியாகி விட்டாளா? 
உள்ளூர ஏதோ கொஞ்சம்‌ வாஞ்சை இருந்தாலும்‌ ஏன்‌ 
வஞ்சிக்க விரும்புகிறாள்‌? இவ்வாறு பலவிதமாக 
எண்ணிய வீரசேகரன்‌ குழம்பி நின்றான்‌. 


அவனை நோக்கி ஊர்மிளா, “மேவே என்‌ படுக்கை 
அறைக்குப்‌ போய்‌ நிம்மதியாகத்‌ தூங்கு விடிந்ததும்‌ முதல்‌ 
லேலையாக எங்கள்‌ வீட்டில்‌ விருந்து சாப்பிட்டுவிட்டு 
எங்கள்‌ வீட்டை விட்டே சிக்கரமாகப்‌ போய்விடு!” 
என்றாள்‌. 

வீரசேகரன்‌ மாடிப்படிகளில்‌ ஏறினான்‌ ஊர்மிளா 
அவனுக்கு அகல்‌ வெளிச்சம்‌ காட்டிக்கொண்டு பின்னால்‌ 
வந்தாள்‌. 


59 


“நீ எங்கே தூங்குவாய்‌?" என்று குறும்புச்‌ சிரிப்புடன்‌ 
[கட்டான்‌ வீரசேகரன்‌. 


ஊர்மிளாவின்‌ முகம்‌ சிவந்தது. நாணத்தினால்‌ 
அல்ல! கோபத்தினால்‌! 


அவளது சிவந்த உதடுகள்‌ முணு முணுப்பதைக்‌ 
கண்டு, “மனதிற்குள்ளேயே என்ன முணு முணுக்கிறாய்‌?” 
என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“நீ ஒழிந்தால்தான்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ வரும்‌ என்று 
முணு முணுக்கிறேன்‌!” என்று “வெடுக்‌'கெனக்‌ கூறிய 
ஊர்மிளா குரலில்‌ குழைவின்‌ துயரம்‌ கவ்வவே “உன்னை 
நான்‌ சந்திக்காதிருந்தால்‌.இந்த உலகில்‌ நீ இல்லாதிருந்தால்‌ 

நான்‌ எல்வளவு நிம்மதியாய்‌ இருந்திருப்பேன்‌!" என்று 
பெருமூச்செறிந்தாள்‌ . 


“நிஜமாகவா சொல்கிறாய்‌?” 


“ஆமாம்‌! நீ இந்த உலகில்‌ உயிரோடு இருக்கும்வரை 
என்னனத்‌ தூங்கலே விடமாட்டாய்‌!” 


“அதற்காகச்‌ சொல்லவில்லை ஊர்மிளா! உன்‌ 
படுக்னகயனறயில்‌ நான்‌ தூங்கினால்‌ பாலம்‌, நீ வெளியே 
வெறுந்தரையில்‌ தூங்க நேரிடுமே என்று கேட்டேன்‌!” 


“எனக்குத்‌ தூக்கம்‌ என்பது ஏது? எனக்காக அடுத்த 
கட்டிடத்தில்‌ சுரங்கம்‌ வெட்டுபவர்கள்‌ காத்திருப்பார்கள்‌. 
நீ படுத்துத்‌ தூங்கும்‌ அறையின்‌ லெலிப்புறம்‌ 
பூட்டிக்கொண்டு நான்‌ போகிறேன்‌!” 


“ஏன்‌ என்னை உள்ளே வைத்து வெளியே 
பூட்டிக்கொள்கிறாய்‌? நான்‌ என்ன அல்வளவு க 
நடந்து கொள்ளக்‌ கூடியவனா? என்றான்‌ சேகரன்‌ 
வருந்திய குரலில்‌. 

“அதற்காக இல்லை. இந்த வீட்டில்‌ கள்ளநாணயம்‌ 
தயாரிக்கும்‌ ரகசியம்‌ உனக்குத்‌ தெரிந்து விட்டதல்லவா 
அதனால்‌ கிழே வேனை பார்க்கும்‌ ஆட்களில்‌ யாராவது 


90. 


எனக்குத்‌ தெரியாமலே நீ உறங்கும்‌ அறைக்குள்‌ வந்து 
உன்னைக்‌ கொலை செய்து விடக்கூடும்‌!” என்றாள்‌ 
ஊர்மிளா. 


“அந்தக்‌ கொலையாளி நீயாக இருந்தால்‌ எவ்வளவோ 
அலாதியான ஆனந்தம்‌ அடைவேன்‌!” என்று சிரித்தான்‌ 
வீரசேகரன்‌. 


“அப்படிப்பட்ட சக்தியை மட்டும்‌ கடவுள்‌ எனக்கு 
அளிப்பாரேயானால்‌ நான்‌ எவ்வளவு திம்மதியடைவேன்‌!” 
என்று ஊர்மிளா துயரத்துடன்‌ சிரித்தாள்‌. 


“என்னைக்‌ கொலை செய்யவும்‌ உன்‌ கைகள்‌ 
கூசாதா, ஊர்மினா?'' என்று வீரசேகரன்‌ 
விளையாட்டாய்க்‌ கேட்டான்‌. 


ஊர்மிளாவோ இலேசான விம்மலுடன்‌, “வீரசேகரா! 
என்‌ நிலை தெரியாததால்‌ என்னென்னவோ 
நினைக்கிறாய்‌! இங்கே பார்‌! என்னால்‌ நீயோ, உன்னால்‌ 
நானோ அழியப்‌ போகிறோம்‌! அது நிச்சயம்‌!” என்றாள்‌. 


“அதைவிட இருவரும்‌ ஒன்றாக அழிவதோ, ஒன்றாக 
வாழ்வதோ ஒரே மாதிரியான ஆனந்தமாக இருக்கும்‌!” 
என்று வீரசேகரன்‌ சிரித்துக்கொண்டே மாடியில்‌ உள்ள 
ஊர்மிளாவின்‌ படுக்கையறைக்குள்‌ நுழைந்தான்‌... 


கதவின்‌ உட்புறம்‌ அவன்‌ தாளிட்டுக்கொள்ள 
மறந்துவிட்டான்‌. ஆனால்‌ அதன்‌ வெளிப்புறம்‌ 
பூட்டிக்கொள்ள ஊர்மிளா மறந்து விடவில்லை! 


அன்று இரவு மூழுவதும்‌ ஊர்மிளாவின்‌ 
பஞ்சணையில்‌ வீரசேகரன்‌ தூக்கம்‌ வராமல்‌ புரண்டான்‌. 
தனக்கு எந்தக்‌ கணம்‌ சாவு வரும்‌ என்று எதிர்பார்த்தல்ல! 
தனக்கு எந்தக்‌ கணம்‌ ஊர்மிளாவின்‌ காதல்‌ கிடைக்கும்‌ 


என்ற ஏக்கத்தினால்‌! 
Sk 
சி 


91 


(9 


அதுமார்‌ தூது 


“ஏன்‌ இவன்‌ எழுந்த தன்மை?” 
என்று உலகீன்றாள்‌ கேட்ப 

“மன்வன்ராமன்‌ தூதன்‌! 
என்றாள்‌, 


கம்ப ராமாயணம்‌ 


ண்‌ வேட்டியுடன்‌ ஒரு கரிய உருவம்‌ 
விடியற்சாம இருட்டில்‌ வீரசேகரன்‌ 
கழுத்தருகே தென்பட்டது. 
ஊர்மிளாவின்‌ பஞ்சணையை விட்டு 
வீரசேகரன்‌ பதறியெழுந்து தன்‌ 
உடைவாளின்‌ கைப்பிடிமீது 
கைவைத்தான்‌. 


“பயப்படாதே! தாங்கள்தான்‌” என்று விநயமான 
ரிரிப்புடன்‌ காத்தவராயன்‌ தன்‌ தோள்மீது கிடந்த 
மண்வெட்டியைக்‌ கிழே போட்டான்‌. அவனது பின்புறம்‌ 
ஜறோஸியச்‌ சுவடிகளுடன்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும்‌ 
பொற்பதுமைபோல்‌ நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. 
அவரது இளமை தோய்ந்த கருவிழிகளில்‌ துயரங்கலந்த 
புன்னகையும்‌ காத்தவராயனின்‌ கூரிய விழிகளில்‌ ரத்தச்‌ 
சிவப்புடன்‌ வாளைவிடக்‌ கூர்மையான சிரிப்பும்‌ குடி 
கொண்டிருந்தன. 


அவர்களுடன்‌ வீரசேகரன்‌ மெல்ல மாடிப்படிகளில்‌ 
பிறங்கிக்‌ கழே வந்தபோது அவனுக்காக ஊர்மிளாவின்‌ 


92 


வீட்டில்‌ பெரிய விருந்து தயாராவதைக்‌ கண்டா௪ 
ஊர்மிளா குளித்து முழுகிக்‌ குங்குமப்‌ பொட்டிட்‌। 
உதடுகளில்‌ குமிழ்‌ சிரிப்புடன்‌ அப்சரஸ்‌ போ 
சமையற்கட்டிலிருந்து லெளியே “துறுதுறு”வென்‌ 
ஒடிலந்தாள்‌. அவள்‌ என்றையும்விட அன்று தன்னை 
வெகு நன்றாக அலங்கரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


பொழுது “பொல பொல” வென்று விடித்‌ 
பறவைகளின்‌ இனிய ஒலிகளுடன்‌ சூரியனி। 
செங்கிரணங்கள்‌ எங்கும்‌ படர்ந்தன. 


காத்தவராயனும்‌ அவனுடைய ஐம்பது ஆட்களு 
இரவெல்லாம்‌ உறங்காமல்‌, வியர்வை சொட்டச்‌ சொட்ட 
சுரங்கம்‌ வெட்டிக்‌ களைத்துப்‌ போய்‌ ஜலக்கிரீை 
அசுரர்கள்‌ போல்‌ தோன்றினார்கள்‌. காத்தவராயனி: 
குரூர விழிகள்‌ கோவைப்‌ பழங்கள்‌ போல்‌ சிவந்திருந்த 
அவனைச்‌ சற்றி வியர்வை தூறலின்‌ அருவருப்பான ஓ 
நெடி வீசியது அவனுடைய மூர்க்க விழிகளின்‌ விதயமா; 
சிரிப்பில்‌ ஒருவித ரத்தப்பசி தோய்ந்திருப்ப 
வீரசேகரனுக்குப்‌ பிடிக்கவில்லையென்றாலும்‌ அவனுடை 
அளவுமீறிய உபசாரங்களையும்‌ பணிவையும்‌ குழைவையு 
உதற முடியவில்லை. நேற்றிரவு புலிபோல்‌ பாய்ந்‌. 
தன்னைக்‌ கொல்ல முயன்றவன்‌ இன்று பூனையா 
மாறியிருப்பதைக்‌ கண்டு மலைத்தான்‌. பேய்‌ நாயா 
மாறிய அதிசயத்துடன்‌ நட்பின்‌ சக்தியை எண்ன 
வியந்தான்‌. 


அவனை நோக்கிக்‌ காத்தவராயன்‌, “தம்பி! நேற்றிர 
உங்கள்‌ சோழிய வீரர்கள்‌ எங்கள்‌ வீட்டைச்‌ சோதிக்கா 
படிக்‌ காப்பாற்றினானென்று ஊர்மிளா சொன்னாக 
நேற்றிரவு மட்டும்‌ அவர்கள்‌ சோதித்திருந்தார்களானா 
எங்கள்‌ கள்ள நாணயத்தொழில்‌ அம்பலமாயிருக்குட 
தம்பி! நீ சமய சஞ்சிவிபோல்‌ எங்களுக்குப்‌ பாதுகாப்பா 
உதவியதை ஊர்மிளா எவ்வளவோ புகழ்ந்தாள்‌. அதற்கா 
தானும்‌ இங்குள்ளவர்களும்‌ உனக்குக்‌ கடமைப்பட்டிருக்கு 
நன்றிக்‌ கடன்‌ கொஞ்சநஞ்சமல்ல! நல்ல வேளையா 
பொழுது விடிவதற்குள்‌ ஒரளவு சுரங்கம்‌ வெட்டி. அதனூட 


93 


ஊ்ள நாணய யந்திரத்தை மூடி மறைத்து விட்டோம்‌!" 
ின்றான்‌ நமட்டுச்‌ சிரிப்புடன்‌. 
; ஊர்மிளாவின்‌ உதடுகளிலும்‌ கருவி ழிகளிலும்‌ 
ரசிப்பு தவழ்ந்தது. தன்‌ அன்புதவியை எண்ணித்தான்‌ 
எர்மிளா சிரிக்கிறாள்‌ என்று வீரசேகரன்‌ நினைத்தான்‌. 
ஜனாவ்‌ அவளோ? அடுத்த இரும்புக்‌ கட்டிடத்தில்‌ கரங்கம்‌ 
சிவட்டுவதின்‌ உள்நோக்கத்தை எண்ணித்தான்‌ உள்ளூரச்‌ 
ரரித்தாள்‌.. 

தேவியைச்‌ சிறை வைத்திருக்கும்‌ அசோகவனக்‌ 
'காட்டைக்கு இங்கிருந்து இரகசியமாகச்‌ சுரங்கம்‌ வெட்டும்‌ 
ஷயம்‌ வீரசேகரனுக்குத்‌ தெரியாது என்று 
ரனைத்துத்தான்‌ அவள்‌ சிரித்தாள்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
ரரிப்பிவ்‌ உள்ளூர ஒருவிதப்‌ பயமும்‌ பரிவின்‌ பரிபவமும்‌ 
;ஞ்சரித்தன. 


காத்தவராயனை நோக்கி வீரசேகரன்‌, “அடுத்த 
கரும்புக்‌ கட்டிடத்திற்கு இந்த வீட்டிலிருந்து போகச்‌ 
ரவரில்‌ ஒர்‌ இரகசியக்‌ கதவு இருக்கிறதல்லவா? 
பங்களுடைய கள்ள நாணயத்‌ தயாரிப்பு முறைகளை 
ரன்‌ பார்வையிட வேண்டும்‌! பாண்டியக்‌ காசுகளை 
$ங்கள்‌ உற்பத்தி செய்வதைப்‌ பற்றி எனக்குக்‌ 
1வலையில்லை. ஆனால்‌, எங்கள்‌ சோழநாட்டில்‌ சோழியக்‌ 
பாசுக்களைப்‌ போலக்‌ கன்ள நாணயங்கள்‌ எப்படித்‌ 
$யாரிப்பார்கள்‌ என்பதை நான்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌! 
அதற்கு உங்கள்‌ உற்பத்தி இரகசியங்கள்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ 
ஏதிகாட்டும்‌!” என்றான்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளா கலவரமடைந்தாள்‌. 
ஆனால்‌ காத்தவராயன்‌ சிறிதும்‌ கலங்கவில்லை. “இடி. 
டி ”யென்று சிரித்தான்‌. 


“தம்பி! நேற்றிரவு எங்கள்‌ வீட்டைச்‌ சோதித்துப்‌ 
ஈர்த்து விட்டதாகப்‌ பொய்‌ சொல்லிச்‌ சேவகர்களை 
அனுப்பிவிட்டாலும்‌ இன்று விடிந்ததும்‌ நீ சோதித்துப்‌ 
ார்க்காமலிருக்க மாட்டாய்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌! 
ஈன்னதான்‌ எங்கள்மீது நட்பும்‌ நம்பிக்கையும்‌ இருந்தாலும்‌ 


92 


வீட்டில்‌ பெரிய விருந்து தயாராவதைக்‌ கண்டான்‌. 
ஊர்மிளா குளித்து முழுகிக்‌ குங்குமப்‌ பொட்டிட்டு, 
உதடுகளில்‌ குமிழ்‌ சிரிப்புடன்‌ அப்சரஸ்‌ போல்‌ 
சமையற்கட்டிலிருந்து வெளியே “துறுதுறு “வென்று 
ஓடிவந்தாள்‌. அவள்‌ என்றையும்விட அன்று தன்னை 
வெகு நன்றாக அலங்கரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


பொழுது “பொல பொல” வென்று விடிந்து 
பறவைகளின்‌ இனிய ஒலிகளுடன்‌ சூரியனின்‌ 
செங்கிரணங்கள்‌ எங்கும்‌ படர்ந்தன. 


காத்தவராயனும்‌ அவனுடைய ஐம்பது ஆட்களும்‌ 
இரவெல்லாம்‌ உறங்காமல்‌, வியர்வை சொட்டச்‌ சொட்டச்‌ 
கரங்கம்‌ வெட்டிக்‌ களைத்துப்‌ போய்‌ ஜலக்கிரீடை 
அசுரர்கள்‌ போல்‌ தோன்றினார்கள்‌. காத்தவராயனின்‌ 
குரூர விழிகள்‌ கோவைப்‌ பழங்கள்‌ போல்‌ சிவந்திருந்தன. 
அவனைச்‌ சுற்றி வியர்வை தூறலின்‌ அருவருப்பான ஒரு 
நெடி வீசியது அவனுடைய மூர்க்க விழிகளின்‌ விநயமான 
சிரிப்பில்‌ ஒருவித ரத்தப்பசி தோய்ந்திருப்பது 
வீரசேகரனுக்குப்‌ பிடிக்கவில்லையென்றாலும்‌ அவனுடைய 
அளவுமீறிய உபசாரங்களையும்‌ பணிவையும்‌ குழைவையும்‌ 
உதற முடியவில்லை. நேற்றிரவு புலிபோல்‌ பாய்ந்து 
தன்னைக்‌ கொல்ல முயன்றவன்‌ இன்று பூனையாக 
மாறியிருப்பதைக்‌ கண்டு மலைத்தான்‌. பேய்‌ நாயாக 
மாறிய அதிசயத்துடன்‌ நட்பின்‌ சக்தியை எண்ணி 
வியந்தான்‌. 


அவனை நோக்கிக்‌ காத்தவராயன்‌, “தம்பி! நேற்றிரவு 
உங்கள்‌ சோழிய வீரர்கள்‌ எங்கள்‌ வீட்டைச்‌ சோதிக்காத 
படிக்‌ காப்பாற்றினானென்று ஊர்மிளா சொன்னாள்‌! 
நேற்றிரவு மட்டும்‌ அவர்கள்‌ சோதித்திருந்தார்களானால்‌ 
எங்கள்‌ கள்ள நாணயத்தொழில்‌ அம்பலமாயிருக்கும்‌. 
தம்பி! நீ சமய சஞ்சிவிபோல்‌ எங்களுக்குப்‌ பாதுகாப்பாய்‌ 
உதவியதை ஊர்மிளா எவ்வளவோ புகழ்ந்தாள்‌. அதற்காக 
நானும்‌ இங்குள்ளவர்களும்‌ உனக்குக்‌ கடமைப்பட்‌ டிருக்கும்‌ 
நன்றிக்‌ கடன்‌ கொஞ்சநஞ்சமல்ல! நல்ல வேளையாக 
பொழுது விடிவதற்குள்‌ ஓரளவு சுரங்கம்‌ வெட்டி. அதனுள்‌ 


93 


கள்ள நாணய யந்திரத்தை மூடி மறைத்து விட்டோம்‌!" 
என்றான்‌ நமட்டுச்‌ சிரிப்புடன்‌. 


ஊர்மிளாவின்‌ உதடுகளிலும்‌ கருவி ழிகளிலும்‌ 
சிரிப்பு தவழ்ந்தது, தன்‌ அன்புதவியை எண்ணித்தான்‌ 
ஊர்மிளா சிரிக்கிறாள்‌ என்று வீரசேகரன்‌ நினைத்தான்‌. 
ஆனாவ்‌ அவளோ? அடுத்த இரும்புக்‌ கட்டிடத்தில்‌ சுரங்கம்‌ 
வெட்டுவதின்‌ உள்நோக்கத்தை எண்ணித்தான்‌ உள்ளூர்ச்‌ 
சிரித்தாள்‌. 

தேவியைச்‌ சிறை வைத்திருக்கும்‌ அசோகவனக்‌ 
கோட்டைக்கு இங்கிருந்து இரகசியமாகச்‌ சுரங்கம்‌ வெட்டும்‌ 
விஷயம்‌ வீரசேகரனுக்குத்‌ தெரியாது என்று 
நினைத்துத்தான்‌ அவள்‌ சிரித்தான்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
சிரிப்பில்‌ உள்ளூர ஒருவிதப்‌ பயமும்‌ பரிவின்‌ பரிபவமும்‌ 
சஞ்சரித்தன. 


காத்தவராயனை நோக்கி வீரசேகரன்‌, “அடுத்த 
இரும்புக்‌ கட்டிடத்திற்கு இந்த வீட்டிலிருந்து யோகச்‌ 
சுவரில்‌ ஓர்‌ இரகசியக்‌ கதவு இருக்கிறதல்லவா? 
உங்களுடைய கள்ள நாணயத்‌ தயாரிப்பு முறைகளை 
நான்‌ பார்வையிட வேண்டும்‌! பாண்டியக்‌ காசுகளை 
நீங்கள்‌ உற்பத்தி செய்வதைப்‌ பற்றி எனக்குக்‌ 
கவலையில்லை. ஆனால்‌, எங்கள்‌ சோழநாட்டில்‌ சோழியக்‌ 
காசுக்களைப்‌ போலக்‌ கள்ள நாணயங்கள்‌ எப்படித்‌ 
தயாரிப்பார்கள்‌ என்பதை நான்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌! 
அதற்கு உங்கள்‌ உற்பத்தி இரகசியங்கள்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ 
வழிகாட்டும்‌!" என்றான்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளா கலவரமடைந்தாள்‌. 
ஆனாவ்‌ காத்தவராயன்‌ சிறிதும்‌ கலங்கவில்லை. “இடி. 
இடியென்று சிரித்தான்‌. 


“தம்பி! நேற்றிரவு எங்கள்‌ வீட்டைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்து விட்டதாகப்‌ பொய்‌ சொல்லிச்‌ சேவகர்களை 
அனுப்பிவிட்டாலும்‌ இன்று விடிந்ததும்‌ நீ சோதித்துப்‌ 
பார்க்காமலிருக்க மாட்டாய்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌! 
என்னதான்‌ எங்கள்மீது நட்பும்‌ நம்பிக்கையும்‌ இருந்தாலும்‌ 


94 


உன்‌ கடமையைச்‌ செலுத்துவதைக்‌ கண்டு நான்‌ பெரிதும்‌ 
பாராட்டுகிறேன்‌! இப்படிப்பட்ட கடமையுள்ளம்‌ 
படைத்தவன்‌ எங்கள்‌ இரகசியத்தை வெளியிடாமல்‌ 
காப்பாற்றுவாய்‌ என்று எங்களுக்கும்‌ பரிபூரண 
நம்பிக்கையுண்டு!” என்று காத்தவராயன்‌ சொல்லிக்‌ 
கொண்டே வீரசேகரனை அழைத்துப்போய்‌ வீடு 
முழுவதையும்‌ சுற்றிக்‌ காட்டினான்‌. 

அடுத்த இரும்புக்‌ கட்டிடத்திற்குள்‌, பூமிக்கடியில்‌ 
குறுகலான சுரங்கமொன்று அலசரமாகத்‌ தோண்டப்பட்டு, 
கள்ள நாணயம்‌ தயாரிக்கும்‌ சிறுசிறு யந்திரங்களும்‌, 
பலவிதமான உலோகங்களும்‌, மூலிகைகளும்‌ உள்ளே 
போடப்பட்டு, சுரங்கவாசலின்மீது மரப்பலகைப்போல 
வெள்ளைக்‌ கல்லால்‌ மூடப்பட்‌ ந்தது. அடியில்‌ சுரங்கம்‌ 
இருப்பது தெரியாதபடி அதன்மீது வைக்கோற்‌ கட்டுகள்‌ 
பரப்பப்பட்டு ஆங்காங்கே துருப்பிடித்த பழைய இரும்புச்‌ 
சாமான்கள்‌ குவியல்‌ குவியலாகச்‌ சிதறிக்‌ கிடந்தன. அங்கே 
கவிந்திருக்கும்‌ இருட்டில்‌ யாரும்‌ அதிக நேரம்‌ மூச்சைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு நிற்க முடியாதபடி ஒருவிதப்‌ 
புளுக்கத்தின்‌ துர்க்கந்தம்‌ வீசியது. 


இவற்றையெல்லாம்‌ மிக நுட்பமாக ஆராய்ந்த 
வீரசேகரன்‌ மெல்ல காத்தவராயனின்‌ முகத்தை கூர்ந்து 
நோக்கினான்‌. 


காத்தவராயன்‌ விநயமான சிரிப்புடன்‌. “தம்பி! 
இன்னும்‌ பல இரவுகள்‌ தொடர்ந்து வேலை செய்தால்‌ 
சுரங்கத்தை இன்னும்‌ ஆழமாகத்‌ தோண்டி, ஒரு பெரிய 
கள்ள நாணயத்‌ தொழிற்சாலையையே அதற்குள்‌ 
அமைத்துவிடுலோம்‌!" என்றான்‌. 


வீரசேகரன்‌ ஒன்றும்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
ஊர்மிளாவிடம்‌ வந்தான்‌. அவளை ஆவலும்‌ பரிவுப்‌ 
புன்னகையும்‌ தோய்ந்த விழிகளால்‌ வரவேற்ற ஊர்மினா 
அவனது முகத்தில்‌ சிந்தனைகளின்‌ ரேகைகள்‌ 
தேங்கியிருப்பதைக்‌ கண்டதும்‌ குழம்பினாள்‌ அவளது 
செந்தாமரை முகம்‌ லாடி மங்கியது, பிறகு என்னவோ 
ஒரு கணம்‌ யோசித்துவிட்டுத்‌ தலை நிமிர்ந்தாள்‌. 


95 


“நேற்றிரவு தம்‌ வீட்டை யாராவது சோதித்திருந்தால்‌ 
என்ன ஆகியிருக்கும்‌ தெரியுமா?” என்று ஊர்மிளா 
கடைக்கண்ணால்‌ வீரசேகரனைப்‌ பார்த்துக்கொண்டே 
பெருமிதம்‌ பொங்கக்‌ காத்தவராயனைக்‌ கேட்டான்‌. 


“என்ன ஆகியிருக்கும்‌! தாமெல்லாம்‌ 
பிடிபட்டிருப்போம்‌! அந்தச்‌ சோழிய வீரர்கள்‌ நம்முடைய 
கன்ள நாணயத்தொழிலைக்‌ கண்டு பிடித்திருப்பார்கள்‌! 
பரிசு கிடைக்கும்‌ என்ற ஆவலில்‌ நேரே நம்‌ 
விக்கரமபாண்டியர்‌ அரசாங்கத்திடம்‌ சென்று உளவு 
கூறுவார்கள்‌! நாமும்‌ நம்மோடு சம்பந்தப்பட்டவர்களும்‌ 
தூக்கிலிடப்படுவோம்‌! பெண்ணென்றும்‌ பாராமல்‌ 
உன்னை நாற்சந்தியில்‌ நிறுத்தி மானபங்கம்‌ செய்து 
கழுத்தையும்‌ வெட்டியெறிவார்கள்‌. நம்முடைய நாதியற்ற 
பிணங்களை நாய்‌ நரிகள்‌ இழுத்துக்கொண்டு போய்‌ 
புதைத்தால்தான்‌ உண்டு! தகனக்‌ கிரியைச்‌ செய்யக்கூட 
யாரையும்‌ அனுமதிக்கமாட்டாது நம்‌ பாண்டிய 
அரசாங்கம்‌!” என்றான்‌ காத்தவராயன்‌. 


அவனது பயங்கரமான வர்ணனைகளைக்‌ 
கேட்டபோது ஊர்மிளாவின்‌ மெல்லிய தேகம்‌ 
நடுங்கியதைவிட வீ ரசேகரனின்‌ மென்மையான உள்ளம்‌ 
அதிகம்‌ குழைந்தது. 


“அந்தப்‌ பயம்‌ உங்களுக்கு வேண்டாம்‌! என்‌ 
உடலில்‌ உயிர்‌ இருக்கும்வரை உங்களைப்‌ பற்றிய 
இரகசியம்‌ பாண்டிய அரசாங்கத்திற்கு என்‌ உதட்டில்‌ 
இருந்து போகாது!” என்றான்‌ ரசேகரன்‌. 


அங்கிருந்த காத்தவராயன்‌ கோஷ்டியினர்‌ 
அனைவரும்‌ நிம்மதியுடன்‌ பெருமூச்சு விட்டார்கள்‌. 
ஊர்மிளாவோ நன்றியறிதலுடன்‌ புன்முறுவல்‌ பூத்தாள்‌. 

வீரசேகரன்‌ கிணற்றடிக்குப்‌ போய்க்‌ குளித்துவிட்டு 
பூது மணமகனைப்போல்‌ ஆனந்தத்துடன்‌ வந்ததும்‌, 
“விருந்துக்கு இலைபோட்டாகிவிட்டது! பாவம்‌ எவ்வளவு 
பசியோ? சாப்பிட வாருங்கள்‌!” என்று ஊர்மிளா 
பரிவுடன்‌ கூப்பிட்டாள்‌. 


96 


போஜனக்‌ கூடத்தில்‌ ஐம்பத்து மூன்று வாழை 
இலைகள்‌ போடப்பட்டிருந்தன. வீரசேகரனுக்கென்று 
பெரிய தாட்டிலை விரித்திருந்தாள்‌ ஊர்மிளா. சுரங்கம்‌ 
வெட்டிய ஐம்பது கூலியாட்களுடன்‌ காத்தவராயன்‌ 
ஒன்றாகச்‌ சம்பந்தி போஜனம்‌ சாப்பிட உட்கார்ந்தது 
வீரசேகரனுக்குப்‌ பெரும்‌ வியப்பையளித்தது. ஆனால்‌ 
அந்தக்‌ குடும்பத்தினர்‌ பெளத்த மதத்தின்‌ சமதர்மத்தைப்‌ 
பின்பற்றுபவர்களென்று மனதைச்‌ சமாதானப்படுத்திக்‌ 
கொண்டான்‌. 


வீரசேகரனின்‌ வலதுபுறமுன்ள இலைமுன்‌ 
காத்தவராயனும்‌ இடதுபுறம்‌ ஜோஸியர்‌ சுந்தரமூர்த்திகளும்‌ 
அமர்ந்தனர்‌. அவர்தான்‌ வீரபாண்டியரென்று இனம்‌ 
கண்டுபிடிக்க முடியாதபடி, சுவர்சரிவின்‌ நிழலானது 
தம்‌ முகத்தில்‌ படும்‌ இடமாகப்‌ பார்த்து உட்கார்ந்து 
கொண்டார்‌. 


வெண்‌ பொங்கல்‌, அக்கார வடிசில்‌, பருப்பஞ்சோறு, 
வடை பாயசங்களுடன்‌ விருந்து பிரமாதமாகத்‌ 
தயாரிக்கப்பட்டிருந்தது. ஒரே இரவுக்குள்‌ இத்தனை 
பேருக்கு ஊர்மிளாவால்‌ எப்படிச்‌ சமைக்க முடிந்தது 
என்று வீரசேகரன்‌ வியந்தான்‌. உள்ளுக்குள்‌ 
ஆசையிருந்தால்‌ பெண்ணால்‌ சாதிக்க முடியாதது 
என்னதான்‌ உண்டு என்று அலன்‌ உள்ளூரச்‌ 
சிரித்துக்கொண்டான்‌. 


ஊர்மினாவை வீரசேகரன்‌ இரு தடவைகள்‌ 
இரவில்தான்‌ சந்தித்திருந்தானே தவிர இப்போதுதான்‌ 
அவள்‌ முகத்தைப்‌ பகல்‌ வெளிச்சத்தில்‌ பார்த்தான்‌. 
லைகறையின்‌ அருணோதயச்‌ சிலப்புபோன்ற அலளது 
முகத்தை விட்டுத்‌ தன்‌ விழிகளை அவனால்‌ அகற்றவே 
முடியவில்லை. தன்னிடமிருந்து நழுவிச்‌ செல்ல முயலும்‌ 
மாயமானைப்போல அவள்‌ நடித்தாலும்‌ அவளுடைய 
குறும்பு விழிகளிடையே மிதக்கும்‌ பரிவும்‌ பாசப்‌ 
புன்னகையும்‌ அவனது நெஞ்சில்‌ நிலைத்துவிட்டன. அவன்‌ 
கைக்கு எட்டாமல்‌ போனாலும்‌ அவளது உருலப்‌ பொலி 
வின்‌ அருகில்‌ நெருங்கியிருப்பதிலே அவனுக்கு ஓர்‌ இன்பக்‌ 
குளுகுளுப்பு உண்டாயிற்று. 


97 


ஊர்மிளாவோ தான்‌ சமைத்தது அத்தனையும்‌ 
வீரசேகரன்‌ சாப்பிட்டு விட வேண்டும்‌ என்பதைப்‌ போல்‌ 
ஆசையுடன்‌ அவன்‌ இலைமுன்‌ பரிந்து பரிந்து வந்து 
பதார்த்தங்களைப்‌ பரிமாறிக்‌ கொண்டேயிருந்தாள்‌. 


“இன்னும்‌ கொஞ்சம்‌ பாயசம்‌ விடுகிறேனேன்‌!” என்று 
ஏழாவது தடவையாக கேட்டாள்‌ ஊர்மிளா. 


“போதும்‌, வேண்டாம்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“இன்னும்‌ கொஞ்சம்‌ போட்டுக்‌ கொள்ளலாமே!” 
என்றான்‌ காத்தவராயன்‌. 


ஐயோ, வேண்டாமே! என்று திணறினான்‌ 
வீரசேகறன்‌. 


“ஏன்‌, நான்‌ செய்தது தித்திப்பாய்‌ இல்லையா? 
அல்லது திகட்டுறெதா?” என்று சிணுங்கினாள்‌ ஊர்மிளா. 


“எப்படித்‌ தித்திக்கும்‌ கள்ள நாணயம்‌ தயாரிக்கும்‌ 
அயோக்கியன்‌ ட்டில்‌ இவனை போன்ற உத்தம 
வாலிபன்‌ உப்புக்கல்‌ .போட்டுக்கூடச்‌ சாப்பிட விரும்ப 
மாட்டானே?” என்றான்‌ காத்தவராயன்‌... 


“அப்படியானால்‌ பாயசத்தில்‌ இரண்டு உப்புக்கல்‌ 
போடட்டுமா?” என்று சிரித்தாள்‌ ஊர்மிளா. 


வீரசேகரன்‌ அவள்‌ முகத்தைக்‌ கூர்ந்து பார்த்தான்‌. 
நேற்றிரவு அழுதாள்‌; விம்மினாள்‌; முணுமுணுத்தாள்‌... 
இன்று எங்கிருந்து இவ்வளவு சிரிப்பு வந்தது? நேற்றிரவு 
தனிமையான நேரத்தில்‌ தன்னை விரும்பாதவள்போல்‌ 
விலகியோட முயன்று பிணங்கியவளுக்கு இன்று 
எங்கிருந்து இவ்வளவு ஆசை வந்தது? நிமிஷத்திற்கோர்‌ 
உணர்ச்சி கொள்ளும்‌ சஞ்சல சுபாவம்‌ படைத்தவர்கள்‌ 
பெண்கள்‌ என்கிறார்களே, அது உண்மைத்தானா? 
கணத்திற்குக்‌ கணம்‌ நிறம்‌ மாறும்‌ பச்சோந்திதானா 
ஊர்மிளா? ஒருவேளை காவலரின்‌ சோதனையிலிருந்து 
அவர்களது இரகசியத்தைக்‌ காப்பாற்றியதால்‌ ஏற்பட்ட 
நன்றியுணர்ச்சிதானா அவளது அன்பு?” அவளது 

வீ.ம.11-7 


98 


கருவிழிகளில்‌ தோய்ந்திருப்பது வெறும்‌ அன்பு 
மட்டும்தானா அல்லது காதலும்‌ தட்டுப்படுகிறதா என்று 
வீரசேகரன்‌ அவள்‌ முகத்தை ஊடுருவிப்‌ பார்த்தான்‌. 
ஆனால்‌ அவளுடைய மனதைப்‌ பற்றி ஒன்றுமே அவனால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை! இரவில்‌ அவளுடைய 
செய்கை ஒரு புதிராகவே தென்பட்டது போலவே, பகல்‌ 
வெளிச்சத்தில்‌ அவளுடைய மனம்‌ ஒரு புதிராகவே 
தென்பட்டது! காத்தவராயன்‌ கவனிக்கும்‌ போது அவள்‌ 
நடந்துகொண்ட முறையானது. தன்னுடைய 
உணர்ச்சிகளை வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையாக 
அடக்கிக்‌ கொள்வது போலவே பட்டது. 


அவள்‌ ஆசையுடன்‌ பரிமாறும்‌ கவனமானது 
தன்னைப்‌ போலவே ஜோசியர்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
மீதும்‌ கவிவதைக்‌ கண்டு அவரைப்‌ பொறாமையுடன்‌ 
வீரசேகரன்‌ ஊடுருவிப்‌ பார்த்தான்‌. 


கருநிறத்‌ தாடி மீசைகளும்‌ அடர்த்தியான 
புருவங்களும்‌ விபூதிப்‌ பூச்சும்‌, தலைப்பாகையும்‌ அவரது 
முகத்தின்‌ பெரும்‌ பகுதியை மறைத்திருந்தாலும்‌, அவருடைய 
கருவிழிகளில்‌ இளமையுணர்ச்சியின்‌ ஒளி வீசியது. ஆழ்ந்த 
படி.ப்பாலும்‌ அறிவுத்‌ திக்ஷண்யத்தாலும்‌ அவருடைய 
நெற்றியில்‌ சிந்தனைச்‌ சுருக்கங்கள்‌ விழுந்திருப்பதைக்‌ 
கொண்டு அவரை அதிக வயதானவராக மதித்துவிட 
முடியாது. அவர்‌ குறைவாகச்‌ சாப்பிட்டு, குறைவாகப்‌ 
பேசி, குறைவாகவே சிரித்தாலும்‌ அவரது குரல்‌ 
கணீரென்று கம்பீரமாக ஒலித்தது. அவர்‌ பேசும்‌ 
தோரணை மிருதுவாகவும்‌, கண்ணியமாகவும்‌, ஆனால்‌ 
உறுதிப்‌ பங்குடையதாகவும்‌ விளங்கியது. அவருக்கு என்ன 
வயதிருக்கும்‌ என்ற பிரச்னை வீரசேகரனுக்கு ஒரு 
புதிராகத்‌ தோன்றியது. அவருக்கு நாற்பது வயதுக்கு 
மேலும்‌ மதிக்கலாம்‌; இருப்பத்தைந்து வயதுக்குக்‌ 
குறைவாகவும்‌ மதிக்கலாம்‌. பொதுவாக எந்தப்‌ பெண்ணும்‌ 
கண்டு மயங்கும்படியான கவர்ச்சி நிறைந்த தோற்றம்‌! 
பாலஜோசியரைப்‌ போல விளங்கும்‌ அவருடைய பரந்த 
சோள்களையும்‌, மிருதுவான புன்னகையும்‌ கண்டு 
ரசேகரனே மயங்கிவிட்டான்‌ என்றால்‌ இளம்‌ 
பெண்களைப்‌ பற்றிக்‌ கேட்பானேன்‌? 


99 


வீரசேகரனுக்குத்‌ தன்னை ஊர்மிளா அன்பு 
விழிகளால்‌ பார்ப்பது போலவே ஜோஸியரையும்‌ அவள்‌ 
பார்ப்பதானது என்னவோ போலிருந்தது. அவர்மீது 
அவனுக்கு என்னதான்‌ மதிப்பும்‌ கவர்ச்சியும்‌ ஒருபுறம்‌ 
ஏற்பட்டாலும்‌, இன்னொருபுறம்‌ என்னவோ ஒரு 
பொறாமையுணர்ச்சியும்‌ தலை நீட்டியது. அவரைப்‌ 
பாசக்கனிவுடன்‌ ஊர்மிளா ஏன்‌ பார்க்கிறாள்‌? அவருக்கும்‌ 
அவளுக்குமிடையே உள்ள மானசீகத்‌ தொடர்பு என்ன? 
ஒருவேளை அவர்மீது வைத்த அன்பைத்‌ தன்மீது 
மாற்றிவைக்க முடியாமல்‌ தன்னை புறக்கணிக்கிறாளோ? 
பெண்மனம்‌ அருகிலுள்ள கொழுகொம்பைதானே தழுவிக்‌ 
கொள்ள இயலும்‌? ஒருசமயம்‌ தன்னை ஊர்மினா உள்ளூர 
விரும்புவதுபோல்‌ தோன்றினாலும்‌ இன்னொரு சமயம்‌ 
தன்னைவிட்டு விலகியோட முயல்வதேன்‌? அவள்‌ தன்‌ 
உள்‌ மனதோடு சதா போராடுவது போல்‌ அவளது 
பலவிதமான முகபாவங்களில்‌ தோன்றுகிறதே? தனக்கும்‌ 
அவருக்கும்‌ மத்தியில்‌ ஊர்மிளாவின்‌ மனம்‌ அலை 
பாய்வது போலவே வீரசேகரனுக்கு தவிர்க்க முடியாத 
ஒரு பிரமை உண்டாயிற்று. அதையொட்டி அவன்‌ மனதில்‌ 
மர்‌ சோகமும்‌ ஊடாடியது. 


இவ்வாறெல்லாம்‌ வீரசேகரன்‌ சிந்தனையில்‌ மூழ்கி 
மெளனமாயிருப்பதைக்‌ கண்ட காத்தவராயன்‌ தன்‌ 
டுரூரமான விழிகளில்‌ விநயச்‌ சிரிப்பை 
வரவழைத்துக்கொண்டு, “தம்பி! நீ எங்களுக்குச்‌ 
செய்திருக்கும்‌ ஒத்தாசைக்குத்‌ தினசரி உனக்கு விருந்து 
வைத்தாலும்‌ தகும்‌! என்‌ உடம்புத்‌ தோலை உனக்குச்‌ 
செருப்பாய்த்‌ தைத்துக்‌ கொடுத்தாலும்‌ என்‌ நன்றிக்கடன்‌ 
இராது! நேற்றிரவு எவ்வளவு பெரிய உபகாரியை 
வீணாகக்‌ கொல்ல முயன்றேன்‌! என்னைப்போல முட்டாள்‌ 
இந்த உலகத்தில்‌ உண்டா? நான்‌ £ழ்த்தரமான 
வர்க்கத்தைச்‌ சேர்ந்த பாபி! உன்னைப்‌ போன்ற 
மயர்தரமான வாலிபனின்‌ நட்பு கிடைத்திருப்பது என்‌ 
போன ஜன்மத்தில்‌ யார்‌ செய்த புண்ணியமோ?” என்றான்‌. 

“என்னைப்‌ பற்றிய புகழ்ச்சி போதும்‌! 
*வறெதையாவது பொது விஷயத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசலாமே?” என்றான்‌ வீரசேகரன்‌... 


100 


“வேறென்ன பேசுவதற்குப்‌ பொது விஷயமிருக்கிறது?. 
இந்தக்‌ காலத்தில்‌ அரசியலைப்பற்றித்தான்‌ பேச்கத்‌ 
திரும்பும்‌” என்றார்‌ சுந்தர ஜோஸியர்‌ மெல்ல வீரசேகரன்‌ 
முகத்தைக்‌ கூர்ந்து பார்த்துக்‌ கொண்டே. 


காத்தவராயன்‌ சட்டென்று, “நம்மைப்‌ போன்ற 
வியாபாரிகளுக்கும்‌ அரசியலுக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 
நம்முடைய தொழிலுக்குத்‌ தடை விதிக்காதவரை 
நம்முடைய ஆதாயக்கணக்கில்‌ அரசாங்கம்‌ 
தலையிடாதவரை, நாமும்‌ அரசாங்க விஷயங்களில்‌ 
தலையிடமாட்டோம்‌!" என்றான்‌ ஜோசியரைக்‌ கண்டிக்கும்‌ 
பார்வையுடன்‌. 


“வீரசேகரன்‌ அரசியல்‌ வட்டாரத்தில்‌ 
உள்ளவராகையால்‌ அரசியலைப்பற்றிப்‌ பேசினால்‌ 
அவருக்குப்‌ பிடிக்கும்‌. நீங்களும்‌ புது விஷயங்களைத்‌. 
தெரிந்து கொள்ளலாம்‌!" என்று சிரிப்பு இழையும்‌ 
மெவ்லிய குரலில்‌ சொன்னாள்‌ ஊர்மிளா! 


1 

“ஆமாம்‌! உங்களைப்‌ போன்ற வியாபாரிகள்‌) 
பொருளாதாரச்‌ சந்தைகளை மட்டும்‌ கவனித்தால்‌ 
போதாது! அல்வப்போது அரசியல்‌ மாறுதல்களையும்‌! 
கட்சிகளின்‌ தராதரங்களையும்‌ தெரிந்து கொள்வது உங்கள்‌! 
வியாபாரத்திற்கும்‌ நல்லது!” என்றான்‌ வீரசேகரன்‌. 1 


“என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ எங்களுக்கு எந்தக்‌ 
கட்சியும்‌ இல்லை! பொதுவாக எந்தக்‌ கட்சி 
அரசாளுறைதோ அதுதான்‌ வியாபாரிகளின்‌ கட்சி! ராமன்‌' 
ஆண்டால்‌ என்ன, ராவணன்‌ ஆண்டால்‌ என்ன 
என்பதுபோல்‌. இந்தப்‌ பாண்டி நாட்டை பழைய 
வீரபாண்டியர்‌ கட்சி ஆண்டாலென்ன. இப்போதைய 
விக்கிரம பாண்டியர்‌ கட்சி ஆண்டாலென்ன என்று நான்‌ 
நினைப்பவன்‌! தம்பி! உங்கள்‌ சோழ தாட்டு நிலப்படை 
இங்கு விக்கிரம பாண்டியர்‌ ஆட்சிக்கு ஆதாரமாக 
நிறுத்தப்பட்டிருப்பதைக்‌ கண்டு வீரபாண்டியன்‌! 
கட்சியினர்‌ தலைமறைவாகப்‌ புரட்சியைக்‌ 
கிளறுகிறார்களல்லவா? அது சுத்த முட்டாள்தனம்‌! உங்கள்‌ | 


101 


நிலப்படையினர்‌ வாங்கும்‌ கூலிப்‌ பணமெல்லாம்‌ எங்கள்‌ 
பாண்டிய நாட்டின்‌ கடை வீதிகளில்தான்‌ புரளுறெது. 
அதனால்‌ கடை வீதிகளில்‌ வியாபாரம்‌ 
அதிகரிக்கிறதென்றால்‌ நான்‌ உங்கள்‌ சோழிய நிலப்படை 
பங்கு அதிக காலம்‌ நீடித்திருக்க வேண்டும்‌ என்றும்‌ 
பிரார்த்திப்பேன்‌! எனக்குப்‌ பாண்டிய நாட்டுப்‌ பற்று 
இல்லையென்று யாரும்‌ திட்டலாம்‌, ஆனால்‌ சுயநலத்தை 
மிஞ்சிய தேசபக்தி இல்லை என்பது என்‌ கருத்து!” 
என்றான்‌ காத்தவராயன்‌. 


அங்கிருந்த அனைவரும்‌ அன்றைய காலதேச 
வர்த்தமானங்களை விவாதிக்கத்‌ தொடங்கி, அசோஃவனக்‌ 
கோட்டையில்‌ தேவி சிறைவைக்கப்பட்ட விஷயத்தைப்‌ 
பற்றியும்‌ பேசலானார்கள்‌. வீரசேகரன்‌ தன்‌ 
சாமர்த்தியத்தை ஊர்மிளா உள்ளூர வியக்க வேண்டும்‌ 
என்பதற்காகத்‌ தேவியைத்‌ தந்திரமாக நெநட்டூர்க்‌ 
கோட்டையிலிருந்து கடத்திவந்து சிறை வைத்த 
விஷயங்களைப்‌ பெருமிதத்துடன்‌ வர்ணித்தான்‌. சுந்தர 
ஜோஸியர்‌ கனிவுடன்‌ ரசேகரனை நோக்கி, “தம்பி! 
உன்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ உத்தம வாலிபன்‌ என்று 
தோன்றுகிறது! நீ என்னதான்‌ மகா வீரனாயிருந்தாலும்‌ 
வீரபாண்டியர்‌ தேவியைத்‌ தந்திரமாகச்‌ சிறைபிடித்த 
செய்கை வீரச்‌ செயலாகுமா? பிறன்‌ மனைவியைப்‌ 
பிடித்துச்‌ சிறைக்‌ கோட்டத்திற்குள்‌ அடைத்து 
வைத்திருக்கறாயே? ஊரும்‌ உலகமும்‌ உன்னை 
நிந்திக்காதா?” என்று குரல்‌ தழதழக்கக்‌ கேட்டார்‌. 


“வீ ரபாண்டியனைப்‌ பிடிக்கும்வரை தேவியைச்‌ 
சிறைக்குள்‌ வைத்திருப்பது அவசியமெனக்‌ கருதுகிறேன்‌! 
இது ராஜதந்திர வியலகாரம்‌! உலக நிந்தனையைப்‌ 
பொருட்படுத்த முடியாது!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
தலைகுனிந்துகொண்டே. 


“தேவி என்னதான்‌ எதிர்க்கட்சிக்காரியென்றாலும்‌ 
சிறையில்‌ வாடும்‌ அவளது மனத்‌ துன்பங்களை என்னால்‌ 
கற்பனை செய்யக்கூட முடியவில்லை! எனக்குக்‌ கண்ணீர்‌ 
வருகிறது!” என்றான்‌ ஊர்மிளா. 


102 


வீரசேகரன்‌ அவளை நோக்கி, “எனக்குந்தான்‌ 

வ தறம நிலையைக்‌ காணும்போது கண்‌ கலங்குகிறது. 

பாண்டியனின்‌ எதிர்காலத்தை எண்ணும்போது தேகம்‌ 

நடுங்குகிறது! ஆனால்‌ என்‌ கடமை என்‌ மனதின்‌ 
உணர்ச்சிகளை அடக்கிவிடுகிறது!” என்றான்‌. 


காத்தவராயன்‌ “இடி இடி"யென்று சிரித்தான்‌. 


“தம்பி! தேவியைச்‌ சிறை மீட்பதற்காக 
வீரபாண்டியர்‌ தந்திரமாக நகர்‌ கோட்டைக்குள்‌ நுழைந்து 
விட்டார்‌ என்று இம்மதுரை மாநகரம்‌ முழுதும்‌ பேசுகிறது! 
உங்கள்‌ சோழிய வீரர்களே அநாவசியமாக ஊரைக்‌ 
கலக்குகிறார்கள்‌!” என்றான்‌ காத்தவராயன்‌. 


“அப்படியானால்‌ தேவியைச்‌ சிறை மீட்க 
வீரபாண்டிய சக்கிரவர்த்திகள்‌ இங்கே வந்திருக்க 
மாட்டார்‌ என்கிறீர்களா?” என்று ஊர்மிளா கேட்டாள்‌. 


“ஆமாம்‌! வீரபாண்டியர்‌ மகாக்கோழை என்று நான்‌ 
நிறையக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌! தலைநகரைப்‌ பறி 
கொடுத்தோடிய ஒரு கோழை; எத்தனையோ 
மனைவிமார்களில்‌ ஒருத்தியான தேவியைச்‌ சிறைமீட்க 
மரணாபாயத்தையும்‌ மறந்து மதுரைக்கு வருவாரா?” 
என்று ஏளனமாகச்‌ சிரித்தான்‌ காத்தவராயன்‌. 


“இல்லை! வீரபாண்டியன்‌ முந்தாம்‌ நாள்‌ இரவு 
இங்கே மதுரைக்‌ கோட்டைக்குள்‌ தந்திரமாக நுழைந்த 
செய்தி நிஜந்தான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அதெப்படி பலத்த காவலைத்தாண்டி 
மதுரைக்கோட்டை வாசலுக்குள்‌ நுழைய முடியும்‌?” என்று 
அவதம்பிக்கையுடன்‌ கேட்ட காத்தவராயன்‌ ஏளனமாய்‌ 
சிரித்துக்கொண்டே, “தம்பி! அவர்‌ தந்திரமாக நுழைந்த 
விதத்தைப்‌ பற்றி ஊரில்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு 
விதமான கதை சொல்கிறார்கள்‌. நீயோ சோழிய படையில்‌ 
முக்கியமான அதிகாரி! நீ எந்தவிதமான கதை 
சொல்லப்போகிறாய்‌?” என்று கேட்டான்‌. 


103 


“இது கதையவ்வ! நிஜமாக நடந்தது! யாரோ ஒரு 
வண்ணாத்தி எங்கள்‌ ஆடையூர்‌ நாடாள்வாரின்‌ 
ஆடைகளைத்‌ திருடிக்கொண்டு போய்க்‌ கோட்டை 
வாசலுக்கு வெளிப்புறமிருந்த வீரபாண்டியனை 
ஆடையுராரின்‌ வேஷத்தில்‌ உள்ளே அழைத்து வந்து 
விட்டாளாம்‌! கோட்டை வாசலில்‌ உள்ள காவலரில்‌ 
ஒருவன்‌ என்னவோ சந்தேகப்பட்டு, மற்ற குதிரை 
வீரர்களை அழைத்துக்‌ கொண்டு பின்தொடர்ந்து 
பிடிப்பதற்குள்‌ ரபாண்டியன்‌ எங்கோ மாயமாய்‌ 
மறைநீது விட்டானாம்‌!” 


“வண்ணாத்தி என்ன ஆனாள்‌? அவளைப்‌ பிடித்து 
அடித்து, உதைத்து உண்மையைத்‌ தெரிந்து 
கொண்டார்களா?” 


“இல்லை! அவள்‌ போன சுலடே தெரியவில்லை! 
அவள்‌ யார்‌ என்பதையும்‌ இன்னும்‌ யூகிக்க முடியவில்லை?” 
என்றான்‌ வீரசேகரன்‌... 


காத்தவராயனும்‌ ஜோஸியரும்‌ நிம்மதியுடன்‌ 
பெருமூச்சு விட்டார்கள்‌. ஊர்மிளாவோ மனதிற்குள்‌ 
சிரித்துக்‌ கொண்டாள்‌. தன்மீது வீரசேகரனுக்குக்‌ 
கடுகளவு சந்தேகமும்‌ இல்லை என்பது அவளுக்கு முந்திய 
இரவிலே மனதில்‌ படிந்திருந்தது. 


“அவ்வாறு திருட்டுத்தனமாக நுழைந்த ஆசாமி 
வீரபாண்டியன்‌ தான்‌ என்பது என்ன நிச்சயம்‌?” என்று 
வீரசேகரனைக்‌ கேட்டான்‌ காத்தவராயன்‌. 

“எங்கள்‌ ஒற்றுப்படைத்‌ தலைவன்‌ ஜனநாதன்‌ 
சொன்னான்‌!” 

“உங்கள்‌ ஜனநாதன்‌ சொல்வதை உங்கள்‌ சோழ 
சாம்ராஜ்யத்திலேயே யாரும்‌ நம்புவதில்லையாமே!" 

“நான்‌ நம்புகிறேன்‌! தேவியைச்‌ சிறை மீட்கத்‌ தன்‌ 


உயிரையும்‌ பொருட்படுத்தாமல்‌ வீரபாண்டியன்‌ வருவான்‌ 
என்பது எனக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌!” 


104 


“அப்படியானால்‌, கோட்டை வாசலில்‌ சந்தேகப்பட்ட 
போதே வீரபாண்டியரைத்‌ தப்பியோட விடாமல்‌ 
பிடித்திருக்கலாமே! இப்போது ஊரிலுள்ள ஒவ்வொரு 
வீட்டிலும்‌ புகுந்து சோதிக்கும்‌ தொல்லை ஏற்பட்டி ராதே!" 
என்று காத்தவராயன்‌ ஆத்திரத்துடன்‌ கேட்டான்‌. 


“அந்தக்‌ கோட்டை வாசல்‌ காவலன்‌ நானாக 
இருந்தால்‌ நிச்சயமாக வீரபாண்டியனைத்‌ தப்பியோட 
விட்டிருக்க மாட்டேன்‌! உடனே சிறை செய்திருப்பேன்‌!” 


“வீரபாண்டியரைச்‌ சிறை செய்ததும்‌ என்ன 
செய்வீர்கள்‌?” என்று ஊர்மிளா கேட்டாள்‌. 


"மரண தண்டனையா, மன்னிப்பா என்பது எங்கள்‌ 
குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின்‌ மனதையும்‌ எங்கள்‌ 
சோழ மந்திராலோசனை சபையின்‌ ராஜ தந்திரத்தையும்‌ 
பொறுத்தது! ஆனால்‌ எனக்கு என்ன தோன்றுகிற 
தென்றால்‌ வீரபாண்டியர்‌ பிடிபட்டதும்‌, எங்கள்‌ 
சோழகுலப்‌ புலிக்கொடியைத்‌ தலைமீது சுமந்து, எங்கள்‌ 
ஆயிரத்தாளித்‌ தலைநகரில்‌ வீதிவலம்‌ வந்து, கடைசியில்‌ 
புலிக்‌ கூண்டிற்குள்‌ தள்ளப்பட்டு, புலியால்‌ கடித்துக்‌ 
குதறப்படுவார்‌ என்றே எனக்குத்‌ தோன்றுறைது!” என்றான்‌ 

சேகரன்‌. 


அத்தப்‌ பயங்கர வர்ணனையைக்‌ கேட்டதும்‌ 
ஊர்மிளா மனம்‌ பதறியவளாய்‌ கலவரத்துடன்‌ 
ஜோஸியரை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. ஆனால்‌ அவரோ 
சிறிதும்‌ கலங்கியவராகவோ, அதைக்‌ கவனித்தவராகவோ 
தெரியவில்லை! 


“மதுரைக்குள்‌ நுழைந்த வீரபாண்டியரின்‌ கதி 
என்ன ஆயிற்றாம்‌? இன்னும்‌ உங்கள்‌ ஒற்றும்‌ 
படைத்தலைவனால்‌ யூகிக்க முடியவில்லையா?” என்று 
காத்தவராயன்‌ கேட்டான்‌. 


“வீரபாண்டியர்‌ உடனே வந்த சுவடு தெரியாமல்‌ 
ஓடி போயிருப்பார்‌!” என்றாள்‌ ஊர்மிளா சட்டென்று... 


105 


“இல்லவே இல்லை! வீரபாண்டியன்‌ இந்த 
மதுரைமாநகருக்குள்‌ தான்‌ எங்கோ ஒளிந்து 
கொண்டிருக்கிறான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ உறுதியான 
குரலில்‌. 


“அப்படி இம்மதுரைக்குள்ளேயே வீ ரபாண்டியர்‌ 
நடமாடினால்‌ அது சுத்த முட்டாள்தனம்‌!” என்றான்‌ 
காத்தவராயன்‌. 


“அது முட்டான்தனமல்ல! தன்னை மறந்த காதல்‌! 
தேவியைச்‌ சிறைமீட்காத வரை வீரபாண்டியன்‌ 
இம்மதுரையை விட்டுத்‌ திரும்பிப்‌ போகவே மாட்டான்‌! 
அத்த முயற்சியில்‌ உயிர்‌ போனாலும்‌. சரி! அவ்வளவு 
தூரம்‌ தேவியின்மீது அவனுக்குக்‌ காதல்‌!" 


“அதெப்படி தம்பி உனக்கு நிச்சயமாகத்‌ தெரியும்‌?” 
என்று காத்தவராயன்‌ கேட்டான்‌. 


“தேவியின்‌ கண்களில்‌ பொங்கி வழியும்‌ கண்ணீரில்‌ 
அத்த உன்னதமான காதலைக்‌ கண்டேன்‌! தேவியின்‌ 
கருவிழிகளில்‌ மிளிரும்‌ நம்பிக்கையின்‌ பிரகாசத்தில்‌ 
வீரபாண்டியனின்‌ இருதயத்தை யூகித்துக்‌ கொண்டேன்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌ குரல்‌ தழதழக்க. 


அப்போது வீரசேகரன்‌ ஊர்மிளாவைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிராமல்‌, சுந்தர ஜோஸியரைக்‌ கவனித்திருப்பானே 
யாகில்‌, அவரது முகத்தில்‌ படரும்‌ பரபரப்பையும்‌ 
கண்ணீரையும்‌ கண்டு, நிச்சயம்‌ அவரது உண்மை 
சொரூபத்தைப்‌ பற்றிச்‌ சந்தேகம்‌ கொண்டிருப்பான்‌. 


காத்தவராயனின்‌ கண்ஜாடை கண்டிக்கவே சுந்தர 
ஜோஸியர்‌ தம்‌ உணர்ச்சிகளை மறைத்துக்‌ கொண்டு 
சிரித்த வண்ணம்‌, “தம்பி! தேவியின்மீது 
வீரபாண்டியனுக்குள்ள காதலைப்பற்றி நீ கூறுவதைப்‌ 
பார்த்தால்‌, ரபாண்டியன்மீது உனக்கு அளவுமீறிய 
மதிப்பு இருக்கிறது போலிருக்கிறதே!” என்றார்‌. 


“அமாம்‌! உயிருக்குயிரான காதலையும்‌, 
துணிச்சலான வீர உள்ளத்தையும்‌, இலட்சிய 


106 


உணர்ச்சிகளையும்‌ எப்போதுமே நான்‌ பெரிதும்‌ 
மதிப்பவன்‌! எதிரிகளிடங்கூட அத்தகைய பண்புகளிருந்தால்‌ 
மிகவும்‌ பாராட்டுவேன்‌! ஆனாவ்‌ அதற்காக, எங்கள்‌ சோழ 
சாம்ராஜ்யத்திற்குப்‌ பரமவைரியான வீரபாண்டியனைத்‌ 
தண்டிக்கும்‌ விஷயத்தில்‌ நான்‌ கொஞ்சமும்‌ விட்டுக்‌ 
கொடுக்கமாட்டேன்‌! என்றாவது ஒருநாள்‌ நானும்‌ 
வீரபாண்டியனும்‌ நேரில்‌ சந்திக்கத்தான்‌ போகிறோம்‌. 
அவ்வாறு சந்திப்பு நேரும்போது, வீரபாண்டியன்‌ என்‌ 
கையில்‌ உயிரோடு பிடிபடும்‌ வரையிவ்‌ அல்வது என்‌ 
உடலைவிட்டு உயிர்‌ பிரியும்‌ வரையிவ்‌ மரணப்போர்‌ 
நடந்தே திரும்‌!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


அவனது உறுதியான குரலைக்‌ கவனித்த ஊர்மிளா 
ஜீவனற்ற பதுமைபோல்‌ அசைவற்றுப்‌ போனாள்‌. முகம்‌ 
வெளுத்து மெளனமாக விட்டாள்‌. அவளுடைய உள்‌ 
மனமோ இருதலைக்‌ கொள்ளிபோல்‌ தவிதவித்தது. 


காத்தவராயன்‌ வழக்கமான தன்‌ பேய்ச்‌ சிரிப்புடன்‌! 
“தம்பி! அப்படியொரு சந்திப்பு நிகழக்‌ கூடாதென்று 
நான்‌ பிரார்த்திக்கிறேன்‌! ஏனென்றால்‌ அருமையான 
வாலிபனின்‌ அரிய நட்பை நாங்கள்‌ இழக்க நேரிடவாம்‌!” 
என்றான்‌. 

“அவ்வளவு சுலபமாக என்‌ உயிரோடு 
வீரபாண்டியன்‌ தப்பிவிட முடியாது! நரிகளின்‌ வலைக்குள்‌ 
புகுந்து தவிதவிக்கும்‌ முயவ்‌ என்றாவது என்‌: டய சிங்கப்‌ 
பசிக்கு இரையாகியே தரும்‌!” என்றான்‌ சேகரன்‌... 

கிணற்றுக்குள்‌ இருப்பவள் போல்‌ ஊர்மிளா 
மெல்லியக்‌ குரலில்‌ பேசத்‌ தொடங்கினாள்‌; 


“உயிரின்‌ முன்‌ தலைநகரைத்‌ துச்சமாக மதித்தவர்‌. 
இப்போது தேவிக்காகத்‌ தன்‌ உயிரையும்‌ துச்சமாக 
மதிக்கிறார்‌ என்றால்‌ உண்மையிலே தேவி 
புண்ணியவதிதான்‌! ஒரு பெண்ணின்மீது அரச 
குலத்தினருக்கு அவ்வளவு தாரம்‌ காதல்‌ ஏற்படுவது 
அபூர்வம்‌!” என்று கூறிய ஊர்மிளாவுக்கு மெய்சிலிர்த்தது, 
கருவி ழிகளில்‌ நீர நிறைந்தது. 


107 


சுந்தர ஜோசியர்‌ கண்கலங்க, “இல்லை தேவி 
துர்பாக்கியவதி தான்‌ பிராணதாயகன்‌ தன்னைக்‌ 
காப்பாற்ற வருவான்‌ என்ற நம்பிக்கையையும்‌ இந்நேரம்‌ 
இழந்திருப்பாளே! அவளைச்‌ சிறை மீட்பதற்காகதான்‌ 
பாண்டியர்‌ தந்திரமாக வந்திருக்கிறார்‌ என்ற விஷயம்‌ 
அவளுக்கு எப்படித்‌ தெரிய முடியும்‌?” என்றார்‌. 
“அதை நான்‌ தேவிக்குத்‌ தெரிவித்ததும்‌ உடனே 
தேவி மனம்‌ பூரித்துப்‌ போனாள்‌! என்னிடம்‌ ஏடும்‌ 
எழுத்தாணியும்‌ கேட்டாள்‌. இனி ஆயுள்‌ பூராவும்‌ இன்பக்‌ 
காவியம்‌ எழுதிச்‌ சிறைக்குள்ளே உயிர்‌ விடவும்‌ தயார்‌ 
என்று சொன்னாள்‌!” என்று வீரசேகரன்‌ அசோகவனக்‌ 
கோட்டையில்‌ தேவியின்‌ சிறைக்குள்‌ நடந்த 
விஷயங்களையெல்லாம்‌ விவரித்தான்‌. 


அவற்றையெல்லாம்‌ சுந்தர ஜோசியர்‌ மெய்மறந்து 
சிலைபோல்‌ அசையாமல்‌ மெளனமாய்க்‌ கேட்டுக்கொண்டே 
வந்தார்‌. அவரது சலனமற்ற முகம்‌ உணர்ச்சிமயமாக 
மாறியது. 

விருந்து முடிந்து கையலம்பிக்கொண்டு வந்ததும்‌ 
வீரசேகரன்‌ பரபரப்புடன்‌, “நேரமாகிவிட்டது! உடனே நான்‌ 
ஜனநாதனைப்‌ பார்த்து விட்டு வீட்டிற்குப்‌ போய்‌ வேறு 
ஆடைகள்‌ அணிந்து கொண்டு அவசர அலசரமாக அசோக 
வனக்கோட்டைச்‌ சிறைக்கு ஓடவேண்டும்‌. தினசரி நேரங்‌ 
கழித்து வருகிறேன்‌ என்று எங்கள்‌ காவற்‌ படையதிகாரி' 
ஏகவாசகர்‌ எரிந்து விழுவார்‌! அதோடு தேவியின்‌ சிறைக்கு 
உடனடியாகச்‌ சில புதுவிதமான பாதுகாப்புகளும்‌ செய்ய 
வேண்டும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 

சுந்தர ஜோசியர்‌ கருணை ததும்பும்‌ குரலில்‌ 
அவனை நோக்கி, “தம்பி! தேவியைச்‌ சிறையில்‌ மறுபடி 
சந்திப்பாயல்லவா? அந்தத்‌ துர்பாக்கியலதிக்கு இந்த அற்ப 
ஜோசியரின்‌ ஆசீர்வாதத்தைச்‌ சொல்லுவாயா?” என்று 
கேட்டார்‌. 

“தேவியின்‌ இருதயத்திற்கு இடம்‌ தருமென்றால்‌ 
அவசியம்‌ உம்முடைய ஆ£ர்வாதத்தைச்‌ சொல்லுலேன்‌!" 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


108 


“அப்படியானால்‌ இந்த ஆசிர்வாதத்தைச்‌ சொல்‌! 
ஆண்டவனை நம்பியவர்‌ கைவிடப்‌ படுவதில்லை! 
கடல்தாண்டி காத்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும்‌, பூமியைத்‌ 
தோண்டி சிஷ்டபரிபாலனம்‌ செய்த திருமாலும்‌ 
பொய்யல்ல என்று சொல்‌! ஆண்டவனே காப்பாற்றாமல்‌ 
கைவிட்டாலும்‌, ஆத்மாவின்‌ பிரயாணம்‌ இந்தத்‌ 
தேகத்தோடு முடிந்து விடுலதுமில்லை என்று சொல்‌!" 


வீரசேகரன்‌ “கல கலவென்று தன்னம்பிக்கையோடு 
சிரித்தான்‌. 


“ஜோசியரே! தேவியின்‌ கைரேகை பாராமலே 
அவளுக்கு எதிர்கால ஜோசியம்‌ தவறாகக்‌ கூறிவிட்டீர்‌! 
இந்த வீரசேகரன்‌ உயிரோடிருக்கும்‌ வரை சங்கு 
சக்கரத்துடன்‌ திருமாலே ராமச்சந்திரமூர்த்தியாக 
வந்தாலும்‌. தேவியைச்‌ சிறைமீட்க முடியாது ஆனாலும்‌ 
உம்முடைய அசட்டுத்தனமான ஜோசிய பலனைத்‌ 
தேவியிடம்‌ அவசியம்‌ கூறுகிறேன்‌! அதோடு, சிறையில்‌ 
தேவி நிம்மதியாகப்‌ பொழுதுபோக்க ஏதாவது 
உபாயமிருந்தாலும்‌ சொல்லியனுப்பும்‌!” 


ஜோசியர்‌ ஒரு கணம்‌ ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு, 
“அப்படியானால்‌ சுந்தரகாண்டத்தைத்‌ திருப்பிப்‌ 
பாராயணம்‌ பண்ணச்‌ சொல்‌. நிம்மதி பிறக்கும்‌!" 
என்றார்‌. 

பிறகு வீரசேகரன்‌ எல்லோரிடமும்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு கிளம்பியபோது அவனை நோக்கிக்‌ 
காத்தவராயன்‌ கூறினான்‌: 


“தும்பி! உயரிய அரசியல்‌ அந்தஸ்துள்ள உன்‌ அரிய 
நட்பு இவ்வளவு சுலபமாகக்‌ கிடைப்பது என்‌ 
வாழ்க்கையிலே இது தான்‌ முதல்‌ தடவை! நீ மறுபடி. 
எங்கள்‌ வீட்டிற்கு வருவாயல்லவா?" 


“இந்த வீட்டில்‌ எல்லோரும்‌ ஒருமுகமாய்‌ என்னை 
எதிர்பார்த்தால்‌ நான்‌ அவசியம்‌ அடிக்கடி வருவேன்‌!" 
என்று வீரசேகரன்‌ குறிப்பாக ஊர்மிளாவின்‌ முகத்தைப்‌ 
பார்த்தான்‌. 


109 


ஊர்மிளா இரகசியமாகக்‌ காத்தவராயன்‌ பின்புறம்‌ 
மறைந்து நின்றுகொண்டு குறும்புடன்‌ மெல்லச்‌ சிரித்தாள்‌. 


வீரசேகரன்‌ ஓட்டமும்‌ நடையுமாகத்‌ தெருவில்‌ 
நடந்து சென்றான்‌. அவன்‌ நேற்றைய இரவு 
ஊர்மிளாவைத்‌ தேடி அந்தத்‌ தெருவில்‌ வந்தபோது 
அவனது நெஞ்சில்‌ இருந்த துன்பச்‌ சுமையை விட 
இப்போது அவனது முகத்தில்‌ ஆனந்தத்தன்‌ போதை 
அதிகமிருந்தது! 


அவன்‌ போனதும்‌, “எதிர்பாராத சந்திப்பு!” என்று 
பெருமூச்சு விட்டுப்‌ “பொலபொலவென்று ஊர்மினா 
அழுது விட்டான்‌. 


காத்தவராயனேோ "இடிஇடி"யென்று பயங்கரச்‌ 
சிரிப்பொன்றை உதிர்த்தான்‌.. 


“ஊர்மிளா, ஏன்‌ கலங்குகிறாய்‌? அந்த முழுமூடனால்‌ 
நமக்கு ஒருநாளும்‌ அபாயம்‌ இல்லை!” என்று 
காத்தவராயன்‌ ஏளனப்‌ புன்னகையொன்றை 
உதிர்த்துவிட்டு, “அந்த வீரசேகரன்‌ இப்போது சோழ 
அரசியலில்‌ முக்கிய அந்தஸ்து வகிப்பவன்‌. 
சர்வாதிகாரிபோல்‌ விளங்கும்‌ ஜனநாதனின்‌ நெருங்கிய 
நண்பன்‌! தேவியைச்‌ சிறைப்‌ பிடித்தவன்‌. தேவியின்‌ 
அருகிலிருந்து பாதுகாக்கும்‌ பொறுப்புள்ளவன்‌! 
அரசாங்கத்தின்‌ பரிபூரண நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமானவன்‌! அத்தகைய ஒரு நண்பன்‌ நம்‌ வீட்டிற்கு 
அடிக்கடி வந்து போய்க்‌ கொண்டிருந்தானானால்‌ நம்‌ 
வீட்டுக்கு அநுமார்‌ கவசம்‌ கிடைத்த மாதிரி! 
சோதனையென்று தம்‌ வீட்டுக்குள்‌ ஒரு சேவகப்‌ பயலும்‌ 
எட்டிப்‌ பார்க்கமாட்டான்‌!” என்றான்‌ காத்தவராயன்‌. 


“என்‌ மனசுக்கு என்னவோ அவன்‌ அடிக்கடி இங்கே 
வருவது நல்லதல்லவென்று படுகிறது! ஆனால்‌ தெய்வமே 
சோதிக்க விரும்பும்போது நான்‌ என்ன செய்யமுடியும்‌?” 
என்று ஊர்மிளா எதையோ நினைத்துக்‌ கொண்டு மனம்‌ 
பதைபதைத்தாள்‌. காத்தவராயனோ அதிகமாய்ச்‌ 
சிரித்தான்‌. 


1$9 


“ஆனால்‌... இவன்‌ இங்கே வந்த தன்மையை 
நினைத்துக்‌ கொண்டால்‌ என்‌ நெஞ்சு நடுங்குகிறது!" 
என்று மெல்லிய குரலில்‌ கூறிய ஊர்மிளா, “எதற்காக 
அந்தக்‌ குரங்கு இங்கே வந்ததோ தெரியவில்லை!" 
என்றாள்‌. 


“அவன்‌ ராமதூதன்‌?'' என்று சிரித்தான்‌ 
காத்தவறாயன்‌. 


“நம்முடைய வீரபாண்டிய சக்கரவர்த்திகள்‌ 
வேறெந்த இடத்தையும்விட இந்த வீட்டில்தான்‌ 
வீரசேகரனின்‌ வாள்‌ முனைக்குத்‌ தப்பி வீரசேகரன்‌ 
கண்‌ முன்னாலேயே பத்திரமாக இருக்கமுடியும்‌!" என்று 
காத்தவராயன்‌ மெல்ல சுந்தர ஜோசியரைப்‌ பார்த்துப்‌ 
புன்னகை செய்தான்‌. 


''அதுமட்டுந்தாமை?2' என்று ஊர்மிளா 
முகமலர்ச்சியுடன்‌ கேட்டான்‌. 


“அதுமட்மெல்ல! அந்த முட்டாளால்‌ தமக்கு இன்னும்‌ 
எத்தனையோவிதமான உபயோகங்கள்‌ உண்டு! 
உதாரணமாக... தேவியின்‌ சிறைக்கு நம்மிடமிருந்தும்‌ 
தேவியிடமிருந்து நம்‌ வீட்டிற்கும்‌ தன்னையறியாமலே 
தூதுச்‌ செய்திகள்‌ கொண்டு போக அந்த வீரசேகரன்‌ 
தான்‌ சரியான அநுமார்‌ தூது” என்று காத்தவராயன்‌ 
சிரித்தான்‌. 


வீரசேகரனை என்றென்றும்‌ பிரிய நேரிடுமோ 
என்று வாடியிருந்த ஊர்மிளாவின்‌ முகம்‌, அடிக்கடி 
அவன்‌ வருவான்‌ என்ற ஆனந்தமானது அவளது 
மனவடக்கத்தையும்‌ மீறிக்‌ கொண்டு பொங்கவே, பூத்த 
புதுத்‌ தாமரையாக மலர்ந்தது? 


அரக்கி யார்‌? 


“இவள்‌ மாறுகொண்டனள்‌! கூறின்‌, 
தான்‌ இயக்கியோ, தானவர்‌ தையவோ 
ஐயுறும்‌ தகையானாள்‌!” 


- கம்ப ராமாயணம்‌ 


னதில்‌ ஊர்மிளாவைப்‌ பற்றிய இன்ப 
நினைவுகளுடன்‌ வீரசேகரன்‌ 
குதூகலமாய்‌ ஜனதாதனின்‌ மாளிகையை 
அடைந்தபோது, அவனை வரவேற்க 
வாசற்படியிலே தயாராய்‌ ஜனநாதன்‌ வழக்கம்போல்‌ 
விஷமச்‌ சிரிப்புடன்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 


“என்ன அநுமாரே; எங்கிருந்து வருகிறீர்‌? நேற்றிரவு 
எனக்கு தெரியாமல்‌ எனை படலம்‌ நடத்தினீர்‌?” என்று 
ஈனநாதன்‌ பரிகாசமாய்‌ வீரசேகரனின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து 
கவனித்தான்‌. 


“ஜதைதா! நீ ஒருவன்தான்‌ என்னை அநுமார்‌ 
என்கிறாய! இந்த ஊரிலுள்ள எந்தப்‌ பெண்ணை 
வேண்டுமானாலும்‌ கேட்டுப்‌ பார்‌, என்னைப்போல சுந்தர 
முகம்‌ வேறு யாருக்கும்‌ இல்லை என்பாள்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌. மனதில்‌ பொங்கி வழியும்‌ உற்சாகத்தைத்‌ 
நாங்க முடியாமல்‌ வெட்கத்துடன்‌. 


“சுந்தரகாண்டத்திற்குச்‌ சரியான அஸ்திவாரந்தான்‌!” 
என்று சிரித்த ஜனநாதன்‌ ஆழமாக வீரசேகரனின்‌ 


112 


கருவிழிகளை ஊடுருவிப்‌ பார்த்தவண்ணம்‌. "என்ன 
அதுமாரே! ஒரே இரவுக்குள்‌ எந்தக்‌ கொம்பிலிருந்து எந்தக்‌ 
கொம்பிற்குத்‌ தாவிவிட்டீர்‌! ஆனால்‌ எதிலும்‌ குரங்குப்‌ 
பிடியாய்‌ இராமல்‌ ஜாக்கிரதையாயிருந்தால்‌ நல்லது!” 
என்றான்‌ விஷமமாய்‌. 


“ஜனநாதா! அழகானலனைப்‌ பார்த்து அநுமார்‌ 
என்று நீ சொன்னால்‌ அதற்கு ஏதாலது உள்ளர்த்தம்‌ 
இருக்குமே?" என்று கோபமாய்க்‌ கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“ஏனென்றால்‌ அநுமாரைத்‌ தேடிக்கொண்டு இலங்கா 
தேவி போல ஓர்‌ அரக்கி இங்கே வந்தாள்‌!” 


“ஊர்மிளாவை அரக்கியென்று சொல்லாதே!" 
என்றான்‌ வீரசேகரன்‌ வெடுக்கென்று. 


“ஊர்மினாவைச்‌ சொல்லவில்லை வேறோர்‌ அரக்கி 
உன்னைத்‌ தேடிக்கொண்டு வந்தாள்‌. நீ மட்டும்‌ அப்போது 
இங்கிருந்தால்‌ உன்னைப்‌ பிய்த்துத்‌ தின்றிருப்பாள்‌!” 

*யார்‌, சிலகாமியா?" என்று கேட்ட வீரசேகரனின்‌ 
குரலில்‌ ஒரு நடுக்கம்‌ ஏற்பட்டது. பிறகு மனஸ்தாபத்துடன்‌ 
முணுமுணுத்தான்‌. “என்னை எதற்காக அலன்‌ இங்கே 
தேடிவரவேண்டும்‌? நான்‌ என்ன பச்சைக்‌ குழந்தையா?” 
சதா வீட்டிலேயே அடைந்து கிடக்க முடியுமா?" என்றான்‌ 
வீரசேகரன்‌ எரிச்சலுடன்‌. 


"வீட்டில்‌ சிவகாமி தனியாக இருப்பாளே என்ற 
கவலைகூட இல்லாமல்‌, இரண்டு நாளாக நீ உன்‌ 
வீட்டிற்குப்‌ படுக்கக்கூடப்‌ போகவில்லையாமே? 
முன்னானிரவு எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு விடியற்சாம 
நேரத்தில்‌ என்‌ வீட்டிற்கு வந்து படுத்து என்‌ படுக்கையை 
அழுக்காக்கி விட்டாய்‌! நேற்றிரவு எங்கோ உன்‌ சுந்தர 
முகத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தியின்‌ வீட்டில்‌ படுத்துறங்கி 
விட்டு வந்திருக்கிறாய்‌. சிவகாமிக்கு மட்டுமல்ல. புத்தியுள்ள 
எந்தப்‌ பெண்ணிற்குத்தான்‌ சந்தேகம்‌ தட்டாது? 
நேற்றிரவெல்லாம்‌ நீ வருவாய்‌ என்று சிவகாமி 
சாப்பிடாமலே அநாவசியமாகக்‌ காத்திருந்தாளாம்‌!" 
என்றான்‌ ஜனநாதன்‌. 


113 


“வீட்டில்தான்‌ தொல்லையென்றால்‌ வெளியே வேறு 
தேடிக்கொண்டு வந்து விடுகிறாள்‌! அவள்‌ கையால்‌ 
சாப்பிடுவதே எனக்கு விஷமாயிருக்கிறது!” என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“தம்பி! விருந்து பரிமாறும்‌ கை ஒன்றுதான்‌. 
ஆனால்‌ அதை விஷமாகிப்‌ பாவிப்பதோ, அமிர்தமாகப்‌ 
பாவிப்பதோ, உன்‌ மனப்பான்மையில்தான்‌ இருக்கிறது! 
தம்பி! ஊர்மிளா நஞ்சையட்டியிருந்தாலும்‌ அதை அமிர்த 
விருந்தாக நினைப்பாய்‌ நீ!” என்று ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


“ஜனநாதா! எனக்கு ஊர்மிளா தன்‌ வீட்டில்‌ 
எவ்வளவு அற்புதமான விருந்து வைத்தாள்‌ என்பது 
உனக்குத்‌ தெரியுமா?” என்று வீரசேகரன்‌ தன்னை மறந்து 
உற்சாகத்தோடு கேட்டு விட்டான்‌. 


“தம்பி! நேற்றிரவெல்லாம்‌ ஊர்மிளாவைக்‌ கண்டு 
பிடிக்க ஊர்‌ தேடு படலம்‌ நடத்தியவன்‌ கடைசியில்‌ 
வார்த்தெடுக்க முடியாத அந்தப்‌ பொற்சிலையை இரும்புப்‌ 
பட்டறையில்‌ கண்டு பிடித்தாயா?” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 


“ஜனநாதா! உனக்கெப்படி அது தெரியும்‌? உன்‌ 
ஒற்றர்கள்‌ கண்டுபிடித்துச்‌ சொன்னார்களா?” 


“தம்பி! என்‌ ஒற்றர்களுக்கு அவ்வளவு தாரம்‌ மூளை 
மில்லை! அதைக்‌ கண்டுபிடிக்க அவ்வளவு தூரம்‌ 
முளையும்‌ தேவை இல்லை! நடுதிசியில்‌ காவற்படை 
சோதனைக்கு வந்தபோது, இரும்பு வியாபாரியின்‌ 
கட்டிடங்களை பரிசோதித்து விட்டதாகக்‌ கைப்பட 
உறுதிமொழி எழுதிக்கொடுத்து அனுப்பினாயாமே, 
அப்போது உன்கூட ஓர்‌ இளம்‌ பெண்ணும்‌ இருந்தானாமே, 
அதிலிருந்து ஊர்மிளாதான்‌ உனக்கு விருந்துப்படலம்‌ 
நடத்துவாள்‌ என்பதை நான்‌ யுகித்துக்கொண்டு விட்டேன்‌! 
ஆனால்‌ அவ்வளவு தூரம்‌ யூகிக்க அஞ்சுகோட்டை 
நாடாள்வானுக்கும்‌ மூளை இருந்தால்‌, உன்மீது 
வஞ்சப்படலம்‌ நடத்த ஏதாவது வழிபார்ப்பான்‌!” என்றான்‌ 
றனதாதன்‌.. 


வீ.ம.11-8 


114 


அதற்குமேல்‌ வீரசேகரனுக்கு அப்போதிருந்த 
சாகக்‌ கிறுகிறுப்பில்‌ முன்னிரவு ஊர்மிளாவின்‌ 
வ்‌ ட்டில்‌ நிகழ்ந்த விஷயங்களையெல்லாம்‌ தன்‌ அருமை 
நண்பனிடம்‌ சொல்லாமலிருக்க முடியவில்லை. ஊடல்‌ 
நாடகம்‌ நடத்தி வந்த ஊர்மிளா தனக்கு ஆசையோடு 
விருந்து பரிமாறியதையும்‌, தான்‌ பார்க்காதபோது 
தன்னைப்‌ பார்த்துப்‌ புன்சிரிப்போடு தன்‌ முகவனப்பில்‌ 
லயித்து நின்றதையும்‌, அணுஅணுவாக வர்ணித்து 
ஆனந்தத்தால்‌ பூரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ 
ஜனநாதனோ அவற்றையெல்லாம்‌ வெகு அலட்சியமாகக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு லத்தான்‌.. 
“என்ன ஜனநாதா! கொஞ்சங்கூடச்‌ 
கவாரஸ்யமில்லாமல்‌ கேட்கிறாய்‌?” 


“தம்பி! நீ அனுபவித்ததனால்‌ உன்‌ காதல்‌ 
அனுபலங்கள்‌ உனக்குச்‌ சுலாரஸ்யமாயிருக்கலாம்‌! 
அலற்றை வெறுமனே காதில்‌ கேட்பதினாலேயே 
மற்றவர்களும்‌ சுவாரஸ்யப்பட்டுவிட வேண்டுமென்று நீ 
எதிர்பார்த்தால்‌, அது சுத்த முட்டான்தனமாகும்‌!" 

“ஜனநாதா! நான்‌ ஊர்மிளானவக்‌ காதலிப்பது 
உனக்குப்‌ பிடிக்கவில்லையென்று நினைக்கிறேன்‌!” ்‌ 

“உன்‌ நன்மையை உத்தேசித்துப்‌ பார்க்கும்‌ உத்தம 
தண்பனாயிருந்தால்‌, ஊர்மிளாவின்‌ தொடர்பை உதறிவிடு 
என்றுதான்‌ உபதேசிப்பான்‌!" 


“ஜனநாதா! அதுமட்டும்‌ என்னால்‌ முடியாது! 
ஊர்மிளாவின்‌ நினைப்புக்கூட இல்லாமல்‌ என்னால்‌ ஒரு 
கணங்கூட இருக்க முடியவில்லை!” 

“தம்பி! உன்‌ மூளையையும்‌ தலையையும்‌ இழக்க நீ 
தயாராய்‌ இருப்பாயே தவிர, ஊர்மிளாவை இழக்கத்‌ 
தயாராய்‌ இருக்கமாட்டாய்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌ ஆருயிர்‌ நண்பனை இழப்பதா அல்லது காதலி 
யை இழப்பதா என்ற ஒரு நெருக்கடியான கட்டம்‌ உனக்கு 
வரும்‌! அப்போது எதை இழக்கச்‌ சித்தமாயிருப்பாய்‌ 
என்பதை இப்போதே தீர்மானித்து வைத்துவிடு!” 


115 


வீரசேகரன்‌ தலைகுனிந்து மெளனமாகச்‌ 
சிந்தனையில்‌ ஆழ்ந்தான்‌... 


“வீ. ரசேகரா! நீ சுத்த முட்டாள்‌! உன்னைப்‌ போன்ற 
வெகுளிகள்‌ ஊர்மிளாவைப்‌ போன்ற புத்திசாலிப்‌ 
பெண்களை நம்பக்கூடாது! அத்தகைய புத்திசாலிப்‌ பெண்‌ 
உன்னை உபயோகப்படுத்திக்‌ கொள்வாளே தவிர, தன்‌ 
காரியம்‌ முடிந்ததும்‌ உன்னை உதறிவிடுவாள்‌. அவளால்‌ 
உனக்கு ஒரு பிரயோஜனம்‌ கூடக்‌ கிடைக்காது; கேவலம்‌ 
காதல்‌ சுகம்‌ தருவதில்‌ கூடத்தான்‌!” 


“ஜனநாதா! ஊர்மிளாவைப்பற்றி நீ தவறாக 
நினைத்திருக்கிறாய்‌! அவன்‌ அப்படிப்பட்ட பெண்ணே 
அல்ல. அவன்‌ எனக்கு அறுசுவை விருந்து வைத்தபோது 
அவள்‌ தயாரித்த ஒவ்வொரு தின்பண்டத்திலுமே அவளது 
அபரிமிதமான ஆசை பரிமளித்தது. அவளது ஒவ்வொரு 
புன்சிரிப்பும்‌ என்‌ முகத்தில்‌ பொங்கி வழியும்‌ 
உணர்ச்சிகளிலே பரந்து லயித்தன.” 


“மூட்டாளே! அவள்‌ அவ்வளவு பிரமாதமாக விருந்து 
வைத்தது உனக்காக அல்ல. உன்‌ அரசாங்க பதவியின்‌ 
கெளரவத்திற்காக: வேட்டை நாய்களின்‌ சகவாசமும்‌, 
அரசாங்க சேவகர்களின்‌ சகவாசமும்‌ நல்லதல்ல என்ற 
பழமொழிக்கிணங்க உனக்குப்‌ பிரமாதமாக விருந்து 
வைத்துச்‌ சிக்கிரம்‌ உன்னை வீட்டைவிட்டு 
வெளியேற்றிவிட நினைத்திருக்கிறாள்‌. அத்தகைய 
புத்திசாலிப்‌ பெண்‌ சிரித்து சிரித்து மழுப்பியே உன்னை 
எமாற்றி விடுவாள்‌!” 


“ஜனநாதா! என்‌ ஊர்மிளாவை அப்படியெல்லாம்‌ 
ிசால்லாதே! அவள்‌ வாஞ்சைமயமான வண்ணப்புறா! 
என்‌ நெஞ்சிலே நிலைத்துவிட்ட ஆசை நிலா! ஜனதாதா! 
நம்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ கம்பீரத்தை அவளுடைய 
அழகின்‌ மிடுக்கிலே காண்கிறேன்‌. நம்முடைய பட்டுப்‌ 
புலிக்கொடியின்‌ சலசலப்பை அவளுடைய சிரிப்பிலே 
காண்கிறேன்‌. நம்முடைய காவிரி நதியின்‌ வளத்தை 
ஏவளுடைய கண்ணீரின்‌ அன்பிலே காண்கிறேன்‌. 
கங்கையைத்தாண்டி கடல்‌ கடந்து திக்கெட்டும்‌ நம்‌ சோழ 


116 


சாம்ராஜ்யம்‌ தமிழர்‌ நாகரிகத்தைப்‌ பரப்பும்‌ என்ற என்‌ 
கனவின்‌ ன்‌ மதத்தை வாம்‌, அவளுடைய கருவிழி 
ஒன்றிலேயே கண்டு விடுகிறேன்‌.” 


“தம்பி, போதும்‌, நிறுத்து! தற்குறி காதலிக்கத்‌ 
தொடங்கினால்‌, தன்னையறியாமலே கவிதா சக்தி வந்து 
விடுமென்பது சரியாகத்‌ தானிருக்கிறது! ஆனால்‌ உன்‌ 
வர்ணனைக்குரிய பாத்திரம்‌ அவ்வளவு நல்லதல்ல. உன்‌ 
ஊர்மிளா ஆசை காட்டி மோசம்‌ செய்யும்‌ அழகு சுந்தரி. 
உன்‌ கந்தர முகத்தைக்‌ கண்டு சொக்குவதாகக்‌ காட்டியே. 
உன்‌ கழுத்துக்குச்‌ சுருக்கடும்‌ சுயநலக்காரி. உன்னை 
ஏமாற்றப்‌ போகும்‌ எமகாதகி அல்லது உலகம்‌ உன்னை 
எள்ளி நகையாடும்படி உருக்காட்டுப்‌ படலம்‌ நடத்தப்‌ 
போகும்‌ உத்தமி!” 


“ஜனநாதா! நீ எனக்கு எவ்லளவுதான்‌ ஆருயிர்‌: 
நண்பன்‌ என்றாலும்‌, என்‌ ஊர்மிளாவைத்‌ திட்டுவதைப்‌: 
பொறுக்கமாட்டேன்‌!” 


“தம்பி! எண்ணியதைச்‌ சொல்ல எனக்குள்ள 
சுதந்திரத்தைப்‌ பறிக்க எந்த நண்பனுக்கும்‌ உரிமை 
கிடையாது!” 


“ஜனநாதா! மனப்பூர்வமாகச்‌ சொல்‌! நாண்‌ 
ஊர்மிளாவைக்‌ காதலிப்பதுபோல்‌ அவளும்‌ என்னை 
உள்ளூரக்‌ காதலிக்க மாட்டாளா?” 


“தம்பி! உள்ளூரவேோ வெளிப்படையாகவோ அவள்‌ 
உன்னைக்‌ காதலிக்கமுடியாது! உன்‌ சுந்தர முகத்தை 
ஏறிட்டுப்‌ பார்க்கக்கூட அவள்‌ விரும்பமாட்டான்‌?” 


“ஜனநாதா! என்ன அத்தாட்சி வைத்துக்கொண்டு. 
அவ்வளவு தீர்மானமாகச்‌ சொல்கிறாய்‌?” 


“தம்பி! ஜனநாதன்‌ எதையாவது தீர்மானமாகச்‌. 
சொல்லுகிறான்‌ என்றால்‌, அதற்கு முன்னதாகவே சரியான; 
அத்தாட்சி தேடி வைத்துக்‌ கொள்ளாமலிருக்க மாட்டான்‌!" 
என்று சொல்லிவிட்டு, ஜனநாதன்‌ உள்ளே போய்‌ இர்‌ 


117 


மடைவாளையும்‌ ஒரு பித்தளைக்‌ குழாமையும்‌ 
கொண்டுவந்து வீரசேகரனிடம்‌ கொடுத்தான்‌. 


“முந்திய இன விடியற்‌ சாமத்தில்‌ ஊர்மிளா இங்கே 
வந்து இந்த வாளை என்னிடம்‌ திருப்பிக்‌ கொடுக்கச்‌ 
சொல்லி அதோடு ஓர்‌ ஓலையையும்‌. உன்‌ 
வேலைக்காரனிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ போனாளாமே? 
அவைதானே இவை? இவற்றை ஏன்‌ அப்போதே என்னிடம்‌ 
கொடுக்கவில்லை?” என்று வீரசேகரன்‌ ஆத்திரத்தோடு 
கேட்டான்‌. 


“தம்பி, ஆத்திரப்படாதே! ஓலையில்‌ என்ன எழுதி 
இருக்கிறாள்‌ என்பதை முதலில்‌ படித்துப்பார்‌! 
இப்போதுகூட உன்னிடம்‌ இந்த ஓலையை ஏன்‌ 
கொடுத்தேன்‌ என்று நினைப்பாய்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 


வீரசேகரன்‌ பதைபதைப்புடன்‌ பித்தளைக்‌ குழாயைத்‌ 
திறந்து அதிலுள்ள ஓர்‌ ஓலை நறுக்கையும்‌ ஒரு நீலக்கல்‌ 
8மாதிரத்தையம்‌ வெளியே எடுத்தான்‌. அவசரமாக 
முகமெல்லாம்‌ வியர்க்க ஓலையை வாசித்துப்‌ பார்த்தான்‌. 
அத்த ஓலையில்‌ பின்வருமாறு எழுதியிருந்தது: 


"வீரசே கரா! 


சிரித்துப்‌ பேசி என்னைச்‌ சகதிக்‌ குட்டையில்‌ 
பிடித்துத்‌ தன்னி விட்டு ஏமாற்றி ஒடிவிட்டேன்‌ என்று 
நினைப்பாய்‌! பாவம்‌. பாவம்‌ இனிமேலாவது 
பமாறவேண்டாம்‌ என்பதற்காகவே இந்த ஓலையை 
எழுதினேன்‌. என்னைப்‌ போன்ற அழகான பெண்களை 
அடிக்கடி சந்திக்க வேண்டுமென்று உன்னைப்‌ போன்ற 
பாலிபர்களுக்கு ஆசை ஏற்படுவது இயற்கையே! ஆனால்‌ 
என்னைப்‌ பொறுத்த வரையில்‌ என்னை என்றென்றும்‌ 
பறந்து விடும்படி கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. என்னை 
ஏடியோடு மறந்து விடுவதுதான்‌ உனக்கும்‌ நல்லது. 
எனக்கும்‌ நல்லது நீ காட்டிய அன்பிற்காக நான்‌ செய்யக்‌ 
கடியதெல்லாம்‌ இந்த முன்னெச்சரிக்கை ஒன்று தான்‌! 


118 


அடுத்தப்படியாக அறிந்தோ அறியாமலோ நீ எனக்கு 
எதாவது உதவி செய்திருக்கலாம்‌. அதற்குச்‌ சன்மானமாக 
என்னிடம்‌ உள்ள விலைமதிப்பற்ற மோதிரத்தை இத்துடன்‌ 
வைத்திருக்கிறேன்‌. ஒரு ஜோசியர்‌ மந்திரித்து இந்த மாயா 
மோதிரத்தை எனக்குக்‌ கொடுத்தார்‌. இந்த மோதிரத்தை 
அணிந்து கொள்கிற பெண்களுக்கு எந்தவிதக்‌ கவலையும்‌ 
சுலபமாக நீங்கிவிடும்‌ என்று சொன்னார்‌. இந்த 
மோதிரத்தைக்‌ கண்டாலே ஆனந்தம்‌ பிறக்குமாம்‌. என்னை 
நீ மறந்த பிறகு என்னைவிட மேலான பெண்ணை உன்‌ 
வாழ்க்கையில்‌ எப்போதாவது சந்திக்க நேர்ந்தால்‌ 
அவளுக்கு இந்த மோதிரத்தை உன்‌ காணிக்கையாகக்‌ 
கொடுத்துவிடு. 


இந்த பரஸ்பர உதவியோடு எனக்கும்‌ உனக்குமுள்ள 
சந்திப்பு.ஏன்‌.நினைப்புக்கூட என்றென்றுமே அறுந்து 
விட்டதாகப்‌ பாவித்துக்கொள்‌.. 


ஊர்மிளா. 


இதைப்‌ படித்ததும்‌ வீரசேகரனுக்கு உலகமே 
தலைக&ழாகச்‌ சுற்றுவது போலிருந்தது. ஊர்மிளா தன்னை 
விட்டுவிட்டு ஜோஸியரைக்‌ காதலிக்க விரும்புகறாளோ 
என்ற எண்ணம்‌ அவன்‌ நெஞ்சை உறுத்தியது. 


ஜனநாதனோ, விஷமமாய்‌ வீரசேகரனை உற்று 
நோக்கி, “தம்பி! இப்போது சொல்‌! அரக்கி யார்‌? 
ஊர்மிளாவா? சிவகாமியா?” என்று கேட்டுவிட்டுச்‌ 
சிரித்தான்‌. 


இதோ சூளாமணி 


சூடையின்‌ மணி கண்மணி ஒப்பது தொல்நாள்‌ 
ஆடையினகண்‌ இருந்தது பேரடையாளம்‌! 


கம்ப ராமாயணம்‌ 


லர்த்‌ தோப்பு முழுதும்‌ சூனி௰மாகிப்‌ 
பாலைவனமாகிவிட்டது போன்ற 
உணர்ச்சியுடன்‌ வீரசேகரன்‌ 
மெளனமாக நின்று கொண்டிருந்தான்‌. 


அவனை நோக்கி ஜனநாதன்‌ விஷமமாய்ச்‌ சிரித்துக்‌ 
கொண்டே, “தம்பி, கவலைப்படாதே! காதலிப்பதற்கு இந்த 
உலகில்‌ பெண்களுக்குத்தானா பஞ்சம்‌? ஊர்மிளாவின்‌ 
காதலை நீ இழந்துவிட்டால்‌ கூடப்‌ பரவாயில்லை! அதற்குப்‌ 
பதில்‌ அவளைவிட விலைமதிப்பற்ற இந்த மோதிரத்தை 
உனக்குப்‌ பரிசு கொடுத்திருக்கிறாள்‌! “என்னைச்‌ சும்மா 
விட்டுவிடு! உனக்கு மோதிரம்‌ தருகிறேன்‌!" என்று 
ஓவ்வொருத்தியுமே சொல்லுவாளேயானால்‌, நான்‌ 
எத்தனையோ ஊர்மிளாக்களைக்‌ காதலித்துக்‌ 
கைநழுவவிடத்‌ தயாராயிருப்பேன்‌!" என்றான்‌. 


“ஜனநாதா, நீ இருதயமற்றவன்‌! உணர்ச்சி 
என்பதையே அறுத்தெறிந்துவிட்ட அறிவாளி! அதனால்‌ 
ஐடவஸ்த்துக்களின்‌ மீது தான்‌ உனக்கு அதிக மதிப்பு 
இருக்கும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ எரிச்சலோடு. 


“தம்பி! என்‌ விஷயம்‌ இருக்கட்டும்‌! உன்‌ விஷயம்‌ 
என்ன? உன்னை வேண்டாம்‌ என்கிற பெண்ணை 


120 


விப்டடிக்‌ கொண்டு போகிறது உன்னுடைய ஆண்மைக்கு 
அழகா! உன்னைப்‌ போன்ற முகக்‌ கவர்ச்சியுள்ள முட்டாள்‌ 
வாலிபன்‌ கண்ணசைத்தால்‌, எத்தனையோ அழகான 
அசட்டுப்‌ பெண்கள்‌ உன்‌ காலடியில்‌ வந்து விழுவார்கள்‌!” 


"ஊர்மிளாவின்‌ அழகை ரசித்த என்‌ கண்கள்‌ வேறு 
எந்தப்‌ பெண்ணின்‌ கண்களையும்‌ ஏறெடுத்துப்பாரா!” 


“தம்பி! அவ்வளவு நிச்சயமாகச்‌ சொல்லிவிடாதே! நீ 
பருவத்‌ துடிப்புள்ள வாலிபன்‌. உன்‌ வாழ்க்கையில்‌ 
ஊர்மிளாவைவிட எத்தனையோ அழகான பெண்களைச்‌ 
சந்திப்பாய்‌. அப்போது ஊர்மிளா என்ற ஒருத்தி உலகில்‌ 
இருந்தாள்‌ என்பதையே மறந்துவிடும்‌ நிலைக்குக்கூட வந்து 
விடுவாய்‌. ஆனாவ்‌, தம்பி! எப்போதாவது நீ ஒரு 
புதுக்காதலியைத்‌ தேடிக்‌ கொள்ள முயன்றால்‌ இந்த 
மோதிரம்‌ சேரக்கூடிய பெரிய விரவ்‌ உள்ளவளாகப்‌ பார்‌!” 


“ஊர்மிளா எனக்குக்‌ கிடைக்காத போது எனக்கு 
வேறெந்தக்‌ காதலியுமே வேண்டாம்‌! இந்த மோதிரத்தை 
வையை ஆற்றில்‌ விட்டெறிந்துவிடப்‌ போகிறேன்‌!" 


“தம்பி, அநாவசியமாக ஒரு விலைமதிப்பற்ற 
மோதிரத்தை ஏன்‌ தண்ணீருக்குள்‌ விட்டெறிகிறேன்‌ 
என்கிறாய்‌? ஆற்றுத்‌ தண்ணீருக்குள்‌ மோதிரம்‌ முழுகி 
மறைந்துவிட்டால்‌ உடனே காதலித்தவளையும்‌ மறந்துவி ட 
நீ துஷ்யந்த மகாராஜன்‌ அல்லா” 

“ஆமாம்‌! இந்த மோதிரத்தை தூற எறிந்து 
விட்டாலும்‌ ஊர்மிளாவின்‌ நினைவை என்‌ நெஞ்சைவிட்டு 
எடுத்தெறியவே முடியாது!” 


“அது மட்டுமல்ல, தம்பி! இந்த மோதிரத்தின்‌ 
மகிமைதான்‌ உனக்குத்‌ தெரியுமே? ஜோஸியர்‌ மந்திரித்துக்‌ 
கொடுத்திருக்கும்‌ மாயா மோதிரம்‌. இதை விரலில்‌ 
அணிந்திருக்கும்‌ பெண்ணுக்கு மனக்கவலையெல்லாம்‌ மாறி 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பொழியுமாமே?” 

“அழுகிற பெண்ணை நான்‌ எங்கே தேடிப்‌ பார்த்து 
இந்த மோதிரத்தைக்‌ கொடுப்பது, ஜனநாதா?" 


121 


"தம்பி! யோசித்துப்‌ பார்‌! சுந்தர காண்டத்திற்கு 
ஜீவநாடி ஒரு கணையாழிதான்‌! அசோகவனத்தில்‌ சீதாப்‌ 
பிராட்டியாரும்‌ அநுமாரும்‌ சந்தித்தபோது, கணையாழி 
கொடுத்த படலம்‌ மட்டும்‌ நடந்திராவிட்டால்‌, சுந்தர 
காண்டமே சம்பூர்ணமாக முடிந்திராது!” 


"ஜனநாதா! நீ வழக்கம்போல்‌ பரிகாசம்‌ செய்கிறாய்‌!” 
என்று சொன்ன வீரசேகரன்‌ ஏதோ சட்டென்று நினைப்பு 
வந்தவனாய்‌ “ஆம்‌! எனக்கு நினைப்பு வந்துவிட்டது. 
சளர்மிளாவைவிட. இன்னொருத்தியை நான்‌ பெரிதாக 
மதிக்க முடியுமென்றால்‌ இந்த உலகில்‌ ஒரே ஒரு 
புண்ணியவதிதான்‌ உண்டு! ஓயாமல்‌ அழுது அழுது 
கண்ணீர்‌ சிந்தும்‌ எந்தப்‌ புண்ணியவதியின்‌ முகத்தில்‌ 
ஆனந்தக்‌ கண்ணீரை நான்‌ ஒரு கணமேனும்‌ காண 
விரும்ப, றேனே, அந்தப்‌ புனிதவதிக்கே இந்த 
மோதிரத்தைப்‌ பரிசு கொடுப்பேன்‌!" என்று கூறினான்‌. 


“தம்பி! அப்படியானால்‌ நீ சிக்கிரம்‌ வா! நாம்‌ 
அசோக வனக்‌ கோட்டைக்குப்‌ போவோம்‌! உன்‌ 
வீட்டிற்குப்‌ போனால்‌ அங்கே சிவகாமி உன்னைச்‌ சும்மா 
விடமாட்டாள்‌! உன்‌: வாலை ஒட்ட நறுக்கிவிடக்‌ 
காத்திருப்பாள்‌!" என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


வீரசேகரன்‌ உத்தியோகச்‌ சின்னங்களுள்ள 
ஆடைகளை அணிந்து கொண்டு வந்ததும்‌ ஜனநாதனும்‌ 
அவனும்‌ அசோகவனக்‌ கோட்டைக்குச்‌ சென்றார்கள்‌. 
கோட்டையைச்‌ சுற்றி மதிலின்‌ வெளிப்புறம்‌ ஏகவாசகரது 
காவற்படை முன்னைவிடக்‌ கண்ணுங்‌ கருத்துமாய்‌ காவல்‌ 
புரிந்து கொண்டிருந்தது போலவே உட்புறம்‌ புதிதாய்‌ 
உலாவிக்‌ கொண்டிருக்கும்‌ அஞ்சுகோட்டை 
நாடான்வானில்‌ படையும்‌ எமகிங்கரர்களின்‌ படைபோல்‌ 
பயப்பிராந்தி ஊட்டுவனவாய்‌ இருந்தன. கோட்டையின்‌ 
உட்புறம்‌ புதிதாக இரட்டைக்காவல்முறை ஏற்பட்டதை 
யொட்டி விசேஷ அதிகாரம்‌ பெற்ற அஞ்சுகோட்டை 
நாடாள்வான்‌, அற்பனுக்கு வாழ்வு வந்தால்‌ அர்த்த 
ராத்திரியிலும்‌ குடைபிடிப்பான்‌ என்ற கதைபோல, 
அதிகாரத்திமிரோடு கொக்கரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
அவன்‌ தன்‌ படையோடு வீரசேகரனின்‌ ஆணைக்குட்பட்ட 


122 


இராணியாரின்‌ வேலைக்காரப்‌ படையினரைக்கூட ஆட்டி. 
வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. தன்னுடைய ஜன்ம 
விரோதிகளாகக்‌ கருதிய வீரசேகரனையும்‌ ஜனநாதனையும்‌ 
பழிதீர்த்துக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைக்காதா என்றும்‌ 
கறுவிக்கொண்டிருந்தான்‌.. 


கோட்டையின்‌ நடுவே உள்ள மாளிகையில்‌ தேவி 
சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ அடுக்கை நோக்கிச்‌ செல்லும்‌ 
மாடிப்படிகளிலெல்லாம்‌ அஞ்சுகோட்டை நாடாள்வானின்‌ 
ஆட்களே அதிகம்‌ தென்பட்டார்கள்‌... 

தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ கூடத்தின்‌ 
வெளிப்புறங்கூட உருவிய வாள்களுடன்‌ இராட்சகர்களைப்‌ 
போல இரு இரு காவலர்களாக மாறி மாறி உலாவிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அத்த எமகிங்கரர்கள்‌ கதவின்‌ இரும்புக்‌ 
கம்பிகளின்‌ வழியே தேவியின்‌ ஒவ்வொரு அசைவையும்‌ 
கூர்த்து கவனித்துக்‌ கொண்டே இருந்தனர்‌. 


அஞ்சு கோட்டை நாடாள்வானை தோக்கி 
வீரசேகரன்‌, “நாடாள்வா! இன்று ஏன்‌ வழக்கத்தைவிட 
அதிகமான காவல்‌? ஏகவாசகர்‌ ஏதோ உனக்குக்‌ கொஞ்சம்‌ 
அதிகாரம்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்பதற்காக இப்படி ஏன்‌ 
அநாவசியமாகக்‌ கெடுபிடி செய்கிறாய்‌?” என்று கேட்டான்‌. 

“இன்று அதிகாலையில்‌ என்ன நடந்தது என்று 
உனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌ இப்படி அலட்சியமாகக்‌ கேள்வி 
கேட்கமாட்டாய்‌!” என்றான்‌ அஞ்சு கோட்டையான்‌ 
ஏளனமாக. 


“அப்படி என்ன தலையோகிற காரியம்‌ 
நடந்துவிட்டது!" 

“இன்று அதிகாலையில்‌ தேவிக்குப்‌ பாலும்‌ பழமும்‌ 
கொண்டுவரப்‌ புதிதாக ஒரு வேலைக்காரி வந்தாள்‌. தட்டு 
நிறைய எதற்காகப்‌ பழங்கள்‌ என்று நான்‌ சோதித்துப்‌ 
பார்த்தேன்‌. அதில்‌ ஒர்‌ ஓலைத்‌ துணுக்கு இருந்தது. 
வீரபாண்டியன்தான்‌ ரகசியமாக அந்த வேலைக்காரி 
மூலம்‌ தேவியின்‌ சிறைக்கு ஓலை அனுப்பியிருக்கிறான்‌ 
என்று நான்‌ ஊகித்துக்‌ கொண்டுவிட்டேன்‌!" 


123 


“ஓலையில்‌ என்ன எழுதியிருந்தது?” 


“சிதையைச்‌ சிறை மீட்கும்‌ படலம்‌.பிலத்துவாரம்‌ 
என்று எழுதியிருந்தது. ஆனால்‌ அதன்‌ உள்ளர்த்தத்தை 
எந்த முட்டாளுங்கூடப்‌ புரிந்து கொள்வானே?" என்றான்‌ 
அஞ்சு கோட்டையான்‌ மமதையாக. 


“ஆனால்‌ நீ அதைப்‌ புரிந்து கொண்ட விதந்தான்‌ 
ஆச்சரியம்‌!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“ஒருவேளை உண்மையிலேயே அந்த ஓலை நறுக்கு 
யாராவது கம்பராமாயணப்‌ பிரசங்கியின்‌ வீட்டிலிருந்து 
தவறி வந்த பிரசங்கக்‌ குறிப்போலை நறுக்காய்‌ 
இருக்கலாம்‌!" என்றான்‌ வீரசேகரன்‌... 


“உன்னைப்போலத்தான்‌ அவளும்‌ சொன்னாள்‌. 
ஆனால்‌ அதை எந்த முட்டாள்‌ நம்புவான்‌? அவளைப்‌ 
பிடித்து விசாரித்ததில்‌ தன்னுடைய தந்தை ஒரு கம்ப 
ராமாயணப்‌ பிரசங்கி என்று சாதித்தாளேயொழிய வேறு 
ஒரு விலரமும்‌ சொல்ல மறுத்துவிட்டாள்‌. ஆனால்‌ 
தாங்களா விடுவோம்‌? அவளைப்‌ பிடித்துக்‌ கொன்று 
அவளுடைய பிரேதத்தை ஊரின்‌ நடு வீதியில்‌ தொங்க 
விட்டிருக்கிறோம்‌!” 


“கொன்று விட்டீர்களா? மருண்டவன்‌ கண்ணுக்கு 
இருண்டதெல்லாம்‌ பேயாகத்‌ தென்பட்டுவிடக்‌ கூடாது!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“ஊர்‌ பேர்‌ தெரியாத அந்தப்‌ பெண்ணுக்காகப்‌ 
பரிதாபப்படுவதைப்‌ பார்த்தால்‌ உன்பேரில்‌ எனக்குச்‌ 
சந்தேகம்‌ தட்டுகிறதே!” என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌. 


“இன்னொரு முறை என்னைச்‌ சந்தேகப்படுவதாகச்‌ 
சொன்னால்‌ உன்‌ நாக்கை அறுத்துவிடுவேன்‌!" என்று 
சொன்ன வீரசேகரன்‌ தன்‌ பின்னால்‌ வரும்‌ 
அஞ்சுகோட்டையானைப்‌ பிடித்து நிறுத்தி, “எங்கள்‌ 
பின்னால்‌ நீயும்‌ எங்கே வருகிறாய்‌? நாங்கள்‌ தேவியைச்‌ 
சத்திக்கச்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ நுழையப்‌ போகிறோம்‌. 
சோழ நாட்டிலிருந்து எங்கள்‌ இராணியாரின்‌ உத்திரவு 


124 


பெற்று வந்தாலொழிய நீ என்‌ அனுமதியின்றி தேவியின்‌ 
கூடத்திற்குள்‌ நுழையக்‌ கூடாது?” 


“அறைக்குள்‌ காலடியெடுத்து வைப்பதற்குத்தானே 
உன்‌ அநுமதி வேண்டும்‌? அறைக்கு வெளியே நான்‌ 
காவல்‌ புரிந்தால்‌ என்னை எவன்‌ கேட்க முடியும்‌?” 
என்றான்‌ அந்த அஞ்சு கோட்டையான்‌. 


ஜனநாதனும்‌, வீரசேகரனும்‌ சிறைக்குள்‌ 
நுழைந்தபோது தேவி கண்ணீர்‌ சொரியும்‌ விழிகளுடன்‌ 
வீரசேகரனை ஏறிட்டுப்‌ பார்த்து விட்டு மறுபடி, தன்‌ 
மடியில்‌ படுத்திருக்கும்‌ ஐந்து லயதுக்‌ குமாரனை 
தழுவிக்கொண்டு விம்மினாள்‌. 


“பாலகன்‌ அருகிலிருப்பதே தேவிக்கு பெருந்துயரமாக 
இருக்கலாம்‌. பாலகனை அப்புறப்படுத்திவிட்டால்‌ தேவியின்‌ 
கண்ணீர்‌ நின்றுவிடும்‌!” என்று ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 


“அதோடு என்‌ உயிரின்‌ ஊசலாட்டமும்‌ 
நின்றுவிடும்‌!” என்று கூறிய தேவி, வீரசேகரனை நோக்கி, 
இப்போது நாங்கள்‌ இருவரும்‌ ஒன்றாக ஒரே சமயத்தில்‌ 
உயிர்‌ விட வேண்டுமென்பதுதான்‌ எங்கள்‌ பிரார்த்தனை! 
என்‌ கணவர்‌ எங்களைச்‌ சிறை மீட்பார்‌ என்ற 
நம்பிக்கையெல்லாம்‌ எனக்கு மாய்ந்து போய்விட்டது!” 
என்றாள்‌. 


அவளை நோக்கி வீரசேகரன்‌ கண்கலங்க, “தேவி, 
மாபெரும்‌ துன்பத்தையும்‌ தாங்கிக்கொள்ளும்படியான 
இருதயம்‌ பெறவேண்டும்‌ "துன்பத்தைக்‌ கண்டு சிரி" என்று 
நம்‌ வள்ளுவர்‌ கூறும்‌ மனப்பான்மைப்‌ பெற்றுவிட்டால்‌ 
தமக்கு வாழ்வின்‌ எந்த நிலையிலும்‌ கலலையென்பதே 
இல்லை! தேவி உங்களுக்காவது உங்களைச்‌ சிறை மீட்க 
முூயலக்கூடிய கணவரின்‌ காதல்‌ கிடைத்திருக்கிறது. 
எனக்கோ.... என்‌ வாழ்வின்‌ ஜீவனாகக்‌ கருதிய ஒரு 
பெண்‌ என்‌ காதலைப்‌ புறக்கணித்து விட்டாள்‌. உங்களை 
விட இன்று நானே அதிகத்‌ துர்ப்பாக்கியவனாயிருந்தும்‌ 
கண்ணீர்‌ விடாமல்‌ கடமையைச்‌ செலுத்திக்கொண்டுதான்‌ 
வருகிறேன்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


125 


“வீரசேகரா! உனக்காவது அநுதாபம்‌ கேட்கக்கூடிய 
நண்பர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இந்த உலகிவ்‌ 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ நான்‌ அநாதை!" என்று கூறிய 
தேவி 'ஓவென்று விம்மி அழுதாள்‌. 


“இல்வை, தேவி! உங்களை முன்பின்‌ 
பார்த்தறியாதவர்கள்‌ கூட உங்கள்மீது அநுதாபங்‌ 
கொள்ளக்கூடிய புண்ணியவதி நீங்கள்‌ உதாரணமாக, 
உங்களை முன்பின்‌ தெரியாத ஒரு ஜோஸியர்‌ உங்கள்‌ 
பரிதாப வரலாற்றைக்‌ கேட்டதும்‌ தம்மையறியாமவேயே 
அநுதாபங்கொண்டார்‌. என்‌ மூலம்‌ உங்களுக்கு ஓர்‌ 
ஆசீர்வாதமும்‌ சொவ்லியனுப்பியிருக்கிறார்‌. அதை 
உங்களிடம்‌ சொல்லிப்‌ போகவே நான்‌ வந்தேன்‌!” 


“ஆசீர்வாதமா? எனக்கா?" என்று கேட்ட தேவி 
அலட்சியமாக வேறுபுறம்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டாள்‌. 


“ஆமாம்‌ தேவி! உங்களுக்குத்தான்‌! சாதாரண 
ஆசிர்வாதமல்ல! கேளுங்கள்‌. ஆண்டவனை நம்பியவர்‌ 
கைவிடப்படுவதில்லை!.. கடல்தாண்டிச்‌ சதையை சிறை 
மீட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும்‌ பூமியைத்‌ தோண்டி. 
சிஷ்ட பரிபாலனம்‌ செய்த திருமாலும்‌ பொய்யல்ல! என்ற 
ஆசீர்வாதத்தை உங்களிடம்‌ சொல்வச்‌ சொன்னார்‌! அந்த 
ஆசீர்வாதம்‌ நிறைவேறும்‌ என்று நான்‌ நம்பவில்வை; 
அதை நிறைவேறவும்‌ விடமாட்டேன்‌. ஆனாலும்‌ முன்‌ 
பின்‌ தெரியாத யாரோ ஒரு ஜோஸ்யரின்‌ அன்புள்ளத்தை 
அறிலது உங்களுக்கு இதமாயிருக்கும்‌ என்பதற்காகவே இந்த 
ஆசூர்வாதத்தை உங்களிடத்தில்‌ சொல்ல வந்தேன்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“என்‌ மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜீலனும்‌ இந்த 
அவனியில்‌ உண்டா?” என்று கேட்ட தேவி, கண்களில்‌ 
நீர்‌ மல்க, “அரண்மனையிலே வாழ்கிற மகாராணியாக 
நான்‌ இருந்தால்‌ அந்த ஜோஸியர்‌ ஏதாவது பரிசு 
எதிர்பார்த்திருக்கவாம்‌! ஆனால்‌ சிறையிவே வாடுகிறவள்‌ 
சம்பிரதாயப்படி அவருக்கு என்ன பரிசு கொடுக்க 
முடியும்‌?” என்று சொல்லிவிட்டு அந்த ஜோஸியர்‌ 


126 


வீரபாண்டி௰ல் தான்‌ என்பதை யுகிக்க முடியாதவளாய்‌ 
வேறுபுறம்‌ முகத்தை அலட்சியமாய்த்‌ திருப்பிக்‌ 
கொண்டாள்‌. 


தேவியின்‌ போக்கை. கூர்மையாக கவனித்த 
ஐனநாதன்‌ சட்டென்று சிரித்துக்‌ கொண்டே, “தேவி! 
வீரசேகரன்‌ தனக்கு உபயோகப்படாத ஒரு மோதிரத்தை 
உங்களிடம்‌ பரிசாகத்‌ தள்ளிவிட வந்திருக்கிறான்‌. அது 
அத்த ஜோஸியரால்‌ மங்கையருக்கென்றே மந்திரிக்கப்பட்ட 
மகா மாய மோதிரமாம்‌ அதைக்‌ கண்ணாற்‌ கண்டதுமே 
மனக்கவலைகளையெல்லாம்‌ மாற்றிவிடக்கூடிய மகிமைப்‌ 
பெற்ற கணையாஜியாம்‌!” என்றான்‌. 


வீரசேகரனிடமிருந்து அந்த நீலக்கல்‌ மோதிரத்தைப்‌ 
பரிசாகத்‌ தேவி வாங்கிக்‌ கொண்டதுமே, அவளுடைய 
முகம்‌ ஆனந்தத்தால்‌ மலர்ந்தது. அது, அவளுடைய 
திருமண இரலன்று கணையாழி மாற்றிக்‌ கொண்டபோது 
வீரபாண்டியனிடம்‌ தேவி கொடுத்த மோதிரம்‌. அதனால்‌ 
அம்மோதிரத்தின்‌ உள்ளர்த்தத்தைப்‌ புரிந்து கொண்ட 
தேவிக்கு ஆனந்த அதிர்ச்சியால்‌ தேகமெல்லாம்‌ 
புல்லரித்தது. ஆனால்‌ வீரசேகரனோ, தன்னுடைய 
அன்புப்‌ பரிசைக்‌ கண்டு தேவி சந்தோஷப்படுவதாகக்‌ 
காட்டிக்‌ கொள்ளவேண்டுமென்ற கண்ணிய 
உணர்ச்சியினாலேயே அவ்வாறு முகமலர்ச்சியுடன்‌ 
காணப்படுகிறாள்‌ என்று நினைத்தான்‌. 


தேவி ஆவலோடு பரபரப்புடன்‌, இவ்லளவு 
“விலைமதிப்பற்ற மோதிரத்தை நீ எங்கே வாங்கினாய்‌?" 
என்று கேட்டாள்‌... 


"தான்‌ வாங்கவில்லை! ஊர்மிளா என்னிடம்‌ 
கொடுத்தாள்‌! அவளுடைய அன்பை இழந்து விடுவதற்கு 
ஈடாக இந்த மோதிரத்தை வைத்துக்‌ கொள்ளும்படி 
கூறினாள்‌. ஆனால்‌ அவளுடைய அஸ்புக்கு ஈடாக எதையும்‌ 
கருதவோ வைத்துக்‌ கொள்ளவோ நான்‌ விரும்பவில்லை. 
அதனால்‌ உங்களுக்கு இதைப்‌ பரிசு கொடுத்து விட்டேன்‌. 
அம்மன்‌ சந்நிதாதைதிலே உன்னதமான பொருள்களைக்‌ 
காணிக்கை செலுத்தி விடுவது போல?” என்றால்‌ துயரம்‌ 


127 


கம்மிய குரலில்‌ வீரசேகரன்‌ அப்போது ஜனநாதன்‌ 
சிரித்துக்‌ கொண்டே, “பாண்டிமா தேவி! எங்கள்‌ சோழிய 
வீரனான வீரசேகரனின்‌ தாராளப்‌ புத்தியைப்‌ 
பிரமாதமாக நினைத்து விடாதீர்கள்‌. இது ஜோஸியரால்‌ 
மந்திரிக்கப்பட்ட மாயமோதிரம்‌. மனக்கவலையுள்ள 
பெண்கள்‌ தான்‌ விரலில்‌ அணிய முடியுமாம்‌. 
மனக்கவலையுள்ள வேறு பெண்களை வீரசேகரனுக்குத்‌ 
தெரியாததால்‌ தான்‌ உங்களுக்குத்‌ தானம்‌ 
கொடுத்துவிட்டான்‌" என்று கூறினான்‌. 


தேவி தன்‌ தலையில்‌ அணிந்திருந்த சளாமணியைக்‌ 
கழட்டி வீரசேகரனிடம்‌ கொடுத்து, “நிர்க்கதியான 
நிலையில்‌ என்னை ஆசீர்வதித்த ஜோஸியருக்கு எங்கள்‌ 
ராஜகுரு தர்மப்படி ஏதாவது நான்‌ பரிசு கொடுக்க 
வேண்டும்‌! அந்த ஜோஸியரை நீ மறுபடி சந்தித்தால்‌ 
இந்தச்‌ சிறையில்‌ நான்‌ பரிசு கொடுப்பதற்கு என்‌ 
உயிரையும்‌ இந்தச்‌ சூளாமணியையும்‌ தவிர 
வேறெதுவுமில்லை என்று சொல்லி அவரிடம்‌ இந்தச்‌ 
சூளாமணியைக்கொடு!" என்றாள்‌. 


"தேவி நாங்கள்‌ நெட்டூர்‌ கோட்னடயிலிருந்து 
துறவினிபோல்‌ புறப்படும்போது அந்தச்‌ சூளாமணி 
உங்களிடமில்லையே? இது எப்படி இங்கே வந்தது?” என்று 
வீரசேகரன்‌ சந்தேகத்தோடு கேட்டான்‌. 


“இது என்‌ பிராணதாதர்‌ மணநாள்‌ இரவன்று 
தந்தது. என்‌ பிராணனைப்போல இதைப்‌ பாதுகாப்பதாகக்‌ 
கூறினேன்‌! புறப்படும்போது இதை என்‌ 
புடவைத்தலைப்பில்‌ பத்திரமாக முடிந்து வைத்திருந்தேன்‌!" 
என்றான்‌ தேவி. அந்த விலைமதிப்பற்ற சனாமணியை 
வீரசேகரன்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. 


தேவி அவனை நோக்கிக்‌ கண்ணீருடன்‌, “இன்னும்‌ 
ஒரு திங்களுக்குள்‌ என்‌ கணவரின்‌ திருமுகத்தை 
காணாவிடின்‌ என்‌ உயிர்‌ பிரிந்துவிடும்‌! என்னைப்‌ 
போன்ற துர்பாக்கியவதியின்‌ எதிர்காலம்‌ எப்படியிருக்கும்‌ 
என்று அத்த ஜோஸியரிடம்‌ கேள்‌. என்‌ நம்பிக்கைப்படி 
என்‌ நாதர்‌ வந்து என்னைச்‌ சிறை மீட்பாரா, எப்போது 


128 


மீட்பார்‌ என்னை அவரிடம்‌ ஜோஸியபலன்‌ கணிக்கும்படி 
நான்‌ கேட்டதாகவும்‌ சொல்‌!" என்றாள்‌: 


“தேவி அவர்‌ உண்மையான ஜோஸ்யராயிருந்தால்‌ 
உங்களோடு உங்கள்‌ தாதர்‌ வீரபாண்டியச்‌ 
சக்கரவர்த்திகளும்‌ சிறைப்படுவார்‌ என்றுதான்‌ எதிர்கால 
ஜோஸியம்‌ கூறுவார்‌! ஆனால்‌ அவர்‌ என்ன கூறினாலும்‌ 
உங்களிடம்‌ வந்து சொல்கிறேன்‌. அவ்வாறு சொல்வதில்‌ 
என்‌ கடமைக்கு குந்தகமொன்றும்‌ நேர்ந்து விடாது!” 


அசோகவனக்‌ கோட்டையை விட்டுச்‌ தளாமணியுடன்‌ 
வீரசேகரன்‌ வெளியே வந்த போது ஜனநாதன்‌ அவனை 
நோக்கிக்‌ “கலகலவென்று விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌. 


“ஜனநாதா! நீ ஏன்‌ அநாவசியமாய்ச்‌ சிரிக்கிறாய்‌?” 


“தம்பி! ஜனநாதனின்‌ அசைவில்‌ ஒர்‌ அணுகூட 
அநாவசியமாய்‌ இராது” 


“பின்னே நீ சிரிப்பதன்‌ உள்‌ அர்த்தம்‌?” 


“தம்பி! அதுமாரே! சூளாமணி பத்திரம்‌! அது 
உரியவரிடம்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌. ஜோஸியரைச்‌ 
சந்திக்கும்‌ சாக்கில்‌ ஊர்மிளாவை மறுபடி நீ சந்திக்கலாம்‌. 
அருமை நண்பன்‌ தன்‌ ஆருயிர்க்‌ காதலியைச்‌ சந்திக்க 
வேண்டுமே என்பதற்காகத்தான்‌ தேவியின்‌ தலையிலிருந்து 
சூளாமணியைக்‌ கழற்றிவிட இந்த வேலை செய்தேன்‌!” என்று 
சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


129 


பொய்‌ மான்‌ 


“மிதித்தது, மெல்வ மெல்ல 
வெறித்தது, வெருவிமீதிவ்‌ 
குதித்தது... 


கம்ப ராமாயணம்‌ 


லையாளத்து ஜோஸியரிடம்‌ தேவியின்‌ 
தனாமணியை வீரசேகரன்‌ கொடுத்த 
போது அருகில்‌ நின்ற ஊர்மிளாவின்‌ 
மெல்லிய தேகம்‌ “வெடவெட“வென்று 
நடுங்கியது. ஜோஸியர்‌ வேஷத்தில்‌ மறைந்திருக்கும்‌ 
வீரபாண்டியர்‌ அந்தச்‌ சூளாமணியைக்‌ கண்டதும்‌ 
வீரசேகரனுக்குச்‌ சந்தேகம்‌ எழும்படியாகத்‌ தம்‌ 
உணர்ச்சிகளைக்‌ காட்டிக்‌ கொண்டு விடுவாரோ என்று 
நினைத்துத்தான்‌ ஊர்மிளா நடுங்கி மான்போல்‌ மிரண்டு 
நின்றாள்‌. 

ஜோஸியர்‌ தம்‌ கண்களில்‌ நீர்‌ கசிந்துருக, “தேவியைச்‌ 
சந்தித்தாயா? அவள்‌ எப்படியிருக்கிறாள்‌? கண்டாயா 
அவளை?” என்றார்‌ ஆவலுடன்‌. 


“நற்பெருத்‌ தவத்தளாய நங்கையைக்‌ கண்டேன்‌ 
அல்லேன்‌! இப்பிறப்பு என்பது ஒன்றும்‌, இரும்பொறை 
என்பது ஒன்றும்‌, கற்பு எனும்‌ பெயரது ஒன்றும்‌ களிநடம்‌ 
புரியக்‌ கண்டேன்‌!” என்று வீரசேகரன்‌ புன்முறுவலுடன்‌ 
ஜோஸியரின்‌ கையிலிருந்த கம்பராமாயண ஏட்டுச்‌ 
சுவடியை உற்றுப்‌ பார்த்துக்கொண்டே வேடிக்கையாகச்‌ 


வீ.ம. [1-9 


130 


சொன்னான்‌. அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளாவிற்கு 
என்னவோ நெஞ்சு “திக்திக்‌ கென்று அடித்துக்‌ கொண்டது. 
"இந்த அற்ப ஜோஸியனின்‌ ஆசீர்வாதத்தையெல்லாம்‌ 
தேவியிடம்‌ சொன்னாயா? அந்தப்‌ புண்ணியவதி என்ன 
சொன்னாள்‌?! என்று ஆவலோடு கேட்டார்‌. 
சுந்தரஜோஸியர்‌. 


சிறையில்‌ நடந்தனவற்றையெல்லாம்‌ வீரசேகரன்‌ 
லர்ணிக்கலானான்‌. எதையாவது பேசிக்கொண்டே 
வெகுநேரம்‌ ஊர்மிளாவின்‌ அருகில்‌ நிற்பதிலே அவனுக்கு 
இனம்‌ புரியாத ஓர்‌ ஆனந்தம்‌! 


"ஜோஸிய்ரே! உமக்கு இந்த சூளாமணியைத்‌ தேவி 
பரிசு கொடுப்பதற்காக என்‌ உயிர்‌ போன்ற ஒரு 
கணையாழியைத்‌ தேவிக்குக்‌ காணிக்கை செலுத்த 
நேர்ந்தது!!! என்று வீரசேகரன்‌ வருத்தத்தோடு 
கடைக்கண்ணால்‌ ஊர்மிளாவைப்‌ பார்த்தான்‌: 
அவளுக்கோ உதட்டோரங்களில்‌ சிரிப்புத்தான்‌ பொங்கி 
நின்றது. தேவியின்‌ பிராணநாதரே சிறைமீட்க 
முயல்கிறார்‌ என்பதை தேவிக்கு சூசகமாக உணர்த்த 
வீரபாண்டியனின்‌ கணையாழியை எப்படியும்‌ 
தந்திரமாகத்‌ தேவியிடம்‌ சேர்ப்பிப்பதாக ஊர்மிளா 
அக்கணையாழியை வாங்கி வைத்திருந்தாள்‌. தேவியை 
வீரசேகரன்‌ சிறை வைத்திருந்தாலும்‌ அவள்மீது அவனுக்கு 
உள்ளூர மதிப்புண்டு என்பது ஊர்மிளாவிற்குத்‌ தெரியும்‌. 
அவனது நெஞ்சை முறிப்பது போல்‌ தந்திரமான 
வாசகங்களுடன்‌ ஓர்‌ ஓலை எழுதி, தன்னுடைய பரிசாக 
அந்த மாயமந்திரக்‌ கணையாழியை லேறொரு 
பெண்ணிற்குக்‌ கொடுக்கும்படி அவனுக்குக்‌ குறிப்பிட்டாள்‌ 
அதைத்‌ தேவியிடந்தான்‌ கொடுப்பான்‌. அல்லது 
தன்னிடமே திருப்பித்தர முயல்வான்‌ என்று 
ஊர்மிளாவிற்குத்‌ தெரியும்‌! 


ஜோசியரின்‌ இருதயத்திலோ. வெளியே இருட்டிக்‌ 
கொண்டு வரும்‌ இரவைப்போல்‌ துயரக்‌ கருமை படர்ந்தது: 
கம்பீரமான கண்டத்‌ தொனியும்‌ ஒலி குன்றி கட்டுக்‌ 
கலகலத்தது. g 


131 


“என்ன! தேவி ஒரு திங்களுக்குள்‌ தன்‌ 
பிராணநாதரின்‌ முகதரிசனம்‌ காணாவிடில்‌ தன்‌ உயிர்‌ 
பிரிந்து விடுமென்று சொன்னானா?” என்று கேட்ட 
ஜோசியர்‌. நிற்க முடியாமல்‌ அருகில்‌ கிடந்த ஊர்மிளாவின்‌ 
பஞ்சணையில்‌ அப்படியே அயர்ந்து உட்கார்ந்து விட்டார்‌. 
வீரசேகரன்‌ முகத்தைச்‌ சுளித்தான்‌. 


“அது மட்டுமல்ல, ஜோசியரே! தேவியின்‌ 
பிராணநாதர்‌ எப்போது எப்படித்‌ தன்னைச்‌ சிறை 
மீட்பார்‌ என்றும்‌ உம்மிடம்‌ ஜோசியம்‌ கேட்டுவரச்‌ 
சொன்னாள்‌. நீர்‌ உத்தமமான ஜோசியராயிருந்தால்‌ அதை 
நானும்‌ தெரிந்துகொள்ள ஆசைப்படுகிறேன்‌. ஏனெனில்‌ 
வீரபாண்டியன்‌ தன்‌ தேவியைச்‌ சிறை மீட்க தந்திரமாக 
அசோகவனக்‌ கோட்டைக்கு வரும்‌ நேரம்‌ தெரிந்தால்‌ 
அவனை அந்தச்‌ சிறைக்குள்ளேயே சுலபமாக அடைத்து 
விடலாம்‌!” என்று சிரித்தான்‌ வீரசேகரன்‌. 


ஊர்மிளாவிற்கு மெய்சிலிர்த்தது. அதைப்‌ 
பொருட்படுத்தாதவராய்‌ ஜோசியர்‌ ஒரு பெருமூச்சுடன்‌ 
வீரசேகரனை நோக்கி, “தேவியின்‌ கைரேகையை நேரில்‌ 
பாராமல்‌ எப்படி ஜோசிய பலன்‌ கூற முடியும்‌?” என்றார்‌. 


அவரைக்‌ கூர்ந்து நோக்கிய ஊர்மிளா தன்‌ 
உதடுகளில்‌ சாகசச்‌ சிரிப்பை வரலழைத்துக்‌ கொண்டு 
வீரசேகரனைப்‌ பார்த்து, “ரேகை பார்ப்பதற்காக 
ஜோஸியரைத்‌ தேவியிடம்‌ அழைத்துச்‌ சென்றால்‌ நானும்‌ 
வருகிறேன்‌! தேவியைப்‌ போல அழகுள்ளலர்கள்‌ உலகத்தில்‌ 
எவளும்‌ இல்லை என்கிறார்களே, அப்படியென்ன 
அழகென்று ஒருமுறை பார்த்து வருகிறேன்‌!” என்றாள்‌ 
ஆவல்‌ ததும்பும்‌ குரலில்‌. 


“அது அவ்வளவு சுலபமானதல்ல! தேவியின்‌ 
்றைக்கூடத்தினுள்ளும்‌ அசோகவனக்‌ கோட்டையின்‌ 
உட்புறமுந்தான்‌ என்‌ அதிகாரம்‌ செல்லுமே தவிர, 
வெளிப்புறமுள்ள எங்கள்‌ ஏகவாசகரின்‌ அநுமதி ஓலை 
வில்வாமல்‌ யாரும்‌ உள்ளே நுழைய முடியாது. வேடிக்கை 
பார்ப்பதற்காக விசேஷ அநுமதி வேண்டுமென்று 


132 


கேட்டால்‌ என்னை எல்லோரும்‌ பரிகசிப்பார்கள்‌!" ! 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


ஊர்மிளாவின்‌ ஆவல்‌ நிறைந்த முகம்‌ “சுரீ"ரென்று 
வாடியது. அந்த முகத்திலே மலர்ச்சியைக்‌ காண விரும்பிய 
வீரசேகரன்‌ ஊர்மிளாவிற்குத்‌ தேவி தரிசனம்‌ கிடைக்க 
ஜனநாதனிடம்‌ ஒரு உபாயம்‌ கேட்கலாமா என்று 
சிந்திக்கலானான்‌. 


“இதென்ன அக்கிரமம்‌? அரசியல்‌ காரணமாக ஒரு 
மாதரசியை எத்தனை காலந்தான்‌ சிறையிலடைத்து 
வைத்துத்‌ துன்புறுத்துவீர்கள்‌? அதுவும்‌ அரசியலையே 
தன்‌ கற்பால்‌ சுட்டெரித்த கண்ணகியின்‌ சரித்திரம்‌ நடந்த 
பாண்டிய நாட்டிலே?” என்று ஊர்மிளா சீறினாள்‌. 


“இது எல்லோருக்கும்‌ நியாயமாக ஏற்படக்கூடிய 
ஆத்திரந்தான்‌. நான்‌ உத்தமனாயிருந்தால்‌ தேவியைச்‌ 
சிறையிலிருந்து விட்டு விடலாமே என்று கூடத்தோன்றும்‌? 
அதனால்‌ என்‌ தேசிய இலட்சியம்‌ சிதைந்து விடும்‌ என்பது 
மட்டுமல்ல, நான்‌ அறிந்தோ அறியாமலோ தேவி 
எப்பொழுது சிறையிலிருந்து தப்புகிறாளோ அதே கணம்‌ 
எனக்குச்‌ சிரச்சேதம்‌ செய்யும்படி தண்டனை விதித்து 
விடுவார்‌ எங்கள்‌ குலோத்துங்கச்‌ சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌, துயரம்‌ கவிந்த குரலில்‌. 

“பாண்டிய நாட்டுப்‌ பெண்குலம்‌ பதைக்கிறது. உலகமும்‌ 
பரிகசிக்கும்‌ என்று உங்கள்‌ சக்கரவர்த்திகளுக்கு நீங்கள்‌ ஓலை 
அனுப்பக்கூடாதா!” என்று கேட்டாள்‌ ஊர்மிளா. 

“நானே நேரில்‌ சென்று வாதாடியிருப்பேன்‌. எங்கள்‌ 
சக்கரவர்த்திகளை ஒரு இராவணன்‌ என்று எங்கள்‌ 
ஜனநாதன்‌ சித்தரித்திருக்காவிட்டால்‌!" 

“என்ன?” என்று ஊர்மிளாவும்‌ சுந்தர ஜோஸியரும்‌ 
ஏககாலத்தில்‌ திடுக்கிட்டு கேட்டார்கள்‌. 

வீரசேகரன்‌ “கலகல”லென்று சிரித்தான்‌. ஆனால்‌ 
அந்தச்‌ சிரிப்பிலே விஷமம்‌ இல்லை; வெகுளித்தனமும்‌ 
துயரமுந்தான்‌ தொனித்தது. 


133 


“எங்கள்‌ சக்கரவர்த்திகளை இராவணனாகவும்‌, 
சிறையிலுள்ள தேவியைச்‌ சதையாகவும்‌, வீ ரபாண்டியனை 
ஸ்ரீராமச்சத்திரனாகவும்‌ உருவகப்படுத்திப்‌ பல 
அந்தரங்கமான விஷயங்களை விளக்கினான்‌ ஜனநாதன்‌. 
தேவியை எங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ அடைவதற்காகவே 
நாங்கள்‌ படையெடுத்து வந்து இந்த மதுரையைக்‌ கைப்பற்றி 
தேவியைச்‌ சிறைப்‌ பிடித்தோமாம்‌. ஆனால்‌ உடனே 
சக்கரவர்த்திகளின்‌ அந்தப்புரத்துக்குத்‌ தேவியை அனுப்பி 
விடாமலிருக்க நானும்‌ ஜனநாதனும்‌ சேர்ந்து ஒரு தந்திரம்‌ 
செய்து தேவியை இந்த மதுரைக்‌ கோட்டைக்குள்ளேயே 
அடைத்து வைத்திருக்கிறோம்‌!” என்று வீரசேகரன்‌ அது 
சம்பந்தமான பல விவரங்களையும்‌ விவரிக்கலானான்‌. 


சுந்தர ஜோஸியரும்‌ ஊர்மிளாவும்‌ பிரமை 
பிடித்தவர்கள்‌ போலிருந்தார்கள்‌. 


ஆனால்‌ வீரசேகரன்‌ கதை சொல்லுகிற 
சுவாரசியத்தில்‌ மூழ்கியவனாய்‌, “தேவியை நான்‌ சிறை 
பிடித்து அசோகவனக்‌ கோட்டையில்‌ பத்திரமாகப்‌ 
பாதுகாத்து வருகிறேனே தவிர, என்‌ உடலில்‌ உயிரின்‌ 
கடைசித்துளி இருக்கும்‌ வரை தேவியின்‌ கற்பைப்‌ 
பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன்‌ 
தேவைப்பட்டால்‌ ஒரு துளி விஷம்‌ கேட்பதைத்‌ தவிர 
வேறெந்தவித உதவியும்‌ என்னிடம்‌ எதிர்பார்ப்பதில்லையென 
தேவி சொன்னாள்‌. கம்ப ராமாயணத்தில்‌ அசோகவனச்‌ 
ரீதையின்‌ கற்பை இராவணனிடமிருந்து ஒரு சாபம்‌ 
காப்பாற்றியது. இப்போது அசோகவனக்‌ கோட்டையிலுள்ள 
தேவியின்‌ கற்பை என்னுடைய சபதம்‌ காப்பாற்றும்‌!” 
என்று தேவியின்‌ கற்பின்‌ சிறப்பைப்‌ பற்றி பெருமையுடன்‌ 
பல விஷயங்களைக்‌ கூறினான்‌. அதைக்‌ கேட்கக்‌ கேட்க 
ஊர்மிளாவின்‌ நெஞ்சு துணுக்குற்தது- அவளுடைய 
கருவி ழிகளிலே அருவருப்பான ஒரு பீதியும்‌, உடலெங்கும்‌ 
ஒரு நடுக்கமும்‌ உண்டாயிற்று. இன்னொரு புறமோ 
அவளுடைய சிவந்த உதடுகள்‌ ஆத்திரத்தால்‌ துடித்தன. 


“உங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ தலை நகரை விட்டு 
தேவியைச்‌ சந்திப்பதற்காக இங்கே அசோகவனக்‌ 


194 


கோட்டைக்கு வந்தால்‌ என்ன செய்வீர்கள்‌? அரசர்க்கரசரிஸ்‌ 
அதிகாரத்தின்முன்‌ ஒரு சாதாரணப்போர்‌ வீரனால்‌ என்ன 
செய்ய முடியும்‌? அந்த அபலை என்னாவான்‌?" 


“அவ்லளவு பகிரங்கமாக உலகம்‌ பரிகசிக்கும்படி 
எங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ வருவார்‌ என்று எனக்குத்‌ 
தோன்றவில்லை. ஒருலேளை எங்கள்‌ அதிகாரிகளில்‌ 
ஒருவரின்‌ உதவியின்‌ மூலம்‌ தத்திரமாகவும்‌, 
இரகசியமாகவும்‌ எங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ சிறைக்குள்‌ 
நுழைய முயலலாம்‌. வீரபாண்டியன்‌ செய்யும்‌ சிறைமீட்சி 
முயற்சியிவிருந்து தேவியைப்‌ பாதுகாப்பதைவிட 
அலளுடைய கற்பை எங்கள்‌ சக்கரவர்த்திகளிடமிருந்து 
பாதுகாப்பதுதான்‌ எனக்கு ஒரு பெரிய பிரச்னை 
ஆகிவிட்டது. ஏனெனில்‌ அந்த விஷயத்தில்‌ என்‌ ஆருயிர்‌ 
நண்பன்‌ ஜனநாதனைக்கூட என்னால்‌ நம்பமுடியவில்லை!” 


"அவ்வாறு உங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ சிறைக்குள்‌ 
நுழைந்தால்‌ என்ன செய்வீர்கள்‌? தேவியின்‌ கற்பைப்‌ 
பாதுகாப்பதாகக்‌ கூறிய சத்தியம்‌ என்னவாகும்‌?” என்று 
ஊர்மிளா பரபரப்புடன்‌ கேட்டாள்‌. 


“அரசர்‌ சிறைக்குள்‌ நுழைகிறார்‌ என்று 
தெரிந்தவுடனேயே தேவியை நான்‌ முன்னதாகச்‌ சந்தித்து 
ஒரு துளி விஷம்‌ கொடுத்து அவளைக்‌ கொன்று 
விடுவேன்‌! மரணத்தின்‌ மூலமாவது மாதரின்‌ கற்பைக்‌ 
காப்பாற்றியே தீர வேண்டும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


அவ்வளவுதான்‌ அதைக்கேட்டதும்‌ ஊர்மிளாவின்‌ 
உடல்‌ ஒரு குலுங்கு குலுங்கியது. உச்சி முதல்‌ உள்ளங்கால்‌ 
வரை என்னவோ தீப்பிடித்து எரிவது போல்‌ இருந்தது. 
அடுத்த கணம்‌ அவள்‌ அங்கே நிற்கவில்லை. 
“தடதடவென்று அவள்‌ மேல்‌ வீட்டுப்படிகளில்‌ 
தாவியோடி மருண்ட மானைப்‌ போல்‌ தன்‌ 
படுக்கையறைக்குள்‌ பாய்ந்து விட்டான்‌. 

சுந்தர ஜோசியரோ கற்சிலையாய்ச்‌ சமைந்து 
விட்டார்‌. ஆலவாய்‌ பெருமானின்‌ கோயிலிலே அர்த்த 
சாம மணியடிக்கும்‌ ஒவி கூட அவர்‌ காதில்‌ விழவில்லை; 


325. 


உலகம்‌ முழுவதுமே சூன்யமாகி இரவின்‌ இருள்‌ 
சகதிக்குள்‌ அழுந்தி நசிந்து விட்டது போன்ற 
உணர்ச்சிதான்‌. அவருக்கு ஏற்பட்டிருந்தது. 


வீரசேகரனோ இவ்வாறு ஒரு தர்ம சங்கடமான 
ரூழ்நிலையை உண்டாக்கி விட்டோமே, இனி என்ன 
செய்வது என்று ஒன்றும்‌ புரியாமல்‌ "திருதிரு"வென 
விழித்துக்கொண்டு நின்றான்‌. 


அதே சமயம்‌ தெரு வாசற்‌ கதவு “பம”ரெனத்‌ தள்ளித்‌ 
இறக்கப்படும்‌ சப்தம்‌ கேட்டது. எங்கோ அதிகாலையிலேயே 
வெளியே போயிருந்த காத்தவராயன்‌ என்ற ஈழவராயன்‌ 
அடியுண்ட புலி போல்‌ உள்ளே ஓடிவந்தான்‌. அவனுடைய 
அவலட்சணமும்‌ குரூரமும்‌ நிறைந்த முகத்திலே ஒருவித 
॥ரணபிீதியும்‌ பரிதாபமும்‌ தோய்ந்திருந்தன. 


காத்தவராயன்‌ அவசரமாக சுந்தர ஜோஸ்யரின்‌ 
அருகில்‌ ஓடி வந்து அவருடைய காதுக்குள்‌ “குசுகுக" 
வென்று என்னவோ ரகசியமாகச்‌ சொல்லிவிட்டு, “உடனே 
மாம்‌ இருவருமே போய்‌ பார்க்க வேண்டும்‌. 
சளர்மிளாவுக்குத்‌ தெரியவேண்டாம்‌!" என்று மெல்லச்‌ 
சொன்னான்‌. அவன்‌ சுந்தர ஜோசியரை ஏதோவோர்‌ 
அவசர காரியமாக வெளியே கூட்டிச்‌ செல்லும்போது 
வீரசேகரன்‌ பக்கம்‌ திரும்பி, “தம்பி! எங்கள்‌ தொழிலிலே 
எதிர்பாராத ஒரு நெருக்கடி, எங்கள்‌ கள்ள 
நாணயங்களுக்கெல்லாம்‌ மோசடி வருவது போல எங்கள்‌ 
கூட்டாளிகளில்‌ ஒருவருக்குத்‌ திடீரென ஒரு மரணாபத்து 
வந்து விட்டது. நாங்கள்‌ இப்போது போனால்‌ எப்போது 
திரும்பி வருவோமோ தெரியாது. ஒருவேளை விடியற்‌ 
காலம்‌ வனரகூட ஆகலாம்‌. ஊர்மிளா வீட்டில்‌ தனியாக 
இருக்கிறாள்‌. நகர்‌ சோதனை என்று எமகிங்கரர்கள்‌ போல்‌ 
பலவிதமான போலியாட்களும்‌ திருடர்களும்‌ தெருவில்‌ 
உலாவுகிறார்கள்‌. இந்த வீட்டில்‌ இருக்கும்‌ எங்கள்‌ 
நாணயச்‌ சுரங்கமும்‌ போய்விட்டால்‌ எங்களுடைய 
மறுபாதி உயிரும்‌ போன மாதிரி! தயவு செய்து நாங்கள்‌ 
வரும்வரை ஊர்மிளாவுக்குப்‌ பாதுகாப்பாய்‌ இந்த வீட்டில்‌ 
இரு. உன்‌ ஒருவனால்‌ தான்‌ இனி எங்களுக்கு விமோசனம்‌ 


136 


கிடைக்க முடியும்‌!" என்று “படபடவென்று காத்தவராயன்‌ 
சொல்லிவிட்டு சுந்தர ஜோசியருடன்‌ தெருவில்‌ இறங்கி 
இருளில்‌ மறைந்தான்‌. 


அவர்கள்‌ போனதும்‌ வீரசேகரன்‌ கதவை உட்புறம்‌ 
தாழிட்டுக்‌ கொண்டு உள்ளே வந்தான்‌. வீட்டில்‌ 
ஊர்மிளா தன்னந்தனியாய்‌ இருக்கிறாள்‌ என்று 
நினைத்ததும்‌ வீரசேகரனுக்கு மெய்சிலிர்த்தது. 


வீரசேகரனின்‌ சிந்தனையில்‌ ஊர்மிளா தன்னைக்‌ 
காதலிக்கிறானா, இல்லையா என்ற எண்ணமே சதா 
குழப்பி வந்தது. அவன்‌ தன்னிடம்‌ பழகும்‌ முறையைக்‌ 
கொண்டு அவளுடைய அன்பின்‌ தன்மையைப்‌ பற்றி ஒரு 
முடிவுக்கும்‌ வரமுடிவதேயில்லை. பண்பும்‌ துணிவும்‌ 
மிகுந்த புத்திசாதுரியமான பெண்கள்‌ எவ்வளவுதான்‌ 
நெருங்கிப்‌ பழக இடங்கொடுத்தாலும்‌ நட்பின்‌ வாஞ்சைக்கு 
அதிகமாக வேறொன்றுக்கும்‌ இடங்கொடுத்து விடுவதில்லை. 
ஆனால்‌ அவனோ ஊர்மிளாவைத்‌ தன்‌ உயிரின்‌ பிரதி 
பிம்பமாகவே காதலித்தான்‌. பகலில்‌ அவனுடைய 
சிந்தனையின்‌ ஒவியமாகவும்‌ இரவில்‌ அவனுடைய 
கனவின்‌ காவியமாகவும்‌ அவன்‌ ஆகியிருந்தாள்‌. 
முன்பெல்லாம்‌ அவளைக்‌ கண்ணால்‌ பார்த்தாலே போதும்‌ 
என்று அவன்‌ ஆசைப்பட்டான்‌; இப்போதோ, அவள்‌ 
தன்னைப்‌ போலவே தன்னை உயிருக்குயிராய்க்‌ காதலிக்க 
வேண்டுமெனவும்‌ ஆசைப்பட்டான்‌. சில சம்யங்களில்‌ அவள்‌ 
உள்ளூர ஏதோ ஒருவித மனப்போராட்டத்தில்‌ சிக்கித்‌ 
தவிப்பதுபோல அவளுடைய உணர்ச்சிகளில்‌ பிரதிபலி 
க்கும்‌. அப்போதெல்லாம்‌ அவள்‌ சுந்தர ஜோஸியரைக்‌ 
காதலிக்கிறாளோ என்ற சந்தேகமும்‌ அவனது நெஞ்சில்‌ 
நிழலாடும்‌. ஒருவேளை தன்‌ காதலை வற்புறுத்த 
முற்பட்டால்‌, அவள்‌ எப்படியாவது தன்னைத்‌ தந்திரமாக 
ஏமாற்றிப்‌ புறக்கணித்து விடுவாளோ என்ற பயமும்‌ 
கஊனடாடியது. ஆனால்‌ இந்தத்‌ திரிசங்கு சுவர்க்க 
நிலையைவிட சுவர்க்கமா நரகமா என்ற இரண்டிலொன்றை 
அவளுடைய வாய்‌ வழியாகவே தெரிந்து கொண்டு விடுவது 
என்ற முடிவுக்கு வந்திருந்தான்‌. 


197 


மேல்‌ வீட்டிலோ அடிப்பட்ட மானைப்போல்‌ 
பஞ்சணையில்‌ துடித்து விழுந்து கடந்த ஊர்மிளாவிற்கும்‌ 
வீரசேகரனைப்‌ பற்றிப்‌ பலவிதமான சிந்தனைகள்‌ 
தேவியைச்‌ சிறைமீட்க மூயலும்‌ வீரபாண்டியனின்‌ 
மாபெரும்‌ இலட்சியம்‌, வீரசேகரனின்‌ நட்பு இந்த 
இரண்டுக்கும்‌ மத்தியில்‌ அவள்‌ உள்ளம்‌ மருகித்‌ தவித்தது. 
வீரபாண்டியனின்‌ இலட்சியத்தை நிறைவேற்ற 
வெகுளியான வீரசேகரனைத்‌ தந்திரமாக 
உபயோகப்படுத்தினால்‌, அவனை அறியாமலேயே 
அவனைத்‌ துரோகப்‌ பாதையில்‌ நடத்தி அவனுக்கு 
சிரச்சேத தண்டனன உண்டாக்க நேரிடுமே என்று 
புலம்பினான்‌. தன்னோடு அவன்‌ நெருங்கிப்‌ பழகுவதில்‌ 
இரு தரப்பினருக்குமே அபாயம்‌ அதிகம்‌ என்பதையும்‌ 
உணர்ந்தாள்‌. வீரபாண்டியனது லட்சியத்தின்‌ தோல்வி, 
அல்லது வீரசேகரனுக்குச்‌ சிரச்சேதம்‌, இந்த 
இரண்டிலொன்று நேரிடப்‌ போவது நிச்சயம்‌, இரண்டில்‌ 
எது நேரிட்டாலும்‌ அவளுடைய நெஞ்சுக்கு மாபெரும்‌ 
துயரமே! ஆனால்‌ எதுவும்‌ விதிப்படி நடக்கட்டும்‌ என்று 
விட்டு விடுவதைத்‌ தவிர அவளுக்கு வேறு வழியெதுவும்‌ 
இல்லை என்ற முடிவுக்கு வத்தாள்‌. ஒருவேளை 
வீரசேகரனைச்‌ சந்திக்காமலேயே இருந்திருந்தால்‌, 
அலனுடைய அன்புக்கு பாத்திரமாகாமலே இருந்திருந்தால்‌, 
இப்பொழுது இப்படிப்பட்ட கவலைகள்‌ எல்லாம்‌ 
வத்திருக்காதே, தன்பாடு தன்‌ இலட்சியத்தில்‌ 
உற்சாகமாகவே எஈடுபட்டிருக்கலாமே என்றெல்லாம்‌ 
நினைத்தாள்‌. வீ ரசேகரணை ஏன்‌ சந்தித்தோம்‌. அவனைத்‌ 
தன்‌ வீட்டுக்கு வர ஏன்‌ இடம்‌ கொடுத்தோம்‌ 
என்றெல்லாம்‌ அவளுக்கு வீரசேகரன்மீது கோபம்‌ 
கோபமாம்‌ வந்தது. அவனும்‌ தானும்‌ அறவே 
பிரிந்திருப்பது தான்‌ அவனுக்கும்‌ நல்லது. தனக்கும்‌. 
நல்லது என்று அவளுக்குப்‌ பட்டது. ஆனால்‌ என்ன 
காரணத்தைத்‌ தந்திரமாகச்‌ சொல்லி அவனைத்‌ தன்‌ 
வீட்டின்‌ பக்கமே தலைக்காட்டாதபடி விரட்டுவது? அவன்‌ 
தன்னை அறவே மறக்கும்படி செய்ய வழி என்ன? 
அல்வாறு நெஞ்சை முறிக்கும்படியாகச்‌ சொல்லக்கூடிய 
காரணம்‌ இந்த உலகிலே என்ன உண்டு?..... 


138 


அவளுக்கு யோசித்து யோசித்து தலை 
லெடித்துவிடும்‌ போல இருந்தது. அப்படியே 
தலையணையில்‌ முகத்தைப்‌ புதைத்துக்‌ கொண்டு 
வெகுநேரம்‌ விம்மி விம்மி அழுதுக்கொண்டே. இருந்தாள்‌. 


வீரசேகரன்‌ புன்னகை தோய்ந்த முகத்துடன்‌ மேல்‌ 
வீட்டுப்‌ படிகளில்‌ தயங்கித்‌ தயங்கி ஏறி வந்தான்‌. "அவள்‌ 
தன்னைக்‌ காதலிக்கிறாளா, இல்லையா? அவளுடைய 
காதல்‌ என்பது கடைசியில்‌ வெறும்‌ கானல்‌ நீராகிவிடுமா? 
அவள்‌ தன்‌ நெஞ்சிலே உலாவும்‌ நிஜ மானா, அல்லது" 
பொய்‌ மானா?” என்பதை அவள்‌ வாயாலேயே தெரிந்து 
கொண்டு விடலேண்டும்‌ என்ற ஆவலும்‌ தவிப்பும்‌ 
அவனுடைய காலடிகளின்‌ தயக்கத்தில்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்தன. 


பஞ்சணையில்‌ குப்புற விழுந்து தலையணையின்‌ 
முகம்‌ புதைத்திருந்த ஊர்மிளா, சேகரனின்‌ காலடி 
ஓசை கேட்டு மெல்லத்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 

அலளுடைய கருவிழிகள்‌ அழுது அழுது 
பனித்துளிகளின்‌ மத்தியிலுள்ள வாடா மல்லிகைகள்‌ 
போல்‌ சிவந்திருந்தன. 


“நீயா? இங்கே ஏன்‌ வந்தாய்‌” என்று அவள்‌ 
“வெடுக்‌"கெனக்‌ கேட்டாள்‌. மாயமானைப்‌ போலப்‌ 
பஞ்சணையிலிருந்து துள்ளிக்‌ குதித்தாள்‌. 


“உனக்கு பாதுகாப்பாய்‌ என்னை இங்கே வைத்து 
விட்டு சுந்தர ஜோஸியரும்‌ காத்தவராயரும்‌ வெளியே 
அவசரமாகப்‌ போயிருக்கிறார்கள்‌!” என்று வீரசேகரன்‌ 
மெல்லச்‌ சிரிக்க முயன்றான்‌. 


பாலுக்குப்‌ பூனையைக்‌ காவல்‌ வைத்த 
கதைதான்‌!..... வீரசேகரா... வழக்கம்போல்‌ நீ ஏதாவது 
அபத்தமாகப்‌ பேச ஆரம்பித்தால்‌ இப்போது எனக்கு 
கெட்ட கோபம்‌ வரும்‌!” என்று ஊர்மிளா சீறினாள்‌. 
மெல்லிய பாதத்தால்‌ நிலத்தை உதைத்து மிதித்தாள்‌. 


வீரசேகரனும்‌ பொறுமையிழந்தான்‌. 


139 


“ஊர்மிளா! என்‌ அரசியல்‌ கடமை காரணமாகத்‌ 
தேவியைச்‌ சிறை வைக்க -நேர்ந்தால்‌ அதற்காக நீ ஏன்‌ 
ஆத்திரப்‌ பட்டு அழுகிறாய்‌? அதற்கும்‌ உனக்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌?” 

“ஒரு பெண்ணின்‌ கற்பைக்‌ காப்பதற்காக 
விஷங்கொடுத்து அவளைக்‌ கொல்லக்‌ கூடியவனே! 
தேவிக்குக்‌ கொடுக்கப்போகும்‌ விஷத்தில்‌ எனக்கு ஓர்‌ 
துளிகொடுத்து என்னையும்‌ கொன்றுவிடு? உன்மீது 
அன்புகொண்ட பாபத்திற்கு உன்னிடம்‌ கெஞ்சிக்கேட்கும்‌ 
பரிகாரமெல்லாம்‌ அது ஒன்றுதான்‌!” 


“உன்னுடைய அன்பிற்குத்‌ தகுதியற்ற பாபியா நான்‌? 
புத்த மதத்தைப்‌ பின்பற்றுபவள்‌ ஒரு வைஷ்ணவன்‌ மீது 
அன்பு கொள்வதைப்‌ பாபம்‌ என்று கருதுகிறாயா? 
உனக்காக என்‌ மதத்தை மட்டுமல்ல, என்‌ உயிரையும்‌ 
கூடத்‌ தியாகம்‌ செய்வேன்‌ என்பது உனக்குத்‌ தெரியாதா, 
ஊர்மிளா?” என்ற வீரசேகரனின்‌ கனிவு நிறைந்த 
பார்வையும்‌, உணர்ச்சிகள்‌ நிறைந்த வார்த்தையும்‌ 
கூர்மையான அம்புகள்‌ போல்‌ பாய்ந்து ஊர்மிளாவின்‌ 
நெஞ்சைத்‌ துளைத்தன. 

“உன்னுடைய வார்த்தைகளால்‌ என்‌ நெஞ்சைக்‌ 
கொல்லாமல்‌ இப்போதே என்‌ உயிரைக்‌ கொன்றுவிடு!” 
என்று ஊர்மிளா “ஓவென அழுதாள்‌. 

“உன்னை ஏன்‌ கொல்லவேண்டும்‌?” 

“உன்னுடைய அனந்தத்திற்காகத்தான்‌! நான்‌ இந்த 
உலகில்‌ இல்லாவிட்டால்‌ நீ ஆனந்தமாய்‌ இருப்பாய்‌! நீ 
என்ன தான்‌ என்‌ நெஞ்சை சித்திரவதை. செய்தாலும்‌ நீ 
ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றுதான்‌ 
ஆசைப்படுவேன்‌!” 


“ஊர்மிளா! இன்று ஏன்‌ இப்படி விசித்திரமாகப்‌ 
பேசுகிறாய்‌? அப்படியென்ன தவறு நடந்துவிட்டது?” 

“நான்‌ வஞ்சிப்பவள்‌, ஏமாற்றுபவள்‌, சிரித்து 
சித்திரவதை செய்பவன்‌, அதனால்‌ என்னை மறந்துவிடு 


140 


என்று எத்தனையோ தடவை சொன்னேன்‌. நீ 
கேட்கவில்லை. அதுதான்‌ பெருந்தவறு!” 


"ஊர்மிளா! நீ வஞ்சித்தாலும்‌ ஏமாற்றினாலும்‌, 
சிரிக்காமலே சித்திரவதை செய்தாலும்‌, உன்‌ இதயம்‌ 
எனக்குத்தான்‌ சொந்தமென்று தெரிந்தால்‌ ஆயுள்‌ 
முழுவதும்‌ உன்‌ காலடியில்‌ அடிமையாகக்‌ கிடப்பதில்கூட 
ஆனந்தம்‌ காண்பேன்‌, ஊர்மிளா!” 


“இனி ஒரு வார்த்தையும்‌ பேசாதே, உன்‌ குரலே 
என்னைக்‌ கொல்கிறது!” 


“என்‌ குரல்கூட என்‌ சம்பந்தப்பட்ட எதுவுமே 
உனக்குப்‌ பிடிக்கவில்லையா?... ஊர்மிளா, உனக்குப்‌ 
பிடிக்கும்படியாக எப்படி தடந்து கொள்ள 
வேண்டுமென்று சொல்‌! அல்லது உன்னை மறந்து 


விடத்தான்‌ வேண்டுமென்றால்‌ அதற்குரிய 
காரணத்தையாவதுசொல்‌! என்னை ஏன்‌ 
புறக்கணிக்கிறாய்‌?” 


"என்னிடம்‌ ஆனந்தம்‌ இருப்பதாக நினைத்து 
என்னை நரகத்தில்‌ தள்ளி விடாமல்‌ இருப்பதற்குத்தான்‌!” 


வீரசேகரன்‌ “கலகலவென்று சிரித்தான்‌. அந்த 
சிரிப்பிலே வேதனை நெருப்பு பொறிந்தது. 


"ஊர்மிளா! என்னைத்‌ தவறாக நினைத்து விட்டாய்‌! 
யுத்த காலத்திலே சோழநாட்டான்‌ ஒருவன்‌ பாண்டிய 
நாட்டுக்கு வந்தான்‌. பாவையொருத்தியை கண்டான்‌. 
அவளுடைய பருவ எழிலில்‌ மயங்கினான்‌. அவளைத்‌ 
தன்‌ ஆசை பம்பரமாக்கினான்‌. கற்பைக்‌ கவர்ந்ததும்‌, 
காரிகையைக்‌ கைவிட்டு காரிருளில்‌ தன்‌ தாய்நாட்டுக்கு 
திரும்பிப்போனான்‌ இப்படியாகப்பட்ட மகாவீரர்களின்‌ 
பட்டியலிலே என்னையும்‌ ஒருவனாக எண்ணிவிட்டாய்‌ 
ஊர்மிளா! என்‌ தேச கடமைமீது ஆணையாகச்‌ 
சொல்கிறேன்‌... நான்‌ உன்னை உன்‌ உள்ளத்திற்காக 
காதலித்தவனே தவிர, உன்‌ உடலுக்காகக்‌ காதலித்தவனல்ல.” 


141 


“நம்‌ நட்பின்மீது ஆணை! இனி அம்மாதிரியான 
வார்த்தைகளைப்‌ பேசாதே. உனக்காக இல்லாவிட்டாலும்‌ 
எனக்காகவாவது அம்மாதிரியான லார்த்தைகளை 
இனிமேவ்‌ சொல்லாதே. தம்முடைய நட்பிற்கு லேறு எந்த 
விதமான அர்த்தமும்‌ கற்பிக்காதே!” 


“ஊர்மிளா! உன்னிடம்‌ நட்பு ஒன்றை மட்டும்‌ 
எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மேலாக உன்னிடம்‌ 
எவ்வளவோ எதிர்பார்க்கிறேன்‌. நீ என்‌ ஒருவனுக்கே 
உரியவள்‌ ஆகவேண்டும்‌ என்ற ஆசை என்‌ உயிர்‌ 
துடிப்பாய்‌ இருப்பதை நீ உணரவில்லையா?” 


“வீரசேகரா! வீரசேகரா! அந்த ஆசை வேண்டாம்‌! 
ஓர்‌ ஆணுக்கும்‌ பெண்ணுக்குமிடையே அன்பு ஏற்பட்டால்‌ 
அது காதலாகத்தான்‌ இருக்க லேண்டுமா? நீ ஜனநாதன்‌ 
மீது வைத்திருக்கும்‌ நட்புபோல்‌ என்மீது நீ வெறும்‌ நட்பு 
வைக்க முடியாதா?” 


“உன்னால்‌ முடிகிறதா, ஊர்மிளா?” என்று 
வீரசேகரன்‌ கேட்டதும்‌, ஊர்மிளா பஞ்சணையில்‌ குப்புற 
விழுந்து வென அழுதாள்‌. 

“ஊர்மிளா...” 


உயிரைத்தொடும்‌ அவனது உணர்ச்சியின்‌ குரலை 
மீற முடியாமல்‌ ஊர்மிளா திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 


“வீரசேகரா! உன்னால்‌ என்னை மறக்க 
முடியாதா?..."என்று பரிதாபமாகக்‌ கேட்டாள்‌. 


“ஊர்மிளா! ஏன்‌ இப்படிச்‌ சுற்றி வளைக்கிறாய்‌? 
சுந்தர ஜோஸியரைப்‌ போல எனக்குச்‌ சாதுரியமாகப்‌ 
பேசத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌. அவர்‌ போல எதிர்காலப்‌ 
பலனைக்‌ கணிக்கும்‌ ஜோசியத்‌ திறமை எனக்கு இல்லாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ என்‌ உயிரின்‌ எதிர்காலம்‌ உன்‌ 
கையில்தான்‌ இருக்கிறது என்பது ஜோஸியருக்கு 
தெரியாவிட்டாலும்‌ உனக்காவது நிச்சயம்‌ தெரிந்திருக்கும்‌! 
ஊர்மிளா என்னைக்‌ குருடனாக இருக்கச்‌ 
சொன்னாலும்‌, என்‌ கண்களைக்‌ குத்திக்கொண்டு 


142 


விடுகிறேன்‌. இன்று நீ எந்தவிதமாக என்‌ நெஞ்சை 
அறுக்க விரும்பினாலும்‌, என்‌ உயிரின்‌ உயிராய்‌ 
உள்ளடங்கியிருக்கும்‌ உணர்ச்சிகளையெல்லாம்‌ இன்று ஒரு 
முறையாவது உன்னிடம்‌ சொல்லிவிடச்‌ சந்தர்ப்பம்‌ 
கொடு.” 


“வேண்டாம்‌. வீரசேகரா! நீ சொல்லாமலே அவை 
எனக்குத்‌ தெரியும்‌!” என்று அதிகமாக ஊர்மிளா விம்மினாள்‌. 


“என்‌ உள்ளம்‌ தெரிந்துமா என்னை மறந்துவிடச்‌ 
சொல்லுகிறாய்‌?” 


ஆமாம்‌ வீரசேகரா, ஆமாம்‌! என்று ஊர்மிளா 
தன்‌ தாமரை முகத்தை பரிதாபமாக ஆட்டினாள்‌. அவளது 
செவ்வரி படர்ந்த விழிகளில்‌ நெஞ்சின்‌ நீராவியாக “புல 
புல'வென்று கண்ணீர்‌ துளிகள்‌ உதிர்ந்தன. 


அவளை வீரசேகரன்‌ கூர்ந்து நோக்கினான்‌. சுந்தர 
ஜோசியருக்காகதான்‌ தன்னை மறக்கச்‌ சொல்லுகிறாளோ 
என்ற சந்தேகம்‌ பெரிதாயிற்று. 


“ஊர்மிளா! லேறு யாருக்காக உன்னை 
மறக்கவேண்டுமென்கிறாய்‌, ஊர்மிளா! இன்று நான்‌ உன்‌ 
ட்டிற்கு லத்தது. ஜோசியரிடம்‌ தேவியின்‌ 
எதிர்காலத்தைத்‌ தெரிந்து கொள்வதற்காக அல்ல. என்‌ 
உயிரின்‌ எதிர்காலத்தைப்பற்றி உன்னிடம்‌ தெரிந்து 
போலதற்காகவே வந்தேன்‌. இன்று நீ என்னை 
விரும்புகிறாயா இல்லையா என்று வாய்‌ திறந்து கேட்பது, 
நீ விரும்புகிறாய்‌ என்றால்‌ உன்னை மணந்து கொள்ள 
காத்தவராயனிடம்‌ அநுமதி கேட்பது என்ற முடிவுடன்‌ 
தான்‌ வந்தேன்‌!” 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளாவின்‌ தேகம்‌ பதறியது. 
உலகமே தலை&ழாகச்‌ சுற்றுவது போலிருந்தது. விழுந்து 
விடுபவள்‌ போல்‌ தடுமாறியவள்‌ கட்டிலைப்‌ 
பிடித்துக்கொண்டு நின்றாள்‌. 

முகமெல்லாம்‌ வியர்க்க. நாக்குழற அவள்‌ பதறிக்‌ 
கூறினாள்‌. 


143 


"நல்லவேளை! வீரசேகரா, இதுவரை அவரிடம்‌ 
கேட்காமல்‌ இருந்தாய்‌! நீ என்னை விரும்புவதாக ஒரு 
துளியாவது அலர்‌ சந்தேகப்பட்டிருந்தால்‌ எனக்கு தீராத 
பழியை உண்டாக்கியலனாவாய்‌." 


இதிலென்ன உனக்குப்‌ பழி வந்துவிடும்‌? நான்‌ 
உன்மீது கொண்ட காதல்‌ காத்தவராயருக்கு தெரிந்தால்‌ 
என்ன? என்றாவது ஒருநாள்‌ தெரியத்தானே வேண்டும்‌? 
தகுதியுள்ளவன்‌ கேட்கிறேன்‌. நீர்‌ பெற்ற தங்கத்தை எனக்கு 
மணம்‌ புரிந்து கொடும்‌ என்று உன்‌ தந்தை 
காத்தவராயரிடம்‌ கேட்பதில்‌ என்ன தவறு? 


ஊர்மிளா மானைப்‌ போல்‌ மெல்ல மெல்ல 
வீரசேகரனை வெறித்து பார்த்தாள்‌. 


“வீரசேகரா! அவர்‌ எனக்குத்‌ தந்தையென்று யார்‌ 
உனக்குச்‌ சொன்னது?" 


"என்ன! என்ன! காத்தவராயர்‌ உன்‌ தந்தை 
இல்லையா? நான்‌ அப்போதே சந்தேகப்பட்டேன்‌. சேற்றிலே 
ஏன்‌ செந்தாமரை பிறந்தது என்று மூர்க்கன்‌, முரடன்‌, 
கள்ளத்‌ தொழில்‌ புரியும்‌ நீசன்‌ அவலட்சணத்தின்‌ பேருரு 
இப்படி பட்டவன்‌ எப்படி உன்‌ தந்தையாக இருக்கமுடியும்‌ 
என்று அப்பவே சந்தேகப்பட்டேன்‌.” 

ஊர்மிளா சிரித்தாள்‌. அந்தச்‌ சிரிப்பிலே நெஞ்சின்‌ 
வெடிப்பு இருந்தது. கண்ணீரின்‌ கசிவும்‌ இரத்தப்‌ பசியும்‌ 
இருந்தது. 


"ஊர்மிளா, ஏன்‌ சிரிக்கறோய்‌? காத்தவராயன்‌ உன்‌ 
தந்தையல்லலென்றால்‌ அவன்‌ வேறு யார்‌? யார்‌? யார்‌?" 


ஊர்மினா நிமிர்ந்து பார்த்தாள்‌. அடைமழையின்‌ 
கடைசித்துளியும்‌ லடிந்து வானம்‌ நிர்மலமாயிருப்பது 
போல, அவளுடைய விழிகள்‌ நிர்மலமாயிருந்தன. 


“அவர்‌ என்‌ தந்‌ைத அல்ல; என்‌ கணவர்‌!” என்றாள்‌ 
ஊர்மிளா திடமாக. 


144 


அம்பு ஊடுருவி மாரீசமானின்‌ கடைசி உயிர்துளி 
பிரியும்‌ போது அப்பொய்மான்‌ எழுப்பிய அபயக்குரல்‌ 
போல்‌ ஊர்மிளாவின்‌ குரல்‌ வீரசேகரனின்‌ நெஞ்சில்‌ 
ஒலித்தது. 


வீரசேகரன்‌ திடுக்கடவில்லை; “கலகலவென்று 
சிரித்தான்‌! “ஊர்மிளா, நீ படித்தவன்‌, பண்புள்ளவள்‌. 
பருவ லயதினள்‌ பஞ்சினும்‌ மிருதுவானவள்‌. பாற்கடல்‌ 
திருவைவிட அழகானவள்‌. காத்தவராயன்‌ பண்பற்றலன்‌; 
படுவயதானவன்‌ பாதக முரடன்‌, பார்க்க சகியாத 
அவலட்சணமானவன்‌. உங்கள்‌ இருவரையும்‌ தம்பதிகள்‌ 
என நம்பி ஏற்ற ஜோடிகளாக எண்ணிப்‌ பார்க்க என்‌ 
மனம்‌ துணியாது என்பது மட்டுமல்ல, உலகத்தையே 
வஞ்சனையென்று நீ நம்பச்‌ சொன்னாலும்‌ என்னால்‌ 
தம்ப முடியவில்லை!” 


"இல்லை, நம்பத்தான்‌ வேண்டும்‌ வீரசேகரா! என்‌ 
தாயின்‌ வார்த்தையைத்‌ தட்ட முடியாமலும்‌, என்‌ 
தமையனின்‌ நலனுக்காகவும்‌ நெருக்கடியான ஒரு 
சூழ்நிலையில்‌ நான்‌ செய்து கொண்டுவிட்ட திருமணம்‌ 
அது!” 


"ஊர்மிளா. நீ என்னவோ சொல்லி என்னை 
ஏமாற்றப்‌ பார்க்கிறாய்‌. வேறு எதற்காகவோ 
எவருக்காகவோ என்‌ காதலை உதறிவிட விரும்புகிறாய்‌. 
உன்னை நான்‌ அறவேமறந்து விடவேண்டும்‌ உயிரோடு 
நடைப்பிணமாக விடவேண்டும்‌ என்பதற்காகலே நீ 
கல்யாணம்‌ ஆனவள்‌ என்று பொய்‌ சொல்லுகிறாய்‌!” 


“இல்லை, நான்‌ சொல்வது உண்மைதான்‌!” 
“உன்‌ கழுத்தில்‌ தாலி இல்லை!” 


“என்‌ சபதம்‌ ஒன்றை அவர்‌ நிறைவேற்றும்‌ வரை 
என்‌ கழுத்தில்‌ அவர்‌ தாலியை அணிவதில்லை என்று 
கங்கணம்‌ பூண்டேன்‌. அதுவரை கன்னிப்‌ பெண்ணாகவே 
என்னை நடத்த வேண்டும்‌ என்றும்‌ அவரிடம்‌ வாக்குறுதி 
வாங்கிக்‌ கொண்டேன்‌. அதனால்தான்‌ நானும்‌ அலரும்‌ 
ஒரே வீட்டில்‌ வசித்தும்‌ நாங்கள்‌ கணவன்‌ மனைவியாக 


145 


வாழாமல்‌ கலியாணமாகியும்‌ கன்னிப்‌ பெண்ணாகவே 
விந்த வீட்டில்‌ இருந்து வருகிறேன்‌. ஆனால்‌ என்‌ 
॥ பதத்தை எப்பொழுது நிறைவேற்றுகிறாரோ அப்போதே 
என்‌ உடலையும்‌ அவருக்குத்‌ தத்தம்‌ செய்து விடுவேன்‌!” 


“என்ன சபதம்‌ அது?” 


ஊர்மிளாவின்‌ முகம்‌ கலவரமடைந்தது. ஆனால்‌ 
அடுத்த கணமே தன்னைச்‌ சமாளித்துக்கொண்டு “என்‌ 
ஈடும்ப விஷயங்களையெல்லாம்‌ பற்றிக்‌ கேட்க நீ யார்‌?” 
என்று சீறினாள்‌. 


ஆமாம்‌, நான்‌ யாரோ நீ யாரோ என்ற நிலைக்குத்தான்‌ 
கடைசியில்‌ என்னை நீ கொண்டு வந்துவிட்டாய்‌! நான்‌ 
யாரென்று நீ என்னைக்‌ கேட்டாலும்‌ அதுபோல்‌ நீ யார்‌ என்று 
என்‌ நெஞ்சை தான்‌ கேட்க முடியாது!” 


வீரசேகரன்‌ மிகவும்‌ புண்பட்டுவிட்டான்‌ என்பதை 
உணர்ந்ததும்‌ ஊர்மிளாவின்‌ பார்வையில்‌ கனிவு 
மிதந்தது. குரலில்‌ குழைவும்‌ மிகுந்தது. 

“வீரசேகரா, என்‌ பழைய விஷயங்களையெல்லாம்‌ 
கேட்டு கிளறிவிடுவது என்‌ நெஞ்சைப்‌ புண்படுத்துவது 
காதா? அதை நீ தெரிந்துகொண்டு ஆகப்‌ போவது 
பன்ன? என்‌ நெஞ்சைப்‌ புண்படுத்துவதுதான்‌ உனக்கு 
ஆனந்தம்‌ என்றால்‌ நீ எது வேண்டுமானாலும்‌ கேள்‌, 
சொல்கிறேன்‌, ஆனால்‌ ஒரு நிபந்தனை: அவ்வளவையும்‌ 
கேட்ட பிறகு என்னை உன்‌ கையாலேயே கொன்றுவிட்டு 
அதற்குப்‌ பிராயசித்தமாக நீயும்‌ இந்த இடத்திலேயே 
தற்கொலை செய்து கொள்ளவேண்டும்‌!” 


“ஊர்மிளா! எனக்கு நீ தான்‌ வேண்டுமே தவிர 
உன்‌ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்‌ எதுவுமே எனக்குத்‌ 
தேவையில்லை! இறந்தகாலம்‌ எப்படிப்பட்டதாய்‌ 
இருந்தாலும்‌ எனக்குக்‌ கவலை இல்லை. உன்னுடைய 
எதிர்காலம்‌ என்னுடையதாக வேண்டுமென்பதுதான்‌ என்‌ 
றரே நோக்கம்‌. ஆனால்‌ ஒன்று என்‌ உயிர்‌ உன்னை 
மறப்பது என்பது மரணத்துக்கு அப்பாலும்‌ என்னால்‌ 
முடியாத காரியம்‌!” 

வீ. ம.11- 19 


146 


“வீரசேகரா! உன்‌ காலில்‌ விழுந்து கெஞ்சுகிறேன்‌. 
என்னிடம்‌ எந்தப்‌ பெண்மையைக்‌ கண்டு அன்பு 
கொண்டாயோ அந்தப்‌ பெண்மைக்கு களங்கம்‌ ஏற்படாமல்‌ 
காப்பாற்று... வீரசேகரா... வீரசேகரா... என்‌ நிலையை 
யோசித்துப்‌ பார்‌! கடைசியாக என்னை ஒரு முறை பார்‌! 
பிறகு அறவே என்னை மறந்துவிடு!.... எனக்காகவாவது 
என்னை மறந்துவிடு. வஞ்சித்தவள்‌ வஞ்சித்தவன்‌ என்று 
ஓயாமல்‌ நினை. உன்னால்‌ என்னை மறந்துவிட முடியும்‌. 
உன்னால்‌ என்னை மறக்கவே முடியாவிட்டால்‌ இனி 
இந்த வீட்டின்‌ பக்கமே வராதே!” 


வீரசேகரன்‌ அவளை ஒரு கணம்‌ கூர்ந்து 
பார்த்தான்‌. பிறகு “விறுவிறுவென்று நடந்து அவளைத்‌ 
திரும்பிக்‌ கூடப்‌ பாராமல்‌ கீழே இறங்கிச்‌ சென்றான்‌. 


அவன்‌ வேகமாகத்‌ தெருவாசற்‌ கதவை திறந்து 
“படீரென்று சாத்திக்கொண்டு போகும்‌ சப்தம்‌ 
ஊர்மிளாவின்‌ காதில்‌ அதிர்ந்தது. அவள்‌ பஞ்சணைமீது 
குப்புறவிழுந்து "ஓவென விம்மி விம்மி அழுதாள்‌. 


147 


ள்‌! 


களியாட்டத்தில்‌ வானர சேனை! 


பேதையபால்‌ வஞ்சன்‌ செய்த 
கற்பனை யென்ன ஓடிக்‌ கலந்தது. 
கள்ளின்‌ வேகம்‌ 


- கம்ப ராமாயணம்‌ 


துபோதையுடன்‌ களியாட்டத்தில்‌ மூழ்கிக்‌ 
கிடப்பவர்களுக்கு ஒரே உணர்ச்சி 
வெறிதான்‌ தலைக்கேறியிருக்கும்‌. 
இலட்சிய உணர்ச்சி என்பதும்‌ 
ஏறக்குறைய அதேபோன்று கள்ளின்‌ வேகமும்‌ 
வெறியுமுடையதுதான்‌. மங்கையர்‌ திலகமான தேவியை 
எப்படியாவது சிறைமீட்க வேண்டுமென்ற இலட்சியவெறி 
காத்தவராயனுக்குத்‌ தலைப்பு முதலே தலைக்கேறியிருந்தது. 
சுந்தர ஜோஸியர்‌ வேஷத்தில்தான்‌ வீரபாண்டியர்‌ 
மறைந்திருக்கிறார்‌ என்ற விஷயம்‌ வெளிக்குத்‌ தெரிந்தால்‌ 
பேரபாயம்‌ விளையுமாகையால்‌, காத்தவராயனே வெளியே 
அலைந்து திரிந்து சகலவிதமான காரியங்களையும்‌ செய்து 
வந்தான்‌. சுந்தர ஜோஸியரோ, தேவியின்‌ முகதரிசனம்‌ 
ஐ. முறைக்கூடக்‌ கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன்‌ 
வீட்டிற்குள்ளே அடைபட்டுக்‌ கிடந்தார்‌. 


தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌ அசோகலனக்‌ 
கோட்டை முன்பு வீரபாண்டியன்‌ ஆட்சியின்போது 
பொன்‌ நாணயங்கள்‌ தயாரிக்கும்‌ கோட்டையாகக்‌ 
ஈட்டப்பட்டதாகையால்‌, அதில்‌ உள்ள ஒவ்வொரு 
கட்டிடத்தின்‌ அமைப்பும்‌ முறையும்‌ காத்தவராயனுக்கு 
நன்றாகத்‌ தெரியும்‌. கோட்டையின்‌ உள்ளே வலது 


148 


மதிற்சுவர்‌ பக்கம்‌ சிறியதொரு பிள்ளையார்‌ கோயில்‌ 
உண்டு. வெளியே செல்ல இயலாதபடி கோட்டைக்குள்‌ 
அடைபட்டிருக்கும்‌ ஊழியர்கள்‌ தொழுவதற்காக அது 
கட்டப்பட்டதாகும்‌. மதிற்‌ சுலரின்‌ வெளிப்புறம்‌ 
பிள்ளையார்‌ கோயிலை நோக்கியவாறு இரண்டடுக்கு 
மாளிகை ஒன்று இருந்தது. மதுரைக்குக்‌ சித்திரை திருவிழா 
பார்க்க வரும்‌ ஸ்தல யாத்திரீகர்கள்‌ தங்குவதற்கும்‌, 
படுத்துறங்குவதற்கும்‌, சாப்பிடுவதற்கும்‌ நகரத்தாரால்‌ 
கட்டப்பட்ட நகர விடுதியாகும்‌ அது. அசோகவனக்‌ 
கோட்டை எழுப்பப்பட்ட பிறகோ அந்த விடுதியானது, 
கோட்டையில்‌ வேலைப்பார்க்கும்‌ அரசாங்க ஊழியர்களின்‌ 
உல்லாச விடுதியாக மாறிவிட்டது. கோட்டையை 
பாதுகாக்கும்‌ சேவகர்கள்‌ காலல்‌ மாறி ஓய்வு பெறும்போது, 
அவர்கள்‌ கூடிக்‌ கும்மாளமிடுவதற்கும்‌, படுத்துப்‌ 
புரள்வதற்கும்‌, சதாடுவதற்கும்‌, வம்பளப்பதற்கும்‌, பலரகப்‌ 
போதைகளில்‌ மூழ்கிப்‌ பொழுது போக்குவதற்கும்‌ அது 
களியாட்ட விடுதியாக உபயோகப்பட்டு வந்தது. அதைக்‌ 
குத்தகைக்கு எடுத்த கருப்பண்ண அம்பலம்‌ என்பவன்‌ 
கோட்டை ஊழியர்களுக்கு தேவையான பலரகச்‌ 
சரக்குகளையும்‌ அவ்விடுதியில்‌ வியாபாரம்‌ செய்து 
வந்தான்‌. முறுக்கு, லடை, தேன்குழல்‌, அதிரசம்‌, 
மாவுருண்டை, நிலக்கடலை, அவல்பொரி, புண்ணாக்கு 
முதலான தின்பண்டங்களும்‌, வாழைப்பழம்‌, மாம்பழம்‌, 
பலாச்சுளை, ஈச்சை, கொடுக்காய்புளி முதலான 
கன்றிபோன பலவகைக்‌ கனி வர்க்கங்களும்‌, லெற்றிலைப்‌ 
பாக்கு, புகையிலை, புனுகு, சந்தனம்‌ முதலான உல்லாசப்‌ 
பொருட்களும்‌, மோர்‌, பதநீர்‌, கள்‌, கஞ்சா முதலான 
குடி வகைகளும்‌ போதை வஸ்துக்களும்‌ அங்கு ஏராளமாக 
விற்பனையாகும்‌. மதுரைக்‌ கோயில்கள்‌ அனைத்திலும்‌ 
திருப்பாலாடைகளில்‌ மிஞ்சிபோன நெய்சோறு, பருப்பமுது, 
தயிரமுது, பொரிக்கறியமுது, அடைக்காயமுது, 
அட்டபுளிங்கறியமுது, அப்பக்காய்‌ கறியமுது, 
அக்காரவடிசில்‌, பாலன்னம்‌, பஞ்சாமிர்தம்‌ முதலான 
பிரசாதங்களும்‌ பழவரிசியால்‌ சமைத்த போனகமும்‌ 
குறைந்த விலைக்கு குத்தகைகாரனால்‌ வாங்கி வரப்பட்டு 
அதிக விலைக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு களியாட்ட 
விடுதியில்‌ விற்கப்படும்‌. 


149 


கோட்டையைவிட்டு வெளியே எங்கும்‌ போக 
அநுமதிக்கப்படாமல்‌ எந்தேரமும்‌ கொட்டடி மாடுகள்போல்‌ 
அடைபட்டுக்‌ கிடக்கும்‌ சேவகர்களுக்கு அந்த விடுதியானது 
இடைக்காலச்‌ சுவர்க்கமாக விளங்கியது. 


அங்கு, கும்மி, கூத்து, ஆடல்‌ பாடலெல்லாம்‌ 
இலக்கண வரம்புகளை மீறிக்‌ கள்ளின்‌ வேகத்தில்‌ கரை 
புரளும்‌. சேவகர்களின்‌ கேளிக்கைக்கு நாட்டியக்காரிகளும்‌ 
நக்கன்சுந்தரிகளும்‌ காந்தர்விகளும்‌ வருவதோடு 
கோட்டையிலுள்ள காவற்காரிகளும்‌ வருவார்கள்‌. 
வெற்றிலைக்‌ காவி படித்த செவ்வாம்பல்‌ உதடுகளில்‌ 
புன்னகை முத்துக்கள்‌ அரும்ப ஆவலோடு ஓடி 
வருவார்கள்‌. ஆளை மயக்கும்‌ அப்சரஸுகளும்‌, நெஞ்சைக்‌ 
கனவில்‌ ஆழ்த்தும்‌ கந்தர்விகளும்‌ வளைந்து நெளிந்து 
நினைலைத்‌ தீண்டி ஆசை நெடியேற்றும்‌ நாக 
கன்னிகைகளும்‌, ஆசையின்‌ முன்‌ எதையும்‌ இறைச்சியாகக்‌ 
கருதும்‌ அரக்கிகளும்‌ இயக்கிகளும்‌, கரும்பினுமினி௰ய 
சொல்லுடைய சித்தர்‌ கன்னிகளுமாகப்‌ பலரகப்‌ பெண்கள்‌, 
மயில்‌ கூட்டமும்‌ மருளுலதுபோல்‌ களியாட்ட விடுதியில்‌ 
திரள்வார்கள்‌. கள்ளுண்ட சேவகர்களின்‌ போதைக்‌ 
கண்களுக்கு எந்தப்‌ பெண்ணும்‌ அப்சரஸாகவோ, 
அரக்கியாகவோ தோன்றுமே தவிர, எவளும்‌ இந்தப்‌ 
பூலோகப்‌ பெண்ணாய்த்‌ தோன்றாது! அவர்களில்‌ 
ஆண்களுக்குச்‌ சமமாகக்‌ கள்குடிக்கும்‌ அரக்கிகளும்‌ 
இருப்பார்கள்‌. சேலகர்களின்‌ ஆசைப்‌ பிடிகளுக்குச்‌ 
சிக்காமல்‌ மிரளும்‌ பிஞ்சுப்‌ பெண்கள்‌ நயவஞ்சகமாகவோ 
பலவந்தமாகவோ கள்குடிக்க வைக்கப்படுவதுமுண்டு. 
காரிகைகளிடமும்‌ கள்ளின்‌ வேகம்‌ கற்பனையென ஓடிக்‌ 
கலக்கும்‌. மழலைச்சொல்‌ மங்கையர்‌ விரைவில்‌ மயங்கிக்‌ 
கண்‌ சொருகிக்‌ குளறுவார்கள்‌ நெஞ்சங்களில்‌ புதைந்து 
கிடக்கும்‌ இரகசியங்களும்‌ அபிலாஷைகளும்‌ மடை திறந்த 
வெள்ளம்‌ போல்‌ உளறல்களாக வெளிப்படும்‌. 


ஒருத்தி குடித்துவிட்டால்‌ அவளது செவ்வாம்பல்‌ 
மொட்டுகள்‌ போன்ற வாய்களில்‌ “இடி இடி “யென்ற சிரிப்பு 
பலரகத்‌ தொனிகளில்‌ வெடிக்கும்‌; அவளது மெல்லிய 
உடலெங்கும்‌ பனித்துளிகள்‌ போல்‌ வியர்த்துக்‌ கொட்டும்‌; 


150 


இலவ மலர்‌ உதடுகள்‌ முறுக்குண்டு துடிக்கும்‌ முல்லைப்‌ 
பற்கள்‌ வெண்ணிலவை ஈன்றெடுக்கும்‌. ஆடவரின்‌ பரந்த 
நெஞ்சங்களைக்‌ குத்துவதைப்‌ போல்‌ கூர்ந்து பார்க்கும்‌ 
ஆசைவிழிகள்‌ கெண்டைமீன்கள்‌ பேரல்‌ புரளும்‌; 
கிறுகிறுத்த விழியோரங்கள்‌ சிவந்து குலளை மலர்‌ 
போன்ற கருமணிகளில்‌ செவ்வரி படர்ந்து ரோஜா 
மொக்குகளாக மாறிவிடும்‌! செவ்வாம்பல்‌ உதடுகளோ 
வெளுக்கும்‌; விற்புருவங்களோ பிறை நெற்றியை நோக்கி 
வளைந்து நெறியும்‌: மேகலையும்‌ கனக நாணையும்‌ 
ஆடையையும்‌ அள்ளிப்‌ புயலெனப்‌ பறக்கும்‌ கூந்தல்‌ பாரக்‌ 
கற்றைகளில்‌ புனைந்து கொள்லாள்‌; அவிழ்ந்து தொங்கும்‌ 
கூந்தலையோ மேலாடைகள் போல்‌ அணித்து கொள்வாள்‌, 


அங்கு ஆண்மை அறிவு குலைந்து கிடப்பதுபோல்‌ 
பெண்மையும்‌ கட்டுத்தறியைக்‌ கடத்து போய்விடும்‌. 


மதுபான மயக்கத்தால்‌ ஒருத்தி அழுவாள்‌: ஒருத்தி 
சிரிப்பாள்‌: ஒருத்தி பாடியாடுவாள்‌: ஒருத்தி பக்கத்தில்‌ 
நிற்பவரைத்‌ தொழுது கும்பிடுவாள்‌; ஒருத்தி சோர்ந்து 
துயில்வாள்‌: ஒருத்தி துள்ளித்‌ தூங்குவாள்‌; ஒருத்தி 
இரத்தம்போல்‌ சிவந்த வாள்‌ விழிகளை மூடிக்கொண்டு 
சோம்பல்‌ முறிப்பாள்‌; காவலரின்‌ கண்‌ ஜாடைக்கு 
"ஹுக்கும்‌” என்று முணுகி ஊடல்‌ நாடகம்‌ நடத்துலாள்‌. 
ஒருத்தி, துவர்க்கும்‌ வாயில்‌ தேன்‌ துளிகள்‌ போல்‌ எச்சில்‌ 
ஓமுக நிற்பாள்‌ ஒருத்தி, சில மெல்லியலார்‌ ஒல்கி ஒல்கி 
ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ புகுந்து மூழ்குவார்கள்‌. இசையின்‌ 
சுருதிபேதம்‌, நடன ஓலங்கள்‌, கொச்சை வார்த்தைகள்‌ 
முணுகல்கள்‌, முதலான நானாவிதமான இரைச்சல்களோடு 
களியாட்டத்தின்‌ உச்சத்தை எவ்விப்‌ பிடிக்கும்‌! சுருக்கமாகச்‌ 
சொன்னால்‌, அந்த நகரவிடுதி சேவகர்களின்‌ சோம்பேறி 
மடமாகவும்‌, சூதாட்டக்‌ கிடங்காகவும்‌, கள்ளுக்‌ கடையாகவும்‌ 
இரகசிய உல்லாச விடுதியாகவும்‌, ௪, கொக, பாச்சை 
முதலானவை மொய்க்கக்கூடிய ஜீலகாருண்ய ஸ்தலமாகவும்‌ 
மாறி ஒரு நரகம்‌ போலவே காட்சியளித்தது. ஆனால்‌ 
சேவகர்கள்‌ மனங்‌ கோணாமல்‌ செக்குமாடுகள்‌ போல்‌ 
உழைப்பதற்கு அத்தகைய “புறம்போக்குகள்‌” அலசியமெனக்‌ 


151 


கருதிய சோழிய அதிகாரிகள்‌, அசோகவனக்‌ கோட்டை 
அருகே அந்த நரகம்‌ நாளொரு மேனியும்‌ பொழுதொரு 
வண்ணமுமாக வளர்ந்து வருவதை அநுமதித்து 
வந்ததோடு, அந்த நரகவிடுதிக்குள்‌ வெளியார்‌ யாரும்‌ 
நுழைந்து விடாமலிருப்பதற்காக அதைச்‌ சுற்றிலும்‌ ஒரு. 
முன்‌ லேலியும்‌ அமைத்திருந்தார்கள்‌. கோட்டையின்‌ 
பிரதான வாசல்‌ பிரும்மாண்டமான கதவுகளிடப்பட்டு 
எந்நேரமும்‌ மூடப்பட்டிருக்குமாதவாலும்‌ அவ்வாசலருகே 
மள்ள சிறுலாசல்‌ மேலதிகாரிகள்‌ போய்வருவதற்கு 
மபயோகப்பட்டு வந்ததாலும்‌, கோட்டைக்குள்‌ இருக்கும்‌ 
ஈழ்தர ஊழியர்கள்‌ மேலதிகாரிகளின்‌ கண்ணில்‌ அடிக்கடி. 
படாமல்‌ “நரக விடுதிக்கு” அவசரமாகப்‌ போய்‌ வருவதற்கு 
செளகரியமாக, வலதுபுற மதிற்சுவரில்‌ சிறுவாசல்‌ போல 
ரு துவாரம்‌ செய்யப்பட்டிருந்தது. அந்தத்‌ 
ம்வாரவாசலைத்‌ துவாரக பாலகர்‌ போல்‌ இருபது 
அயுதபாணிகள்‌ உட்புறம்‌ சதா காவல்‌ புரிந்து லந்தனர்‌. 
மதிலருகேயுள்ள ஒரு பலாமரத்தின்‌ பக்கம்‌ கவரில்‌ 
அத்துவார வாசல்‌ செய்யப்பட்டிருந்ததாலும்‌, ஒருவன்‌ 
குடித்துவிட்டு வருகிறான்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்ட 
அடியே, அலன்‌ பிலாத்துவாரத்திலிருந்து வருகிறான்‌” 
என்று வேலைக்காரிகள்‌ மறைமுகமாகப்‌ பரிகாசம்‌ செய்து 
வந்ததாலும்‌, அந்தத்‌ துவார வாசலுக்கு “பிலாத்துவாரம்‌” 
என்ற பெயரே இடுகுறிப்‌ பெயராக நிலைத்துவிட்டது. 
அதன்‌ வாசலைப்‌ பாதுகாக்கும்‌ பூரணப்‌ பொறுப்பும்‌ 
அதிகாரமும்‌ அஞ்சுகோட்டை நாடாள்வானுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுடைய ஆட்களே அந்த 
வாசலையும்‌ நரக விடுதியையும்‌ கண்காணித்து 
வந்தார்கள்‌. விடுதியில்‌ எந்நேரமும்‌ வீரர்களின்‌ 
நிருக்கூட்டம்‌ உல்லாச உற்சவத்தில்‌ ஆழ்ந்திருக்குமா தலால்‌ 
அந்த மதிற்சுவர்‌ பக்கம்‌ அதிகமான ஆயுதபாணிகள்‌ 
காவலுக்கு நிறுத்தி வைக்கப்படவில்லை. ஆனால்‌ அவசர 
தவைக்கு அதிகமான ஆட்களை அறைகூவி 
அழைப்பதற்காக, துலார வாசலுக்கு நேர்‌ மேலே 
ஈதிற்சுவரின்‌ மீது அபாய அறிவிப்பு மணி ஒன்று தொங்க 
விடப்பட்டிருந்தது. அந்த மணியை இழுத்து அடிப்பதற்கு 
ரு போர்வீரனும்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான்‌. 


152 


அந்த உல்லாச விடுதியிலிருந்து கோட்டைக்குள்‌ 
நுழையக்‌ கூடிய பிலாத்துவாரம்‌ காத்தவராயனின்‌ கழுகுக்‌ 
கண்ணில்‌ பட்டது. பெரும்‌ முற்றுகைக்கு ஆயத்தமான 
முறையில்‌ பாதுகாப்பு மிகுந்திருக்கும்‌ பிரதான கோட்டை 
வாசல்‌ வழியாக யாரும்‌ மறைமுகமாகவோ 
நேர்முகமாகலேோ உள்ளே நுழைய முடியாது. 
காலற்படையதிகாரி ஏகலாசகரின்‌ அநுமதி ஒலையுடன்‌ 
கோட்டைக்குள்‌ நுழைபவர்கள்‌ கூட மறுபடி வெளியே 
வரவேண்டுமானால்‌ அந்த அநுமதி ஒலை மட்டும்‌ 
போதாது; உள்ளிருந்து அஞ்சு கோட்டை நாடாள்வானின்‌ 
கையொப்பமுன்ன ஆடையூர்‌ தாடாள்வாரது அநுமதி 
ஓலையும்‌ வாங்கி வரவேண்டும்‌. அப்பிரதான வாசல்‌ 
வழியாகத்‌ தேவியைக்‌ கடத்தி வருவது என்பது கனவுகூடக்‌ 
காணமுடியாத விஷயம்‌! ஆதலின்‌, களியாட்ட 
விடுதிப்புறமுள்ள “பிலாத்துவாரத்தின்‌” லழியாகத்தான்‌ 
தேவியின்‌ சிறைமீட்சிப்‌ படலம்‌ நடைபெற முடியுமெனக்‌ 
காத்தவராயன்‌ முடிவு கட்டினான்‌. 


அவன்‌ சரக்கு வியாபாரி போலவும்‌, சோனக 
வர்த்தகன்‌ போலவும்‌, பல மாறு வேடங்களில்‌ 
சேவகர்களின்‌ உல்லாச விடுதியில்‌ அலைந்து பார்த்தான்‌. 
ஆனால்‌ கள்‌ குடித்துவிட்டு உளறும்‌ சேவகர்களின்‌ 
பிதற்றல்களிலிருந்து தேவியைப்‌ பற்றி ஒரு விஷயமும்‌ 
அவனால்‌ கிரகிக்க முடியவில்லை. சேவகர்களில்‌ எவன்‌ 
எந்த அதிகாரியின்‌ ஒற்றனாக இருப்பான்‌ என ஒவ்வொரு 
சேவகனும்‌ பயந்து கொண்டு இருந்தாலும்‌ தேவியின்‌ 
சிறை விஷயம்‌ பற்றி வாய்‌ தவறி உளறும்‌ சேவகர்கள்‌ 
கூட மரணதண்டனைக்கு ஆளாக நேரிடுமாதலாலும்‌, 
தேவியைத்‌ தவிர மற்ற பெண்களைப்‌ பற்றிதான்‌ 
சேவகர்கள்‌ வம்பளந்தார்கள்‌. ஆனால்‌ காத்தவராயன்‌ 
மனம்‌ கருகிவிடவில்லை. அவனுக்கு அபூர்வமான ஓர்‌ 
யோசனை உதயமாயிற்று. இலாபகரமான ஒரு சரக்கு 
வியாபாரி போல்‌ அவன்‌ விடுதிக்குச்‌ சென்று, விடுதியைக்‌ 
குத்தகை எடுத்த கருப்பண்ண அம்பலத்திற்கு பெரும்‌ 
பணம்‌ மூலதனம்‌ கொடுத்து, விடுதி வியாபாரத்திற்குக்‌ 
கூட்டாளியானான்‌. உக்கிராண ஆளுக்குப்‌ பெரும்‌ 
பொற்காசுகள்‌ கையூட்டுக்‌ கொடுத்து அவனைத்‌ தன்‌ 


153 


கையாளாக்கிக்‌ கொண்டான்‌. வியாபாரத்‌ துறையில்‌ 
பெரும்‌ இலாபத்தைக்‌ காட்டி, மூல பண்டக அறையின்‌ 
(பட்டுத்‌ திறப்பைத்‌ தன்‌ பொறுப்பாகிக்‌ கொண்டான்‌. 
பாதாள அறைபோல்‌ இருளடைந்து கிடக்கும்‌ அந்தச்‌ 
சாமான்‌ கிடங்கிற்கும்‌ கம்மியர்‌ சேரியில்‌ தன்‌ 
வீட்டுப்புறமுள்ள இருஞ்புக்‌ -கடங்கிற்கும்‌ ஒரு அரங்கம்‌ 
வெட்டத்‌ தொடங்கினான்‌. இரண்டுக்கும்‌ மத்தியிலுள்ள 
கருப்பண்ண சுவாமிகோயிலுக்கும்‌ சித்திர மண்டபத்திற்கும்‌ 
ஏற்கனவே பூமிக்கடியில்‌ ஒரு சுரங்கம்‌ இருந்ததால்‌, 
தன்னுடைய இரும்புக்‌ கிடங்கில்‌ பூமியைச்‌ சிறிது தாரம்‌ 
தோண்டியதுமே மேற்கூறிய கற்சுரங்கத்தோடு தொடர்பு 
படுத்தி வெகு விரைவில்‌ களியாட்ட விடுதியின்‌ சாமான்‌ 
கிடங்கிற்கு ஒரு சுரங்கம்‌ அமைக்க அவனால்‌ முடிந்தது. 
சாமான்‌ கிடங்கின்‌ தரையிலுள்ள சுரங்கத்‌ துவாரத்தின்‌ 
மீது ஒரு பிள்ளையார்‌ விக்கிரகத்தைப்‌ பீடத்தோடு 
பொறுத்தி வைத்தான்‌. பிள்ளையாரின்‌ வாகனமான 
பெருச்சாளியின்‌ சந்ததிகள்‌ பல பண்டக அறைக்குள்‌ 
திரிந்தாலும்‌ பிள்ளையாரின்‌ பீடத்தை இருப்பிடத்தைவிட்டு 
யாரும்‌ அகற்றிவிட விரும்ப மாட்டார்கள்‌ என்றும்‌, 
பிள்ளையாரை நகர்த்தினால்‌ தன்‌ அதிர்ஷ்டம்‌ மாறி 
வியாபாரம்‌ நஷ்டமாகி விடுமெனக்‌ கருப்பண்ண 
அம்பலம்‌ கருதுவான்‌ என்றும்‌ காத்தவராயன்‌ 
எண்ணினான்‌! சுரங்கம்‌ வெட்டி முடிந்ததும்‌ 
காத்தவராயன்‌ பின்வருமாறு திட்டமிட்டான்‌. 


அசோகவனக்‌ கோட்டையின்‌ உள்ளே 
பிலாத்துவாரத்திற்குச்‌ சிறிதே தாரத்திலுள்ள பிள்ளையார்‌ 
கோவிலுக்குத்‌ தேவியை வரும்படி செய்ய வேண்டும்‌, உதய 
காலத்திலும்‌ அந்தி வேளையிலும்‌ பிள்ளையாரை தரிசித்து 
மனசாந்தி பெறுவதற்குத்‌ தேவி, சோழிய அதிகாரிகளிடம்‌ 
அநுமதி பெறும்படி அவளுக்கு எப்படியாவது இரகசியமாகத்‌ 
தகவல்‌ கொடுக்க வேண்டும்‌. அவ்வாறு தேவி பிள்ளையார்‌ 
கோவிலுக்கு வருவது சகஜமாகி விட்டால்‌, அவளுக்கு 
பாதுகாவலாக வரும்‌ போர்‌ வீரர்கள்‌ குறைவாகவும்‌ 
அலட்சியமாகவும்‌ இருப்பார்கள்‌. பிறகு தேவி குறிப்பிடும்‌ 
ஒருநாள்‌, அந்தி இருட்டில்‌ சிறை மீட்சி படலத்தை 
பக்குவமாய்‌ நடத்த வேண்டும்‌! 


154 


அன்று காத்தவராயனின்‌ ஆட்களில்‌ இருநூறுபேர்கள்‌ 
ஆடைகளுக்குள்‌ இரகசியமாக ஆயுதங்களை மறைத்துக்‌ 
கொண்டு புல்‌ வெட்டிகள்‌ போவவும்‌, உழவர்கள்‌. 
போலவும்‌, தொம்பைக்‌ கூத்தாடிகள்‌ போவவும்‌, குறி 
சொல்பவர்‌ போலவும்‌ வழக்கம்போவ்‌ களியாட்ட 
விடுதியைச்‌ சுற்றி உலாவி வருவார்கள்‌. விடுதிக்கு புது 
மதுகொண்டு வருவது போல்‌ பல தண்ணீர்‌ வண்டிகளிவ்‌ 
அண்டாக்கள்‌ நிறைய கள்‌ கொண்டு வந்து இறக்கப்படும்‌. 
அந்தக்‌ கள்ளில்‌ பதினெட்டாம்படிக்‌ கருப்பண்ண சாமியின்‌ 
பிரசாதங்களுடன்‌ கடும்‌ விஷமும்‌ வைக்கப்படும்‌. 
ஆவலோடு வந்து கள்வண்டிகளைச்‌ சூழ்ந்து கொள்ளும்‌ 
சோழிய வீரர்கள்‌ எல்லாம்‌ ஒருபுறம்‌ மாண்டு 
விழுவார்கள்‌. அந்த கெட்ட பழக்கம்‌ இல்லாதவர்‌ 
களெல்லாம்‌ தின்பண்டங்களில்‌ கவக்கப்படும்‌ விஷத்தால்‌ 
இறந்து விழுவார்கள்‌. பிலாத்துவாரத்தின்மேல்‌ மதிற்‌ சுவர்‌ 
மீது அபாய அறிவிப்பு மணி அடிப்பதற்காக நிறுத்தி 
வைக்கப்பட்டிருக்கும்‌ சோழிய வீரனை காத்தவராயனின்‌ 
ஆட்களிவ்‌ ஒருவன்‌ ஈட்டி எறிந்து கொன்று விடுவான்‌! 
இன்னொருபுறம்‌ விடுதிக்குள்‌ பண்டக வியாபாரிகள்‌ 
போவவும்‌ எடுபிடி ஆட்கள்‌ போலவும்‌ அலையும்‌ ஆட்கள்‌, 
பிலாத்துவாரக்‌ காவற்காரர்கள்‌ இருபதுபேர்கள்‌ மீது 
பாய்ந்து வதைப்பார்கள்‌. 


சுரங்கத்தின்‌ வழியாகச்‌ சாமான்‌ கிடங்கிற்குள்‌ வந்து 
தயாராக மறைந்திருக்கும்‌ காத்தவராயனின்‌ வேறு பல 
ஆட்கள்‌ புற்நீசல்கள்‌ போலக்‌ கிளம்பிப்‌ பிலாத்‌ 
துவாரத்தின்‌ வழியாகக்‌ கோட்டைக்குள்‌ பாய்வார்கள்‌. 
உள்ளே பிள்ளையார்‌ கோயில்முன்‌ தேவிக்குப்‌ 
பாதுகாவலர்களாக வந்தவர்களையெல்லாம்‌ தாக்குவார்கள்‌. 
அந்த குழப்பத்தில்‌ தேவி, குமாரன்‌ வீரகேரளனைத்‌ 
தூக்கிக்கொண்டு பிலாத்‌ துவாரத்தின்‌ வழியாக வெளியே 
விரைத்து வரவேண்டும்‌. காத்தவராயன்‌ அவளை நரக 
விடுதிக்குள்‌ அழைத்துச்‌ சென்று சாமான்கிடங்கின்‌ 
சுரங்கத்திற்குள்‌ அவளை இறக்கிவிட்டுச்‌ சுரங்கத்‌ 
துவாரத்தின்மேலே பிள்ளையார்‌ பீடத்தை நகர்த்தி 
மறைத்துவிட்டுச்‌ சாமான்‌ கிடங்கை வெளிப்புறம்‌ 
பூட்டிக்கொண்டு விடுதியைவிட்டு வெளியே ஓடி மாயமாய்‌ 


155 


மறைந்து விடுவான்‌; அல்லது புதிதாக வந்து விழும்‌ 
சோழிய வீரர்களின்‌ ஈட்டி முனைகளில்‌ சிக்கி மாய்ந்து 
போவான்‌! அவனைப்‌ பற்றி தேவி கவலைப்படாமல்‌ 
அரங்கத்திற்குள்‌ குமாரனோடு விரைந்து நடக்க வேண்டும்‌ 
அறங்கத்திற்குள்‌ கையில்‌ கிளி விளக்குடன்‌ தயாராக நிற்கும்‌ 
சுந்தர ஜோசியர்‌ அவளை சுரங்கத்தின்‌ வழியாகக்‌ 
காத்தவராயனின்‌ வீட்டிற்கு வழி நடத்திச்‌ செல்வார்‌. 


அங்கு ஊர்மிளா ஒரு மூடு வண்டியுடன்‌ தயாராய்க்‌ 
காத்திருப்பாள்‌. அங்கிருந்து சுந்தர ஜோசியரையும்‌ 
தேவியையும்‌ குமாரச்‌ சக்கரவர்த்தியையும்‌ இடம்‌ மாற்றிச்‌ 
சென்று வீரபாண்டியன்‌ கட்சியினர்‌ தயாராய்‌ 
குழுமியிருக்கும்‌ இரகசியமாளிகைக்கு அழைத்துச்‌ 
செல்வாள்‌, அங்கு சுந்தர ஜோசியர்‌ வீரபாண்டியராகச்‌ 
சுயரூபம்‌ பெற்றுப்‌ போர்க்கோலம்‌ பூணுவார்‌. 
ஊர்மிளாவோ, மதுரைத்‌ தலைநகரின்‌ எல்லை 
மதிற்சுவர்களுக்கு வெளிப்புறம்‌ தயாராய்‌ மறைந்திருக்கும்‌ 
சேர மகாராஜனின்‌ ஆட்களுக்குத்‌ திப்பந்தங்களின்‌ 
சங்கேதக்‌ குறிகளின்‌ மூலம்‌ செய்தி அறிவிப்பான்‌. மகள்‌ 
சிறை மீட்கப்பட்டப்‌ புது. உற்சாகத்துடன்‌ சேரகுல மன்னன்‌ 
உடனே இலங்கை அனுப்பிய புதுவித யுத்தக்‌ கருவிகளுடன்‌ 
மதுரைக்‌ கோட்டையை முழு மூச்சாக முற்றுகையிடுவான்‌. 
மதுரைக்‌ கோட்டைக்குள்ளேயோ வீரபாண்டியன்‌ 
கட்சியினர்‌ புரட்சிக்‌ கோஷம்‌ எழுப்புலார்கள்‌; தேவியை 
சிறை வைத்ததால்‌ ஆத்திரப்படும்‌ ஜனசக்த 
பிரும்மாண்டமாய்ப்‌ பொங்கி எழும்‌. அவ்வளவு தூரம்‌ 
சோழியர்களின்‌ அக்கிரமத்தை விக்கிரம பாண்டியன்‌ 
ஆட்சி அனுமதித்து வந்ததால்‌ அருவருப்பு அடைந்துள்ள 
விக்கிரமபாண்டியன்‌ கட்சியினரும்‌ போர்‌ வீரர்களும்‌ 
வீரபாண்டியனோடு சேர்ந்துகொண்டு பழிவாங்கத்‌ 
துடித்தெழுவார்கள்‌. கண்ணில்‌ தட்டுப்படும்‌ சோழிய 
அதிகாரிகளையும்‌ சோழியர்‌ நிலப்படை வீரர்களையும்‌ 
வெட்டித்‌ தள்ளுவார்கள்‌. 6 யையும்‌ தலைநகரையும்‌ 
ஒருங்கே வீரபாண்டியன்‌. ட்ட அவசரச்‌ செய்தியைக்‌ 
குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ ஓடி.ப்போய்ச்‌ 
சொல்வதற்குக்கூட ஒரு சோழிய வீரனும்‌ எஞ்சாதபடி, 
சோழியர்‌ நிலப்படை முழுதும்‌ சின்னாபின்னமுற்று 


156 


மதுரைக்‌ கோட்டைக்குள்ளேயே புதையுண்டுபோகும்‌. அதன்‌ 
பிறகும்‌ தேவியின்‌ கற்புத்‌ தீ அணையாமல்‌ சோழ 
நாட்டின்‌ தலைநகரான ஆயிரத்தாளிவரை பாய்ந்து 
அங்குள்ள குலோத்துங்கன்‌ அரண்மனையையும்‌ அனலாக்கி 
அகிலம்‌ முழுதும்‌ சோழரின்‌ புலிக்கொடிகளையெல்லாம்‌ 
சுட்டெரிக்கும்‌. அப்போது, களியாட்ட விடுதியிலிருந்து 
காத்தவராயன்‌ உயிரோடு தப்பி வந்து சேர்வானேயாகில்‌, 
சோழியர்களின்‌ தலைநகரை நோக்கி வீரபாண்டியன்‌ 
தொடுக்கும்‌ மாபெரும்‌ படையெடுப்பிற்குக்‌ காத்தவராயனே 
தலைமை வகுித்துச்‌ செல்வான்‌. இரு பேரரசுகளுக்கும்‌ 
வீரபாண்டியன்‌ திருமுடி சூடும்‌ கண்கொள்ளாக்‌ 
காட்சியைக்‌ காணும்‌ ஆனந்தத்தாலே உயிர்‌ துறப்பான்‌.....! 


காத்தவராயனின்‌ மேற்கூறிய திட்டம்‌ வெற்றிக்குரிய 
வழிதான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. தேவியின்‌ 
சிறைமீட்சிப்‌ படலத்தில்‌ அசோகவனக்‌ கோட்டையின்‌ 
காவலரை நேர்முகமாகத்‌ தாக்காமல்‌ விஷமிடுவது போன்ற 
மறைமுகமான படுகொலைகள்‌ வீரபாண்டியனுக்குப்‌ 
பிடிக்கவில்லையென்றாலும்‌, “குயுக்தியான சோழியர்களைக்‌ 
குயுக்தியான முறையில்‌ தான்‌ கொல்லவேண்டும்‌, என்றும்‌ 
மாபெரும்‌ ஒர்‌ இலட்சியத்தின்‌ வெற்றியை வெறும்‌ 
பெருந்தன்மையால்‌ கைநழுவவிடக்கூடாது என்றும்‌ 
காத்தலராயன்‌ பிடிவாதம்‌ செய்யவே, சுந்தர ஜோசியரும்‌ 
அவனுடைய திட்டங்களுக்கு ஒரளவு சம்மதித்துவிட்டார்‌. 
ஆனால்‌ காத்தலராயனின்‌ திட்டங்களெல்லாம்‌ ஆகாயத்தை 
நோக்கிப்‌ பறக்கும்‌ பட்டங்களைப்போல ஒரு நூலிழையிலே 
இருந்தன. சிறையிலுள்ள தேவி சோழிய அதிகாரிகளின்‌ 
அநுமதி பெற்றுப்‌ பிள்ளையார்‌ கோயிலின்‌ முன்‌ குறித்த 
தாளில்‌, குறித்த நேரத்தில்‌ வரவில்லையென்றால்‌ 
காத்தவராயனின்‌ திட்டமெல்லாம்‌ வெறுங்கனவாகக்‌ 
காற்றோடு பறந்துவிடும்‌. சிறையிலுள்ள தேவிக்கு இந்தத்‌ 
திட்டத்தைப்‌ பற்றிய தகவலை எப்படி இரகசியமாக எட்டச்‌ 
செய்வது?”..... 


அதிகாலையில்‌ தேவியின்‌ சிறைக்குப்‌ பாலும்‌ பழமும்‌ 
அசோகவனக்‌ கோட்டைக்கு எடுத்துச்‌ செல்ல சோழிய 


157 


வேலைக்காரி ஒருத்தி அமர்த்தப்பட்டிருந்தாள்‌. அவளுடைய 
தாய்‌ வழித்‌ தாத்தா ஒரு கம்பராமாயணப்‌ பிரசங்கி, 
ஒருநாள்‌ அந்த வேலைக்காரி பொன்னியைக்‌ 
காத்தவராயன்‌ வழிமறித்துக்‌ கடத்திச்‌ சென்றான்‌. 
அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ நுழையவும்‌, வெளியே 
வரவும்‌ அவளிடமிருந்த இரண்டு அநுமதி ஓலைகளையும்‌ 
பறித்து ஊர்மிளாவின்‌ தாயான கிழவி கோசலையிடம்‌ 
அவற்றைக்‌ கொடுத்து வேலைக்காரியின்‌ தாயாரைப்போல 
தேவியிடம்‌ பழத்தட்டை எடுத்துப்‌ போகச்‌ சொன்னான்‌. 
அந்த வேலைக்காரி பொன்னி வாழையடி வாழையாகச்‌ 
சோழியர்களுக்கு தம்பகமான குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவளென்றும்‌ அவளுக்கு ஒரு கிழத்‌ தாயாரும்‌ 
கம்பராமாயணப்‌ பிரசங்கியான ஒரு தாத்தாவும்‌ 
இருக்கிறார்களென்றும்‌ சிறைக்காவல்‌ புத்தகத்தில்‌ 
பதித்திருப்பதால்‌ “மகன்‌ காய்ச்சலில்‌ படுத்திருப்பதால்‌ 
தேவிக்குப்‌ பழத்தட்டு எடுத்து வருகிறேன்‌” என்று 
கோசலையம்மாள்‌ சொல்வதை எளிதில்‌ சிறைக்‌ காவலர்‌ 
தம்பி உள்ளே ஊர்மிளாவின்‌ தாயாரை அழைத்துச்‌ 
செல்வார்கள்‌ என்றும்‌ சொன்னான்‌. பிறகு அலள்‌ 
தேவிக்குக்‌ கொண்டு யோகும்‌ பழத்தட்டில்‌ 
பழக்குவியலுக்கு அடியில்‌ பின்வருமாறு குறிப்புகளுள்ள 
ஓர்‌ ஓலை நறுக்கை வைத்தான்‌. 


“கம்பராமாயணம்‌ கருத்துரை சதையைச்‌ 
சிறைமீட்கும்‌ படலம்‌ பிலாத்துவாரம்‌ சூரிய தேவரிடம்‌ 
விண்ணப்பமும்‌ விநாயகர்‌ துதியும்‌ தேவை, சுபதினமான 
தல்ல நாள்‌ நட்சத்திரம்‌ நாழிகை உடனே மலர்மகள்‌ 
மணாளன்‌ துணை ராம்‌ லக்ஷ்மணர்கள்‌ வானர 
சேனையுடன்‌ அசுரவதை மருண்டோடும்‌ மாயமான்‌ 
துவாரகபாலர்‌ முக்தியடைந்த கதை சேர்ந்தான்‌ தலைவன்‌ 
தாளே நாதன்‌ தாள்‌ வாழ்க, நமச்சிவாயம்‌ வாழ்க 
மாயா ஜனகன்‌ வருகை எரியூட்டுப்‌ படலம்‌ திருமுடி 
சூட்டுப்படலம்‌.” 


மேற்கூறியவை அடங்கிய. ஓலை நறுக்கை வேறு 
யாராவது பார்க்க நேர்ந்தால்‌, வேலைக்காரியின்‌ 
தாத்தாவான கம்பராமாயணப்‌ பிரசங்கியிடமிருந்து கை 


158 


தவறிப்‌ பழத்தட்டோடு வந்த பிரசங்கக்‌ குறிப்புகளின்‌ 
ஓலைகளில்‌ ஒன்று போலவே தோன்றும்‌. ஆனால்‌ 
ஊர்மிளாவின்‌ தாயாரைக்‌ கண்ணுறும்‌ தேவி, அந்த 
ஓலைக்‌ குறிப்புகளின்‌ உள்ளர்த்தத்தைப்‌ பின்வருமாறு 
புரிந்து கொள்ள முயற்சிப்பாள்‌: 


“அசோக வனக்‌ கோட்டையின்‌ வலது மதிற்சுவர்‌ 
புறமுள்ள பிலாத்துவாரம்‌ மூலம்‌ தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ 
படலம்‌ நடைபெற வேண்டும்‌. அதற்குத்‌ தேவி 
சூரியகுலத்தலரான சோழிய அதிகாரிகளிடம்‌ அநுமதி 
பெற்று பிலாத்துவாரத்தின்‌ அருகிலுள்ள பிள்ளையார்‌ 
கேோயிவைக்‌ கும்பிட வரவேண்டும்‌ அவள்‌ 
குறிப்புக்காட்டும்‌ நல்வதொரு நாளில்‌, நட்சத்திரம்‌ 
தோன்றும்‌ அந்தி நேரத்தில்‌, குறித்த நேரத்தில்‌, குறித்த 
நாழிகையில்‌ அவளுடைய கணவர்‌ அவளைக்‌ காப்பாற்ற 
வருவார்‌. ராமலக்ஷ்மணர்களைப்போல வீ பாண்டியனும்‌ 
காத்தவராயனும்‌ மறைமுகமான படையுடன்‌ வந்து 
கோட்டையின்‌ உள்ளும்‌ புறமும்‌ யுத்தம்‌ புரிவார்கள்‌. 
துவாரக பாலகர்கள்போல பிலாத்துவாரத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ சோழிய வீரர்கள்‌ கொல்லப்படுவார்கள்‌. 
அந்தக்‌ குழப்பத்தில்‌ தேவி மருண்டோடும்‌ மானைப்போல 
தன்‌ குமாரனோடு பிலாத்துவாரத்தின்‌ வழியாக 
வெளியேற வேண்டும்‌ பிறகு கணவர்‌ அவளை வழி 
நடத்திச்‌ செல்வார்‌. பிறகு புரட்சிக்‌ கொடி மாயா 
ஜனகனைப்போல சேர மன்னன்‌ மதுரையை 
முற்றுகையிடுதல்‌ மதுரைக்குள்‌ புரட்சித்‌ தீ-முடிவில்‌ 
வீரபாண்டியருக்குத்‌ திருமுடி சூட்டும்‌ படலம்‌. 


இவ்வளவு தெளிவாக ஓலைக்குறிப்புகளின்‌ உள்‌ 
அர்த்தங்களைத்‌ தேவி புரிந்துகொள்ளாவிட்டாலும்‌, 
கம்பராமாயணப்‌ பரிச்சயமுள்ள கிழவி கோசலையிடமிருந்து 
பல சமயங்களிவ்‌ பேசும்‌ மறைமுகமான கம்பராமாயண 
பரிபாஷை சம்பாஷணைகளின்‌ மூலம்‌ சிறைமீட்சித்‌ திட்டம்‌ 
முழுவதையும்‌ தேவி கிரகித்துக்கொண்டு விடுவாள்‌. 
பிள்ளையார்‌ கோவில்‌ முன்‌ செல்வதை வழக்கப்படுத்திக்‌ 
கொண்ட பிறகு, எந்த நாள்‌ அந்தி வேளையில்‌ 
எத்தனையாவது நாழிகையில்‌, சிறைமீட்கும்‌ முயற்சியை 


159 


நடத்தலாம்‌ என்று கிழவி மூலமாகவே பதிலனுப்புவாள்‌. 
சாமர்த்தியக்காரியான கிழவி கோசலையும்‌ சந்தர்ப்பத்திற்கு 
ஏற்றலாறு நிலைமைகளைச்‌ சமாளித்து, குறிப்பு 
ஓலையையேோ, ஓலையிலுள்ள குறிப்புகளைப்‌ பற்றிய 
தகவலையே தேவிக்கு எட்டச்செய்து விடுலாள்‌; 
என்றாவது ஒருநாள்‌ தேவியிடமிருந்து சாதகமான 
பதிலையும்‌ கொண்டு வருவாள்‌... 


ஆனால்‌ காத்தவராயன்‌ எதிர்பார்த்தபடி எதுவும்‌ 
நடைபெறவில்லை. கள்ளின்‌ வேகம்‌ போலவே அவனுடைய 
திட்டம்‌ வெறும்‌ கற்பனையாகக்‌ கரைந்துவிட்டது. யாரும்‌ 
சந்தேகப்படாதபடி கிழவி கோசலை கோட்டைக்குள்‌ 
அதுமதிக்கப்பட்டாலும்‌ அவள்‌ தேவியின்‌ சிறைக்கூடத்தை 
நெருங்குவதற்குள்‌ அஞ்சுகோட்டை நாடாள்வான்‌ அவள்மீது 
பாய்ந்து, வழிமறைத்துக்‌ கொண்டான்‌. அவள்‌ கையிலுள்ள 
பழத்தட்டைப்‌ பரிசோதித்து, அதிலுள்ள ஓலைக்‌ குறிப்பைக்‌ 
கைப்பற்றினான்‌. அவன்‌ முன்பு வீரபாண்டியனுக்குத்‌ 
துரோகம்‌ புரிந்து பலராலும்‌ பழிக்கப்பட்டவனாகையால்‌, 
நிரபராதியையும்‌ கூடத்‌ துரோகியெனக்‌ குற்றம்சாட்டிச்‌ 
சித்திரவதை செய்வதில்‌ அலாதியான திருப்தி 
அடையக்கூடியவன்‌. விசாரணை அதிகாரிகள்‌ கிழவியின்‌ 
ஓலைக்‌ குறிப்புகள்‌ முழுவதையும்‌ படித்தால்‌, 
கம்பராமாயணப்‌ பிரசங்கக்‌ குறிப்போலைதான்‌ என்று 
தீர்மானித்து, கிழவியை நிரபராதி என விட்டு 
விடுவார்களோ என்று அவன்‌ எண்ணினான்‌; அதனால்‌, 
சதையை சிறை மீட்கும்‌ படலம்‌ பிலாத்துவாரம்‌ என்ற 
இரு லரிகளைத்‌ தவிர, மீதியுள்ள குறிப்புகளையெல்லாம்‌ 
ஓலை நறுக்கிலிருந்து வெட்டி எறிந்துவிட்டான்‌. 
வீரசேகரன்‌ விசாரித்தபோதும்‌ அவளைக்‌ கிழவி என்று 
சொல்லாமல்‌, பெண்‌ என்றே அவசரத்தில்‌ குறிப்பிட்டான்‌. 
விசாரணை அதிகாரிகள்‌ கோசலை அம்மாளை, சாகப்‌ 
போகிற கிழவிதானேயென்று அஞ்சு கோட்டையானின்‌ 
பிடிவாதமான ரத்தப்‌ பசிக்குப்‌ பலிகொடுத்துவிட்டார்கள்‌. 


அஞ்சு கோட்டையானின்‌ இச்சைப்படியே, கிழவி 
கோசலை யானைக்‌ காலால்‌ தலை நசுக்கப்பட்டு ஊரின்‌ 
நடுவீதியில்‌, அங்கம்‌ அங்கமாக வெட்டப்பட்டு 
பிணத்துண்டுகளாகத்‌ தொங்கவிடப்பட்டாள்‌! 


160 


கோட்டையிலிருந்து கிழவியின்‌ வெற்றிகரமா 
வருகையை ஆவலுடன்‌ எதிர்நோக்கி வெளியே காத்திருந்த 
காத்தவராயன்‌, ஊரின்‌ நடுவீதியில்‌ அவளுடைய 
பிரேதத்துண்டுகளைத்தான்‌ கண்டான்‌. நடுவீதியில்‌ நாய்‌, 
கழுகுகள்‌ தின்னும்‌ வரை அழுகிக்‌ கிடக்க வேண்டிய 
குற்றவாளியின்‌ பிரேதத்தை அப்புறப்படுத்துவதோ, 
சம்பிரதாயமாகப்‌ பிரேதச்‌ சடங்கு நடத்துவதோ, 
அரசாங்கத்திற்கு சந்தேகத்தை மூட்டி. மரண தண்டனை 
அளிக்கச்‌ செய்யுமாதலால்‌, காத்தவராயன்‌ இருட்டும்‌ வரை 
காத்திருந்து கிழவியின்‌ பிரேதத்‌ துண்டுகளை 
இரகசியமாகச்‌ சேகரித்து வரச்‌ செய்து சுடுகாட்டில்‌ 
கொண்டுபோய்ப்‌ போட்டான்‌. எந்த வீரபாண்டியச்‌ 
சக்கரவர்த்திகளுக்காக அக்கிழவி தன்‌ தள்ளாத வயதிலும்‌ 
தன்‌ உயிரைத்‌ தியாகம்‌ செய்தாளோ, அந்தச்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ கையாலேயே, அவளுக்குக்‌ கொள்ளி 
வைக்கும்‌ சலமரியாதை செலுத்த வேண்டுமென 
நினைத்தான்‌. அந்தத்‌ தியாகியின்‌ நசுங்கிய முகத்தை 
வீரபாண்டியன்‌ கடைசி முறையாகத்‌ தரிசிக்கவேண்டு 
மென்பதற்காகவே உடனே கந்தர ஜோசியரை அழைத்துச்‌ 
செல்ல, நேரே எடுகாட்டிலிருந்து தன்‌ வீட்டிற்கு வந்தான்‌. 
ஊர்மிளா தன்‌ தாயின்‌ அலங்கோலமான பிரேதத்‌ 
துண்டுகளை கண்டால்‌ பித்துப்பிடித்தவள்போல்‌ 
பலவாறாக அழுது புலம்பிப்‌ பலரும்‌ சந்தேகப்படும்படியாக 
எல்லோரும்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளும்‌ பேரபாயத்தை 
உண்டாக்கி விடுவாள்‌ என்று கருதியே ஊர்மிளாவிற்கு 
தெரியவேண்டாமென்று சுந்தர ஜோசியரின்‌ காதிற்குள்‌ 
இரகசியமாகச்‌ சொல்லி, ஊர்மிளாவிற்கு வீரசேகரனை 
வீட்டில்‌ காவல்‌ வைத்துவிட்டு, ஜோஸியரை மட்டும்‌ 
சுடுகாட்டிற்கு கூட்டிப்போனான்‌, அங்கு இருலரும்‌ சிதை 
தயாரித்து, கிழவியின்‌ பிரேதத்‌ துண்டுகளை ஒழுங்காக 
அடுக்கி அதன்மீது விறகுகளையும்‌ விராட்டிகளையும்‌ 
அடுக்கி மூடினார்கள்‌. பிறகு கொள்ளி வைப்பதற்குமுன்‌ 
ஊர்மிளாவைச்‌ சுடுகாட்டிற்கு அழைத்துப்‌ போகக்‌ 
காத்தவராயன்‌ சாம இருட்டில்‌ வீட்டிற்கு லந்தான்‌. 
அப்போது வீரசேகரன்‌ மனதைப்‌ புண்படுத்தி 
வீட்டைவிட்டு ஊர்மிளா விரட்டிவிட்டு, அவனை 
நினைத்துக்‌ கண்ணீர்‌ பாவையாக பஞ்சணையில்‌ சோர்ந்து 


161 


கிடந்த நேரமது. காத்தவராயன்‌ அவளிடம்‌ வந்து தாய்‌ 
இறந்துபோன தகவலைப்‌ படிப்படியாகக்‌ கூறி தாய்க்காக 
அவளை வீட்டிலேயே அழுது தீர்த்து உணர்ச்சி 
அடங்கும்வரை அவளுக்கு அவகாசம்‌ கொடுத்து, 
விடியற்சாம நேரத்தில்‌ அவளைச்‌ சுடுகாட்டிற்கு 
அழைத்துச்‌ சென்றான்‌. 


வேள்வித்‌ தீ 
காதலாவ்‌ கண்டவர்‌ பிறவி காண்குறார்‌ 
வேள்வி முற றுவேற்கு 


ஈது அலாது இவ்வை வேறு இருக்கற்‌ 
பாலதே 


கம்ப ராமாயணம்‌ 


னித உள்ளம்‌ அனைத்திற்கும்‌ 
பொதுவான நிம்மதிப்‌ படுக்கையாய்‌, 
மதுரை நகரின்‌ எல்லைப்‌ புறத்திலுள்ள 
சுடுகாடு சூன்யமாகக்‌ காட்சியளித்தது. 


தாய்‌ நரிகளின்‌ ஊளைகளுக்கு மத்தியில்‌ சில 
பிணங்கள்‌ எரிந்தும்‌ எரியாமலும்‌ தென்படும்‌ சுடலையின்‌ 
சாம்பல்‌ படலத்தில்‌ விடியற்சாம இருளின்‌ 
பனிப்படுதாவில்‌, கிழவி கோசலையின்‌ சிதைமுன்‌, மூன்று 
மனித உருவங்களின்‌ நிழல்கள்‌ தென்பட்டன. 

வீ.ம. 11-11 


162 


கிழவியின்‌ சிதையை நோக்கியவாறு சுந்தர ஜோசியர்‌ 
(வீரபாண்டி௰ர்‌) தாரை தாரையாய்க்‌ கண்ணீர்‌ 
வடித்தவண்ணம்‌ நின்று கொண்டிருந்தார்‌. காத்தவராயன்‌ 
கண்டித்திராவிட்டால்‌ உலகில்‌ மறுகோடிவரை அதிரும்‌ 
வண்ணம்‌ கதறி அழுதிருப்பார்‌. ஊர்மிளாவோ அழுது 
அழுது கண்ணீர்‌ லற்றி இனி அழுவதற்குக்கூட 
சக்தியற்றவளாய்‌ உயிரற்ற காவியம்‌ போலவும்‌, புகையுண்ட 
ஓவியம்‌ போலவும்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 
காத்தவராயன்‌ ஒருவன்தான்‌ உணர்ச்சிகளை அடக்கி 
நிதானத்துடன்‌ அங்கு காணப்பட்டான்‌. 


“அதோ எந்த வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளின்‌ 
வாழ்விற்காகக்‌ கோசலை தன்‌ வாழ்வு முழுதும்‌ 
பாடுபட்டாளோ, எவருடைய தேவியைச்‌ சிறைமீட்கும்‌ 
முயற்சியில்‌ தன்‌ கடைசி மூச்சையும்‌ விட்டாளோ, 
அதற்கெல்லாம்‌ பிரதி உபகாரத்தை அதே 
சக்கரவர்த்திகளின்‌ கையிலிருந்து இப்போது 
பெறப்போகிறாள்‌. புனிதமான பாண்டிய வம்சப்‌ 
பார்த்திபனே அந்த அநாதையின்‌ சொந்தக்‌ குமாரனைப்‌ 
போல அவளுக்குக்‌ கொள்ளி வைக்கப்‌ போகிறார்‌. 
இதைவிடச்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ அவள்‌ எதிர்பார்க்கக்‌ 
கூடியது எதுவும்‌ இல்லை!” என்று காத்தவராயன்‌ 
கணீரென்ற குரலில்‌ கூறியவாறு ஒரு இப்பந்தத்தைக்‌ 
கொளுத்தி சுந்தர ஜோசியரின்‌ கையில்‌ கொடுத்தான்‌. 


அலர்‌ சிதைக்குக்‌ கொள்ளி வைத்ததும்‌, “ஐயோ!” 
என்று அலறி சிதை மீதே விழுந்துவிட்டார்‌. "ஐயோ 
எவள்‌ எனக்காக வாழ்ந்தாளோ, எவள்‌ என்‌ சொந்தத்‌ 
தாய்‌ போல்‌ என்னைப்‌ பாராட்டி வளர்த்தாளோ, அவள்‌ 
சடலம்‌ எரியும்‌ இந்த சிதையிலே என்‌ ஜீவனும்‌ 
எரிந்துவிடட்டும்‌! என்னுடைய கனவெல்லாம்‌ இவளோடு 
பொடி சாம்பலாகி விடட்டும்‌!” என்று புலம்பினார்‌. 


காத்தவராயன்‌ அவரைக்‌ கண்டித்துத்‌ தூக்கி 
நிறுத்தியிராவிட்டால்‌ அவரும்‌ சிதையின்‌ தீயோடு எரிந்து 
போயிருப்பார்‌. 


163 


“சக்கரவர்த்திகளே! இதென்ன? சிறையில்‌ நெஞ்சு 
எரியும்‌ தேவியை மறந்து விட்டீர்களா?” என்றான்‌ 
காத்தவராயன்‌. 


“தேவி! அவளுக்காக நான்‌ எத்தனை உன்னதமான 
உயிர்களைப்‌ பலிகொடுப்பது? எனக்குத்‌ தேவி 
வேண்டாம்‌!” 


“உங்களுக்குப்‌ பிரியதாயகி தேவைப்படாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ தேவியின்‌ மானத்தை நாம்‌ 
காப்பாற்றியே தீரவேண்டும்‌!” 


“அவள்‌, என்‌ உயிருக்குயிரானவர்களின்‌ 
இரத்தத்தையெல்லாம்‌ உறிஞ்சிக்‌ குடிக்கும்‌ தாகமடங்காத 
இரத்தப்‌ பேய்‌! என்று குமுறினார்‌ சுந்தர ஜோசியர்‌”. 


“வீ ரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளே தம்‌ மனைவியை 
கைவிட்டாலும்‌, பெண்மையின்‌ பெரு விளக்கை நான்‌ 
அணையவிடமாட்டேன்‌! மலரினும்‌ மிருதுவான அந்தத்‌ 
தெய்வீகச்‌ செல்வியை என்னால்‌ சிறை ட்க 
முடியாவிட்டால்‌, இந்தப்‌ பாண்டியநாடு முழுதும்‌ 
சுடுகாடாகி தன்யமாகியும்‌, இரத்தத்தாகம்‌ அடங்காத ஓர்‌ 
இரத்தக்‌ காளியாகவே அவளை ஆக்கிவிடுவேன்‌.. 
தேவியைத்‌ தாஷிக்கும்‌ ஒவ்வொரு சொல்லும்‌ பாண்டிய 
வம்சத்திற்குத்‌ தீராத சாபகேடாக வந்து விடியும்‌ என்பதை 
உணருங்கள்‌!” என்று காத்தவராயன்‌ உறுமினான்‌. 


சுந்தர ஜோசியர்‌ தலைக்குனிந்து கண்ணீர்‌ 
வடித்தார்‌. 

சிதையின்‌ தி “சடசட” வென்று பனிக்காற்றில்‌ 
பொறிந்தது. 


காத்தவராயன்‌ அந்தச்‌ சிதையைச்‌ சுட்டிக்‌ காட்டி 
“அவள்‌ எந்த இலட்சியத்திற்காக உயிர்‌ நீத்தாளோ, அந்த 
இலட்சியத்தை நாம்‌ தொடர்ந்து நடத்துவோம்‌! தேவியைச்‌ 
சிறை மீட்கும்‌ முயற்சியில்‌ நம்முடைய உயிர்களையும்‌ 
சகலவிதமான உடைமைகளையும்‌ மட்டுமல்ல, நம்‌ 
உயிர்களையும்விட உன்னதமாக மதிக்கக்‌ கூடியவற்றையும்‌ 


164 


நாம்‌ தியாகம்‌ செய்து விடுவோம்‌. இவ்வாறு நாம்‌ மூவரும்‌ 
இவளுடைய சிதைத்தியையே வேள்விச்‌ சாட்சியாக வைத்து, 
இவளுடைய சிதையைத்‌ தொட்டு இப்போது பிரதிக்ஞை 
செய்து கொள்வோம்‌! இந்தப்‌ பிரதிக்ஞைதான்‌ இவளுடைய 
தியாகத்திற்கு நாம்‌ அளிக்கும்‌ ஆத்ம காணிக்கை!” என்று 
காத்தவராயன்‌ சொல்லிவிட்டு சிதையைத்‌ தொட்டுப்‌ 
பிரதிக்ஞை செய்து, ஊர்மிளாவையும்‌ அவ்வாறே 
பிரதிக்ஞை செய்ய வைத்தான்‌. 


சுந்தர ஜோசியரும்‌ அவ்வாறு பிரதிக்ஞை செய்ய 
முயலும்போது ஊர்மிளா பாய்த்து சென்று, அவருடைய 
வாயைப்‌ பொத்தினாள்‌. 


“வேண்டாம்‌! வேண்டாம்‌ நீங்கள்‌ அவ்வாறு 
பிரதிக்ஞை செய்யாதீர்கள்‌! உங்களுடைய இலட்சியம்‌ தேவி 
மட்டுமல்வ! தேவிக்குப்‌ பிறகும்‌ நீங்கள்‌ குமாரச்‌ 
சக்கரவர்த்திக்காகவும்‌ பாண்டி௰ நாட்டின்‌ எதிர்காலக்‌ 
கனவுகளுக்காகவும்‌ உயிர்‌ வாழ வேண்டும்‌!” என்று 
வீறிட்டாள்‌ ஊர்மிளா... 


காத்தவராயன்‌ அவளை தோக்கி அதட்டும்‌ 
குரலில்‌, ஊர்மிளா! சக்கரவர்த்திகள்‌ பிரதிக்ஞை 
செய்வதை ஏன்‌ தடுக்கிறாய்‌? தேவி போய்விட்டால்‌, 
குமாரச்‌ சக்கரவர்த்திகளென்ன, பாண்டிய நாடே 
சூன்யமாகி விடட்டும்‌!” என்று கண்டித்தான்‌. 


ஊர்மிளா, “ஓ” வென்று அலறி சுந்தர ஜோசியரின்‌ 
பாதங்களில்‌ முகம்‌ புதைத்து அவரது கால்களை இறுகப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு விம்மலானாள்‌: “இன்று, என்‌ 
இருதயத்திற்கு இதமானவர்களையெவ்லாம்‌ இழந்து 
விட்டேன்‌! உங்களையும்‌ இழந்துவிட்டாவ்‌, இந்த உலகமே 
எனக்குச்‌ சன்யமாகிவிடும்‌. அதற்குமேல்‌ என்‌ உயிரைப்‌ 
பிடித்து வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ சக்தியும்‌ என்னிடம்‌ 
இராது!” என்று கதறினாள்‌. 

“ஊர்மிளா! நம்‌ இருவரையும்‌ அதாதைக்‌ 
குழந்தைகளாக விட்டுவிட்டு உன்‌ தாய்‌ இறந்து 
போய்விட்டாள்‌. உன்‌ தாய்க்கு தான்‌ பட்டிருக்கும்‌ 


165 


கடனுக்குப்‌ பிரதியாக உன்‌ அபிலாஷைப்படியே என்‌ 
இலட்சியபயாதையை அமைத்துக்‌ கொள்வேன்‌!” என்று சுந்தர 
ஜோசியர்‌ தழதழக்கும்‌ குரலில்‌ கூறினார்‌. 


“இதென்ன குழந்தைகள்‌ மாதிரி! வீரபாண்டியச்‌ 
சக்கரவர்த்திகளே! உங்களுடைய உணர்ச்சிக்‌ 
குழைவினாலேயே வீர மறவர்கள்‌ செறிந்த பாண்டிய 
தாட்டின்‌ இலட்சிய யாத்திரை முறிந்து போயிற்று! 
இப்போது ஊர்மிளா தன்‌ அன்பினால்‌ இன்னும்‌ உங்களை 
கோழையாக்கிவிட்டால்‌, உங்களை நம்பி சிறையில்‌ வாடி. 
கிடக்கும்‌ தேவி என்ன கதி ஆவாள்‌? துக்கத்தால்‌ தேவி 
உயிர்‌ விட்டால்‌ எனில்‌ ஏழு உலகங்களையும்‌ சுட்டாலும்‌ 
என்‌ நெஞ்சின்‌ வேள்வி தீராது!” என்று காத்தவராயன்‌ 
சிறினான்‌.. 


அப்போது சுடுகாட்டின்‌ விடியற்சாம இருளை 
ஊடுருவிய வண்ணம்‌, ஒரு ஞானப்பாடல்‌ பனிக்காற்றில்‌ 
கிழிந்து வந்தது. 


“விடிவதுமே வெண்‌ நீற்றை மெய்யில்பூசி 
வெளுத்தமைந்த கீளோடு கோவணமும்‌ தற்றுச்‌ 
செடியுடைய வய்வினைநோய்‌ தீர்ப்பாய்‌ என்றும்‌ 
“செல்கதிக்கு வழிகாட்டும்‌ சிவனே!” என்றும்‌ 
“துடியனைய இடைமடவாள்‌ பங்கா! 'என்றும்‌ 
“சுடலைதனில்‌ நடமாடும்‌ சோதீ!” என்றும்‌ 

கழமலர்‌ தூவித்‌ தொழும்‌ அடியார்‌ நெஞ்சின்‌ உள்ளே 
கன்றாப்பூர்‌ நடு தறியைக்‌ காணலாமே.” 


மேற்கூறிய தேவாரப்பாடலை கணீரென்ற குரலில்‌ 
பாடிய வண்ணம்‌, பாம்பாட்டிச்‌ சித்தரொருவர்‌, 
சுடலையிலுள்ள ஒவ்வொரு பிணத்தின்‌ சாம்பலையும்‌ 
அள்ளித்‌ தம்‌ உடலெங்கும்‌ பூசியவண்ணம்‌ அலைந்து 
திரிந்து வந்தார்‌. இடையில்‌ ஒரு கோவணத்தைத்‌ தவிர 
அந்த ஆண்டியின்‌ உடம்பில்‌ ஒருவிதத்‌ துணியும்‌ இல்லை. 
உடலெங்கும்‌ பிணத்தின்‌ விபூதியால்‌ வெள்ளை 
வெளேரென்று இருந்தது. முதுமையால்‌ அவர்‌ உடல்‌ 
தளர்ந்து மெலிந்திருந்தாலும்‌, பாம்புச்‌ சாட்டைகள்‌ போல்‌ 


166 


சடைசடையாய்‌ அமழுக்கப்பிய அவருடைய தலைமயிர்‌ 
அவருடைய இடுப்புவரை தொங்கிக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
முகத்தில்‌ பாம்புப்‌ புற்றுகள்‌ போல்‌ திரிதிரியாய்‌ தாடி 
வளர்ந்திருந்தாலும்‌, அவரது சூன்யமான விழிகளில்‌ 
அகிலத்தையும்‌ ஊடுருவக்‌ கூடிய ஓர்‌ வைடூரிய ஒளி 
வீசியது! அவர்‌ உலக உணர்வே இல்லாத பித்தரைப்போல்‌ 
தென்பட்டார்‌. அவர்‌ எரியும்‌ ஒவ்வொரு பிணத்தையும்‌ 
தம்‌ கைப்பிரம்பால்‌ தட்டிப்‌ பார்த்து பிணத்தின்‌ சாம்பலை 
அள்ளி தம்‌ உடலில்‌ பூசிக்‌ கொண்டு வந்தவர்‌, கிழவியின்‌ 
சிதை முன்‌ வந்து அவளுடைய சடலத்தையும்‌ தட்டிப்‌ 
பார்த்துவிட்டு, விபூதிக்காகப்‌ பிணம்‌ எரிந்து சாம்பலாகும்‌ 
வரை காத்திருக்க விரும்பியவர்போல்‌, கிழவியின்‌ 
தலைமாட்டில்‌ உட்கார்ந்தார்‌! அவருடைய பார்வை 
அங்கிருந்த உயிருள்ள மனிதர்களின்மீது விழவில்லை. 
அவருடைய ஒளி விழிகள்‌, கழுகுக்‌ கண்களைப்‌ போல்‌ 
பிணங்களைச்‌ சுற்றியே வட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தன! 


“சுடலையப்பா! இன்று சுத்தமான திருநீறு எனக்கு 
எவ்வளவு தந்தாய்‌? இன்னும்‌ இந்தச்‌ சுடலையில்‌ 
எத்தனையோ வேள்வித்‌ தீயில்‌ புடமிட்ட திருநீறு 
தரப்போகிறாய்‌! என்று என்‌ உடலையே உனக்கு வேள்வி 
யாக்குவேன்‌? என்று நான்‌ நீயாவேன்‌, நீ நானாவாய்‌?” 
என்று அந்தப்‌ பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ ஞானப்‌ 
பிதற்றல்களைத்‌ தம்‌ உதடுகளுக்குள்‌ முணுமுணுத்தபடியே 
குந்தியிருந்தார்‌. அவரைக்‌ கண்டு காத்தவராயன்‌ முதலான 
மூவரும்‌ திக்பிரமை அடைத்து நின்றார்கள்‌. 


அப்போது பதினாறு லயதுள்ள ஒரு பெண்‌ 
“குறுகுறு வென்று விழிகளுடன்‌ அவர்‌ பின்னாவ்‌ ஓடிவந்து 
அவரைப்‌ பிடித்து இழுத்தாள்‌. அவளுக்குக்‌ கள்ளங்‌ கபடு 
தெரியாத அழகான முகம்‌ இருந்தது. உலகம்‌ தெரியாத 
சிறுமிபோல்‌ வெகுளிப்‌ பெண்‌ அவன்‌. 


அலள்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரை நோக்கி, “மெத்தையில்‌ 
படுத்திருந்தவர்‌ கொஞ்சம்‌ நான்‌ கண்ணயர்ந்ததும்‌ 
சுடுகாட்டிற்கு எழுந்து வந்துவிட்டீர்களே! உங்களைக்‌ 
கட்டிக்‌ காப்பதே எனக்குக்‌ கஷ்டமாக இருக்கிறது!” 
என்றான்‌. 


167 


“அடி மகளே! நீயும்‌ சுடலைநாதன்‌ சன்னிதிக்கு 
வந்துவிட்டாயா?” என்று பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ அவளுடைய 
முகத்தைத்‌ திரும்பிப்‌ பார்க்காமல்‌, அவளுடைய குரலைக்‌ 
கேட்டு சிரித்தார்‌. 


காத்தவராயன்‌ அந்தப்‌ பெண்ணை நோக்கி ஓடி. 
“அகல்யா! நீ ஏன்‌ இங்கே வந்தாய்‌? சோழிய ஒற்றர்களின்‌ 
கண்ணில்‌ பட்டால்‌ நம்‌ கட்சியின்‌ கதி என்னாகும்‌?” 
என்று அதட்டினான்‌. 


“அகல்யாவா?” என்று ஊர்மிளா ஆச்சரியத்துடன்‌ 
கூவி ஓடிச்சென்று அவனைக்‌ கட்டிக்கொண்டு. “அகல்யா! 
என்‌ அம்மா இறந்துவிட்டாள்‌!” என்று அழுதாள்‌: 

“எனக்கெல்லாம்‌ தெரியும்‌! நான்தான்‌ உன்‌ 
அம்மாவின்‌ பிணத்தை நடு வீதியிலிருந்து ரகசியமாக 
நகர்ததிக்கொண்டு வந்து காத்தவராயரிடம்‌ கொடுத்தேன்‌!” 
என்றாள்‌ அகல்யா. 


“ஐயோ. அம்மா!... அகல்யா என்‌ கதியைப்‌ 
பார்த்தாயா?” என்று ஊர்மிளா அலறினாள்‌. 


“அழாதே ஊர்மிளா! இதோ பார்‌, இந்தப்‌ 
பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ என்‌ புருஷர்‌! இவரைச்‌ சுடுகாட்டிற்கு 
ஒடி. வராமல்‌ பாதுகாப்பதே எனக்கும்‌ பெரிய வேலையாக 
இருக்கிறது! என்னை விடவா உனக்குக்‌ கவலை? 
சந்தோஷமாக உன்‌ கடமையைச்‌ செய்து கொண்டு போ!” 
என்று அகல்யா தன்‌ புடவைத்‌ தலைப்பால்‌ ஊர்மிளாவின்‌ 
கண்ணீரைத்‌ துடைத்தாள்‌. 

“௪1 ௪ என்ன மனித வாழ்க்கை! கடைசியில்‌ 
நாமெல்லோரும்‌ இங்குதான்‌ வந்துசேர வேண்டும்‌ என்று!" 
சுந்தர ஜோசியர்‌ கூறிவிட்டு சிதையருகில்‌ பிடி 
சாம்பலுக்காகக்‌ குந்தியிருக்கும்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரைப்‌ 
பார்த்தார்‌. அந்தச்‌ சித்தர்‌ மீது பச்சாதாபம்‌ ஏற்படுவதற்கு 
பதில்‌ பொறாமைதான்‌ சுந்தர ஜோசியருக்கு ஏற்பட்டது. 
பந்தயாச உணர்ச்சிகளை நெஞ்சிற்குள்‌ எரித்துவிட்ட 
மனிதர்‌, எப்படி கவலையற்று ஆனந்த புருஷராக 
விளங்குகிறார்‌ என்று தான்‌ நினைத்தார்‌. 


168 


தூரத்தில்‌ அடிவானம்‌. மெல்ல வெளிறி உலகத்தின்‌ 
அரவம்‌ கிளம்பும்‌ அறிகுறிகள்‌ தோன்றின. 


திரிசடை 


“இருந்தனள்‌ திரிசடை என்னும்‌ இன்சொலில்‌ 
திருந்தினாள்‌” 


கம்ப ராமாயணம்‌ 


னமொடிந்து வீரசேகரன்‌ ஊர்மிளாவின்‌ 
வீட்டிலிருந்து வந்ததும்‌ விடியற்சாமக்‌ 
குளிரையும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
பொற்றாமரைக்‌ குளத்தில்‌ குளித்து 
விட்டுத்‌ தன்‌ வீட்டிற்கு வந்தான்‌. 
அவனை எதிர்நோக்கி மை தீட்டிய கருவிழிகளுடன்‌ 
விழித்திருந்த சிவகாமி, “எந்தப்‌ பரத்தை வீட்டிலிருந்து 
குளித்துவிட்டு வருகிறாய்‌? நாளை இரவும்‌ இதே போல்‌ 
செய்தால்‌ உன்னை வெளியே விடாமல்‌ வீட்டிற்குள்‌ 
வைத்தே பூட்டிவிடுவேன்‌!” என்று கண்டித்தாள்‌. 


“நீயும்‌ என்‌ நெஞ்சில்‌ ஏன்‌ நெருப்பை வைக்கிறாய்‌?” 
என்று சலசலப்புடன்‌ கூறிய வீரசேகரன்‌ அதிகாலையில்‌ 
ஜனநாதன்‌ மாளிகைக்கு வந்து, அவனுடன்‌ நேரே 
அசோகவனக்‌ கோட்டைக்குச்‌ சென்று அங்கு தன்னுடைய 
பகல்‌ நேர வேலையை இரவ நேர வேலையாக 
மாற்றிக்கொண்டான்‌. 


169 


ஊர்மிளா அவனைப்‌ புறக்கணித்துவிட்ட பிறகு 
அவனுக்கு உலகமே சூனியமாகவும்‌ மந்தமாகவும்‌ 
தோன்றியது. அவன்‌ வரை ஆனந்தமான இறந்தகாலம்‌ 
உற்சாகமற்ற நிகழ்காலமாக மாறித்‌ துயரமான 
எதிர்காலமாக உருவாகிவிட்டது. அவன்‌ உணர்ச்சியற்ற 
யந்திரம்போலவே தன்‌ காரியங்களைச்‌ செய்து வந்தான்‌. 
இரவு முழுவதும்‌ அசோகவனக்‌ கோட்டையினுள்‌ அரசியல்‌ 
அலுவல்களைக்‌ கவனிப்பது, வேலைக்காரப்‌ படையினருக்கு 
நிர்வாக உத்தரவுகள்‌ கொடுப்பது முதலான 
வியவகாரங்களில்‌ தன்‌ பெரும்‌ பொழுதைக்‌ கழிப்பான்‌. 
பிறகு பகல்‌ நேரமெல்லாம்‌ உறங்குவான்‌. அவ்லது 
படுக்கையில்‌ புரண்ட வண்ணமிருப்பான்‌ சில சமயங்களில்‌ 
ஊர்மிளாவின்‌ நினைப்பு வரும்போது குழந்தைபோல்‌ 
அழுதுவிடுவான்‌. ஊர்மிளா தன்னை உதறி விட்டுச்‌ 
சுந்தர ஜோசியரை உள்ளூர விரும்புகிறாளோ என்ற 
எண்ணம்‌ ஏற்படும்பொழுது அவனையறியாமலேயே 
ஒருவித தாழ்வு மனப்பான்மை அவன்‌ நெஞ்சில்‌ புகுந்து 
கொள்ளும்‌. ஜோஸியரின்‌ பார்வையாலோ 
வாழ்க்கையாலோ நடத்தையாலோ அவ்வாறு சந்தேகம்‌ 
ஏற்படும்படியாக எந்த விதத்திலும்‌ தோன்றியிரா 
விட்டாலும்‌, வீரசேகரனுக்கு அத்தகையதொரு 
விசித்திரமான மனோபாவனை ஏற்பட்டிருந்தது. டர 
காரணம்‌ ஜோஸியரின்‌ கருநிறத்‌ தாடி களுக்கு நடு 
ஒளிரும்‌ கவர்ச்சிகரமான விழிகளே! 


இளமையின்‌ குறுகுறுப்பான பருவத்தில்‌ 
உப்புச்சப்பற்ற வாழ்க்கையைக்‌ கண்டு வீ ரசேகரனுக்குப்‌ 
பித்துப்‌ பிடித்துவிடும்‌ போலிருந்தது. ஜனநாதனின்‌ 
பரிகாச சிரிப்பும்‌ சகவாசமும்‌ இல்லாதிருந்தால்‌, ஜனநாதன்‌ 
அடிக்கடி வந்து அவனை வேடிக்கை காட்சிகளுக்கு 
அழைத்து போயிராவிட்டால்‌ வீ ரசேகரனுக்கு நிச்சயம்‌ 
பைத்தியமே பிடித்திருக்கும்‌! 


“என்ன வீரசேகரா! உன்‌ முகம்‌ ஒரு 
மாதிரியிருக்கிறது? கடைசியில்‌ உன்‌ காதலி உன்னை 
ஏமாற்றிவிட்டாளா? விட்டு தள்ளு அவனை! உனக்காக 
ஒருத்தி எதையும்‌ தியாகம்‌ செய்ய வேண்டுமென்றால்‌ 


170 


அழகான புத்திசாலிப்‌ பெண்ணை விட்டுவிட்டு அழகற்ற 
அசட்டுப்‌ பெண்ணாகத்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ கொள்‌!” என்று 
ஜனநாதன்‌ அடிக்கடி அவனுக்கு உபதேசம்‌ செய்வான்‌. 


ஒருநான்‌ அந்தி இருட்டில்‌ வீரசேகரன்‌ நன்றாக 
வெந்நீரில்‌ குளித்துவிட்டு தன்‌ புது ஆடைகளில்‌ அதிகாரச்‌ 
சின்னங்களை அணிந்து கொண்டு, உடைவாளை உருவித்‌ 
தென்றல்‌ காற்றில்‌ சுழற்றிய லண்ணம்‌ அசோக வனக்‌ 
கோட்டைக்கு வந்தான்‌. அவனோடு ஜனதாதனும்‌ 
வழக்கம்போல்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ கோட்டைக்குள்‌ 
நுழைந்தான்‌. 


வீரசேகரன்‌ கோட்டையின்‌ உட்புறக்‌ கட்டிடங்களை 
யெல்லாம்‌ பரிசோதித்து விட்டு, வேலைக்காரப்‌ 
படையினரின்‌ அலுவல்களைக்‌ கவனிக்கும்முன்‌, தேவியின்‌ 
சிறைக்கூடத்தைப்‌ பரிசோதிக்க லந்தான்‌. அவன்‌ பின்னால்‌ 
தீப்பந்த வெளிச்சம்‌ காட்டியவாறு ஒரு முரட்டு வீரனும்‌, 
விஷமப்‌ புன்முறுவலுடன்‌ ஜனநாதனும்‌ வந்தார்கள்‌. 


தேவியின்‌ சிறைக்கூடக்‌ கதவுக்‌ கம்பிகளும்‌ சாளரக்‌ 
கம்பிகளும்‌ அறுபடாமல்‌ சரியாக இருக்கின்றனவா 
என்றும்‌, சுலரின்‌ கற்கள்‌ எதுவும்‌ இடம்‌ பெயராமல்‌ 
ஒழுங்காயிருக்கிறதா என்றும்‌, கூடத்திலுள்ள மாடத்‌ 
திரிவிளக்குகளெல்லாம்‌ பொழுது விடியும்‌ வரை 
அணைநத்துவி டாமலிருக்கும்படி தேவையான எண்ணெய்‌ 
விளக்குகளில்‌ ஊற்றப்பட்டிருக்கிறதா என்றும்‌ 
வீரசேகரனே நேரில்‌ பரிசோதிக்கலானான்‌. 


தேவி ஒரு பெருமூச்சுவிட்டாள்‌! ஒருபுறம்‌ உறங்கும்‌ 
குமாரன்‌ ரகேரளனருகில்‌ சென்று, அவன்‌ 
குடித்துவிட்டுக்‌ குவளையில்‌ மிச்சம்‌ வைத்திருக்கும்‌ பாலை 
எடுத்துக்‌ குடித்தாள்‌. அலளது மெல்லிய உதடுகள்‌ 
என்னவோ ஒரு துடிப்பால்‌ நடுங்னெ. 


“தேவி, உங்களுக்கு ஏதாவது தேவையா?” என்னு 
வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


தேவி மறுபடியும்‌ பெருமூச்சு விட்டாள்‌! 


171 


“வீரசேகரா! உன்‌ சுந்தர ஜோசியர்‌ வேறெதுவும்‌ 
சொல்லவில்லையா? என்‌ கைரேகையை நேரில்‌ பார்க்காமல்‌ 
என்‌ எதிர்காலப்‌ பலன்‌ எதுவும்‌ கணிக்க முடியாது என்று 
நீர்மானமாகக்‌ கூறிவிட்டாரா?" என்று தேவி கேட்டாள்‌! 


“ஆமாம்‌!” 


“மறுபடி நீ சுந்தர ஜோசியரை எப்போதாவது 
சந்திப்பாயா?” 


“அநதேகமாகச்‌ சந்திக்க மாட்டேன்‌. இனி 
ஊர்மிளாவின்‌ வீடு இருக்கும்‌ தெருப்பக்கமே 
போவதில்லையென முடிவு செய்திருக்கிறேன்‌!” என்று 
வீரசேகரன்‌ கூறிவிட்டு; தேவியின்‌ நிழல்போல்‌ நிற்கும்‌ 
காவற்காரியான கிழவி கண்ணம்மாவைக்‌ கூர்த்து 
கவனித்தான்‌. பெண்‌ என்றால்‌ எளிதில்‌ நம்பிவிடக்‌ கூடிய 
வீரசேகரன்‌ தன்னை ஊர்மிளா சிரித்து ஏமாற்றிய 
திலிருந்து எந்தப்‌ பெண்ணையும்‌ சந்தேகக்‌ கண்ணோடே 
பார்க்க ஆரம்பித்துவிட்டாஸ்‌. காவற்காரக்‌ கிழவி 
வெளியே செல்லப்‌ பரபரப்புடன்‌ காணப்பட்டாள்‌. 
தேவியின்‌ அருகிலிருந்து: கண்ணிமையோல்‌ பாதுகாக்கவும்‌, 
தேவியின்‌ தேவைகளைக்‌ கவனிக்கவும்‌ பகல்‌ நேரத்திற்கு 
ஒரு காவற்காரியும்‌, இரவு நேரத்திற்கு ஒரு 
காவற்காரியுமாகத்‌ தேவியோடு சிறைக்கூடத்தில்‌ வைத்துப்‌ 
பூட்டப்படுவது வழக்கம்‌. 

பகல்‌ நேரக்‌ காவலுக்குரிய கிழவி வெளியே போய்‌, 
இரவு காவலுக்கு ஒர்‌ இளம்‌ பெண்‌ புத்திளம்‌ உதடுகளில்‌ 
புதுப்‌ புன்முறுவலுடன்‌ வந்தாள்‌. அவள்‌ உதட்டில்‌ 
வெற்றிலைக்‌ காவியுடன்‌ புகையிலையை வாய்க்குள்‌ 
குதப்பிக்கொண்டு இரவுக்‌ குளிருக்குப்‌ பெரியதொரு 
சாக்குக்‌ கோணிப்பையை தலையில்‌ மாட்டி உடம்பில்‌ 
போர்த்திக்கொண்டு வந்தாள்‌. 


“வாம்மா, திரிசடை!” என்று ஜனநாதன்‌ அவளைப்‌ 
பரிகாசமாய்‌ வரவேற்றான்‌. 

“என்‌ பெயர்‌ திரிசடை இல்லை! கருப்பாயி!” என்றாள்‌ 
வெடுக்கென்று அவள்‌. 


172 


“மூன்று சடை போட்டுக்‌ கூந்தலை: அழகாக அள்ளிச்‌ 
சொருகிக்‌ கொண்டிருக்கிறாயே, அதனால்‌ சொன்னேன்‌! 
ஆனால்‌ கம்ப ராமாயணத்‌ திரிசடை வெறுங்கனவு 
காண்பவள்‌! நீயோ காரியக்காரி!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 


கருப்பாயி புன்முறுவலுடன்‌ தேவியின்‌ 
சிறைக்கூடத்திற்குள்‌ நுழைந்ததும்‌ சாக்குப்‌ போர்வையை 
ஒருபுறம்‌ படுக்கை போல்‌ விரித்தாள்‌. 


ஜனநாதன்‌ அவளை நோக்கி, “கருப்பாயி! என்ன 
வருகிறபோதே கனவு மயக்கத்துடன்‌ வருகிறாய்‌? 
உன்னுடைய ஐந்து தங்கைமாருக்கும்‌ கல்யாணம்‌ 
செய்துவிட்டாயா? இனிமேல்‌ உனக்கு நன்றாகத்‌ தாக்கம்‌ 
வரும்‌! இல்லையா?” என்று விஷமமாய்‌ சிரித்தான்‌. 


வீரசேகரன்‌ அவளை நோக்கி, “கருப்பாயி! 
ஜாக்கிரதை, தேவியின்‌ செய்கையையோ, தேவையையோ 
நீ சிறிதும்‌ கண்ணிமைக்காமல்‌ இங்கே கவனித்துக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌! நீ சிறிது கண்ணயர்ந்தால்‌ 
போதும்‌, உன்‌ வியாதிக்காரக்‌ கணவனுக்கு அரசாங்கம்‌ 
கொடுத்து வரும்‌ உபகாரச்‌ சம்பளத்தை நிறுத்தி 
விடுவார்கள்‌! அப்புறம்‌ கிழவன்‌ வியாதிப்‌ ப்‌ லயே 
சாக வேண்டியதுதான்‌. உன்‌ ஐந்து தங்கைமாருக்கும்‌ 
ஆயுள்‌ முழுக்கக்‌ கலியாணம்‌ ஆகாது!” என்று 
எச்சரித்தான்‌... 

கருப்பாயியின்‌ முகம்‌ "குப்‌"பென்று வியர்த்தது. 


காற்றிற்காகத்‌ தன்‌ கையிலுள்ள ஓலை விசிறியை வேகமாக 
விசிறிக்‌ கொண்டாள்‌. 


வீரசேகரன்‌ சந்தேகத்தோடு அந்த ஓலை விசிறியை 
வாங்கிப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தான்‌ அதில்‌ எதிரிகளின்‌ 
வாசகம்‌ எதுவும்‌ எழுதப்பட்டிருக்கவி ல்லை! 


ஓலை விசிறியைத்‌ திருப்பி வாங்கிக்கொண்ட 


கருப்பாயி அதை ஆத்திரத்துடன்‌ சுக்கு நூறாகக்‌ 
கிழித்தெறிந்தாள்‌. 


173 


“இந்தச்‌ சனியன்‌ பிடிச்ச வேலை எனக்கு 
சனிக்கிழமை ராத்திரியோடு தீர்ந்துபோகும்‌! இன்னும்‌ 
இரண்டு நாள்‌ ராத்திரிவரைதான்‌ இந்தப்‌ பிசாசுக்‌ 
கட்டிடத்தில்‌ படுத்திருப்பேன்‌! ஞாயிற்றுக்கிழமை பொழுது 
விடிந்தால்‌ என்பாடு என்‌ ஊரைப்‌ பார்க்கப்‌ போய்‌ 


விடுவேன்‌!” என்று சீறினாள்‌ கருப்பாயி. 


“அப்படியானால்‌ சனிக்கிழமை ராத்திரியோடு உன்‌ 
கிழப்புருஷனுக்கு மேகரோகமும்‌ இழுப்பு வியாதியும்‌ 
ஒன்றாகத்‌ தீர்ந்து விடுகிறதா? என்று ஜனநாதன்‌ 
பரிகாசமாய்க்‌ கேட்டான்‌. 


“அது எங்கே குணமாகப்‌ போகிறது? அந்த இரண்டு 
வியாதிகளும்‌ எனக்கு ஒட்டிக்‌ கொள்ளாமலிருந்தால்‌ 
போதாதா?” என்று கருப்பாயி சலிப்புடன்‌ கூறினாள்‌. 


“கருப்பாயி! உனக்கு இங்கே காவல்‌ பார்ப்பது 
பிடிக்கவில்லையா? தேவியின்‌ அருகில்‌ இருப்பதைப்‌ 
பெரும்‌ பாக்கியமாகக்‌ கருதுவார்களே!” என்று வீரசேகரன்‌ 
வருந்திய குரலில்‌ கேட்டான்‌. 


“ஐயே போதுமே! அம்மா சீதேவி ராத்திரிப்‌ 
பூராவைக்கிற ஓஒப்பாரியைப்‌ பார்த்தால்‌, என்‌ அடி 
வயிற்றைக்‌ கலக்கி எரிச்சவ்‌ வருகிறது! நீங்கள்‌ என்னைப்‌ 
படுத்திவைத்த பாட்டிற்கெல்லாம்‌ அந்தப்‌ புண்ணியவதி 
நன்றாக அநுபவிப்பாள்‌!” என்று எரிச்சலுடன்‌ கூறினாள்‌ 
கருப்பாயி. 


ஜனநாதன்‌ அவளை நோக்கி, “திரிசடையே! யாரைத்‌ 
திட்டுவதாயிருந்தாலும்‌ இனிமையான குரலிலே திட்டு! 
திரிசடை என்பவள்‌ இன்சொல்லுடையவள்‌. தாயினும்‌ 
இனியவள்‌: சீதைக்கு நல்ல துணைவியானவள்‌; தாயவள்‌ 
என்றெல்லாம்‌ கம்பர்‌ வர்ணிக்கிறார்‌. ஆனால்‌ நீயோ 
நேர்‌ எதிரிடையாக இருக்கிறாயே!” என்று சிரித்தான்‌. 


“அடி மகமாயி! நான்‌ படுகிற பாட்டிற்கு நீதான்‌ 
சரியான கூலி கொடுக்க வேண்டும்‌! இன்னும்‌ இரண்டு 
நாள்‌ இராத்திரி நல்ல பொழுதாகப்‌ போய்விட 


174 


வேண்டுமடி, தாயி! என்னென்னவோ பிசாசுகளெல்லாம்‌ 
இந்தக்‌ கட்டிடத்தில்‌ உலாவுகிறதே!" என்றாள்‌ கருப்பாயி. 


*திரிசடையே: அசோகவனச்‌ சிறையிலுள்ள சதைக்கு 
உறக்கம்‌ வராதாகையால்‌ அவளுக்குப்‌ பதில்‌ நீயாவது 
உறங்கி வழக்கம்போல துர்க்கனவுகள்‌ கண்டு பலன்‌ 
கூறிக்கொண்டிரு!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


கருப்பாயியோ இரண்டு வெற்றிலைச்‌ சருகையும்‌ 
கிள்ளி வாயில்‌ போட்டுக்கொண்டு ஒரு பெருமூச்சுடன்‌ 
சொல்லலானாள்‌. “இனி எனக்கென்ன? என்பாடு சம்பள 
பாக்கியையும்‌ சம்மானக்‌ காசுகளையும்‌ வாங்கிக்‌ கொண்டு 
என்‌ ஊரைப்‌ பார்க்க போய்விடுவேன்‌. என்‌ ஐந்து 
தங்கச்சிகளுக்கும்‌ அருமையான புருஷனாகப்‌ பார்த்துக்‌ 
கலியாணம்‌ செய்து வைத்து என்‌ ஆயுள்‌ முழுக்க 
நிம்மதியாக இருப்பேன்‌! இன்று மத்தியானந்தான்‌ பெரிய 
ஐயாக்களைப்‌ பார்த்து, என்‌ வேலை விலக்குக்குத்‌ தவணை 
விடு சட்டு ஓலை வாங்கிக்‌ கொண்டேன்‌!" 


“கருப்பாயி! உன்‌ ஐந்து தங்கைமாரையும்‌ ஒரே தர்மப்‌ 
புத்திரனுக்குக்‌ கலியாணம்‌ செய்து கொடுத்தால்‌ பணச்‌ 
செலவு அதிகம்‌ ஆகாது! மேலும்‌... பஞ்சபாண்டவர்களுக்கு 
ஓரே பாஞ்சாலி இருந்ததால்‌ தான்‌ மகாபாரத யுத்தம்‌ 
ஏற்பட்டதே தவிர, பஞ்சபாண்டவிகளுக்கு ஒரு பாஞ்சாலன்‌ 
இருந்திருந்தால்‌ மகாபாரதக்‌ கதையே ஏற்பட்டிராது!" 
என்று ஜனநாதன்‌ நையாண்டி செய்தான்‌. 


இதுலரை என்னவோ யோசனையில்‌ ஆழ்ந்திருந்த 
தேவியோ, குமாரன்‌ வீரகேரளனைச்‌ சுட்டிக்காட்டு. 
“வீரசேகரா! இந்த ஒரு பாவமூம்‌ அறியாத பச்சிளம்‌ 
பாலகனைப்‌ பார்‌! என்னுடைய எதிர்காலத்தைத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமென்னும்‌ ஆசை எனக்கு 
இல்லை! ஆனால்‌ வாடிக்கிடக்கும்‌ இவனுடைய 
எதிர்காலத்தைப்‌ பற்றித்தான்‌ கவலைப்படுகிறேன்‌! உன்‌ 
சுந்தர ஜோசியர்‌ இவனுடைய கைரேகையை நேரில்‌ 
பார்க்கும்படி, உன்னால்‌ ஏற்பாடு செய்ய முடியாதா?” 
என்று கேட்டாள்‌; 


175 


ஜனநாதன்‌ குறுக்கிட்டு விஷமச்‌ சிரிப்புடன்‌, “தேவி! 
பாலகனுக்கு ஜோசியம்‌ பார்ப்பதைவிட வித்தியாப்பியாசம்‌ 
செய்து வைத்தால்‌ உபயோககரமாக இருக்கும்‌!" என்றான்‌. 


தேவிக்குச்‌ சட்டென்று ஒரு யோசனை உதித்தது. 


“ஆமாம்‌! தந்‌ைத அருகில்‌ இல்லாதபோது மகனுக்குச்‌ 
செய்து வைக்க வேண்டிய தாயின்‌ கடமைகளில்‌ அது 
தான்‌ முக்கியமானது! வீரசேகரா, இந்தச்‌ சிறையில்‌ என்‌ 
குமாரனுக்கு தல்லதொரு குருவின்‌ மூலம்‌ 
வித்தியாப்பியாசம்‌ செய்து வைக்க விரும்புகிறேன்‌. என்‌ 
கோரிக்கையை உங்கள்‌ சோழ குல மகாராணியான 
திரிபுவன முழுதுடையாள்‌ பெரிய நம்பிராட்டியாருக்கு 
எழுதியனுப்பு! வித்தியாப்பியாசம்‌ செய்து வைக்க வரும்‌ 
குருவையும்‌ லேண்டுமானால்‌ நீங்கள்‌ இந்தச்‌ 
சிறைக்குள்ளேயே எங்களைப்போல்‌ அடைத்து வைக்கவாம்‌. 
ஆனால்‌ அப்படிப்பட்ட குரு மிகவும்‌ நல்லவராக 
இருக்கவேண்டும்‌! என்னை முன்பின்‌ அறியாமலே எனக்கு 
நல்ல ஆசிர்லாதம்‌ அனுப்பிய சுந்தர ஜோசியரைக்‌ 
கேட்டால்‌, அவர்‌ நவ்ல ஆசிரியரைத்‌ தேர்ந்தெடுப்பார்‌!" 
என்றாள்‌ தேவி. அதைச்‌ சொல்லும்போது தேவியின்‌ 
நெஞ்சு என்னவோ போல்‌ நடுங்கியது. 


“எங்கள்‌ சோழகுல நம்பிராட்டியார்‌ எந்த 
நியாயமான கோரிக்கையையும்‌ மனமுவந்து அனுமதிப்பார்‌!” 
என்று வீரசேகரன்‌ கூறிவிட்டு, மறுநாள்‌ பொழுது 
விடிந்ததும்‌ தேவியின்‌ விருப்பத்தை ஓர்‌ ஓலையில்‌ எழுதி, 
உடனே அந்த ஓலையை ஒரு குதிரைவீரன்‌ மூலம்‌ 
அவசரமாகச்‌ சோழியர்‌ தலைநகரான ஆயிரத்தாளியுள்ள. 
பட்டமகிஷியின்‌ அந்தப்புரத்திற்கு அனுப்பலேண்டுமென 
மேலதிகாரிகளிடம்‌ சொல்லி ஏற்பாடு செய்துலிட்டு 
வீட்டிற்கு வந்தான்‌! 

அதேசமயம்‌ ஊர்மிளாவின்‌ வீட்டிற்கு காத்தவராயன்‌ 
ஒரு குரூர புன்னகையோடு ஓடிலந்தான்‌! 


“நாளை மறுநான்‌ தேவி விடியற்சாம இருளில்‌ 
தானாகவே சிறைக்‌ கோட்டத்திலிருந்து தப்பி வந்து 


௩ 


176 


விடுவாள்‌!'' என்று காத்தவராயன்‌ ஆனந்தக்‌ 
கூத்தாடிவிட்டு தான்‌ செய்யும்‌ கடைசி முயற்சியைச்‌ சுந்தர 
ஜோஸியரிடம்‌ விவரிக்கலானான்‌. 


“தேவியோடு சிறைக்‌ கூடத்திற்குள்‌ இரவுக்‌ காவலாக 
வைத்துப்‌ பூட்டப்படும்‌ கருப்பாயிக்கு நாளை 
இராத்திரியோடு வேலை தீர்கிறது. விடியற்சாமக்‌ 
கருக்களில்‌ பகற்‌ காவலுக்குரிய கிழவி வந்ததும்‌ கருப்பாயி 
“வேலை விடு சட்டு ஓலையுடன்‌” சிறைக்‌ கூடத்தை விட்டு 
வெளியே வருவாள்‌. வழக்கப்படி விடியற்சாமக்‌ 
காவலுக்காக அவள்‌ உடம்பெல்லாம்‌ ஓர்‌ கோணிச்சாக்குப்‌ 
பையைப்‌ போர்த்திக்கொண்டு வருவாளாகையால்‌, 
வழியிலுள்ள பலவிதக்‌ காவலதிகாரிகளும்‌ அவளுடைய 
முகத்தைச்‌ சரியாகக்கூடப்‌ பார்த்துச்‌ சோதிக்காமவ்‌ மேவே 
செல்ல அனுமதித்து விடுவார்கள்‌. இரவுக்‌ காவற்காரி 
வெகு சுலபமாக சிறைக்‌ கோட்டையை விட்டு வெளியேறி 
இருண்ட வயற்புறம்‌ வந்துவிடுவாள்‌. அனால்‌ அப்படி 
நாளை விடியற்சாம இருளில்‌ காவற்காரி கருப்பாயியின்‌ 
அழுக்கு ஆடைகளில்‌ அவளைப்போல்‌ சாக்குக்‌ 
கோணியைப்‌ போர்த்திக்‌ கொண்டு வரப்போகிறவள்‌ 
தேவிதான்‌! தேவியின்‌ ஆடைகளிவ்‌ கருப்பாயியோ 
உடம்பெல்லாம்‌ ஓர்‌ பட்டுப்‌ பீதாம்பரத்தைப்‌ 
போர்த்திக்கொண்டு வழக்கம்‌ போல்‌ சிறைக்கூடத்திலுள்ள 
பூஜை அறையில்‌ படுத்திருப்பாள்‌. அவளுடைய 
அணைப்பில்‌ வழக்கம்போல்‌ குமாரன்‌ வீரகேரளன்‌ 
படுத்திருப்பான்‌. பகல்‌ காவலுக்கு வரும்‌ கிழவிக்கு எந்த 
விதச்‌ சந்தேகமும்‌ தட்டாது. அவர்களை எட்டி. நின்றவாறே 
பார்த்துவிட்டு ஒரு மூலையில்‌ உட்கார்ந்து உற்சாகமாகக்‌ 
கும்மிகொட்டும்‌ பாட்டைப்‌ பாட ஆரம்பித்துவிடுவாள்‌. 
சிறைக்கூடத்தின்‌ கதவுப்‌ பூட்டை இரண்டு முரட்டுக்‌ 
காவற்காரர்கள்‌ திறந்து பகல்‌ காவலுக்கு அந்தக்‌ கிழவி 
உள்ளே நுழையும்போது அவளெதிரிவ்‌ வெளியே 
தவைகுனிந்து போகும்‌ இரவுக்‌ காவற்காரி அவளது 
கண்ணில்பட நேரிடுமாதலால்‌ சிறைக்கூடத்தின்‌ உள்ளே 
எரியும்‌ மாடத்திரி விளக்குகளில்‌ வாசற்புறமுள்ள 
திரிவிளக்கு, எண்ணெய்‌ தீர்ந்து முன்னதாகவே 
அணைந்து போயிருக்கும்‌! வெளியே போகிறவளின்‌ 


777 


முகத்தின்மீது அதிகமாக வெளிச்சம்‌ விழாமல்‌ அசல்‌ 
இரவுக்காவற்காரிபோல்‌ சாக்கைப்‌ போர்த்திக்கொண்டு, 
வாய்க்குள்‌ குழப்பும்‌ வெற்றிலையைக்‌ காறித்‌ 
துப்பிக்கொண்டு வெளியே வரும்‌ தேவியை “இங்கே 
துப்பாதே! வெளியே போய்த்‌ துப்பு” என்று கிழவியும்‌ 
காவலரும்‌ வழக்கம்போல்‌ எச்சரிப்பார்களே தவிர, 
அவளுடைய முகத்தை நிமிர்ந்துப்‌ பார்க்கும்படியான 
சந்தேகம்‌ எழாது கருப்பாயியின்‌ முகத்தை நிமிர்த்திப்‌ 
பார்க்கவே சிறைக்கோட்டையிலுள்ள எந்தப்‌ பலசாலிக்கும்‌ 
துணிச்சவ்‌ இல்லை! ஒரு சமயம்‌ எவனோ ஒரு அப்பாவிக்‌ 
காவற்காரன்‌, “முகத்தைக்‌ காட்டி விட்டுப்‌ போடி” என்று 
சொன்னதற்குக்‌ கருப்பாயி ஆத்திரம்‌ கொண்டு, “அவன்‌ 
என்‌ முகத்தைப்‌ பரிசோதிக்கிற சாக்கில்‌ முத்தமிட்டு 
விட்டான்‌” என்று பழிசாற்றிப்‌ பெரிதாக வம்பு வளர்த்து, 
அவனுடைய பெண்சாதியிடம்‌ போய்‌, “உன்‌ புருஷன்‌ 
என்னுடைய வியாதியஸ்தனான புருஷனைக்‌ கொன்று 
விட்டு என்னை உன்‌ ட்டில்‌ வைத்துக்‌ கொள்கிறேன்‌ 
என்று சொன்னான்‌. நான்‌ ஒழுங்காக என்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்பிப்‌ போக வேண்டுமென்றால்‌ என்னுடைய ஐந்து 
தங்கச்சிகளுக்கும்‌ கலியாணம்‌ செய்து கொடுக்கப்‌ 
பொற்காசு கொடு!” என்று பணம்‌ பறிக்கத்‌ திட்டம்போட்டு 
கடைசியில்‌ அந்த வியவகாரமானது அரசாங்க 
விசாரணை வரை போய்‌, அந்த அப்பாவி 
வேலைக்காரனுக்கு ஒரு சிறு தொகை அபராதம்‌ 
விதிக்கப்பட்டு அவனுடைய வேலையும்‌ போய்விட்டது! 
அதுமுதவ்‌ கருப்பாயியைச்‌ சோதிப்பதென்றால்‌ சிறைக்‌ 
கோட்டையின்‌ பெரிய பெரிய அதிகாரிகளுக்குக்கூட ஒரு 
சோதனை.” 


மேற்கூறியவற்றை காத்தவராயன்‌ விவரித்ததும்‌. 
“தேவி சிறை தப்பி வந்துவிடலாம்‌. ஆனால்‌ அவளுக்கு 
பதிலாகச்‌ சிறைக்கூடத்தில்‌ அகப்பட்டுக்கொள்ளும்‌ 
கருப்பாயியின்‌ கதி என்ன அகும்‌?” என்று சுந்தர 
ஜோஸியர்‌ கேட்டார்‌. 


"அவளுடைய கதியா சோழிய அதிகாரிகள்‌ அவளுக்கு 
உடனே மரணதண்டனை விதித்து விடுவார்கள்‌!.... 


விம. 11.12 


178 


ஆனால்‌ தீராத கர்ம வியாதி பிடித்த கிழக்‌ கணவனோடு 
ஓர்‌ இளம்‌ பெண்‌ வாழ்வதில்‌ வேறென்ன கதிமோட்சம்‌ 
கிடைத்துவிடப்‌ போகிறது2.... அவளுக்கு உயிரைச்‌ 
சுமப்பதே ஒரு பாரமாயிருக்கிறது என்கிறாள்‌! தேவியின்‌ 
சிறைமீட்சிக்கு அவள்‌ செய்யும்‌ உயிர்‌ தியாகத்திற்கு 
பிரதியுபகாரமாக அவளுடைய ஐந்து ஏழைத்‌ 
தங்கைகளுக்கும்‌ ஐந்து பணக்காரப்‌ பிரபுக்களை நாம்‌ 
கலியாணம்‌ செய்து கொடுப்போம்‌. அவ்வாறு 
வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளின்‌ சார்பில்‌ நர்ன்‌ 
யொறுப்பேற்றுக்‌ கொள்வதாகப்‌ பதினெட்டாம்படிக்‌ 
கருப்பர்‌ சந்நிதியில்‌ நான்‌ வாக்குறுதி கொடுத்ததும்‌ அவன்‌ 
உச்சி குளிர்ந்து போனாள்‌!” நாளை மறுநாள்‌ அவள்‌ 
செய்யப்போகும்‌ பிராண தியாகத்தைத்‌ தன்‌ பூர்வஜன்மப்‌ 
பாக்கியமாகவே கருதுகிறாள்‌ என்றான்‌ காத்தவராயன்‌. 


“நாளை மறுநாள்‌ விடியற்சாம இருளில்‌ தேவி 
சிறையிலிருந்து தப்பிவந்ததும்‌, வீரசேகரனுக்கு மரண 
தண்டனை கிடைக்குமே?” என்ற நினைப்பு ஊர்மினாவிற்கு 
வந்தது. உடனே அவளுக்கு அழவேண்டும்‌ போலிருந்தது. 
ஆனால்‌ முகத்தை வேறுபுறம்‌ திரும்பிக்‌ கொண்டு, 
*ஈபொலபொலவென்று உதிரும்‌ கண்ணீர்‌ முத்துக்களை 
அடக்கிக்‌ கொண்டாள்‌. 


179 


(அத்தியாயம்‌ இ ஓ] 


பூர்வாசிரமம்‌ 


“ஏது பதி, எது பெயர்‌ 
யாவர்‌ உறவு?” 


- கம்ப ராமாயணம்‌. 


தயானைகளின்‌ படை அணிவகுப்பைப்‌ 
பார்வையிட்டுக்‌ கொண்டிருந்த 
ஐ அத்திமல்லர்‌ சம்புவராயரை ஜனநாதன்‌ 
வலியத்தேடிச்‌ சென்று சந்தித்தான்‌. 
பிள்ளையார்‌ கோயிலுக்கு அந்தக்‌ கிழவர்‌ புறப்பட்டச்‌ 
சமயம்‌ அவரைத்‌ தனியாக ஒருபுறம்‌ அழைத்துச்‌ 
சென்றான்‌. 


“சம்புவராயரே! இப்போதெல்லாம்‌ உம்‌ யானைகளை 
கவனிக்குமளவுகூட என்னைக்‌ கவனிப்பதில்லையே? 
இப்போது நம்‌ அரசர்‌ பெருமானின்‌ அபிமானத்தில்‌ 
என்னைவிட என்‌ எதிரி ஆடையூர்‌ நாடாள்வாரின்‌ 
செல்வாக்குத்தான்‌ உயர்ந்திருக்கறதென நினைக்கிநீரா? 
என்னைவிட எவரின்‌ கையும்‌ மேலோங்கி விடாமல்‌ 
இருப்பதற்காக நான்‌ எதையும்‌ செய்யக்கூடி.யவன்‌!” என்று 
ஜனதாதன்‌ விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌. 


“அப்படியொன்றுமில்லை, ஜனநாதா! நம்‌ அரசியல்‌ 
அலுவலை முன்னிட்டுத்தான்‌ ஆடையூர்‌ நாடாள்வாரோடு 
நான்‌ அதிகமாக நெருங்கிப்‌ பழகுகிறேனே தவிர, 
என்னையும்‌ ஓர்‌ எதிரியாகப்‌ பாவித்து விடாதே!” என்று 
கூறிய கிழவர்‌ சம்புவரர்யர்‌, மெல்ல விஷயத்தை 
வேறுபக்கம்‌ திருப்ப விரும்பியவராய்‌, “ஜனநாதா! நான்‌ 


180 


என்னென்னவோ கேள்விப்படுகிறேனே?” என்று 
தயங்கினார்‌. 


“புதிதாக நடக்கப்‌ போகிற ராமாயண 
விஷயந்தானே? நம்முடைய குலோத்துங்கச்‌ சோழச்‌ 
சக்கரவர்த்திகளை ஓர்‌ இராவணன்‌ என்றால்‌, தேவி சிறை 
வைக்கப்பட்டிருக்கும்‌ அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ அவர்‌ 
எப்போது எப்படி இரகசியமாக வருவார்‌ எனக்‌ 
கேட்கிநிரா?” 


“மெதுவாகப்‌ பேசு! யார்‌ காதிலாவது விழப்போகிறது?” 
என்றார்‌ சம்புவராயர்‌ கலவரமடைந்த குரலில்‌. 


“அவ்வாறு நம்‌ சக்கரவர்த்திகள்‌ தம்‌ கெளரவம்‌ 
குலையாமல்‌ இரகசியமாகத்‌ தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ 
நுழைய வேண்டுமென்றால்‌, நம்‌ அதிகாரிகளில்‌ யாராவது 
ஒருவரின்‌ இரகசிய உதவி அவருக்குத்‌ தேவைப்படும்‌! 
அவ்வளவு தூரம்‌ சாமர்த்தியமாக உதவி செய்யக்கூடிய 
மகா புத்திசாலிகளான அதிகாரிகள்‌ இந்தப்‌ பூவுலகிலே 
இரண்டே பேர்வழிகள்தான்‌ உண்டு. அதாவது ஆடையுர்‌ 
நாடாள்வார்‌ அல்லது...” 


“அல்லது நீயா?” 


“சம்புவராயரே! இத்தகைய அதர்ம உதவி அரசியல்‌ 
துறைக்குப்‌ புதிதல்ல! அவ்வளவு தூரம்‌ அரும்பெரும்‌ உதவி 
செய்கிற அதிகாரியை தம்‌ அரசர்‌ பெருமான்‌ எந்த 
ஜன்மத்திலும்‌ மறக்க முடியாது. அரசியல்‌ துறையில்‌ அந்த 
அதிகாரி கேட்கிற சலுகைகளையெல்லாம்‌ அள்ளி அள்ளி 
தம்‌ அரசர்‌ பெருமான்‌ கொடுத்தே தீர வேண்டும்‌! 
மகாபாரதத்தையே எடுத்துக்கொள்ளுமே, சகுனி 
மாமாவைத்‌ துரியோதன மகாராஜனால்‌ கடைசி வரை 
புறக்கணிக்க முடிந்ததா?” 


“ஜனநாதா இது தர்மமா? மனித இலட்சியத்தைப்‌ 
பலியிட்டா நம்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ சலுகைப்‌ பெறுவது?” 


“அத்திமல்லராய்‌ உயர்ந்திருக்கும்‌ உத்தமரே! அரசியவ்‌ 
அதிகார பதவியில்‌ முன்னேறுகிற எவனுடைய 


181 


சரித்திரத்தை வேண்டுமானாலும்‌ புரட்டிப்‌ பாரும்‌, அதிலே 
அவனுடைய அடிப்படை தர்மம்‌ நிலைத்திராது! அதிகார 
வேட்டையிலே அவனுடைய மனித இருதயம்‌ அழுகிப்‌ 
போயிருக்கும்‌!” 


“அப்படியானால்‌...” 


"முதலில்‌ தேவியின்‌ சிறைக்‌ கூடத்தில்‌ தேவியோடு 
வேறு யாரும்‌ இரவு நேரத்தில்‌ இல்லாதபடி 
செய்யவேண்டும்‌! அதாவது தேவியோடு சிறைக்‌ கூடத்தில்‌ 
பூட்டப்பட்டிருக்கும்‌ இரவு காவற்காரியானவள்‌; நம்முடைய 
இராவணேஸ்வரர்‌ வரும்போது தேவியின்‌ அருகிவ்‌ 
இல்லாமல்‌ நாசூக்காய்‌ ஒதுங்கிப்‌ போகக்‌ கூடியவளாய்‌ 
இருக்கவேண்டும்‌!” 


“அதாவது இப்போது இரவுக்‌ காவற்காரியாக 
ஆடையூர்‌ நாடாள்வார்‌ அமர்த்தி வைத்திருக்கும்‌ 
கருப்பாயிக்குப்‌ பதில்‌ உனக்குச்‌ செளகரியமான ஒரு 
காவற்காரியை மாற்றி வைக்கப்போகிறாய்‌!" 


“ஆமாம்‌! ஆனால்‌, என்‌ செளகரியத்திற்காக அல்ல; 
வீரசேகரனுக்காக!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“இதில்‌ வீரசேகரனை ஏன்‌ கொண்டு வந்து 
நுழைக்கிறாய்‌?” 


“சம்புவராயரே! இப்போது நம்‌ வீரசேகரனின்‌ 
முகத்தைப்‌ பாரும்‌. அதில்‌ முன்போல்‌ உற்சாகமும்‌ 
வெகுளித்தனமும்‌ இல்லை! அவனது நெஞ்சில்‌ ஏதோ 
பெரியதொரு கவலை குடிகொண்டிருக்கிறது. என்னோடு 
கூடச்‌ சரியாக முகங்கொடுத்துப்‌ பேசுவதில்லை. சதா 
தனிமையை விரும்பியவனாய்‌ ஒரு சூன்ய உலகில்‌ மனம்‌ 
அவஸ்தைப்‌ பட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌!” 


“அவனுடைய இந்த திடீர்‌ மாற்றத்திற்குக்‌ காரணம்‌?” 
“அவன்‌ பாதுகாக்கும்‌ சிறைக்‌ கூடத்தில்‌ தேவியின்‌ 


கற்பிற்கு நம்‌ மன்னர்‌ பெருமானால்‌ எந்தக்‌ கணமும்‌ 
அபாயம்‌ நேரிடலாம்‌ எனச்‌ சந்தேகிக்கிறான்‌! வீரசேகரன்‌ 


182 


நம்மைப்‌ போலச்‌ சந்தர்ப்பவாதியல்ல; இலட்சியவாதி! 
அவனுடைய வைஷ்ணவ சமயக்‌ கடவுளைப்போல, துஷ்ட 
நிக்ரஹ சிஷ்டபரிபாலனம்‌ செய்ய நினைப்பவன்‌? நம்‌ 
குலோத்துங்கச்‌ சோழச்‌ சக்கரவர்த்திகளை அவனால்‌ 
துஷ்டநிக்ரஹம்‌ செய்ய முடியாதாகையாலே, 
சிஷ்டபரிபாலனம்‌ செய்ய விரும்பலாம்‌!” 


“என்னது? தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ சதித்‌ திட்டத்தில்‌ 
உன்‌ அருமை நண்பனும்‌ ஈடுபடுவான்‌ என்றா 
சந்தேகிக்கிறாய்‌? அதனால்‌ அவன்‌ தலைக்கு மரண 
தண்டனை காத்திருக்குமே?” 


“தலையைவிட இருதயத்தைத்தான்‌ வீரசேகரன்‌ 
பெரிதாக மதிக்கக்கூடியவன்‌! தலைமறைந்து இலங்கைக்கு. 
ஒஓடிவிடலாம்‌ என்று நம்பி, தேவியைச்‌ சிறையிலிருந்து 
தப்பியோட அவனே உதவி செய்தால்கூட அதில்‌ 
ஆச்சிரியமில்லை!” என்று நஞ்சென நகைத்தான்‌ ஜனநாதன்‌. 


“அதென்ன அவ்வளவு சுலபமான காரியமா? 
அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ எத்தனைவி தமான கட்டுக்‌ 
காவல்கள்‌...!” 


“இரவு நேரத்தில்‌ அது வெகு சுலபமான காரியம்‌, 
சம்புவராயரே! வீரசேகரனேோ அசோகவனக்‌ 
கோட்டைக்குள்‌ இரவுக்‌ காலலாகத்‌ திடீரெனத்‌ தன்‌ வேலை 
நேரத்தை மாற்றிக்‌ கொண்டிருக்கிறான்‌! தேவியின்‌ 
சிறைகூடத்தில்‌ அவனையன்றி வேறு ஆண்வாடையே புக 
முடியாது! அவன்‌ ஒருவன்தான்‌ தேவியின்‌ அருகில்‌ 
செல்லலாமென நம்‌ சோழகுல மகாராணியிடமிருந்து 
பூரண அதிகாரம்‌ பெற்றிருக்கிறான்‌! தேவியோடு சிறைக்‌ 
கூடத்தினுள்‌ வைத்துப்‌ பூட்டப்படும்‌ கருப்பாயியோ 
இளம்பெண்‌; நம்ப முடியாதவள்‌! அலள்‌ சனிக்கிழமை 
இரவோடு காலல்‌ முடிந்து ஞாயிற்றுக்‌ கிழமை விடியற்‌ 
சாமக்‌ கருக்கலில்‌ வேலையை விட்டு விலகிச்‌ செல்ல 
அவசரமாக விடுசீட்டு வாங்கியிருக்கிறாள்‌. அவள்‌ 
விலகுவதற்குள்‌ தேவியின்‌ சிறைமீட்கும்‌ படலம்‌ வெகு 
ரகசியமாக தடந்தேறிவிடலாம்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌! 


183 


“அப்படியானால்‌ அதைத்‌ தடுப்பதற்கு வழி என்ன?” 


“இப்போது இரவு காவற்காரியாக இருந்து 
வருகிறாளே கருப்பாயி, உடனே அந்த திரிசடையை 
மாற்றிவிட்டு அவளுக்கு பதிலாக ஒரு சூர்ப்பனகையைப்‌ 
போடவேண்டும்‌. அதாவது வீரசேகரனால்‌ நெருங்கவோ 
கொல்லவோ அவனது ஆதிக்கமும்‌, அதிகாரமும்‌ 
செல்லவோ முடியாத ஒரு காவற்காரியைப்‌ 
போடவேண்டும்‌! அதுவும்‌ நாளை இரவுக்குள்ளே 
காவற்காரியை மாற்றியாக லேண்டும்‌!” 


“அப்படிப்பட்ட ஒரு காவற்காரி இந்த பூலோகத்திலே 
எங்கே கிடைப்பாள்‌?” 


“வீரசேகரன்‌ நெருங்கவே பயப்படும்படியான 
சூர்ப்பனகை இந்த உலகத்திலே ஒரே ஒருத்திதான்‌ 
இருக்கிறாள்‌! அவள்‌ மூக்கை நம்‌ வீரசேகரனால்‌ அறுக்க 
முடியாது! அவளுடைய புத்தி கூர்மையை எத்தனை 
ஜனநாதன்கள்‌ சேர்ந்தாலும்‌ வெல்லமுடியாது! அவள்‌ மகா 
வினைக்காரி...வாரும்‌; நேரே அந்தச்‌ சூர்ப்பனகையின்‌ 
வீட்டிற்குத்தான்‌ போகிறோம்‌!” என்று ஜனநாதன்‌ 
கிழவரை அழைத்துக்‌ கொண்டு கிளம்பியயோது 
மாலையொளி மங்கி பொழுது நன்றாக இருட்டிவிட்டது! 


நகரின்‌ பிரதான வீதிகளிலுள்ள மகர துவஜங்களும்‌, 
மாடமாளிகைகளின்‌ விமானங்களும்‌, கோபுர ஸ்தூபிகளும்‌ 
அந்தி இருளின்‌ பனிப்‌ படலத்தில்‌ புகையுண்ட 
ஓவியங்களாக மங்கின. தெருவின்‌ இருமருங்கும்‌ 
ஆங்காங்கே உள்ள தூண்‌ விளக்குகளில்‌ தீக்கொழுந்துகள்‌ 
ஏற்றப்பட்டுவிட்டன. அவற்றின்‌ எண்ணெய்ச்‌ சட்டிகளில்‌ 
வானமங்கையின்‌ வியர்வைத்‌ துளிகள்‌ சிந்தி ஈரபசையால்‌ 
த நாக்குகள்‌ இடையிடையே திரிந்து சடசடத்தன. 


கிழவர்‌ சம்புவராயருடன்‌ ஜனநாதன்‌ பல 

ர ட்ததில்ற்கது கடந்து ராஜவீ தியில்‌ நுழைந்தான்‌, அங்கே 

சேகரன்‌ வீட்டின்‌ முன்‌ வந்ததும்‌, எதிரேயுள்ள 

மாளிகையின்‌ நிழல்‌ சரிவில்‌ மறைந்து கொண்டு வீட்டைக்‌ 
கவனித்தான்‌. 


184 


வீரசேகரனின்‌ வீட்டினுள்‌ பாத்திர பண்டங்கள்‌ 
உருண்டு சிதறிவிழும்‌ சப்தங்களும்‌, பெண்ணொருத்தியின்‌ 
விசித்திரமான சிரிப்பொலிகளும்‌ கேட்டன. அவற்றைத்‌ 
தொடர்ந்து வீரசேகரனின்‌ பலஹீனமான குரலும்‌ 
கேட்டது. 


“சிவகாமி! என்னைப்‌ போகவிடு! இப்படியெல்லாம்‌ 
என்னைச்‌ சித்திரவதை செய்வதை விட என்னை நீ 
கொன்று விடலாம்‌” என்று வீரசேகரன்‌ கூவிக்கொண்டே, 
தெருக்கதவைப்‌ “படீ£ரெனத்‌ திறந்து கொண்டு வெளியே 
ஓடி. வந்தான்‌. 


அவனது இளமை முகத்தில்‌ உஷ்ணமான 
பெருமூச்சும்‌ கோபமும்‌ அலைமோதின. நெற்றியைப்‌ 
பிசைந்துகொண்டு, எதிரே முடிவற்றதாகக்‌ கவிந்து 
கிடக்கும்‌ மந்த இருளையும்‌ பனிக்‌ காற்றையும்‌ ஊடுருவிப்‌ 
பார்த்தான்‌. 


அலன்‌ பின்னால்‌ மெட்டி குலுங்க சிவகாமி ஓடி. 
வந்தாள்‌. முப்பது லயது மதிக்கத்தக்க அவளது முகம்‌ 
நிராசையால்‌ அதிக வாட்டமுற்றிருந்தது. நெற்றியில்‌ 
அரும்பிய வியர்வையால்‌ புருவத்திற்கு இட்டிருந்த கண்மை 
கரைத்து அவளது முகத்தை அவலட்சணமாக காட்டியது. 


“உள்ளே வா, என்‌ ராஜா!” என்று பரிவுடன்‌ 
வீரசேகரனின்‌ கையைப்‌ பிடித்துச்‌ சிவகாமி உள்ளே 
நோக்கிப்‌ “பரபரவென இழுத்தாள்‌. 


“சிவகாமி! இப்போது என்னைத்‌ தொந்தரவு 
செய்யாதே! தேவியின்‌ சிறைக்‌ கோட்டைக்கு அவசரமாக 
தான்‌ இரவுக்‌ காவலுக்குப்‌ போகவேண்டும்‌! நாழிகையாகி 
விட்டதென்று ஏகவாசகர்‌ கோபித்துக்‌ கொள்வார்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌ பரிதாபமான குரலில்‌ அழாத குறையாய்‌. 


“கொஞ்சம்‌ உள்ளே வந்துவிட்டுப்‌ போ! இப்போது நீ 
குளித்துப்‌ புது ஆடைகள்‌ உடுத்தி ராஜகுமாரன்‌ மாதிரி 
இருக்கிறாய்‌! உனக்குத்‌ திருஷ்டி கழித்தாவது அனுப்புகிறேன்‌, 


வா!” என்று சிவகாமி பரிவுடன்‌ கூறினான்‌. 


185 


“நீ பேசாமலிருந்தாலே போதும்‌! என்னை 
வீட்டிற்குள்ளே அனடத்து வைத்து உயிரோடு 
புதைத்துவிட வேண்டுமென உனக்கு ஆசையா? உன்னிடம்‌ 
அகப்பட்டுக்கொண்டு இப்படி அவதிப்படுவதைவிட 
எங்காவது நான்‌ செத்தொழிந்தால்‌ தான்‌ இனி எனக்கு 
நிம்மதி!” என்று வீரசேகரன்‌ ஆத்திரத்தோடு கூவிவிட்டு 
அசோகவனக்‌ கோட்டையின்‌ திசை நோக்கி 
விரைந்தோடினான்‌. 


அவனுடைய மோகன உருவம்‌ வீதியின்‌ இருளில்‌ 
தேய்ந்து மறைவதை வெறித்துப்‌ பார்த்துக்கொண்டிருந்த 
சிவகாமி மிதியுண்ட நாகமெனச்‌ சிறினாள்‌; ஆத்திரத்துடன்‌ 
தன்‌ கூத்தலிலிருந்த மவ்லிகைப்‌ பூக்களைப்‌ 
பிய்த்தெறிந்தாள்‌; பற்களை “நெறநெற“வெனக்‌ கடித்து 
அழுகையை அடக்க முடியாதவளாய்‌ வீட்டினுள்‌ 
ஓடினாள்‌. 

இந்தச்‌ சோகக்‌ காட்சியைப்‌ பார்த்த வண்ணம்‌ 
ஒருபுறம்‌ இருளில்‌ மறைந்து நின்ற சம்புவராயர்‌ 
நீண்டதொரு பெருமூச்சுவிட்டு ஜனநாதனின்‌ முகத்தை 
ஏறிட்டு நோக்கினார்‌. 


“ஜனநாதா! அவளுக்கும்‌ வீ ரசேகரனுக்கும்‌ என்ன 
உறவு?“ என்று சம்புவராயர்‌ கேட்டார்‌. 


“என்ன உறவா? அவர்கள்‌ இருவரும்‌.... தாயும்‌ 
மகனுமல்ல. தமக்கையும்‌ தம்பியும்ல்ல! புருஷனும்‌ 
மனைவியும்‌!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 

“என்னது இவள்தான்‌ சிவகாமியா? இவளுக்குக்‌ 
குறைந்தது முப்பது வயதாவது இருக்கும்‌ போல 
தோன்றுகிறது. நம்முடைய வீரசேகரனோ இளமையின்‌ 
புதுக்‌ குருத்து!" 

“பெரியவரே திடுக்கிடாதீர்‌! காதலுக்கு வயசு 
ஏற்றத்தாழ்வு இல்லை. காதலின்‌ கண்‌ கிழவனின்‌ 
கண்ணைவிடக்‌ குருடானது!” 


“இதென்ன அக்கிரமம்‌?” 


186 


"கிழவர்கள்‌ குமரிகள்மீது ஆசை வைக்கும்போது 
கிழவிகள்‌ குமரர்கள்மீது ஆசைவைப்பதில்‌ அர்த்தம்‌ 
என்ன? பூதம்‌ காக்கும்‌ தனம்போல்‌ தன்‌ காதலனை 
இவள்‌ பாதுகாக்கிறாள்‌! மாயம்‌ வல்ல வஞ்சனை அரக்கி 
நெஞ்சம்‌ தெரிவிலள்‌!" 


"இவள்தான்‌ நீ சொன்ன தர்ப்பனகையா?" 


"ஆமாம்‌! வயசான ஒருத்தி வாலிபன்‌ ஒருவன்மீது 
மோகம்‌ வைத்தால்‌. அதன்‌ பலம்‌ பலமடங்கு பெரிதாகி 
வெட்கமில்லாமல்‌ வெளிப்படும்‌. அதன்‌ உருவக்‌ 
கற்பனைதான்‌ கம்பராமாயணச்‌ சூர்ப்பனகை! அதன்‌ நிஜ 
சொரூபந்தான்‌ நம்முடைய சூர்ப்பனகையான சிவகாமி 
ஆனால்‌! இவளுடைய மூக்குத்திக்காக மூக்கை அறுக்கவோ, 
இவளுடைய மோகத்திற்கு இரையாகவோ, மகா 
மூர்க்கனான எந்தத்‌ திருடனும்‌ குலை நடுங்குவான்‌!” 


“இவளுடைய மோகாவேசமான நடையுடை 
பாவனைகளைப்‌ பார்த்தால்‌ சூர்ப்பனகை என்றுதான்‌ 
தோன்றுகிறது!” என்று புன்னகை செய்தார்‌ சம்புவராயர்‌. 


“சிவகாமியை நன்றாகக்‌ கவனித்தீரா சம்புவராயரே? 
ஆவணி பிறந்தால்‌ அவளுக்கு சரியாக முப்பது 
வயசாகிறது. ஆனால்‌ தேற்றுதான்‌ பருவமடைந்த சின்ன 
பெண்ணைப்‌ போல்‌ எப்படி அலங்கரித்துக்‌ கொண்டு 
மினுக்குகிறாள்‌. பாரும்‌!" 


“சின்ன வயதில்‌ இவள்‌ அழகாயிருந்திருப்பாள்‌ 
போலத்‌ தோஸஷ்றுகிறது!”. 


"இல்லை இந்த வயசில்தான்‌ இவள்‌ இன்னும்‌ அதிக 
அழகாயிருக்கிறாள்‌. இப்போது அவள்‌ அழகில்‌ ஒரு புது 
மெருகு ஏறியிருக்கிறது. வாலிபனின்‌ காதலால்‌ ஏற்பட்ட 
மெருகு அது!" 


“வயசில்‌ மூத்தவளிடம்‌ என்ன ஆசை வேகத்தை 
வாலிபனொருவன்‌ காண முடியும்‌? அப்படி என்ன 
சின்னப்‌ பெண்களிடம்‌ இல்லாத ஓர்‌ அலாதியான கவர்ச்சி 
இந்த வயதானவளிடம்‌ இருக்கும்‌ என்கிறாய்‌?” 


187 


“வாடி வதங்கும்‌ சில பூக்களுக்குள்ள போதை நெடி 
புதிதாக பூத்த பூக்களுக்கூட இருப்பதில்லை. பெரியவரே!” 


*பூக்களைப்‌ பற்றி எனக்கொன்றும்‌ தெரியாது!” 


”சம்புவராயரே. நீர்‌ ஆண்டவனுக்கு பூங்காவனம்‌ 
அமைப்பீரே தவிர, உமக்குப்‌ பூக்களைப்பற்றி ஒன்றும்‌ 
தெரியாது உம்முடைய அந்தப்புரத்தில்‌ பல புதுப்பெண்கள்‌ 
இருப்பார்களே தவிர, உமக்குப்‌ பூவையரைப்‌ பற்றியும்‌ 
ஒன்றும்‌ தெரியாது! பெரியவரே முப்பது வயதானவளுக்கு 
என்ன அழகு இருக்கும்‌. என்ன கவர்ச்சி இருக்கும்‌ 
என்றுதானே கேட்கிறீர்‌? அத்தகைய மடந்தை ஒருத்தியின்‌ 
முகத்தைச்‌ சற்றே உற்றுப்‌ பாரும்‌ சோர்வு நிறைந்த 
முகம்‌, சோகபாவம்‌ குடிகொண்ட கண்கள்‌. கண்களின்‌ 
கீழே கருவளையங்கள்‌ நெற்றியிலே இரண்டொரு 
சுருக்கங்கள்‌, கன்னங்களிலே ஒரு வாட்டம்‌, உதடுகளிவே 
ஒரு தேய்வு, பருவத்திலே ஒரு தளர்ச்சி பார்வையிலே ஒரு 
மந்தம்‌. இவை வயசின்‌ அடையாளங்கள்‌! ஆனால்‌ 
இவற்றின்‌ பின்னே அநுபவங்களின்‌ அலாதியான ஒரு 
வசீகரம்‌ மறைந்து கடக்கிறது! அநுபவப்பட்ட விவசாயி 
மந்தமான சீதோஷ்ண நிலையில்‌ சக்கிரமாகப்‌ 
புயல்வருவதற்குரிய அறிகுறிகள்‌ மறைந்து கிடப்பதை 
யுகிக்கமுடிவது போல்‌. வயசானவளின்‌ மந்தமான அழகில்‌ 
நெஞ்சை போதையில்‌ ஆழ்த்தக்கூடிய ஆசையின்‌ ஒரு 
புயல்வேகம்‌ மறைந்து கிடக்கிறதென்பதை ஒருவன்‌ யூகிக்க 
முடியும்‌. எந்த மகாவீரனின்‌ காதற்‌ கதைகளையும்‌ 
எடுத்துப்‌ பாரும்‌. தன்னைவிட வயதில்‌ மூத்தவளான 
ஒருத்தியின்‌ மையலில்‌ சிக்குண்டு அவள்‌ காலடியில்‌ 
மிதியுண்டு போகிறான்‌ அல்லது, அவன்‌ ஆசைப்படும்‌ 
இளம்‌ காதலி குறைந்த பட்சம்‌ இன்னொருவன்‌ 
மனைவியாகவாவது இருப்பாள்‌!” 

“ஜனநாதா! வீரசேகரன்‌ அப்படியொன்றும்‌ ரதி மன்மத 
சாஸ்திரத்தில்‌ கரைகண்டவனாகவோ ஸ்திரீ லோலனாகவோ 
தெரியவில்லை. மிகவும்‌ வெகுளிப்‌ பையன்‌!” 


“சம்புவராயரே, வெகுளிகள்தான்‌ .எளிதில்‌ 
உணர்ச்சிகளுக்கு இரையாகிறார்கள்‌; மற்றவர்கள்‌ விரிக்கும்‌ 


188 


மாயவலைகளிலும்‌ வெகு விரைவில்‌ சிக்கிக்‌ 
கொள்கிறார்கள்‌ படைத்‌ தலைவரே, நம்முடைய 
படைவீரர்களில்‌ “இலட்சியம்‌ இலட்சியம்‌” என்று பல 
வாலிபர்கள்‌ உயிரை விடுகிறார்களே! அவர்களெல்லாம்‌ 
வெகுளிகள்தாம்‌! அவர்களது காதல்‌ விஷயத்திலும்‌ இதே 
கதைதான்‌!" 


“இலளுடைய வலையில்‌ நம்முடைய வீரசேகரன்‌ 
எப்படிச்‌ சிக்கக்கொண்டான்‌?" என்று சம்புவராயர்‌ 
கேட்டார்‌. 


“முதலில்‌ சிவகாமியின்‌ பூர்வாசிரமக்‌ கதையைச்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளும்‌: துரதிர்ஷ்ட வசமாக நம்முடைய 
சூர்ப்பனகையும்‌ நம்முடைய இராவணேசுவரனுக்குத்‌ 
தங்கைதான்‌!” என்று ஜனநாதன்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ 
சொல்லிவிட்டு “உலகம்‌ தாங்கும்‌ காவலோன்‌ முன்னை, 
காமர்வல்லியம்‌ கன்னி!” என்று பாடத்‌ தொடங்கினான்‌. 


“என்னது தம்முடைய குலோத்துங்கச்‌ 
சக்கரவர்த்திகளுக்குச்‌ சிவகாமி என்ற பெயரில்‌ ஒரு தங்கை 
பிரியநாயகிகளின்‌ மூலமாகவோ தாசி வழியாகவோ 
பிறந்தாள்‌ என்று நான்‌ கேள்விப்பட்டது கூட இல்லையோ” 


“தம்முடைய இராவணேசுவரரே அதை நம்பாதபோது 
நீர்‌ எங்கே நம்ப போகிறீர்‌? நம்முடைய பெரிய 
மகாராஜாவுக்குப்‌ பல தாட்டியக்காரிகளில்‌ ஒருத்தியின்‌ 
மூலம்‌ சிவகாமி பிறந்தாள்‌ என்பது ஞாபகம்‌ 
இருக்குமானால்‌, மாண்டுபோன அவர்‌ மயானக்‌ கரையில்‌ 
இருந்து மீண்டும்‌ உயிர்‌ பெற்று வந்து அதை 
நிரூபிப்பாரானால்‌, அப்போதுகூட சிவகாமி சொல்வதை 
நம்‌ சக்கரவர்த்திகள்‌ ஒப்புக்‌ கொள்வது கடினம்‌!” 

“உண்மையில்‌ சிலகாமி யார்‌? அவளுடைய ஊர்‌ 
எது? உறவினர்‌ எவர்‌?” 

“சிவகாமி பூர்வாசிரமத்தில்‌ ஒரு தாசி மகள்‌! முன்‌ 
தலைமுறையில்‌ நக்கன்‌ சுத்தரி என்ற விலைப்‌ 
பெண்ணொருத்தி தம்‌ தலைநகரின்‌ சந்து ஒன்றில்‌ 


189 


குடியிருந்தாள்‌. அவளுடைய மூத்த மகள்தான்‌ இந்த 
சிவகாமி!” 


“அப்படியானால்‌ வீரசேகரனின்‌ பிறப்பு என்ன?” 


“முன்‌ தலைமுறைகளில்‌ இத்த பாண்டிய நாட்டின்‌ 
மீது நம்முடைய சோழ தாடு முற்றுகையிட்டபோது நம்‌ 
சோழிய அதிகாரி ஒருவர்‌ இங்கே வந்தார்‌ 
போர்க்களத்திலே பாண்டியப்‌ பாவையோருத்தியைக்‌ 
கண்டார்‌. அவளுடைய பருவ எழிலில்‌ மயங்கினார்‌. ஒரே 
இரவுக்குள்‌ அவளுடைய நெஞ்சையும்‌ காதலையும்‌ கவர்ந்து 
அவளுடைய நவநிதியான கற்பையும்‌ கொள்ளை 
கொண்டார்‌. மறுநாள்‌ பொழுது விடிந்ததும்‌ தொடர்ந்து 
இலங்கை படையெடுப்புக்குப்‌ புறப்பட்டுப்‌ போனவர்‌ நீண்ட 
காலம்‌ கழித்து யுத்த முனையிலிருந்து திரும்பி வந்து 
காதலியை தேடி அடைவதற்குள்‌, அலளுக்குப்‌ பல துயர 
கதிகள்‌ ஏற்பட்டுவிட்டன. கருப்பவதியெனப்‌ பழி 
தூற்றப்பட்டு, மானத்தை மதிக்கும்‌ மறவர்குலப்‌ 
பெற்றோர்களால்‌ வீட்டை விட்டு விரட்டப்பட்டு, காதலைத்‌ 
தேடி சோழ நாட்டுக்கு ஓடினாள்‌. பசியாலும்‌ 
பட்டினியாலும்‌ பிரக்ஞையற்றவளாம்‌, பூரணக்‌ 
கருப்பவதியாய்ச்‌ சோழநாட்டுத்‌ தலைநகரையடைந்தாள்‌. 
தடு நிசியில்‌ காதலனின்‌ மாளிகையைத்‌ தேடி 
அடைவதற்குள்‌ தடுத்தெருவிலே பிரசவ வேதனை ஏற்பட்டு 
விட்டதால்‌ இதண்டதொரு சந்தில்‌ நுழைந்தாள்‌. அங்கே 
எதிர்ப்பட்ட ட்டின்‌ கதவைத்‌ வ்‌ உதவி தேடினாள்‌. 
அது தாசி நக்கன்‌ சுந்தரியின்‌ ! அங்கே விலைமாதின்‌ 
பஞ்சணையிலே குல மாது தங்க' விக்ரகம்‌ போன்ற ஓர்‌ 
ஆண்‌ குழந்தையைப்‌ பெற்றான்‌. குழந்தையின்‌ “குவா 
குவா” சத்தம்‌ காதில்‌ விழுலதற்கு முன்னே அவள்‌ இந்த 
உலகத்தின்‌ ஸ்மரணையை இழந்து தன்‌ கடைசி மூச்சையும்‌ 
விட்டுவிட்டாள்‌. அந்தக்‌ குழந்தைதான்‌ வீரசேகரன்‌!" 


“அத்தக்‌ குழந்தையைப்‌ பெற்ற சோழிய அதிகாரி 
யார்‌?” 


“அது நீராகவும்‌ இருக்கலாம்‌, என்‌ தந்தையாகவும்‌ 
இருக்கலாம்‌! பழிப்பிற்கிடமான முறையில்‌ காதலியின்‌ 


190 


சுவடே மறைந்துவிட்ட பிறகு, கிழட்டு அதிகாரி அந்த 
ரகசியத்தை யாரிடமும்‌ பகிரங்கப்படுத்தவே 
விரும்பவில்லை!” 


“தாசி வீட்டிலே வீரசேகரன்‌ வளர்க்கப்பட்டு 
வந்தானா?” 


“ஆமாம்‌! அப்பொழுது தாசிமகள்‌ சிவகாமி ஒன்பது 
வயது சிறுமி. அபூர்வமான ஆண்‌ குழந்தையை 
எந்நேரமும்‌ தூக்கி வைத்துக்கொண்டு கொஞ்சி 
விளையாடுவாள்‌. அவளுடைய கொஞ்சல்களையும்‌ 
முத்தங்களையும்‌ தாங்க முடியாமல்‌ குழந்தை 
வீறிட்டலறினாலும்‌ அதைக்‌ கீழே விடமாட்டாள்‌. 
அப்போதே வீரசேகரன்‌ மீது சிவகாமிக்கு அவ்வளவு 
ஆசை! இப்போதும்‌ அதே மாதிரிதான்‌ வீரசேகரன்‌ 
அவளிடம்‌ அவஸ்தைப்பட்டு வருகிறான்‌!” 


“கதை முடிந்து விட்டதா?” 


“இல்லை. இனிமேல்தான்‌ சிவகாமி சூர்ப்பனகையாய்‌ 
மாறிய கதை ஆரம்பமாகிறது. சிவகாமி பருவமடைந்து 
அவளுக்கு விவரம்‌ தெரிந்தபோது தாயின்‌ 
குலத்தொழிலான தாசி வாழ்க்கை அலளுக்குப்‌ 
பிடிக்கவில்வை. மகாவீ ரன்‌ ஒருவனை மணந்து குடும்பம்‌ 
நடத்தவேண்டுமென்பது தான்‌ அந்தப்‌ பேதையின்‌ 
இவட்சியம்‌, தாயோ தன்னுடைய புராதன கவாசாரத்தை 
விட்டுக்கொடுக்க விரும்பவில்வை. மறுநாள்‌ இரவு நகை 
துணிமணிகளுடன்‌ குழந்தையையும்‌ தூக்கிக்கொண்டு 
பாண்டிய நாட்டிற்கு ஓடினாள்‌ சிவகாமி. அங்கே 
நஞ்சுடைய பெருமானான சுந்தரேஸ்வரர்‌ சந்நிதியிவே 
நடனமாடும்போது சுற்றிலும்‌ தன்‌ கண்வலையை 
வீசினாள்‌. அங்கே மகாவீரனைப்‌. போன்ற கம்பீரத்‌ 
தோற்றத்துடன்‌ விளங்கிய வீரபாண்டியனைக்‌ கண்டதும்‌ 
சிவகாமி, சூர்ப்பனகையைவிடப்‌ பன்மடங்கு மோகாவேசம்‌ 
கொண்டாள்‌. ஆனால்‌ அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி 
தூர்ப்பனகையை புறக்கணித்து விடவே, பழிவாங்க 
வேண்டுமென்ற ஆத்திரத்துடன்‌ சோழதநாட்டிற்கு 
ஓடிவந்தாள்‌. அங்கே நம்முடைய இராவணேசுவரரின்‌ 


191 


தங்கை என்று சொல்லிக்கொண்டு அரண்மனை 
அத்தப்புரத்திலே செல்வாக்கு பெற்றாள்‌. தான்‌ வளர்க்கும்‌ 
குழந்தையையே மகாவீரனாக உருவாக்கி 
வீரபாண்டியனைச்‌ சிதைப்பதாகச்‌ சபதம்‌ பூண்டாள்‌.” 


“பிறகு என்ன?” 


“ஒரு குக்கிராமத்தில்‌ வீ ரசேகரனின்‌ பாலகாண்டம்‌ 
வாள்‌ பயிற்சியுடன்‌ தொடங்கியது. அவன்‌ யுத்த 
காண்டத்திற்குத்‌ தயாரானபோது “வாள்‌ நிலைக்கண்டான்‌ 
ஜனநாதனைப்‌ போல்‌, அரசியல்‌ துறையில்‌ முன்னேற 
வேண்டுமென இலட்சிய வெறி கொண்டான்‌. அதற்கு 
அரண்மனை செல்வாக்குள்ள சிவகாமியின்‌ உதவி 
அவசியம்‌ என்பதையும்‌ உணர்ந்தான்‌. சிவகாமியோ, 
வீரபாண்டியனால்‌ புறக்கணிக்கப்பட்டு இத்தனை 
காலமாக தன்‌ பருவத்தைப்‌ பாலைவன நிலவாக ஆக்கி 
வந்தவள்‌, வீரசேகரனின்‌ வாலிப தசையைக்‌ கண்டதும்‌, 
அந்த ஆசை பன்மடங்காகப்‌ பொங்கி எழுந்தது. தான்‌ 
அருமை பெருமையாக ஆசையோடு வளர்த்து வந்த 
வீரசேகரனை இன்னொருத்தி அபகரித்துச்‌ செல்லுவது 
சிவகாமிக்குச்‌ சிறிதும்‌ சம்மதமில்லை. அதனால்‌ 
அவனையே அவள்‌ கலியாணம்‌ செய்து 
கொண்டுவிட்டாள்‌! ஆனால்‌ வீரபாண்டியனைப்‌ பழி 
வாங்க வேண்டுமென்ற ஆத்திரமானது சூர்ப்பனகையின்‌ 
உள்ளத்திலே எள்ளளவும்‌ அடங்கவில்லை. சிதா 
தேவியைப்‌ போன்ற பேரழகு வாய்ந்தவளான சேர ராஜன்‌ 
மகள்‌ தேவியை வீரபாண்டியன்‌ மணம்‌ புரிந்து 
கொண்டான்‌ என்ற செய்தியறிந்ததும்‌, சூர்ப்பனகையின்‌ 
ஆத்திரம்‌ தேவியின்மீது பொறாமையாகத்‌ திரும்பியது. 
“என்னைப்போல்‌ இடையே வந்தாள்‌. இகழ்விப்பேன்‌ 
இவளை' என்று சூர்ப்பனகையைப்‌ போலவே சிவகாமியும்‌ 
நுனைத்தாள்‌. நேரே தம்‌ ராவணேசுவரரிடம்‌ சென்று 
தேவியின்‌ அழகைப்‌ பன்மடங்காக வருணித்து ஆசையைத்‌ 
தூண்டிவிட்டான்‌. தம்முடைய இராவணேகவரரோ 
ஏற்கனவே தேவியின்‌ சுயம்வரத்திற்குச்‌ சென்று வெறும்‌ 
கையராகத்‌ திரும்பியவர்‌. அவருடைய அரசியல்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்த்த மணப்‌ பேச்சானது 


192 


வீரபாண்டியனின்‌ தலையீட்டால்‌ முறிந்து போயிற்று. 
பராக்கிரமபாகுவின்‌ பக்க பலமுள்ள வீரபாண்டியனோ 
சேர ராஜனின்‌ ராஜ தந்திர வில்லை வெகு சுலபமாக 
முறித்து விட்டு ஜனககுமாரியை வெகு பிரபவமாக மணம்‌ 
புரிந்து கொண்டு விட்டான்‌. அந்த ஏக்கத்தால்‌ வாடிவந்த 
நம்‌ இராவணேசுவரரின்‌ உள்ளத்தில்‌, பிறன்‌ மனைவியை 
விரும்பும்‌ சபலத்தை மூட்டிவிட்டாள்‌ சூர்ப்பனகை. மதுரை 
படையெடுப்பு நடந்தது. பிறகு எல்லாம்‌ அசல்‌ ராமாயணக்‌ 
கதைதான்‌! தேவியை நம்‌ வீரசேகரன்‌ தந்திரமாக 
சந்நியாசி லேஷத்தில்‌ கடத்தி லந்து அசோகவனக்‌ 
கோட்டைக்குள்‌ சிறை வைத்திருக்கிறான்‌. ஆனால்‌ அசோக 
வனத்திற்குள்‌ இராலணன்‌ விஜயத்தை வீரசேகரன்‌ 
விரும்பவிவ்னல!” 


“ஆனால்‌ தேவியைச்‌ சிறையிலிருந்து விட்டுவிட்டால்‌ 
அவனுக்கு நிச்சயம்‌ மரண தண்டனை கிடைக்குமே?” 


“வீரசேகரன்‌ மரணத்துக்குத்‌ துணிந்தவன்‌. 
சிவகாமியோடு வாழ்வதைவிட மரணந்தான்‌ 
நிம்மதியானது என நினைப்பவன்‌!” 


“அவ்வளவு தூரம்‌ சிவகாமியின்மீது அவனுக்குக்‌ 
கசப்பா?” 


“பூசாரியின்‌ பசிக்கு பலியாவதற்குத்தான்‌ 
ஆட்டுக்குட்டி வளர்க்கப்படுகிறதென்றாலும்‌ ஆட்டிற்குத்‌ 
தினசரி அவஸ்தைப்படுவது கசக்காமல்‌ இனிக்கவா 
செய்யும்‌? மகா வினைகாரியான சிவகாமியின்‌ முகத்தை 
ஏறிட்டுப்‌ பார்க்கவே அவல்‌ அருவருப்புக்‌ கொள்கிறான்‌. 
அந்த விலைக்காரி வீரசேகரனை ஆட்டி லைப்பதைப்‌ 
பார்த்தால்‌, அவன்‌ தாலி கட்டியவளை விட்டுவிட்டு 
ஊர்மிளாவின்‌ காதலுக்காக ஊரெங்கும்‌ தேடியலைவதைக்‌ 
கண்டு உமக்கு ஆத்திரம்‌ ஏற்படுவதற்குப்‌ பதிலாக 
அதுதாபமே உண்டாகும்‌.” 


“அனால்‌ சிவகாமியின்‌ மையல்‌?” 


“அந்தச்‌ சூர்ப்பனகை நம்‌ வீரனைச்‌ சாகவும்‌ 
விடமாட்டான்‌: ஊர்மிளாவோடு வாழவும்‌ விடமாட்டான்‌, 


193 


(தோன்றல்‌ தன்‌ சுடாமணித்‌ தோளில்‌ நாட்டங்கள்‌ 
உளறினாள்‌; பறிக்க ஓர்‌ ஊற்றம்‌ பெற்றிலள்‌" 


"சிவகாமியின்‌ தாய்‌ என்ன ஆனாள்‌?” 


"அவளுக்கு இன்னொரு மகள்‌ பிறந்தாள்‌! அந்த 
மகளும்‌ சிவ சிவா என ஒரே நபரையே காமிக்கக்‌ 
கூடாதென நினைத்து, இரண்டாவது மகளுக்கு அகல்யா 
எனப்‌ பெயரிட்டாள்‌! ஆனால்‌ அகல்யா பருவமடைந்த 
போது, தாய்க்குத்‌ தீராத குஷ்டம்‌ பிடிக்கவே அதைத்‌ 
தீர்த்த பாம்பாட்டிச்‌ சித்தருக்குப்‌ பாதகாணிக்கையாக 
பருவ மகனள பாழ்‌ மணம்‌ புரிந்து கொடுத்து விட்டாள்‌! 
அகல்யாவுக்கு இப்போது கெளதமரைத்‌ தவிர இந்திரனைத்‌ 
தேடியலையும்‌ பருவம்‌!” 


"இப்போது என்ன செய்யப்‌ போகிறாய்‌ ஜனநாதா?" 


"சிவகாமி இந்நேரம்‌ சாப்பிட்டுவிட்டு பாயில்‌ 
படுத்துத்‌ தூக்கம்‌ வராமல்‌ புரண்டு கொண்டிருப்பாள்‌. 
வாரும்‌ மகாவினைக்காரியான அந்தச்‌ சூர்ப்பனகையின்‌ 
மூக்கை உடைக்கலாம்‌” என்று ஜனநாதன்‌ விஷமச்‌ 
சிரிப்புடன்‌ சொல்லிவிட்டு, சிவகாமியின்‌ வீட்டுக்‌ கதவை 
ஏதோ அவசரம்போல்‌ “படபட”வெனத்‌ தட்டினான்‌... 


ஷீ.ம. [1-13 


சூர்ப்பனகையின்‌ தாபம்‌! 


“இவன்‌ ஆகம்‌ புல்வேன்‌ 
எனின்‌, உயிர்‌ இழப்பென்‌” 


கம்ப ராமாயணம்‌ 


ழை மேகத்தில்‌ வரைந்த மாதர்‌ ஓவியம்‌ 
போல்‌, உடல்‌ புலர்ந்து, நெஞ்சுபுழுங்கி 
“ அழுகையுடன்‌ குமுறிக்‌ கொண்டிருந்த 
சிவகாமி, மெல்வ வீட்டின்‌ கதவைத்‌ 
திறந்து கொண்டு வெளியே வந்தாள்‌. 


சிவகாமியின்‌ மந்த நடையை நோக்கிச்‌ சிறியதோர்‌ 
முறுவல்‌ பூத்தான்‌ ஜனநாதன்‌. 


அவளுக்கு வீரசேகரன்‌ மீதிருந்த ஆத்திரத்தை வேறு 
யார்‌ மீதாவது காட்டவேண்டும்‌ போலிருந்தது. 


“ஆ. ஐனநாதரா? உங்கள்‌ அருமை நண்பன்‌ வர 
வர மோசமாகி விட்டான்‌! வெகுளியாயிருந்த வீரசேகரன்‌ 
உங்களோடு பல்கிய பிறகு மகா வினைகாரனாக 
மாறிவிட்டான்‌! கொஞ்சங்கூட விசுவாசமில்வாதவன்‌!” 
என்று சிவகாமி சிறினாள்‌. 


“எனக்குக்கூட அவனுடைய பழக்கத்தை 
வெட்டிவிட்டால்‌ தேவலாம்‌ போலிருக்கிறது! அதிர்ஷ்ட 
வசமாக அரசியவ்‌ துறையில்‌ எனக்குப்‌ போட்டியாக 
முளைத்த அவனை ஒழித்துவிட அருமையான ஒரு 


195 


சந்தர்ப்பம்‌ வாய்த்திருக்கிறது!” என்று குரோதக்‌ குரலில்‌ 
சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


சிவகாமி கிரீச்சிட்டுப்‌ பதறினாள்‌: “ஐயையோ, 
லேண்டாம்‌! வேண்டாம்‌! வேண்டாம்‌! என்‌ வீரசேகரனுக்கு 
ஒரு தங்கும்‌ செய்து விடாதீர்கள்‌! அவன்‌ போய்விட்டால்‌ 
நானும்‌ அவனோடு திக்குளித்து விடுவேன்‌!... அவனுக்கு 
நீங்களாவது நல்ல புத்தி சொல்லக்கூடாதா என்றுதான்‌ 
கேட்டேன்‌!” 


“உன்னுடைய எதிர்காவத்தை நினைத்தால்‌ எனக்கு 
மிகவும்‌ கவலையாக இருக்கிறது!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“நீங்கள்‌ ஊர்மிளாவைப்‌ பற்றிச்‌ சொன்ன 
விஷயங்கள்‌ உண்மையாகத்‌ தான்‌ இருக்க வேண்டும்‌! 
இன்று மத்தியானம்‌ வீரசேகரன்‌ உறங்கும்போது ஜன்னி. 
கண்டவன்போல்‌, “ஊர்மிளா, ஊர்மிளா!” என்று 
பிதற்றினான்‌. அந்தச்‌ சிறுக்கி எந்தத்‌ தெருவில்‌ 
குடியிருக்கிறான்‌ என்பதை மட்டும்‌ ஏன்‌ என்னிடம்‌ 
சொல்லவில்லை?” 

“உன்‌ நன்மைக்காகத்தான்‌ சொல்லவில்லை! சொல்லி 
யிருந்தாவ்‌ அவளைச்‌ சுக்குநூறாகப்‌ பிய்த்தெறிந்திருப்பாய்‌!. 
வீரசேகரனின்‌ நெஞ்சு கிழிந்துபோய்‌ உன்னை அடியோடு 
அவன்‌ வெறுத்திகுப்பான்‌. தலைக்குமேலே போகிற 
வெள்ளம்‌ சாண்‌ போனாலென்ன, முழம்‌ போனாலென்ன. 
என்ற நிவைக்கு வந்துவிடுவான்‌. உன்‌ நிலை 
உணருவாயானால்‌, ஊர்மிளாவிற்கு ஒரு தொல்லையும்‌ 
செய்ய நினையாதே. அவனுடைய உள்ளத்தைப்‌ பாதுகாக்க 
வேண்டுமென்றால்‌, ஊர்மிளாவைப்பற்றி உனக்கு ஒன்றுமே 
தெரிந்ததாகக்‌ காட்டிக்கொள்ளக்‌ கூடாது!” 

“அவன்‌ செய்கிற காரியம்‌ மட்டும்‌ சரியா? 
கண்ணிருந்தும்‌ எப்படி நான்‌ குருடியாக இருக்க முடியும்‌?” 
என்று சிவகாமி பொருமினாள்‌. 


“உனக்கு வீரசேகரன்‌ மீது உண்மையாகவே 
அசைதானே?” 


196 


“அவனுடைய ஆசைக்காக எதை வேண்டுமானாலும்‌ 
செய்வேனே?" 


“ஆனால்‌ இன்னொருத்தி அவனை அபகரித்துக்‌ 
கொள்ள அநுமதிக்க மாட்டாய்‌, இல்லையா?" 


ல்‌ “நிஜமாகலே ஊர்மிளா என்பவன்‌ அழகாய்‌ 
ருப்பானா?" 


“அவன்‌ பருவப்‌ பெண்‌ என்று சொன்னாலே 
போதும்‌, பாவையின்‌ அழகை வர்ணிக்கத்‌ தேவையில்லை" 


சின்னப்‌ பெண்களின்‌ அசட்டுத்தனத்தில்‌ 
மகாவீரனான வீரசேகரன்‌ என்ன ஆனந்தத்தைக்‌ 
காணமுடியும்‌? 


“அவள்‌ அசட்டுப்‌ பெண்‌ அல்ல, உன்னையும்‌ 
என்னையும்‌ விட மகாபுத்திசாலி, அவளது சிரிப்பில்‌ கூட 
நெஞ்சைக்‌ கவரக்கூடிய சாமர்த்தியம்‌ இருக்கும்‌ 
கண்ணீரில்கூட ஒரு கவர்ச்சி இருக்கும்‌. அவளோடு 
ஒருகணம்‌ பேசிக்‌ கொண்டிருப்பதற்காக ஒரு யுகம்வரை 
எவனும்‌ மெய்மறந்து இருக்கத்‌ தயாராய்‌ இருப்பான்‌! 
வீரசேகரனோ அவளுடைய காதலுக்காகத்‌ தன்‌ 
உயிரையும்‌ விடக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான்‌!" 


“என்னது? அந்தச்‌ சிறுக்கக்காக என்‌ வீரசேகரன்‌ 
ஏன்‌ உயிரை விடவேண்டும்‌?” 


“கெட்டிக்காரி ஒருவனைக்‌ காதலிக்கிறாள்‌ என்றால்‌ 
பிரதிப்பிரயோசனத்தை எதிர்பாராமல்‌ இருக்க மாட்டாள்‌. 
ஊர்மிளாவோ எதிர்க்‌ கட்சிக்காரி எனத்‌ தெரிகிறது. 
தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ சதித்‌ திட்டத்தில்‌ அவள்‌ 
முனைந்தும்‌ நிற்கலாம்‌. தர்மத்திற்காக இல்லாவிடினும்‌ 
அலளுக்காகவாலது சிறையிலிருந்து தேவி தப்பித்து ஓட 
வீரசேகரன்‌ அனுமதிக்கக்கூடும்‌!” 


"ஒரு நாளும்‌ அப்படி இராது!” என்று சிவகாமி 
கிரீச்சிட்டாள்‌. 


197 


“பின்னே வீரசேகரன்‌ திடீரென்று தன்‌ வேலையை 
ஏன்‌ இரவுக்காவலாக மாற்றிக்‌ கொண்டான்‌?” 


சிவகாமியின்‌ முகத்தில்‌ சவக்களை தட்டியது. 


“தேவி சிறையிலிருந்து தப்பி விட்டால்‌, என்ன 
நடக்கும்‌ தெரியுமா, சிவகாமி? தம்முடைய 
இராலணேசுவரர்‌, சிறிதும்‌ தயவு தாட்சண்யமின்றி உன்‌ 
இந்திரஜித்துக்கு மரணதண்டனை விதித்து விடுவார்‌! 
யாருடைய செல்வாக்கும்‌ அதைத்‌ தடுக்க முடியாது. 
சூர்ப்பனகை எவ்வளவு தான்‌ கெஞ்சினாலும்‌ ராமனை 
உயிரோடு விட்டுவிட இராலணேசுலரர்‌ சம்மதிப்பாரா? 
யாரும்‌ இராஜ துரோகிகளாக விபீஷண ஆழ்வார்களாக 
மாறுவதை ஒருபோதும்‌ நம்முடைய குலோத்துங்க சோழச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ அனுமதிக்க மாட்டார்‌!'' என்று 
எமக்கிங்கரனைப்‌ போலச்‌ சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


கலவரமடைந்த சிவகாமி அப்பொழுதான்‌ கிழவர்‌ 
சம்புவராயரைக்‌ கலனிக்கவே, ஆத்திரத்துடன்‌ அவரைக்‌ 
“குறுகுறு'வெனப்‌ பார்த்தாள்‌. 


“சிவகாமி, கவலைப்படாதே! இந்தப்‌ பெரியலர்‌ உன்‌ 
சக்களத்தியைப்‌ பெற்ற மகாபாவியல்ல, பிள்ளையார்‌ 
செங்கேணி அத்திமல்லர்‌ வீ ரபெருமான்‌ குலோத்துங்கசோழ. 
சம்புவராயர்‌ என்ற ண்ட பட்டப்‌ பெயரைக்‌ 
கேள்விப்பட்டிருப்பாயே! அந்தப்‌ பட்டதாரி இவர்‌ தான்‌. 
தேவி சிறையிலிருந்து தப்பிவிட்டால்‌, வீரசேகரனின்‌ 
தலையை யானைக்‌ காலில்‌ வைத்து நசுக்குவதற்கு இத்த 
யானைப்படைத்‌ தலைவர்தான்‌ கடமைப்பட்டவர்‌! நான்‌ 
சொன்னால்‌ நம்பமாட்டாய்‌ என்பதற்குத்தான்‌ இந்தப்‌ 
பெரியலரை இங்கே அழைத்து வநதேன்‌. இலர்‌ பிள்ளையார்‌ 
மீது ஆணையிட்டு ஒரு வார்த்தை சொன்னால்‌, 
பிள்ளையாரையே தம்புகிற மாதிரி என்று 
கேள்விப்பட்டிருப்பாய்‌!" என்று ஜனநாதன்‌ சிவகாமியை 
நோக்கிச்‌ சொல்லி விட்டு, கிழவரின்‌ பக்கம்‌ திரும்பி, 
“சம்புவராயரே! உமக்குச்‌ சக்கரவர்த்திகளிடமிருந்து 
வந்திருக்கும்‌ உத்திரவைச்‌ சொல்லும்‌!" என்றான்‌. 


198 


"ஆமாம்‌. அம்மா! ஏகவாசகர்‌ விசாரணை செய்து 
ராஜ துரோகிகள்‌ என தீர்ப்பளிக்கும்‌ குற்றவாளிகளின்‌ 
தலைகளை நான்‌ தான்‌ யானைக்காலால்‌ இடறச்செய்து 
தண்டனையை நிறைவேற்ற லேண்டும்‌. தேவி சிறையிவ்‌ 
இருந்து தப்பிவிட்டாவோ ஒரு விசாரணைகூட இல்லாமல்‌ 
வீரசேகரனைப்‌ பிடித்து வந்து கழுத்தளவுக்‌ குழி 
தோண்டிப்‌ புதைத்து மதயானையை ஏவி அவன்‌ தலையை 
நசுக்கவேண்டும்‌!” என்று சம்புவராயர்‌ குரல்‌ தழதழக்க 
கூறினார்‌. 


உடம்பெல்லாம்‌ "வெடவெட"வென்று நடுங்கிய 
சிவகாமி, "அதெப்படி முடியும்‌? தேவி சிறையிலிருந்து 
தப்பவே முடியாது?” என்றாள்‌. 


"இரவு காவலுக்கு செல்லும்‌ வீரசேகரன்‌ 
நினைத்தால்‌ ஏன்‌ அது முடியாது? மரணத்துக்குத்‌ 
துணிந்தவனுக்கு முடியாத காரியம்‌ ஏதாவது உண்டா?” 


"சிறைக்‌ கூடத்திற்குள்‌ காவற்காரி ஒருத்தி 
இருப்பாளே?" 


“ஆமாம்‌? கருப்பாயி என்று ஒருத்தி இருக்கிறாள்‌. 
அவளோ இளம்பெண்‌! வீரசேகரனோ வாலிபன்‌. தன்‌ 
புன்னகையாலோ, கத்தியாலோ, இளம்‌ காவற்காரியிடம்‌ 
வீரசேகரன்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ சாதித்துக்‌ கொண்டு 
விடுவான்‌! இவ்லையெனில்‌ அந்தக்‌ காவற்காரி 
ஊர்மிளாவின்‌ கையாளாக இருக்கலாம்‌! வீரசேகரன்‌ 
நினைத்தால்‌ வெகு சுலபமாக சிறை மீட்சிப்படலம்‌ 
நடந்துவிடும்‌! நாளை இரவு முடிந்து பொழுது 
விடிவதற்குள்‌ தேவி சிறையிலிருந்து தந்திரமாகத்‌ தப்பி 
விடலாம்‌ என்று கேள்விப்பட்டதால்தான்‌ அவசரமாக உன்‌ 
வீட்டிற்கு வந்தோம்‌. உனக்கு விதவைக்‌ கோலமா. 
சுமங்கலிக்‌ கோலமா என்பது உன்‌ கையில்தான்‌ 
இருக்கிறது!” என்று ஜனநாதன்‌ பரிதாபமாய்‌ பலவற்றையும்‌ 
சொல்லிச்‌ சிரித்தான்‌. 


"தேவி சிறையிலிருந்து ஒருநாளும்‌ தப்பியோட 
விடமாட்டேன்‌!” 


199 


“விடமாட்டேன்‌ விடமாட்டேன்‌ என்று நீ வீட்டிற்குள்‌ 
மிருந்து கத்துவதால்‌ என்ன பிரயோஜனம்‌?” 


“ஆமாம்‌. உடனே நான்‌ அதைத்‌ தடுக்கவேண்டும்‌. 
நேரே காவலதிகாரிகளிடம்‌ சென்று காவலைப்‌ 
பலப்படுத்தச்‌ சொல்லுவேன்‌!” 


“அதனால்‌ உன்‌ வீரசேகர்னைத்‌ துரோகியென நீயே 
காட்டிக்‌ கொடுப்பதாக முடியுமே தவிர, உருப்படியாக 
ஒரு பலனும்‌ இல்லை! தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்ளே 
காவற்காரியின்‌ உதவியுடன்‌ வீரசேகரன்‌ ஒரு சுரங்கம்‌ 
வெட்டி அதன்‌ வழியாக தேவியைக்‌ கடத்தத்‌ தந்திரம்‌ 
செய்வானானால்‌ யாரால்‌ அதைத்‌ தடுக்க முடியும்‌? 
அவனைத்‌ தவிர லேறு ஆண்வாடையே தேவியின்‌ 
அருகில்‌ நெருங்கக்‌ கூடாதென்பது நம்‌ சோழகுல 
மகாராணியாரின்‌ கடும்‌ கட்டளை!” 


“இரவுக்‌ காவற்காரியான கருப்பாயியை நாளை 
இரவுக்குள்‌ மாற்றி விட்டால்‌?” 


"அது அவ்வளவு சுலபமல்ல. அவள்‌ ஆடையூர்‌ 
நாடான்லாரால்‌ அமர்த்தப்பட்ட காவற்காரி, அலருக்கு 
எதிராக வேறு எந்தக்‌ காவற்காரியைக்‌ கொண்டு 
போனாலும்‌ கருப்பாயியைப்‌ போன்ற நம்பிக்கையான 
காவற்காரி இந்த உலகில்‌ இல்லையென்றுதான்‌ சாதிப்பார்‌ 
கருப்பாயியின்‌ ஸ்தானத்தில்‌ நாம்‌ அமர்த்தக்கூடிய 
துணிச்சல்காரி இந்தப்‌ பூலோகத்தில்‌ ஒருத்தியுமில்லை!” 


“அப்படியானால்‌ ஒரே வழிதான்‌ உண்டு. நானே 
இரவுக்‌ காவற்காரியாக மாறிவிட்டால்‌?” 


“அதை மறுப்பதற்கோ உன்னன தம்பமுடியாது என்று 
சொல்லுவதற்கோ ஆடையூர்‌ நாடாள்வார்‌ தொனட 
நடுங்குவார்‌. தேவியைப்‌ பழி தீாாப்பதில்‌ உனக்குள்ள 
ஆத்திரம்‌ அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌!” என்று சொன்ன 
ஜனநாதன்‌ விஷமமாய்‌ சம்புவராயர்‌ பக்கம்‌ திரும்பி, 
“பார்த்தீரா பெரியவரே? என்‌ அருமை நண்பனின்‌ 
தலையைக்‌ காப்பாற்ற, நாம்‌ என்னென்னவோ யோசித்து 


200 


மூளை குழம்பினோம்‌. நம்‌ சிவகாமி வெகு சுலபமாக ஒரு 
வழி கண்டு பிடித்துவிட்டாள்‌! வீரசேகரன்‌ வீட்டிலிருக்கப்‌ 
பிடிக்காமல்‌ தன்‌ வேலையை இரவு காவலாக மாற்றிக்‌ 
கொண்டால்‌, சிவகாமி இரவுக்‌ காவற்காரியாக 
மாறுவதுதான்‌ புத்திசாலித்தனம்‌!” என்றான்‌. 


“நாளை பொழுது விடிந்ததுமே நான்‌ 
அசோகவனக்கோட்டைக்கு போய்‌ காவல்‌ அதிகாரியை 
சந்தித்து கருப்பாயியை வேலையிலிருந்து நீக்குவேன்‌. 
நாளை இரவ முதல்‌ நானே இரவு காவற்காரியாக 
மாறுலேன்‌. இனி கடவுளே முயன்றாலும்‌ தேவி சிறையில்‌ 
இருந்து தப்பமுடியாது!” என்று கூறினாள்‌ சிவகாமி. 


“இனி என்‌ அருமை நண்பனின்‌ தலையை காப்பாற்ற 
வேண்டிய பொறுப்பு தீர்ந்து விட்டது! லாரும்‌ 
சம்புவராயரே!” என்று ஜனநாதன்‌ கிளம்பினான்‌. 


இருவரும்‌ தனியாக உரையாடியவண்ணம்‌ இருண்ட 
சந்து ஒன்றில்‌ திரும்பியபோது, “சம்புவராயரே, பார்த்தீரா? 
ஒரு முள்ளை இன்னொரு முள்ளைக்‌ கொண்டுதான்‌ எடுக்க 
வேண்டும்‌!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“ஜனநாதா! நீ மகா சாமர்த்தியசாலி! ஆடையூர்‌ 
நாடாள்வாரால்‌ அமர்த்தப்பட்ட காவற்காரியைத்‌ தகுந்த 
ஆதாரம்‌ காட்டாமல்‌ உன்னால்‌ எப்படி நீக்க முடியுமென 
மலைத்தேன்‌. நீ அலருக்கு எதிராகச்‌ சிலகாமியைக்‌ கிளப்பி 
விட்டு, வெகு சுலபமாகக்‌ காரியத்தைச்‌ சாதித்துவிட்டாய்‌!” 
என்று சம்புவராயர்‌ பாராட்டினார்‌. 


“ஒரு எதிரியின்‌ காயை இன்னொரு எதிரிடையான 
காயைக்‌ கொண்டுதான்‌ வெட்ட வேண்டும்‌!" என்றான்‌ 
ஜனநாதன்‌ அலட்சியமாக. 


*சிவகாமியைக்‌ கொண்டுபோய்‌ தேவியின்‌ 
சிறைக்கூடத்தில்‌ காவல்‌ லைப்பது உன்‌ அருமை 
நண்பனின்‌ தலையைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌ என்பதற்கு 
மட்டுந்தானா?” என்று சம்புவராயர்‌ சந்தேகத்தோடு 
கேட்டார்‌. 


201 


“அத்திமல்லரே, மதயானையின்‌ போக்கையும்‌, 
நூர்ப்பனகையின்‌ போக்கையும்‌, அரசியல்வாதியின்‌ 
போக்கையும்‌ யாராலும்‌ நிர்ணயிக்க முடியாது! 
அசோகவனச்‌ சதைக்குக்‌ காவலாக திரிசடையை 
வைப்பதைவிட, சூர்ப்பனகையை வைத்திருந்தால்‌ 
இராவணனின்‌ மனோரதம்‌ என்ன ஆகியிருக்கும்‌ என்று 
மட்டும்‌ யோசித்துப்‌ பாரும்‌!” 


“ஜனநாதா இதெல்லாம்‌ பெரிய இடத்து 
விவகாரங்கள்‌! என்னை ஏன்‌ அனாவசியமாக 
சிவகாமியின்‌ வீட்டுக்கு அழைத்து வந்தாய்‌?” 


“ஜனநாதனின்‌ செய்கையில்‌ அனாவசியமென்பது ஓர்‌ 
அணுகூட இராது, சம்புவராயரே! உம்முடைய நேர்முக 
வாக்குமூலம்‌ இல்லாவிட்டால்‌ சிவகாமி என்‌ வாக்குமூலத்தை 
நம்பியிருக்க மாட்டாள்‌! மகாபுத்திசராலியான 
தர்ப்பனகையையும்‌ என்னால்‌ இவ்வளவு சுலபமாகக்‌ 
கிளப்பியிருக்கவும்‌ முடியாது!” என்று சிரித்த ஜனநாதன்‌, 
“பெரியவரே, இனி தீர்‌ உம்‌ மதயானைகளைக்‌ கவனிக்கப்‌ 
போகலாம்‌!” என்று விடை கொடுத்தனுப்பிவிட்டு எங்கோ 
நிதானமாக இருளில்‌ மறைந்தான்‌. 


202 


வெறுங்கை வந்தேன்‌! 


“இன்று கண்டும்‌ 
அக்‌ கிளிமொழி மாதராளை 
மீட்டிலேன்‌! தலைகள்‌ பத்தும்‌ 
கொணர்ந்திலேன்‌! 
வெறுங்கை வந்தேன்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


தி மங்கும்‌ ஞாயிற்றுக்‌ கிழமையின்‌ 
விடியற்சாம இருள்‌, மதுரை மாநகரின்‌ 
ஆ மீனத்துவஜங்களை நோக்கிப்‌ பையப்‌ 
பைய எழும்பி, காலைப்‌ பனியாகக்‌ 
கரைந்து கொண்டிருந்தது. 

தெருக்களிலுள்ள வீடுகளுக்குள்‌ ஜனங்கள்‌ விழித்துக்‌ 
கொள்வதின்‌ அரவங்கள்‌ தாம்‌ கேட்டனவே தவிர, 
வீதிகளில்‌ தொழிலாளிகளின்‌ நடமாட்டங்கூட இன்னும்‌ 
புறப்படவில்லை. தெருவின்‌ இருமருங்கும்‌ எரியும்‌ கல்தூண்‌ 
விளக்குகளின்‌ தீப்பிழம்புகள்‌ தளர்ந்து அணையத்‌ 
தொடங்கின. இரவை உல்லாசமாக்கும்‌. நாடக 
அரங்குகளும்‌ நர்த்தன மண்டபங்களும்‌ நன்றாக 
உறக்கத்தில்‌ அழுந்தியிருந்தன. தெருக்களில்‌ இரவுக்‌ காவல்‌ 
முடிந்து பகல்‌ காவலுக்கு மாறுபவர்‌ கூட அரைகுறையான 
தூக்கக்‌ கலக்கத்துடன்‌ காணப்படும்‌ நேரம்‌ அது 
மடாலயங்களிலும்‌, பாடசாலைகளிலும்‌ மட்டிலும்‌ உதய 
வழிபாட்டிற்குரிய பாடல்கள்‌ துவங்கிவிட்டன. ஊரெங்கும்‌ 
உதயத்திற்கு முன்னுள்ள ஒருவிதப்‌ பிரசவச்‌ சந்தடி. 


203 


விடியற்சாம இருளில்‌ சூன்யப்‌ பூதம்போல்‌ 
காத்தவராயன்‌ வேகமாகப்‌ பல தெருக்களையும்‌ கடந்து 
வந்தான்‌. தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ முயற்சியில்‌ 
எதிர்பாராத ஏமாற்றமடைந்த அவன்‌, வெறுங்கையைப்‌ 
பிசைந்து கொண்டே வந்து, தன்‌ வீட்டின்‌ கதவைத்‌ 
தட்டி “ஊர்மிளா!” என்று குரல்‌ கரகரக்கக்‌ கூப்பிட்டான்‌. 


ஊர்மிளாவின்‌ வீட்டிற்குள்‌ வைகறையின்‌ பொற்‌ 
கிரணங்களைக்‌ கொண்டு வத்து புகுத்துவதற்குப்‌ பதிலாக, 
காத்தவராயன்‌ அதிகப்படியான இருளைத்தான்‌ கொண்டு 
வந்தான்‌. 

அங்கே அலனை எதிர்‌ நோக்கி ஆவலுடன்‌ 
காத்திருந்த சுந்தர ஜோசியர்‌ தம்முடைய எதிர்கால 
உற்சாகக்‌ கனவுகளையெல்லாம்‌ ஊர்மிளாவிடம்‌ பரிமாறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


“இன்று சூரியோதயம்‌ ஆவதற்குள்‌ சிறையிலிருந்து என்‌ 
தேவி சாதுரியமாகத்‌ தப்பி வந்து விடுவாள்‌. தேவியின்‌ 
முகதரிசனம்‌ கிடைத்து விடும்‌. உறங்கிக்கிடக்கும்‌ என்‌ 
வீரவாள்‌ பகைவரின்‌ உதிரத்தைக்‌ குடிக்க உரம்‌ பெறும்‌, 
நான்‌ வீரபாண்டியனாக போர்‌ முகத்தில்‌ பொங்கி எழுந்து 
ஐயலட்சுமியை வாரியணைப்பேன்‌. என்‌ தேவியோடு என்‌ 
தலைநகரையும்‌ ஒருங்கே மீட்பேன்‌. விடுதலை பெற்ற 
தேவியின்‌ புன்னகை எண்ணற்ற பாண்டிய மறவர்களின்‌ 
வாள்களிலே குங்கும முத்தங்களாக விழுந்து சோழர்களின்‌ 
தலை நகரிலே ரத்தமாகச்‌ சிந்தும்‌!” என்ற சுந்தர 
ஜோசியரின்‌ வீரவுரைகள்‌ காத்தவராயனின்‌ காதுகளிலே 
உயிரை உறிஞ்சும்‌ கத்தி வெட்டுகளாக விழுந்தன. 

ஜோசியரின்‌ முகத்தில்‌ விழிக்கவும்‌ மனம்‌ கூசியவனாய்‌ 
காத்தவராயன்‌ கரும்‌ பாறை போல்‌ மெல்ல ஊர்மிளாவை 
நோக்கி நகர்ந்து, "தேவி மிகவும்‌ துர்ப்பாக்கியவதிதான்‌!” 
என்று கூறிவிட்டு “புலபுலீலென அழுது விட்டான்‌. 


"ஏன்‌? நம்முடைய திட்டத்திற்குச்‌ சம்மதித்த கருப்பாயி 
கடைசி நேரத்தில்‌ மாறிவிட்டானா?” என்று ஊர்மிளா 
கலவரத்துடன்‌ கேட்டாள்‌. 


204 


"இல்லை, கருப்பாயி மாறவில்லை அவளுடைய 
இரவுக்காவல்‌ வேலையைத்தான்‌ அவளிடமிருந்து பாவிகள்‌ 
மாற்றிவிட்டார்கள்‌! இன்றிரவு சிறைக்‌ கூடத்துக்குள்‌ 
தேவியோடு இரவுக்‌ காவற்காரியாக பூட்டப்பட வேண்டி௰ 
கருப்பாயி, விடியற்சாம இருட்டில்‌ லேலை நீங்கி வெளியே 
வரும்போது அலளுடைய ஆடைகளில்‌ நம்‌ தேவி வந்து 
விடுவதென ஏற்பாடு செய்திருந்தோம்‌. ஆனால்‌... 
ஆனால்‌... இன்று மாலை நேரத்தில்‌ திடீரென்று நம்‌ 
கருப்பாயியை வேலையைவிட்டு விலக்கி, சிறையதிகாரிகள்‌ 
வேறு ஒருத்தியை இரவுக்காவலுக்கு அமர்த்திவிட்டார்கள்‌!" 


“அப்படியானால்‌ தேவி வரமாட்டாளா...?” என்று 
கேட்ட சுந்தர ஜோஸியரின்‌ குரலில்‌ ஜீவன்‌ முழுதும்‌ 
ஒடுங்கி விட்டது, கைக்கெட்டிய தூரத்தில்‌ தோன்றிய 
கனவுகள்‌ எல்லாம்‌ அடிவானத்திற்கு அப்பால்‌ பொடிப்‌ 
பொடியாய்ச்‌ சிதறுலனபோலத்‌ தோன்றின. 


“இல்லை! தேவியை நான்‌ சிறைமீட்டு வரவில்லை. 
கற்பின்‌ செல்வியைச்‌ சிறை வைத்திருக்கும்‌ கற்கோட்டையை 
நான்‌ பொடிசாம்பலாக்கி விட்டும்‌ வரவில்னல. 
பெண்மையின்‌ பெரு விளக்கைச்‌ சிறைப்பிடிக்கும்படி. 
ஏவிய குலோத்துங்க சோழனின்‌ தலைநகரைச்‌ சுட்டெரித்து 
விட்டும்‌ லரவில்லை!” கபடமறியாத தேவியைத்‌ 
தந்திரமாகச்‌ சிறைப்பிடித்த வீரசேகரனின்‌ கைகளைத்‌ 
துண்டித்து விட்டும்‌ வரவில்லை. 


“இரக்கமென்பதே இல்லாத அரக்கர்களான 
சோழியர்களை அழித்துவிட்டும்‌ வரவில்லை. சோழச்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ எட்டு திசை முகங்களும்‌ அதிரப்‌ பத்து 
மணி முடிகளையும்‌ பறித்து தலைகள்‌ பத்தையும்‌ கொண்டு 
வரவும்‌ இல்லை. தேவியின்‌ மானத்திற்கும்‌ உயிருக்கும்‌ 
அஞ்சி இவ்வளவும்‌ செய்யாமல்‌ வெறுங்கையோடு 
வந்தேன்‌!” என்று காத்தவராயன்‌ விலங்கிடப்பட்ட சிங்கம்‌ 
போல்‌ கர்ஜித்தான்‌. 

வீரபாண்டியன்‌ கட்சியினரால்‌ அசோகவனக்‌ 
கோட்டை தாக்கப்பட்டால்‌ உள்ளே அடைபட்டிருக்கும்‌ 
தேவி மானபங்கம்‌ செய்யப்படுவாள்‌ என்னும்‌ சோழிய 


205 


அதிகாரிகளின்‌ எச்சரிக்கை ஒன்றுதான்‌ காத்தவராயனின்‌ 
பழிவாங்கும்‌ உணர்ச்சியைச்‌ சதா தடுத்து நின்றது. 


"தேவி வரவில்லை! இனி விடுதலை பெற முடியும்‌ 
என்னும்‌ நம்பிக்கையையும்‌ இன்றோடு இழத்திருப்பாள்‌! 
மெல்ல மெல்ல உயிரும்‌ நீத்து விடுவாள்‌!” என்று பொருமிய 
சுந்தர ஜோஸியரின்‌ முகம்‌ பிரேதம்போல்‌ வெளுத்தது. 


காத்தலராயனோ வேகமாகப்‌ பூஜை அறைக்குள்‌ 
ஓடிச்சென்று, நவரத்தினங்கள்‌ பதித்த அழகிய வாளன்‌ 
ஒன்றை எடுத்து லந்தான்‌. அத்த வாளால்‌ தற்கொலை 
செய்து கொண்டு விடுவானோ எனப்‌ பயந்த ஊர்மிளா 
அவனை நோக்கிப்‌ பாய்ந்து வந்தாள்‌. 


“ஊர்மிளா, என்னைத்‌ தொடாதே! சிறைச்‌ 
செல்வியாகத்‌ தேவி உயிரோடு வாடிக்கொண்டிருக்கும்‌. 
வரை நீ கன்னி விதவையாக நேரிடாது... 
தூண்டாமணிச்சுடர்‌ விளக்காய்‌ தேவி எனக்குத்‌ தந்த 
இந்த வாளை எதற்காக நான்‌ பத்திரமாக 
வைத்திருக்கிறேன்‌ தெரியுமா? தலைநகரை மீட்டுப்‌ 
பாண்டிய சாம்ராஜ்யத்தின்‌ அரியணையில்‌ வீரபாண்டிய 
சக்கருவர்த்திகனை அமர்த்தும்வரை நீ மனைவியின்‌ 
ஸ்தானம்‌ வகிக்க முடியாது எனச்‌ சபதம்‌ செய்தாயே 
அந்தச்‌ சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நான்‌ இந்த 
லாளை வைத்திருக்கவில்லை! தேவி கொடுத்த எந்த 
வாளால்‌ எப்போது தேவியின்‌ உயிரைக்‌ காப்பாற்ற 
முடியாமல்‌ போகிறதோ அப்போதே அதே வாளால்‌ என்‌ 
உயிரை மாய்த்துக்‌ கொள்வதற்காகவே வைத்திருக்கிறேன்‌!" 
என்று காத்தலராயன்‌ நெஞ்சு லெடிக்கக்‌ கத்தினான்‌. 


"காத்தவராயா! தேவியைச்‌ சிறைமீட்க முடியுமென 
ஒருவன்‌ தான்‌ பரிபூரணமான நம்பிக்கை 
வைத்திருந்தாய்‌! கடைசியில்‌ ம்‌ அந்த நம்பிக்கையில்‌ 
தளர்ந்து விட்டாயா?” என்று சுந்தர ஜோஸியர்‌ கண்‌ 
கலங்கினார்‌. 


“இல்லை, என்‌ உடலில்‌ உயிரின்‌ கடைசி ரத்தத்‌ 
துளிகள்‌ இருக்கும்வரை, தேவியைச்‌ சிறைமீட்கும்‌ 


206 


முயற்சியில்‌ தளர்ந்து விடமாட்டேன்‌. மண்னடயுனடந்து 
என்‌ தனலயில்‌ மூளையின்‌ கடைசிப்‌ பிசிறுகள்‌ 
இருக்கும்வரை ஒர்‌ உபாயம்‌ யோசிக்காமவிருக்க மாட்டேன்‌!" 
என்று சீறினான்‌ காத்தவராயன்‌. 


காத்தவராயனின்‌ முகத்தை ஊர்மிளா கூர்ந்து 
பார்த்துக்‌ கொண்டே, “புதிதாக இரவுக்‌ காவலுக்கு 
வந்திருக்கும்‌ வேலைக்காரியையும்‌, நம்முடைய ரகசியத்‌ 
திட்டத்திற்கு இணங்கும்படி செய்ய முடியாதா? அவள்‌ 
நமக்காகத்‌ தியாகம்‌ செய்யமாட்டாளா?” என்று கேட்டாள்‌. 


"அது ஒருபோதும்‌ நம்மால்‌ முடியாது! தியாகத்திற்கு 
எவ்வளவு பெருங்கூலி தருவதாகச்‌ சொன்னாலும்‌ அவள்‌ 
சம்மதிக்க மாட்டாள்‌. வீரபாண்டிய சக்கரவர்த்திகள்‌ 
அடையப்‌ போகும்‌ சாம்ராஜ்யம்‌ முழுவதையுமே கூலியாக 
அவளுடைய உறவினருக்குக்‌ கொடுப்பதாகப்‌ பிரதிக்னஞ 
கூறினாலும்‌, தேவியின்‌ சிறைமீட்சிக்கு அவள்‌ ஒரு சிறிதும்‌ 
உதவமாட்டாள்‌. அதற்கு மாறாகத்‌ தேவியின்‌ மானத்தைத்‌ 
தன்‌ காலின்‌ ழ்‌ வைத்து மிதிப்பதில்கூடக்‌ கொடூரமான 
திருப்தியடையக்‌ கூடியவள்‌. நெஞ்சில்‌ இரக்கமென்பதே. 
யில்லாத அரக்கி அவள்‌!” என்று காத்தவராயன்‌ பற்களை 
“நறதற”"வெனக்‌ கடித்தான்‌. 


“யார்‌. அவள்‌?” என்று ஊர்மிளா கலவரத்துடன்‌ 
கேட்டாள்‌. 


“அவள்‌ சாதாரணக்‌ கூலிக்காரி அல்ல! சக்தியும்‌ 
செல்வாக்கும்‌ வாய்ந்த வீரசேகரனின்‌ மனைவி சிவகாமி 
சுந்தரிதான்‌!" 


ஊர்மிளாவிற்கு என்னவோ மனதுக்குள்‌ அடைத்துக்‌ 
கொள்வது போல்‌ இருந்தது. இனம்புரியாத ஒரு 
பரிதாபமும்‌, எதையோ இழந்துவிட்டது போல்‌ ஓர்‌ 
ஏக்கமும்‌ அவளுக்கு உண்டாயிற்று. 

காத்தவராயனோ தன்னுடைய முரட்டுக்‌ கைகளால்‌, 
தன்னுடைய நெற்றியைப்‌ பினசந்து கொண்டே தொடர்ந்து 
சொன்னான்‌. 


207 


“சிவகாமி திடீரென்று நேற்று மாலை 
சிறைக்கோட்டைக்கு வந்து சிறையதிகாரிகளிடம்‌ பிடிவாதம்‌ 
செய்து இரவுக்‌ காவலுக்குரிய பொறுப்பைத்‌ தானே 
வலிய ஏற்றுக்கொண்டாளாம்‌. நம்முடைய திட்டத்திற்குச்‌ 
சம்மதித்த கருப்பாயிக்கோ நேற்றிரவு வேலைக்குப்‌ 
போனபோதுதான்‌ திடீரெனத்‌ தன்‌ வேலை பறிக்கப்பட்ட 
விஷயம்‌ தெரிந்ததாம்‌. சிவகாமி சாமானியப்பட்டவள்‌ 
அல்ல. எந்தக்‌ கணம்‌ தேவி சிறையிலிருந்து தப்புகிறாளோ 
அந்தக்‌ கணமே வீரசேகரனின்‌ தலைக்கு மரண 
தண்டனை காத்திருக்கும்‌ என்பது சிவகாமிக்குத்‌ தெரியும்‌. 
அவள்‌ செத்தாலும்‌, சுமங்கலியாக விளங்க 
ஆசைப்படுவாளே தவிர ஒருபோதும்‌ விதவையாகும்‌ 
நினைப்பையே சகிக்கமாட்டாள்‌. சிவகாமி தன்னுடைய 
உயிரையும்‌, தேவியின்‌ மானத்தையும்‌ விட வீரசேகரனின்‌ 
உயிரைத்தான்‌ பெரிதாக மதிப்பவள்‌!” 


ஊர்மிளா மெல்ல வேறுபுறம்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டு, பொங்கி வரும்‌ கண்ணீரை வெகு சிரமப்பட்டு 
உள்ளூர அடக்கினாள்‌. 


சுந்தர ஜோஸியரின்‌ கண்களில்‌ தாரை தாரையாகக்‌ 
கண்ணீர்‌ லடிந்தது. 


“அப்படியானால்‌ தேவிக்கு விமோசனமே 
இல்லையா? இன்று உதயத்தில்‌ தேவி புன்முறுவலுடன்‌ 
நம்மிடையே வருவாள்‌. நம்முடைய லட்சிய யாத்திரை 
சோழ நாட்டில்‌ சந்திரோதயம்‌ லரை துவங்கிவிடும்‌ 
என்றெல்லாம்‌ கனவு கண்டோம்‌. அவ்வளவும்‌ கானல்‌ 
நீராகிவிட்டது. எல்லாம்‌ கைகூடும்‌ நேரத்தில்‌ விதிதான்‌ 
நேற்றுச்‌ சிவகாமியின்‌ ரூபத்தில்‌ வந்திருக்கிறது!” என்று 
சுந்தர ஜோசியர்‌ பெருமூச்செறிந்தார்‌. 


“சிவகாமியின்‌ இந்தத்‌ திடீர்ச்‌ செய்கையை யோசிக்கும்‌ 
போது நேற்றிரவு காவற்காரியின்‌ ரூபத்தில்‌ தேவியைக்‌ 
கடத்திவர நாம்‌ திட்டமிட்டிருக்கிறோம்‌ என்ற ரகசியம்‌ 
எப்படியோ சிவகாமிக்குத்‌ தெரிந்திருக்கிறது என்றே 
தோன்றுகிறது யாரோ அவளிடம்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌!” 
என்று கனல்‌ கக்கப்‌ புருவத்தை நெறித்தான்‌ காத்தவராயன்‌. 


208 


“அவளிடம்‌ யார்‌ சொல்லியிருக்க முடியும்‌?” என்று 
ஊர்மிளா திடுக்கிட்டவனாய்க்‌ காத்தவராயனின்‌ கூரிய 
பார்வையைத்‌ தாங்க முடியாமல்‌ கேட்டாள்‌. 


“வீரசேகரன்‌ நல்லவனா, நயவஞ்சகனா என்பதை 
நாம்‌ முதலில்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. நம்முடைய 
ரகசியத்‌ திட்டங்களைக்‌ கண்டுபிடிப்பதற்காகவும்‌, நம்மைச்‌ 
சரியான சமயத்தில்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்காகவுமே, அவன்‌ 
நம்முடன்‌ நெருங்கிப்‌ பழகினான்‌ என்றால்‌, அத்த நச்சுப்‌ 
பாம்பை ஆரம்பத்திலேயே நாம்‌ கொன்றிருக்கவேண்டும்‌. 
முன்பொரு நாள்‌ அகால வேளையில்‌ நம்‌ வீட்டைத்தேடி. 
வந்து நம்மிடம்‌ சிக்கிக்‌ கொண்டபோதே என்னுடைய 
அம்பிற்கு அவனைப்‌ பலியிடத்‌ தயாராய்‌ இருந்தேன்‌. 
ஊர்மிளாதான்‌ குறுக்கே பாய்ந்து தடுத்து விட்டாள்‌. 
நீங்களும்‌ பெண்‌ புத்திக்கு அனுசரணையாகப்‌ 
பேசினீர்கள்‌!” என்று காத்தவராயன்‌ சுந்தர ஜோசியரை 
நோக்கி ஆத்திரத்தோடு கூறினான்‌. 


அந்த நெருக்கடியான நேரத்திலும்‌ சுந்தர 
ஜோசியரின்‌ முகத்தில்‌ கம்பீரம்‌ தளரவில்லை. 
“காத்தவராயா! கொடுமையையும்‌ கொள்ளையையும்‌ 
எதிர்த்துப்‌ போராடும்‌ மாபெரும்‌ லட்சியத்தில்‌ நாம்‌ 
ஈடுபட்டி.ருக்கிறோம்‌. அன்பு மயமான தேவியை நாம்‌ 
சிறை மீட்க முயலுகிறோம்‌ என்றால்‌ அந்தப்‌ பணியை 
நாம்‌ கொலைத்‌ தொழிலாக்கக்‌ கூடாது. மேலும்‌ 
வீரசேகரன்‌ நம்முடைய பகைவனே என்றாலும்‌, 
நிராயுதபாணியான ஒருவனை, என்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமான ஒருவன்‌ கொலை புரிவது வீரபாண்டியனது 
வீரத்திற்கு அழகல்ல என்றும்‌ நினைத்தேன்‌!” என்றார்‌. 
சுந்தர ஜோசியர்‌. 


“வீரசேகரனுக்கு நம்முடைய ரகசியத்‌ திட்டங்களில்‌ 
என்ன தெரிந்துவிட்டதென நினைக்கிறீர்கள்‌? 
வீரசேகரனைச்‌ சந்தே௰க்க வேண்டிய காரணம்‌...?” 
என்று ஊர்மிளா தன்‌ நிலா முகத்தைச்‌ சுளித்தாள்‌. 


“தினசரி நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி. வந்து 
கொண்டிருந்த வீரசேகரன்‌ திடீரெனத்‌ தன்‌ வருகையை 


209 


நிறுத்திக்‌ கொண்டான்‌ இன்று கருப்பாயியின்‌ உதவியால்‌ 
தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ முயற்சி நிறைவேறும்‌ சமயத்தில்‌ 
இிடீரென வீரசேகரனின்‌ மனைவி இரவுக்‌ காவற்காரியாய்‌ 
மாறியிருக்கிறாள்‌. இனி வீரசேகரன்‌ நம்மைப்‌ பிடித்துக்‌ 
கொடுக்கவும்‌ இங்கு வரலாம்‌. நாம்‌ இவ்வீட்டிலிருக்கும்‌ 
ஒவ்வொரு கணமும்‌ அபாயமாகும்‌!" என்று நஞ்சென 
நகைத்தான்‌ காத்தவராயன்‌. 


அதைச்‌ சொல்லி அவன்‌ வாய்‌ மூடுவதற்குள்‌ 
தெருக்ககலை யாரோ படபடவெனத்‌ தட்டும்‌ சப்தம்‌ 
கேட்கவே, அங்கிருந்த மூவருக்கும்‌ மூச்சே நின்று 
விடும்போலிருந்தது. 


காத்தவராயன்‌ வேகமாகச்‌ சுந்தர ஜோசியரைப்‌ 
பிடித்து சுவரிலுள்ள அரங்கக்‌ கதவிற்குப்‌ பின்னால்‌ 
மறைந்து நிற்கச்‌ செய்துவிட்டு, கையில்‌ இரும்புச்‌ 
ஈத்தியலுடன்‌ மெல்லத்‌ தெருக்கதவைத்‌ திறந்தான்‌. 


வீரசேகரனின்‌ குதிரையாள்‌ ஒருவன்‌ எங்கோ 
போகிற அவசரத்தில்‌, உறையிலிட்ட முத்திரையிடப்பட்ட 
மலையொன்றைக்‌ காத்தவராயனிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
போனான்‌. 


காத்தலராயன்‌ அந்த ஓலையைத்‌ தானும்‌ 
படித்துவிட்டு, சுந்தர ஜோசியரையும்‌ படிக்கச்‌ செய்த 
பின்னர்‌, "இந்த ஓலை வீரசேகரனிடமிருந்து 
வந்திருக்கிறது! ஊர்மிளா, உனக்காவது இதன்‌ அர்த்தம்‌ 
புரிகிறதா பார்‌!" என்று ஓலையைக்‌ கொடுத்தான்‌. 


வீரசேகரனிடமிருந்து ஓலையென்றதுமே 
ஊர்மிளாவிற்கு மெய்‌ சிலிர்த்தது. கருவிழிகள்‌ 
பரபரத்தன. என்னதான்‌ அவள்‌ தன்னை 


அடக்கிக்கொள்ள முயன்றும்‌ ஓலையை வாங்கியபோது 
அவளுடைய மிருதுவான கை நடுநடுங்கியது. 
காத்தவராயன்‌ அலளது முகபாவத்தை ஊன்றிக்‌ 
கவனித்தான்‌. 


அந்த ஓலையில்‌ பின்வரும்‌ வாசகம்‌ எழுதப்பட்டி ருந்தது: 
வீ. ம. 11-14 


210 


“காத்தவராயருக்கு வீரசேகரன்‌ வணக்கத்துடன்‌ 
எழுதுவதாவது, 


“உங்களுடைய நட்பை நான்‌ இழந்து விட வேண்டிய 
நிலையில்‌ இருக்கிறேன்‌. நான்‌ உங்கள்‌ வீட்டிற்கு 
வருவதைத்‌ திடீரென்று நிறுத்திக்‌ கொண்டதற்காக உங்கள்‌ 
வீட்டில்‌ யாரும்‌ வருந்தலேண்டாம்‌ என்பதை விளக்கவே 
இக்‌ கடைசி ஓலையை எழுதுகிறேன்‌. உங்கள்‌ வீட்டைப்‌ 
பற்றி விரும்பத்தகாத பலவிதமான வதந்திகள்‌ 
உலாவுகின்றன. உங்கள்‌ வீட்டின்‌ பக்கமே நான்‌ வராமல்‌ 
இருப்பது தான்‌, உங்களுக்கும்‌ நல்லது. எனக்கும்‌ நல்லது! 
அது தான்‌ என்‌ கடமையுங்‌ கூட! உங்களுடைய 
ரகசியத்தைப்‌ பொறுத்த வரையில்‌ அது என்‌ 
இருதயத்துள்ளேயே புதைந்து கிடக்கும்‌. ஆனால்‌ அதற்காக 
நான்‌ உங்களுக்குப்‌ பாதுகாப்பு அளிக்க முடியாது 
நம்முடைய பழைய நட்பிற்கு அறிகுறியாக முக்கியமான 
ஒன்றை மட்டும்‌ எச்சரிக்க விரும்புகிறேன்‌. உங்களுடைய 
ரகசியத்தைக்‌ கண்டுபிடிக்க அரசாங்கம்‌ தீவிர 
நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஆதாரப்பூர்வமான தகவல்‌ 
கிடைத்திருக்றெது. மதுரை நகரின்‌ ஒவ்வொரு வீட்டின்‌ 
மீதும்‌ ஒற்றர்கள்‌ கண்‌ வைத்திருக்கிறார்கள்‌. என்‌ 
மேலதிகாரிகள்‌ உத்தரவிட்டால்‌ நெருங்கிய 
நண்பர்களையும்‌ தயாதாட்சண்யமின்றித்‌ தண்டிக்க 
வேண்டிய கடமைப்பட்டவன்‌ நான்‌. இனி என்‌ 
அதிகாரிகள்‌ பிடிவாதமாக என்னை அனுப்பினால்‌ தான்‌ 
வருவேனே தவிர நானாக உங்கள்‌ வீட்டிற்கு 
வரமாட்டேன்‌. 


அதனால்‌ என்‌ கண்ணுக்கு எட்டாத தூரத்திற்கு 
நீங்கள்‌ ஜாகையை வேறிடத்திற்கு மாற்றிவிடுவதுதான்‌ 
நல்லது. உங்களுடைய மனப்பூர்வமான உபசாரங்களை 
என்னால்‌ மறக்க முடியாது என்றாலும்‌. தற்சமயம்‌ 
கடமையை உத்தேசித்து நான்‌ மறந்து விடத்தான்‌ 
வேண்டும்‌. என்னுடைய மனமாற்றத்தைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ உங்கள்‌ வீட்டில்‌ எல்லோருமே 
என்னை மறந்து விடுங்கள்‌. 


எழுதினான்‌ - வீரசேகரன்‌.” 


211 


புயலின்‌ நடுவே மற்றொரு பூகம்பம்‌ போன்ற 
மேற்கூறிய ஓலையை ஊர்மிளா படித்து முடித்ததும்‌, 
“உன்னுடைய அபிப்பிராயம்‌ என்ன?' என்று 
காத்தவராயன்‌ கேட்டான்‌. 


“இந்த ஓலையின்படி வீரசேகரன்‌ செய்தால்‌ அது 
மிகவும்‌ நல்லது தான்‌! இனி வீரசேகரனிடம்‌ எதற்காகவும்‌ 
அஞ்சவேண்டியதில்லை!" என்று ஊர்மிளா சொன்னபோது 
அவளுனடய நெஞ்சு விம்மித்‌ தாழ்ந்தது. 


“ஏதோ ரகசியம்‌ எனச்‌ சொல்லி எச்சரிக்கிறான்‌. 
அது உனக்குப்‌ பயமுறுத்தலாய்‌ படவில்லையா?” 


“இல்லை! நமக்குக்‌ கள்ள நாணயத்‌ தொழில்‌ என்று 
சொன்னதை வீரசேகரன்‌ உண்மையென நம்பி 
அதைத்தான்‌ பெரிய ரகசியம்‌ என நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. மற்றபடி நம்முடைய ரகசிய திட்ட 
மெதுவும்‌ வீரசேகரனுக்குத்‌ தெரியாது” 


“அப்படியானால்‌ அவன்‌ திடீரென நம்‌ வீட்டிற்கு 
வருவதை நிறுத்துவானேன்‌? அவனது மனமாறுதலுக்கு 
ஏதாவது தகுந்த முகாந்திரம்‌ இருக்க வேண்டும்‌!” 


“அதையேன்‌ என்னிடம்‌ கேட்கிறீர்கள்‌?” என்று 
ஊர்மிளா தழதழக்கும்‌ குரலோடு பொருமினாள்‌. 


“ஊர்மிளா, இங்கே என்‌ முகத்தைப்‌ பார்‌! 
வீரசேகரன்‌ மனஸ்தாபப்படும்படியோ சந்தேகப்படும்‌ 
படியாகவோ நாங்கள்‌ எந்தவிதத்திலும்‌ நடந்து 
கொள்ளவில்லை. அவன்‌ கடைசியாக உன்னைத்தான்‌ 
பார்த்திருக்கிறான்‌. உன்‌ தாயின்‌ ஈமக்கிரியை நடந்த 
அன்று இரவு வீட்டில்‌ உனக்குத்‌ துணையாக 
வீரசேகரனை வைத்துவிட்டுப்‌ போனேன்‌. நான்‌ திரும்பி 
வருவதற்குள்‌, என்னிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளக்கூடக்‌ 
காத்திராமல்‌, உன்னைத்‌ தனியே விட்டுப்‌ போய்விட்டான்‌. 
அன்று போனவன்‌ மறுபடி நம்‌ வீட்டின்‌ பக்கமே தலை 
காட்டவில்லை. இனி வரவே முடியாது என்றும்‌ இப்போது 
ஓலை வேறு எழுதியிருக்கிறான்‌. அதனால்‌ அன்று இரவு 


212 


உனக்கும்‌ அவனுக்குமிடையே ஏதோ மனஸ்தாபம்‌ 
ஏற்பட்டிருக்க வேண்டும்‌!” 

ஊர்மிளாவிற்குப்‌ பேசவே வாய்வரவில்லை. குரல்‌ 
அடைத்துக்‌ கொண்டது. 


“ஊர்மிளா, அவன்‌ கடைசியாக உன்னைவிட்டுப்‌ 
போனபோது அவனது முகத்தோற்றம்‌ எப்படியிருந்தது? 
கடுமையாய்‌ இருந்ததா? கலக்கமாக இருந்ததா?” 


“எப்போதும்‌ போல அன்றும்‌ சாதாரணமாகவே 
போனான்‌ என்றே நினைக்கிறேன்‌”. 


“ஊர்மிளா, என்ன பதில்‌ சொல்லுகிறாய்‌ என்பதைச்‌ 
சிந்தித்துப்‌ பார்‌. உன்னுடைய பதில்‌ என்னும்‌ ஓர்‌ 
நூலிழையில்தான்‌ நம்முடைய எதிர்கால லட்சியங்கள்‌, 
திட்டங்கள்‌ அனைத்தும்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. 
அதனால்‌ நன்றாய்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொண்டு சரியான 
பதிலைச்‌ சொல்‌, ஊர்மிளா!” 


“ஆமாம்‌. இப்போதுதான்‌ ஞாபகம்‌ வருகிறது. அன்று 
அவனது பேச்சின்‌ தோரணை எனக்கு என்னவோ 
பிடிக்கவில்லை. நான்‌ ஆத்திரத்தில்‌ என்ன 
சொல்லுகிறோமெனத்‌ தெரியாமல்‌ சுருக்கென்று 
இரண்டுவார்த்தைகள்‌ சொல்லிவிட்டேன்‌ அவன்‌ முகம்‌ 
மாறி விர்ரென எழுந்து போய்‌ விட்டான்‌.” 

“வெறும்‌ பேச்சால்‌ ஏற்பட்ட சாதாரண மனஸ்தாபம்‌ 
தானா?” 

“அப்படித்தான்‌ இருக்குமென அனுமானிக்கிறேன்‌.” 

“ஊர்மிளா!... நம்முடைய அபாயகரமான 
திலைமையையும்‌, நெருக்கடியான நேரத்தையும்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌ பேசுகிறாய்‌ வெறும்‌ அனுமானங்கள்‌ மட்டும்‌ 
போதாது. நிச்சயமான பதில்தான்‌ தேவை!" 

“ஆமாம்‌... அது நிச்சயந்தான்‌. என்‌ மீதுள்ள 
மனஸ்தாபத்தினால்தான்‌ வீரசேகரன்‌ இப்போது 
இவ்வோலையை எழுதியிருக்கவேண்டும்‌!" 


213 


“அப்படியானால்‌ இனிமேல்‌ வீரசேகரன்‌ நம்‌ 
விட்டின்‌ பக்கமே வரமாட்டானா?” 


“ஆ! இதற்கு நான்‌ எப்படிப்‌ பதில்‌ சொல்வதென 
நினைக்கிதீர்கள்‌?... என்னிடமா இந்தக்கேள்வியைக்‌ 
கேட்பது?” என்று பொருமிய ஊர்மிளா தன்‌ முகத்தை 
இரு கைகளாலும்‌ மூடிக்கொண்டு விம்மினாள்‌. 


“ஊர்மிளா! நம்முடைய நிலையை யோசித்துப்பார்‌.. 
இந்த நெருக்கடியான நேரத்தில்‌ உன்னைத்‌ தவிர வேறு 
யாரிடமிருந்து அதை நான்‌ தெரிந்து கொள்ளமுடியும்‌? 
சொல்‌, ஊர்மிளா! இனி வீரசேகரன்‌ இங்கே 
வரவேமாட்டானா?" 


“ஆமாம்‌; வரமாட்டான்‌!” 


காத்தவராயன்‌ ஒரு கணம்‌ நெஞ்சின்‌ இரைச்சலைச்‌ 
சமாளிக்க வெகு சிரமப்பட்டுக்கொண்டு மலைத்து 
தின்றான்‌... 


பிறகு அவன்‌, கனிவு ததும்பும்‌ குரலில்‌ 
ஊர்மிளாவை நோக்கி, “ஊர்மிளா எனக்காக ஒரு காரியம்‌ 
செய்வாயா?” என்று தயங்கிய குரலில்‌ வினாவினான்‌. 


“என்ன செய்ய வேண்டும்‌?" என்று ஊர்மிளா 
கலவரமிக்க குரலில்‌ நெஞ்சு “திக்திக£கென்று அடித்துக்‌ 
கொள்ளக்‌ கேட்டான்‌. 


“ஊர்மிளா! நம்மைச்‌ சுற்றி அபாயங்களும்‌ 
இடையுறும்‌ சூழ்ந்திருக்கும்‌ இந்நேரத்தில்‌ நாம்‌ ஒவ்லொரு 
சந்தேகத்தையும்‌ ர்க்கமாகத்‌ தெளிவித்துக்கொள்ள 
வேண்டும்‌. வீரசேகரனை நாம்‌ சாதாரணமாக 
நினைத்துவிடக்‌ கூடாது! நம்மைப்பற்றிய ரகசியங்கள்‌ பல 
அவனுக்குத்‌ தெரிந்திருக்கலாம்‌. நம்மைச்‌ சதிகாரர்கள்‌ 
எனச்‌ சந்தேகித்தும்‌ நம்மைப்‌ புறக்கணித்திருக்கலாம்‌. 
அவன்‌ இல்வாறு மனதை முறித்துக்‌ கொண்டு ஒலை 
எழுதுவதற்கு ஏதோ முக்கியமான காரணம்‌ இருந்திருக்க 
லேண்டும்‌. அதனால்‌..." 


214 


உம்‌; அதனால்‌?” 
“அலனிடம்‌ விளக்கம்‌ கோரி ஓர்‌ ஓலை எழுது!” 
“நானா? என்று ஊர்மிளா மலைப்புடன்‌ கேட்டாள்‌.” 


“ஆமாம்‌; நீதான்‌ ஓலை எழுதவேண்டும்‌! நான்‌ 
இல்லாதபோது எனக்கு வந்த ஓலையை நீ எடுத்து 
வாசித்ததாகவும்‌, அவனுடைய முடிவிற்கு நேரில்‌ விளக்கம்‌ 
தெரிந்துகொள்ள விரும்புவதாகவும்‌ எழுது அவன்‌ உடனே 
வருவான்‌. அவனைப்‌ பல கேள்விகள்‌ கேட்டு என்ன 
காரணம்‌ என்பதையும்‌, அலனுடைய உண்மையான மனோ 
நிவையையும்‌ தெரிந்து கொள்‌!” 


“ஓ, அதுமட்டும்‌ என்னாவ்‌ முடியாது! ஒருநாளும்‌ 
நான்‌ அவனுக்கு ஓலை எழுதமாட்டேன்‌. அவனை இந்த 
வீட்டுக்கு வா என்றும்‌ என்‌ வாயால்‌ கூப்பிடமாட்டேன்‌!” 
என்று ஊர்மிளா கரீச்சிட்டாள்‌. 


“ஊர்மிளா, நீ ஏன்‌ குழந்தைபோல்‌ பிடிவாதம்‌ 
செய்கிறாய்‌? ஒர்‌ அற்ப மனஸ்தாபத்தை மனத்தில்‌ வைத்துக்‌ 
கொண்டு இப்படி மனம்‌ கறுவலாமா? உன்னுடைய 
சுபாவமே இப்படித்தான்‌ சிறு சிறு விஷயங்களையும்‌ 
பெரிதாக நினைத்துக்‌ கொண்டு கடைசிவரை விடாமல்‌ 
சண்டைபிடித்துக்‌ கொண்டேயிருப்பாய்‌!” 


“என்னால்‌ அது முடியாது! வீரசேகரனைப்பற்றிய 
என்‌ அபிப்பிராயத்தைக்‌ கேட்டீர்கள்‌. அவனால்‌ நமக்கு 
அபாயம்‌ இல்லை என்ற அபிப்பிராயத்தை நான்‌ சொல்லி 
விட்டேன்‌. வீரசேகரனை என்‌ வீட்டிற்கு வரலழைப்பதில்‌ 
எனக்கு விருப்பமே இல்லை. பிறகு உங்கள்‌ இஷ்டம்‌ 
இதற்குமேல்‌ நான்‌ லேறெதுவும்‌ செய்வதற்கில்லை!” என்று 
ஊர்மிளா ஓவென அழுது கொண்டே மாடியறைக்கு 
விர்ரென ஓடிப்‌ பஞ்சணையில்‌ விழுந்து புழுலெனத்‌ 
துடித்தாள்‌. 

இனி இப்போதைக்கு ஊர்மிளாவை வற்புறுத்த 
முடியாது என்பதையுணர்த்த காத்தவராயன்‌ மெளனமாகத்‌ 
தன்‌ கைகளைப்‌ பிசைந்து கொண்டு நின்றான்‌. 


215 


அந்தர ஜோசியர்‌ அவனது கைகளை ஆறுதலோடு 
பிடித்துக்‌ கொண்டு, “காத்தவராயா, ஊர்மிளாவின்‌ 
விஷயத்தை அதோடு விட்டு விடு! வீரசேகரனால்‌ தான்‌ 
அபாயம்‌ இல்லை என்கிறாளே?” என்றார்‌. 


“வீரசேகரனால்‌ இப்போதைக்கு அபாயம்‌ இல்லா 
விட்டாலும்‌, தேவியின்‌ சிறைமீட்சிக்கு அவனால்தான்‌ 
நமக்கு ஓர்‌ உபாயம்‌ பிறக்கவேண்டும்‌! அவனை நம்முடைய 
நண்பனாக்கிக்‌ கொள்ள முடியவில்லையென்றால்‌, 
சந்தேகாஸ்பதமான பகைவனைத்‌ தீர்த்துக்‌ கட்டிவிடுவது 
தான்‌ நம்முடைய முதல்வேலை! அவனை நம்‌ வீட்டிற்கு 
வழக்கம்போல்‌ தார்‌ பட்லு வேண்டும்‌!” அவன்‌ நம்‌ 
வீட்டுக்‌ கவசம்‌ மாதிரி! 

"ஊர்மிளாவின்‌ மிருதுவான மனதைப்‌ புண்படுத்தி 
ஒரு காரியத்தைச்‌ செய்யச்‌ சொல்லுவதைவிட, தேவியைச்‌ 
சிறை மீட்க வேண்டும்‌ என்ற என்‌ இலட்சியத்தையே 
நான்‌ புறக்கணித்து விடுகிறேன்‌!” என்றார்‌ சுந்தர 
ஜோசியர்‌. 


“உங்களுக்கென்ன பைத்தியமா பிடித்துவிட்டது? 
பெண்ணை விட விரைவில்‌ உணர்ச்சிகளுக்கு இரையாகி 
மனந்தளர்ந்து விடுகிறீர்களே! நீங்களோ, நானோ; 
ஊர்மிளாவோ தனிப்பட்ட இருதயம்‌ உள்ளவர்கள்‌ அல்ல 
நாமே நமக்குச்‌ சொந்தமல்ல என்னும்‌ வேதாந்தத்‌ 
தத்துவந்தான்‌ நம்முடைய இலட்சியத்தின்‌ தத்துவமாகும்‌. 
தேவியை சிறைமீட்பது என்ற மாபெரும்‌ 
இலட்சியத்திற்குத்தான்‌ நம்முடைய உயிர்கள்‌ எல்லாம்‌ 
சொந்தம்‌ தேவிக்குத்‌ தேவைப்பட்டால்‌ நம்முடைய உயிர்‌ 
மூசீ௲்கள்‌ மட்டுமல்ல, நம்முடைய அந்தராத்மாவே நசித்து 
விடட்டும்‌!” என்று காத்தவராயன்‌ இலட்சியப்‌ 
பெருமூச்சுடன்‌ கூறினான்‌. 


“காத்தவராயா, நம்முடைய சதியாலோசனைத்‌ 
திட்டங்கள்‌ அனைத்திலும்‌ ஊர்மிளாவையும்‌ கொண்டுவந்து 
சம்பந்தப்படுத்த முயல்கிறாய்‌. அதுதான்‌ எனக்குப்‌ பெரிதும்‌ 
மனவருத்தத்தைத்‌ தருகிறது. அதனால்‌ பழுதேற்படும்‌ என்று 
நான்‌ சொல்லவில்லை. தேவிமீது நான்‌ எவ்வளவு மதிப்பு 


216 


வைத்திருக்கிறேனேோ அவ்வளவு மதிப்பு நான்‌ 
ஊர்மிளாவின்மீதும்‌ வைத்திருக்கிறேன்‌. நாமோ 
மரணாபத்தான காரியத்தில்‌ ஈடுபட்டிருக்கிறோம்‌. இதில்‌ 
பெண்ணொருத்தியின்‌ தலையை பணயம்‌ வைப்பதை 
நினைக்கும்போது தான்‌ என்‌ மனம்‌ மிகவும்‌ கூசுகிறது!" 


“நம்முடைய இலட்சியத்தில்‌ பெண்ணின்‌ தலைக்கும்‌ 
ஆணின்‌ தலைக்கும்‌ எந்தவித வித்தியாசமும்‌ இல்லை! 
ஒரு முரடன்‌ தன்னுடைய மிருகப்‌ பலத்தாலும்‌, 
வீரத்தாலும்‌ குயுக்தியாலும்‌ எவ்வளவு பெரிய 
காரியத்தையும்‌ சாதித்துவிட முடியுமோ, அதேபோல்‌ 
பெண்ணொரருத்தியாலும்‌ அதே காரியத்தைத்‌ தன்னுடைய 
அழகாலும்‌, அன்பாலும்‌, புத்தி சாதுர்யத்தாலும்‌, 
சாதித்துவிட முடியும்‌. நம்முடைய அரசியல்‌ 
இலட்சியங்களிலும்‌ தேவியின்‌ சிறைமீட்‌சித்‌ திட்டத்திலும்‌ 
நம்மைப்‌ போலவே ஊர்மிளாவும்‌ சரிசமமான பங்குடன்‌ 
ஈடுபட்டிருக்கிறாள்‌. அதனால்‌ தமக்கேற்படக்கூடிய 
தலைவிதியையும்‌ அவள்‌ சரி சமமாகப்‌ பகிர்ந்து 
கொள்ளட்டும்‌!” என்று காத்தவராயன்‌ சொல்லிவிட்டு, 
வெறுங்கையை வீசிக்கொண்டு வெளிக்‌ கிளம்பினான்‌. 


“பாவம்‌! தேவிக்காகக்‌ காத்தவராயன்‌ தன்னுயிரையும்‌ 
விட மேலானதைப்‌ பணயம்‌ வைக்கிறான்‌!" என்று சுந்தர. 
ஜோசியர்‌ கண்ணீருடன்‌ பெருமூச்சுவிட்டு, வாசற்கதவை 
உட்புறம்‌ தாழிட்டுக்‌ கொண்டு, ஊர்மிளாவின்‌ 
மாடியறையை நோக்கி மெல்ல நடந்தார்‌. 


217 


| அத்தியாயம்‌) (0 


அகலிகையின்‌ கதை! 


“மேல்நாள்‌ 

அகலிகை என்பாள்‌, காதல்‌ 
இந்திரன்‌ உரத்தை புல்கி 
எய்தினாள்‌, இழுக்கு உற்றாளோ?' 


- கம்ப ராமாயணம்‌ 


த்திய காலத்‌ தமிழகத்தின்‌ சரித்திரத்தை 
மதங்களின்‌ மறுமலர்ச்சியுகம்‌ என்றோ, 
மதத்துவேஷங்களின்‌ குருஷேத்திரம்‌ 
என்றோ சொல்லலாம்‌. நிர்க்கதியான 
நிலையில்‌ கடவுள்‌ உணர்ச்சியும்‌ அதீத வேகமும்‌ 
ஏற்படுவது இயல்பு. பன்னிரண்டாவது நூற்றாண்டில்‌ 
அன்னியர்‌ கலாசாரப்‌ படையெடுப்பினால்‌ தவித்த பாரத 
தேசத்தின்‌ கதையும்‌ அத்தகையதொரு நிர்க்கதியான 
நிலையில்‌ தான்‌ இருந்தது. எந்த அரசாட்சி நீடிக்கும்‌, 
எந்தக்‌ கொள்கை நிர்ணயமானது எந்த மதம்‌ 
நியாயமானது என்று ஜனங்களுக்கு ஒரு நிலைத்த புத்தியும்‌ 
இருக்கவில்லை. 


தமிழகத்திலோ சமணர்களைக்‌ கழுவேற்றிய படலம்‌ 
நடந்து வெகு நாளாகி விடவில்லை. புத்தர்‌ 
கோயில்களைப்‌ பிள்ளையார்‌ கோயில்களாக மாற்றிப்‌ 
பெளத்த மதத்தைச்‌ செயலற்றதாக்கிய செயலும்‌ 
நடந்துவிட்டது. சைவவைஷ்ணவமதம்‌ சண்டையோ கல்வி 
மாஸ்களின்‌ வாயில்‌ மட்டுமல்ல, ஜனங்களின்‌ ரத்தத்திலும்‌ 
ஊறி நின்றது. மதானுஷ்டானங்களிலோ பிரதேசக்‌ 


218 


கலாசார மொழிப்‌ பிரச்னைகள்‌ பற்றிய காரசாரமான 
விவாதங்களினால்‌ ஒவ்வொரு மதத்திலும்‌ பலவித 
உட்பிரிவுகள்‌ ஏற்பட்டுவிட்டன. சமீப காலத்தில்‌ உடையார்‌ 
இராமாநுஜசாரியாரால்‌ திவிரமாக்கப்பட்ட வைஷ்ணவ 
மதத்திலோ வடகலை, தென்கலை என இரண்டு பிரிவுகள்‌ 
ஏற்படுவதற்கான அறிகுறிகள்‌ தோன்றிவிட்டன. சைவ 
மதத்திலோ நரபலி கொடுக்கும்‌ கபாலிக மதம்‌ முதல்‌, 
அன்பே சிவமெனும்‌ தமிழ்ச்‌ சைவம்‌ வரை பலவித 
உட்பிரிவுகள்‌ கிளைவிட்டு தனித்தனி விருக்ஷங்களாக 
வானோங்கி வளர்ந்து கொண்டிருந்தன. 


“கடவுள்‌ என்பது உள்ளத்தைக்‌ கடந்த பொருள்‌: 
அதைத்‌ தவிர மற்ற யாவும்‌ பொய்‌!" என்ற போக்கில்‌ 
செல்லும்‌ ஆதிசங்கரரின்‌ அத்வைத தத்துவமும்‌, 
மாயாவாதமும்‌ தமிழ்நாட்டின்‌ சைவ சமய சஞ்சாரிக்ளை 
வெகுவாகக்‌ கவர்ந்திருந்தது. பெரும்பாலும்‌ மத 
புருஷர்களின்‌ சேவையானது கடவுளுக்குக்‌ காணிக்கை 
வசூலித்துக்‌ கோயில்‌ கட்டுவதிலும்‌, மடாலயங்களுக்கு 
மண்ணிலங்களை வளைத்துச்‌ சேர்ப்பதிலுமாகவே 
பொருளாதார அடிப்படையில்‌ லளர்ந்து 
கொண்டிருந்ததால்‌, ஜனங்களின்‌ பாபகரமான பணத்தின்‌ 
ஒரு பகுதியை அவர்களால்‌, பெற முடிந்ததே தவிர, 
அவர்களின்‌ உபதேசங்கள்‌ ஜனங்களின்‌ இருதயத்தைத்‌ 
தொட முடியவில்லை, அந்த வகையில்‌ பாமர 
ஜனங்களிடையே மிகவும்‌ செல்வாக்குப்‌ பெற்று 
விளங்கியவர்கள்‌ தமிழ்‌ நாட்டின்‌ சித்தர்களேயாலர்‌, 
ஒருவிதப்‌ பொருளாசையுமின்றி, எவ்வித பாசபந்தமுமின்றி, 
மதாசார அனுஷ்டானங்களை நையாண்டி செய்து 
கொண்டும்‌, “நாதன்‌ உள்ளிருக்கையிலே, நட்ட கல்லைக்‌ 
கும்பிடுவானேன்‌” என்று பாடிக்கொண்டும்‌, நாடெங்கும்‌ 
கோவணாண்டிகளாகச்‌ சித்தர்கள்‌ சுற்றியலைந்தார்கள்‌. 
பெரிய பெரிய வேதாந்தக்‌ கிரந்தகங்களின்‌ தத்துவார்த்தச்‌ 
சொற்கள்‌ படித்தவர்களுக்கே புரிந்து கொள்ள முடியாமல்‌ 
இருந்தபோது, சித்தர்களின்‌ நாடோடிப்‌ பாடல்களிலுள்ள 
கடவுள்‌ நெறிக்‌ கருத்துக்கள்‌ பாமர ஜனங்களின்‌ 
அறிவையும்‌ நெஞ்சையுங்கூட ஒருங்கே தொட்டன. 
அதனால்‌ எந்த மதாச்சாரியாரையும்‌ விட சித்தர்களுக்குத்‌ 


219 


தமிழ்நாட்டில்‌ அதிக மதிப்பிருந்ததில்‌ வியப்பில்லை. 
கொங்கணர்‌, கோரக்கர்‌, திருமூலர்‌, தேரையர்‌, சட்டைமுனி, 
உரோமமுனி, அகப்பேய்ச்‌ சித்தர்‌, பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ 
என்ப்பதினெட்டுச்‌ சித்தர்கள்‌ பிரசித்திப்‌ பெற்று 
விளங்கியது போலவே, அவர்களுக்குப்‌ பின்‌ 
அப்பெயர்களை வைத்துக்‌ கொண்டு பல்வேறு 
அறிலர்களும்‌ கிளம்பினார்கள்‌. 


ஒருநாள்‌ அருணோதயத்தில்‌ மதுரைமாநகரின்‌ 
ஜனத்திரள்‌ முழுதும்‌ சுடுகாட்டை நோக்கிக்‌ காலத்திற்கு 
முந்தியே விரைந்து சென்றது. அங்கே இரவு முழுதும்‌ 
சுடலைத்தீயின்‌ முன்‌ நிஷ்டையில்‌ இருந்து சித்தி பெற்ற 
பநம்பாட்டிச்‌ சித்தர்‌, முதன்‌ முதலாக உலக மக்களுக்கு 
ன தரிசனம்‌ கொடுக்கச்‌ சம்மதித்திருக்கிறார்‌ என்ற 
வதந்தியானது மதுரைநகர்‌ முழுதும்‌ பரவியிருந்தது. 
தெய்வீ கமான சித்த வித்தைகள்‌ பலவற்றைக்‌ காணலாம்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ புறப்பட்ட ஜனங்கள்‌ பலராவர்‌. 


பாம்பாட்டிச்‌ சித்தரைப்‌ பொறுத்தவரையில்‌ 
அவருக்கு இந்த உலகச்‌ சிந்தனையே கிடையாது. அவரது 
அந்தராத்மாவானது சதாமோன நிலையிலேயே 
லயித்திருக்கும்‌. அவர்‌ தம்மை மறந்து பித்தரைப்போல்‌ 
ஏதாவது பாடித்‌ திரிவாரே தவிர, யாருக்கும்‌ 
உபதேசிப்பதில்லை. கோயில்‌ குளங்களுக்கு வத்து 
மரியாதைகளையோ, பாத காணிக்கைகளையோ ஏற்றுக்‌ 
கொள்வதில்லை. மதச்சின்றஙைகள்‌ தரிக்கவோ 
மடாலயங்களுக்கும்‌ வியாக்கியான மண்டபங்களுக்கும்‌ 
வந்து தாம்‌ கண்ட மெய்ஞான நெறிகளை விலாதிக்கவோ 
அலர்‌ சம்மதிப்பதில்லை. யாருக்கும்‌ குருவாய்‌ விளங்கவோ, 
சிஷ்ய கோடிகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு பஜனைக்‌ 
கோஷ்டிகளுடன்‌ சஞ்சரிக்கவோ அவர்‌ விரும்புவதும்‌ 
இல்லை. , அலருக்கு மதாச்சாரங்களிலும்‌ விக்கிரக 
ஆராதனைகளிலும்‌ நம்பிக்கை கிடையாது. தெருவில்‌ 
சுலாமியம்மன்‌ ஊர்வலம்‌ வந்தால்‌ அதை ஏறிட்டுக்கூடப்‌ 
பாராமல்‌ ஏளனச்‌ சிரிப்புடன்‌ வேறொருபுறம்‌ 
போய்விடுவார்‌. விபூதிப்பட்டைகளை உடம்பில்‌ இன்ன 
இன்ன இடத்தில்தான்‌ இன்ட இன்ன அளவில்‌ 


௫ 


220 


பூசிக்கொள்ள வேண்டுமென்ற அனுஷ்டான நியதி 
எதையும்‌ அவரிடம்‌ காணமுடியாது. யாராக விபூதிப்‌ 
பிரசாதம்‌ வேண்டுமென்று வற்புறுத்திக்‌ கேட்டால்‌ 
சிதையில்‌ எரியும்‌ பிணத்தின்‌ சுட்ட சாம்பலை அள்ளி 
அள்ளி "இதுதான்‌ திருநீறு” என்று கொடுப்பார்‌. 


இத்தகைய பட்ட மரத்தின்‌ அருகில்‌ பசுங்கொடி.போல்‌ 
விளங்கிய அகல்யா புன்முறுவலுடன்‌ சித்தருக்குப்‌ 
பணிவிடைகள்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. மனைவி என்ற 
முறையில்‌ அது அவளுடைய கடமையாகும்‌. ஆனால்‌ 
சித்தரோ அவளை மனைவி என்ற நினைப்பில்‌ ஒரு 
முறைகூட ஏறெடுத்துப்‌ பார்த்தவரன்று அவரைப்‌ 
பொறுத்த வரையில்‌ பேதைச்‌ சிறுமிபோன்ற அகல்யாவை 
“அடி மகளே!" என்றுதான்‌ கூப்பிடுவார்‌. மனைவியைத்‌ 
தாயாகவோ மகளாகவோ மாறுகோணத்தில்‌ நினைப்பது 
மகான்களின்‌ இயல்புதான்‌! 


சித்தரின்‌ முன்‌ கூடியுள்ள அவ்வளவு பெரிய 
ஜனத்திரளின்‌ முன்‌ வீரபாண்டியன்‌ கோஷ்டியினர்‌ 
மறைமுகமாகச்‌ சுதந்திர கோஷத்தை எழுப்பி 
யிருப்பார்களேயானால்‌, தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும்‌, 
அசோகவனக்‌ கோட்டை மட்டுமல்ல. மதுரையிலுள்ள 
சோழியர்களின்‌ மூலப்படையே சின்னா பின்னமாகியிருக்கும்‌. 
அதற்கு வசதியில்லாமல்‌ தேவியானவள்‌ சிறையில்‌ சிக்கிக்‌ 
கொண்டிருக்கிறாளே, சிறைக்‌ கோட்டை தாக்கப்பட்டால்‌ 
உள்ளேயுள்ள தேவியின்‌ மானத்தையும்‌ உயிரையும்‌ 
சோழியர்கள்‌ வஞ்சம்‌ தீர்த்துக்‌ கொள்வார்களே என்ற 
எண்ணம்‌ காத்தவராயனுக்கு உண்டாயிற்று. அதனால்‌ 
எவ்வளவு விரைவில்‌ சிறையிலிருந்து தேவி தந்திரமாக 
மீட்கப்படுகிறாளோ அந்த விரைவில்‌ தான்‌ தங்களுடைய 
சுதந்திர இலட்சியத்தின்‌ தலை விதி அடங்கி இருக்கிறது 
என்றும்‌ காத்தவராயன்‌ எண்ணமிட்டான்‌. 

இவ்வளவு பெரிய ஜனத்திரள்‌ எந்தக்‌ கணத்தில்‌ எங்கே 
புரட்சித்‌ திசையில்‌ திரும்பிவிடுமோ என்று கதிகலக்கத்துடன்‌ 
சோழிய மூலப்படையினரும்‌ கூடியவரை பாதுகர்ப்புடன்‌ 
சுடுகாட்டைச்‌ சுற்றி வட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌: 


221 


அசோகவனக்‌ கோட்டையிலிருந்து வீரசேகரனும்‌ 
சிவகாமியும்‌ இரவுக்‌ காவல்‌ முடிந்து, சிவந்த விழிகளுடன்‌ 
வெளியே வந்தபோது, ஜனநாதன்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ 
அவர்களை வரவேற்றான்‌. கோட்டைக்குள்ளேயே அலுப்புத்‌ 
தீர இருவரும்‌ குளித்துவிட்டு வீரசேகரன்‌ வைஷ்ணவச்‌ 
சின்னங்களுடன்‌ யெளவன விஷ்ணுபோல்‌ 
விளங்குவனதயும்‌, சிவகாமியோ நெற்றியில்‌ விபூதியும்‌ 
குங்குமத்‌ திலகமுமிட்டு முதிர்ந்த சிவநேசச்‌ செல்வியாகத்‌ 
திகழ்வதையும்‌ ஜனநாதன்‌ கூர்ந்து கவனித்தான்‌. 


“வைஷ்ணவமும்‌, சைவமும்‌ இவ்வளவு ஒற்றுமையாய்‌ 
கைகோர்த்துக்‌ கொண்டிருப்பதை உங்கள்‌ ரூபத்தில்தான்‌ 
காண்கிறேன்‌” என்று ஜனநாதன்‌ பரிகாசமாய்ச்‌ சிரித்தான்‌. 


வீரசேகரன்‌ திடுக்கிட்டுத்‌ தன்‌ கையை விடுவித்துக்‌ 
கொள்ள முயன்றும்‌, சிவகாமி தன்‌ பிடியை விடவில்லை. 


ஜனநாதன்‌ மெல்ல சிவகாமியின்‌ காதுக்குள்‌ 
என்னவோ “குசு, குச*வெனச்‌ சொல்லி அவளை வீட்டிற்கு 
அனுப்பிவிட்டு, வீரசேகரனை மட்டும்‌ பிரித்துப்‌ 
பாம்பாட்டிச்‌ சித்தரின்‌ தரிசனத்திற்கு அழைத்துக்‌ 
கொண்டு போனான்‌. 


“தம்பி! நீ காதலால்‌ மிகவும்‌ மனம்‌ 
குழம்பியிருக்கிறாய்‌... சித்தரின்‌ உபதேசம்‌ உன்னுடைய 
மனக்‌ கண்ணைத்‌ திறந்து விடும்‌ வா?” 


“ஜனநாதா, உன்னுடைய சைவ சமய சித்தரின்‌ 
தரிசனத்திற்கு நான்‌ வரவேண்டுமானால்‌ என்னுடைய 
வைஷ்ணவ மதத்தை மதிப்பதற்கு அறிகுறியாக இந்தத்‌ 
துளசியை உன்‌ காதில்‌ சொருகிக்‌ கொள்ள வேண்டும்‌!" 
என்று வீரசேகரன்‌ சிரித்தான்‌. அவனுக்குக்‌ கோட்டையில்‌ 
யாரோ ஆழ்வார்‌ ஒருவர்‌ கொடுத்த துளசிப்‌ பிரசாதத்தை 
ஜனநாதனிடம்‌ நீட்டினான்‌. 


“தம்பி! இந்தத்‌ துளசியின்‌ பூர்வ கதை உனக்குத்‌ 
தெரியுமா? இவள்‌ துளசிச்‌ செடியாய்‌ மாறுவதற்கு முன்‌ 
ஓர்‌ பூங்கொடியாய்ப்‌ பிறந்தாள்‌. அசுரன்‌ ஒருவனுக்கு 


222 


லாழ்க்கைப்பட நேர்ந்த துளசி தன்னுடைய 
பக்தியையெல்லாம்‌ கணலனிடம்‌ செலுத்துவதற்குப்‌ பதில்‌ 
உன்னுடைய மகாவிஷ்ணுவின்‌ மீது செலுத்தினாள்‌. துஷ்ட 
நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம்‌ செய்யும்‌ உன்‌ மகாவிஷ்ணு 
என்ன செய்தார்‌ தெரியுமா? துஷ்டனான துளசியின்‌ 
கணவனைக்‌ கொன்று விட்டு சிஷ்டையான துளசியை 
ஏற்றுக்கொண்டார்‌. அன்புக்குரியவளை உலக நிந்தைக்கு 
இடமில்லாமல்‌ எந்நேரமும்‌ தன்‌ அருகில்‌ லைத்துக்‌ 
கொள்ள உன்னுடைய மகாவிஷ்ணு என்ன செய்தார்‌ 
தெரியுமா? துளசியை ஒரு செடியாய்‌ மாற்றி உலகத்தார்‌ 
அதை நித்தியம்‌ பூஜிக்கும்படியும்‌ செய்துவிட்டார்‌! தம்பீ! 
உன்னுடைய விஷ்ணுவின்‌ அம்சம்‌ உன்னிடமும்‌ 
இருப்பதாகலே தோன்றுகிறது. ஆனால்‌ ஊர்மிளாவையும்‌ 
ஒரு செடியாக உன்னால்‌ மாற்ற முடியுமா என்பதுதான்‌ 
சந்தேகம்‌!” என்று பரிகாசம்‌ செய்தான்‌ ஜனநாதன்‌. 


“அப்படியானால்‌... அப்படியானால்‌” என்று 
வீரசேகரன்‌ தயங்கினான்‌. 


“ஆமாம்‌, அப்படித்தான்‌! ஊர்மிளா காத்தவராயனது 
மனைவி தான்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ சந்தேகமில்லை! 
மகாவிஷ்ணுவைப்‌ போல எவ்வளவு அழகாய்‌ 
இருக்கிறாயோ அவ்வளவு தூரம்‌, காத்தவராயன்‌ ஓர்‌ 
அசுரன்‌ என்பதிலும்‌ சந்தேகமில்லை! ஊர்மிளா என்னும்‌ 
பாற்கடல்‌ அமிர்தத்திற்காக உங்கள்‌ இருவரிடையே 
என்றாவது ஒருநாள்‌ தேவாசுரயுத்தம்‌ மூளும்‌ என்பதிலும்‌ 
சந்தேகமில்லை!” 


“காத்தவராயனின்‌ மனைவிதான்‌ ஊர்மிளா என்பது 
உனக்கெப்படி நிச்சயமாய்‌ தெரியும்‌?” என்று வீரசேகரன்‌ 
ஆத்திரத்துடன்‌ கேட்டான்‌... 

“என்‌ காதலி ஒருத்தி சொன்னாள்‌!” என்று 
சாவதானமாகப்‌ பதிலளித்தான்‌ ஜனநாதன்‌. 

“என்னது?... உனக்கொரு காதலியா?” என்று 
வியப்புடன்‌ கேட்ட வீரசேகரனின்‌ முகத்தில்‌ அளவற்ற 
பிரமிப்பு நிறைந்திருந்தது. 


223 


“ஏன்‌, என்னை ஒருத்தியும்‌ காதலிக்க முடியாதா? 
காத்தல்‌ கடவுளான விஷ்ணுவைத்தான்‌ காரிகையர்‌ 
காதலிப்பர்‌ என்பது உன்‌ எண்ணமா? அழித்தல்‌ 
கடவுளான ருத்திர மூர்த்தியை அடையவும்‌ ஆரணங்கு 
ஒருத்தி ஆசையுடன்‌ தவம்‌ செய்தாளாம்‌!” 


“அவள்‌ உன்னை உள்ளூரக்‌ காதலிக்கிறாளா, 
ஜனநாதா?* என்று வீரசேகரன்‌ ஏக்கத்துடன்‌ கேட்டான்‌. 

“தம்பி! அவள்‌ என்னை உள்ளூரக்‌ காதலிப்பதைப்‌ பற்றி 
எனக்குக்‌ கவலையில்லை. ஆனால்‌ வெளிப்படையாக அவள்‌ 
காதலிக்க முயல்வதைத்தான்‌ நான்‌ சிறிதும்‌ விரும்பவில்லை!” 
என்று ஜனநாதன்‌ விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌. 

“ஜனநாதா! உன்‌ காதலி எப்படி இருப்பாள்‌? 
உன்னைப்போல அவளும்‌ அறிவாளியா?" 


“இல்லை! அறிவாளியைக்‌ காதலிப்பவள்‌ மிகவும்‌ 
அசடாகத்தான்‌ இருப்பாள்‌! நான்‌ எவ்வளவுக்‌ கெவ்லளவு 
புத்திசாலியோ அவ்வளவுக்கல்வனவு அவள்‌ புத்தியற்றலன்‌!” 


“அவள்‌ யார்‌. ஜனநாதா, யார்‌?“ 


“தம்பி, அது அவ்வளவு சுலபமாக வெளிப்படுத்தக்‌ 
கூடிய விஷயமன்று!” 


“அப்படியானால்‌...2” 


“தம்பி, நம்மிருவருடைய காதலும்‌ ஏறத்தாழ ஒரே 
மாதிரியானதுதான்‌! ஆனால்‌ இரண்டே வித்தியாசம்‌; நீ 
பெண்ணைக்‌ காதலிக்கிறாம்‌; பெண்‌ என்னைக்‌ 
காதலிக்கிறாள்‌! புத்திசாலியான பெண்ணொருத்தி 
முட்டாள்‌ ஒருவனை உபயோகப்படுத்திக்‌ கொள்ள 
முயல்வது உன்னுடைய கதை! மகாப்‌ புத்திசாலியொருவன்‌ 
மகா மூடப்‌ பெண்ணொருத்தியை உபயோகப்படுத்திக்‌ 
கொள்ள முயல்வது என்னுடைய கதை!” 


“ஜனதாதா! உண்மையில்‌ சிலகாமியையும்‌ என்னையும்‌. 
சேர்த்து வைப்பதற்காகவே ஊர்மிளாவின்‌ சகவாசத்தை நீ 


224 


முறித்துவிட முயல்கிறாய்‌ என நினைத்தேன்‌! ஆனால்‌ நீயோ 
ஊர்மிளாவை நான்‌ வெகு சிரமப்பட்டு மறக்க முயன்றாலும்‌ 
என்னை மறக்கவிடவில்லை!” 


“தும்பி, அவ்வளவு சுலபமாகக்‌ காதலை மறந்துவிடும்‌ 
அப்பியாசம்‌ உனக்கு ஏற்பட்டுவிட்டால்‌, இருதயமற்ற 
அறிவாளியாக நடந்துகொள்ளும்‌ அப்பியாசம்‌ உனக்கு 
வெகு சுலபமாக வந்துவிடும்‌! நீ அவ்வளவு தூரம்‌ 
இருதயமற்ற அறிவாளியாக மாறிவிட்டால்‌, எனக்குப்‌ 
போட்டியாக முளைத்து விடுவாயல்லவா?” 


“அமாம்‌, சிவகாமியின்‌ காதுக்குள்‌ என்னவோ “குசு 
குசுவெனச்‌ சொல்லி வேகமாக அனுப்பினாயே, அது 
என்ன?” 


“உன்னுடைய வீட்டிற்குப்‌ பெண்ணொருத்தி தேடி 
வந்ததாகச்‌ சொன்னேன்‌!” 


“யார்‌ ஊர்மிளாவா?” 


“அப்படித்தான்‌ சிவகாமியும்‌ நினைத்துக்கொண்டு 
அவசரமாகப்‌ போனான்‌! ஆனால்‌ உன்‌ வீட்டிற்குச்‌ 
சிவகாமியைத்‌ தேடி வந்தவள்‌ என்‌ காதலிதான்‌ என்பதோ 
இப்போது என்‌ காதலி பாம்பாட்டிச்‌ சித்தரின்‌ கூட்டத்தில்‌ 
இருக்கிறாள்‌ என்பதோ, சிவகாமிக்குத்‌ தெரியவராது!” 


“அதற்காகத்தான்‌ சித்தரின்‌ தரிசனத்திற்குப்‌ 
புறப்பட்டாயோ!” 


“சித்தரின்‌ உபதேசம்‌ வேறு யாருக்கு 
உபயோகப்படாவிட்டாலும்‌ முக்கியமாக நம்மிரு 
காதலருக்கும்‌ பெரிதும்‌ உபயோகப்படும்‌. வா, போகலாம்‌!” 


இருவரும்‌ சுடுகாட்டை அடைந்தபோது பாம்பாட்டிச்‌ 
சித்தரின்‌ பின்வரும்‌ பாடல்‌ ஜனக்கும்பலை மெய்மறக்கச்‌ 
செய்தது. 


225 


“சாதிப்பிரிவிலே தீ மூட்டுவோம்‌. 
சந்தைவெளியினிற்‌ கோவ்நாட்டுவோம்‌. 
வீதிப்பிரிவினில்‌ விளையாட்டுவோம்‌ 
வேண்டாமதனியி லுறவு செய்வோம்‌. 
சோதித்துலாவியே தூங்கிவிடுலோம்‌ 
ககமான பெண்ணையே சுகித்திருப்போம்‌ 
ஆதிப்பிரமாக்க னைந்துபேரும்‌ 
அறியார்களிதை யென்றாடாய்‌ பாம்பே” 


“தம்பி, காதலுக்கும்‌ அத்வைத தத்துவத்திற்கும்‌ அதிக 
வித்தியாசமில்லை!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


கும்பனலப்‌ பிளந்துகொண்டு வீரசேகரனால்‌ 
போகமுடியவில்லை. தூரத்திலே ஜனநாதனோடு நின்று 
சித்தரின்‌ மங்கலான உருவத்தைக்‌ கவனித்தான்‌... சித்தரின்‌ 
முதுகுப்புறம்‌ நின்று வாஞ்சையுடன்‌ சிக்ஷ்ருக்ஷை செய்து 
கொண்டிருக்கும்‌ அகல்யாவின்‌ யெளவன அசைவு 
தெரிந்ததே தவிர, மரத்தின்‌ நிழலில்‌ அவளுடைய முகம்‌ 
வீரசேகரனுக்குச்‌ சரியாகத்‌ தெரியவில்லை. அவள்‌ 
அடிக்கடி, தன்‌ தலையைத்‌ திருப்பி. யாரையோ கூட்டத்தில்‌ 
எதிர்பார்ப்பதுபோல்‌ சுற்றும்முற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டு, 
சித்தருக்கு ஏதோ யந்திரம்‌ போல்‌ சிக்ஷருகைஷ்கள்‌ செய்து 
கொண்டிருப்பதானது வீரசேகரனுக்கு வியப்பாகத்‌ 
தோன்றியது. 

“சித்தருக்குத்‌ தொண்டு செய்யும்‌ அந்தப்‌ பெண்‌ 
யார்‌?” என்று வீரசேகரன்‌ கேட்டான்‌. 

“அவ்வாறு தொண்டு செய்யக்‌ கடனமப்பட்ட 
அகல்யா! ஆனால்‌ என்ன செய்தும்‌ மனதைக்‌ கல்லாக்கிக்‌ 
கொள்ளாத அகல்யா!” 

“அப்படியானால்‌ அந்தச்‌ சித்தர்‌ யார்‌?” 

“அவள்‌ அகல்யா என்றால்‌, அவளுடைய பிராணபதி 
கெளதம மகிரிஷியாகத்‌ தானிருக்க வேண்டும்‌!” 

“அப்படியானால்‌ தேவேந்திரன்‌ யார்‌?” 

வஷீ.ம.11-15 


226 


“தம்பி! அந்த அகவ்யா இப்புலோகத்திவ்‌ ஒரே ஒரு 
தேவேந்திரனைத்தான்‌ மனப்பூர்வமாக நாடுகிறாள்‌. 
அவனை அறிவில்‌ மாபெரும்‌ புலி எனவும்‌ மதிக்கிறாள்‌.. 
ஆனால்‌ அவளுடைய காதலைத்‌ தேவேந்திரன்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டுமானால்‌ தினசரி அவன்‌ பூனையாக 
மாறிக்கொண்டிருக்க வேண்டியதுதான்‌!” 


“அந்த அகல்யா யார்‌?” 


“தம்பி, நம்‌ அகல்யாவின்‌ பூர்வ கதையை ரத்தினச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறுகிறேன்‌, கேள்‌! பிரும்மம்‌ எதுவெனத்‌ 
தத்துவசாஸ்திரிகளுக்கும்‌ தெரியாது. அது போலவே 
இவளைப்‌ பெற்ற பிரும்மதேவனும்‌ யார்‌ என இவளுடைய 
தாய்க்குக்கூடத்‌ தெரியாது! நம்முடைய அகல்யா 
பூர்வாசிரமத்தில்‌ ஒரு தாசி மகள்‌! தாயின்‌ குஷ்ட 
ரோகத்தைத்‌ தம்‌ சித்தவைத்தியத்தால்‌ தீர்த்த பாம்பாட்டிச்‌ 
சித்தருக்குப்‌ பாதகாணிக்கையாக அளிக்கப்பட்டவள்‌. 
இப்போது தேவேந்திரனின்‌ பாத தூளியை அக்கற்சிலை 
எதிர்பார்க்கிறது!" என்று ஜனநாதன்‌ சிரித்தான்‌. 

வீரசேகரனுக்கு என்னவோ நெஞ்சில்‌ சுருக்கெனத்‌ 
தைத்தது. 

அப்போது பாம்பாட்டிச்‌ சித்தரின்‌ பின்வரும்‌ பாடல்‌ 
காலைக்காற்றில்‌ கிழிந்து வந்தது; 

“ஊத்தைக்‌ குழியிலே மண்ணை யெடுத்தே 

உதிரப்‌ புனலிலே உண்டை சேர்த்தே 

வாய்த்த குயவனார்‌ பண்ணும்‌ பாண்டம்‌ 

வரைக்‌ கோட்டுக்கும்‌ 

ஆகாதென்று ஆடாய்‌ பாம்பே!” 

“தம்பி இது சித்தர்‌ தம்‌ உடல்‌ நிலை பற்றி இளம்‌ 


மனைவிக்கு அறிவிக்கும்‌ தத்துவார்த்த விளக்கம்‌!" என்று 
பரிகாசம்‌ செய்தான்‌ ஜனநாதன்‌... 


அடுத்ததாகச்‌ சித்தரிடமிருந்து பின்வரும்‌ பாடல்‌ 
பிறந்தது. 


227 


“எண்ணெய்க்கும்‌ தண்ணீருக்கும்‌ 

தொந்தமிலா வாறுபோல்‌, 
எப்போதும்‌ இப்புவியில்‌ 

எய்த வேண்டும்‌ 
கண்ணுக்குக்‌ கண்ணான ஒளி 

கண்டு கொள்ளவே 
கட்டறுத்து வாழ்ந்திட 

நின்றாடாய்‌ பாம்பே!” 

“தம்பி, இது சுவர்க்க ஒளியைத்‌ தேடித்‌ தவிக்கும்‌ 
அகல்யாவிற்கு உலகச்‌ சம்பிரதாயக்‌ கட்டுகளை அறுத்துக்‌ 
கொள்ளும்படியாகச்‌ சித்தர்‌ உபதேசிக்கும்‌ ஆத்மீக 
விடுதலை!” என்று ஜனநாதன்‌ தன்‌ இஷ்டத்திற்குப்‌ 
பொருளைத்‌ திரித்தான்‌. 


அடுத்ததாகச்‌ சித்தரிடமிருந்து பின்வரும்‌ 
பாடலொன்று வந்தது. 
“நட்ட கல்லைத்‌ தெய்வமென்று 
நாலுபுட்பம்‌ சாத்தியே 
கற்றி லந்து மொன மொனலவென்று 
சொல்லும்‌ மந்திரம்‌ ஏதடா? 
நட்டக்கல்லும்‌ பேசுமோ 
நாதன்‌ உள்ளிருக்கையில்‌?” 


“தம்பி, இது சித்தர்‌ நமக்குப்‌ போடும்‌ கேள்வி! ஒரு 
பெண்ணுக்கு உண்மையான நாதன்‌ யார்‌? அவளுடைய 
உள்ளத்தில்‌ உள்ள காதலனா? வெளிப்புற உருவ 
வழிபாட்டிற்குக்‌ கணவனென நடப்பட்டகல்லா?” என்று 
ஜனநாதன்‌ கூர்ந்து வீரசேகரனின்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. 


அன்று மத்தியானம்‌ பாசறையில்‌ வந்து படுத்த 
வீரசேகரனுக்கு “நாதன்‌ யார்‌?" என்ற கேள்வியே சதா 
நெஞ்சில்‌ வட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தது. அவன்‌ கண்ணை 
மூடி. உறங்கிய போதும்‌, இன்பமும்‌ துன்பமும்‌ கலந்த 
பலவிதக்‌ கனவுகளும்‌ தோன்றிை ஊர்மிளா 


228 


துளசியாகவும்‌ அகல்யையாகவும்‌ மாறி மாறி வந்து 
அவனுடைய கனவுகளிவ்‌ ஊசவாடினாள்‌. 


முதலில்‌ காத்தவராயன்‌ ஓர்‌ அசுரனாய்‌ 
ரூபமெடுப்பது போலவும்‌ அவனுடைய முன்வேலியில்‌ 
சகதியில்‌ ஊர்மிளா பாரிஜாத புஷ்பமாய்‌ மலர்ந்திருப்பது 
போலவும்‌ வீரசேகரன்‌ தன்‌ சக்ராயுதத்தால்‌ அசுரனை 
கொன்று விட்டு ஊர்மிளாவைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
புஷ்பக விமானத்தில்‌ பறந்து செல்லும்‌ போது ஊர்மிளா 
ஒர்‌ அழகை துளசிச்‌ செடியாக மாறி அவனுடைய மார்பில்‌ 
துவள்வது போலவும்‌ கனவு கண்டான்‌. அப்போது 
அவனுடைய முகத்தில்‌ சிரிப்பு பூத்தது! 


அதைத்‌ தொடர்ந்து திமரென வேறொரு விதமான 
கனவும்‌ அவனுடைய நெஞ்சைப்‌ பிடித்தது! 


வறண்ட பாறைகளுக்கு மத்தியிவ்‌ ஊர்மிளா பருவ 
எழிலுடன்‌ ஏங்கிக்‌ கிடப்பது போலவும்‌, அவள்‌ முனி 
பத்தினிக்குரிய தன்னடக்கத்துடன்‌ உணர்ச்சிகளை 
ஒஊமையாக்கிக்‌ கொண்டு விளங்குவது போலவும்‌ வேள்வித்‌ 
தியைத்‌ தயாரிக்கும்‌ காத்தலராய மஹரிஷி, அவளை 
நயவஞ்சகமாகத்‌ தன்னுடைய குடிசைக்குள்‌ அடைத்து 
வைத்திருப்பது போவவும்‌ ஒரு பிரமை தட்டியது. 
அதையொட்டி விடுவித்துக்‌ கொள்ள முடியாதலாறு 
ஊர்மிளாவின்‌ கைகளைப்‌ பிணைத்திருக்கும்‌ மிக நீளமான 
இரும்புச்‌ சங்கிலியானது, ஆற்று வெள்ளத்தில்‌ மூழ்கும்‌ 
காத்தலராய மஹரிஷியின்‌ கழுத்தோடு கட்டப்பட்டிருக்கும்‌ 
காட்சி தோன்றியது. 


அதைத்‌ தொடர்ந்து, வீரசேகரன்‌ அழகான மங்கை 
ஒருத்திக்காகக்‌ கத்தி முனையிவ்‌ நெடுங்காலம்‌ தபஸ்‌ 
செய்கிறான்‌. ஜனநாதன்‌ பிரசன்னமாகி கொடுத்த 
லரத்தினால்‌ வீரசேகரன்‌ மெல்லத்‌ தேவேந்திரனாக 
உருமாறி, அகவ்யாவின்‌ குடிசைக்குள்‌ திருட்டுத்தனமாக 
இருளோடு நுழைகிறான்‌. அசைய முடியாதபடி கட்டப்பட்டு 
அவள்‌ உறங்கும்‌ போது, அவளுடைய அழகையெல்லாம்‌ 
பாற்கடலாக மாற்றி, அவன்‌ பூனையாகி அப்பாற்‌ கடவைப்‌ 
பருகி விட்டு வெளியே வரும்‌ சமயத்தில்‌ காத்தவராய 


229 


மஹரிஷி எதிர்பட்டு அவனை சபிக்கிறார்‌; அவனுடைய 
உடம்பில்‌ ஆயிரம்‌ பொத்தல்கள்‌ போடுகிறார்‌. பூமா தேவி 
அவனனயும்‌ அகல்யாவையும்‌ பழி தூற்றுகிறாள்‌. 
அகல்யர்வின்‌ மனம்‌ கல்லாகி விடுகிறது. அவனுடைய 
மனதிலும்‌ சம்மட்டியடி விழுகிறது. 


வீரசேகரன்‌ திடுக்கிட்டு ஒரு கூச்சலுடன்‌ 
கண்விழித்துப்‌ பார்த்தபோது, அவனுடைய சேவகன்‌ 
ஒருவன்‌ அவனுடைய மார்பைத்‌ தட்டி எழுப்பிக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. 


“வீரசேகரரே, எழுந்திரும்‌, யாரோ மகா முரடன்‌ 
ஒருவன்‌ உம்மைச்‌ சந்திக்க வேண்டுமென வெகு நேரமாய்‌ 
வெளியே காத்திருக்கிறான்‌. உம்மைப்‌ பார்க்காமல்‌ 
திரும்பிப்‌ போவதில்லையெனப்‌ பிடிவாதம்‌ செய்கிறான்‌. 
மிக அவசரமாம்‌! நன்றாகச்‌ சாணை வைத்துப்‌ 
பளபளவென்று மின்னும்‌ அரிவாள்‌ ஒன்றையும்‌ கையில்‌ 
வைத்திருக்கிறான்‌. அவனைப்‌ பார்க்கவே பதினெட்டாம்படி. 
கறுப்பண்ண சுவாமி மாதிரி பயமாய்‌ இருக்கிறது!” 
என்றான்‌ சேவகன்‌. 


அத்தியாயம்‌ | 


அமிர்தமும்‌ கசக்கும்‌! 


- கம்ப ராமாயணம்‌ 


கா முரடன்‌ யாராக இருக்கும்‌ என 
சந்தித்த வீரசேகரன்‌ தன்‌ உடைலாளை 
ல உருவிக்‌ கையில்‌ பிடித்த வண்ணம்‌ 
பாசறையை விட்டு வெளியே வந்தான்‌. 


வெளியே காத்தவராயன்‌ தன்‌ கையில்‌ அரிவாளுடன்‌ 
கறுப்பண்ணசாமி போல்‌ சிலையாகச்‌ சமைந்து நின்றான்‌. 


“ஓ, காத்தவராயரா! கையில்‌ அரிவாளுடன்‌ 
வந்திருக்கிறீரே! ஆமாம்‌, என்னைத்‌ இர்த்துவிடுவதுதான்‌ 
உமக்கும்‌ நல்லது. எனக்கும்‌ நல்லது!” என்று வீரசேகரன்‌ 
மணமுடைந்த குரலில்‌ பரிகாசமாய்ச்‌ சொன்னான்‌. 


ஈதம்பி! எங்களுடைய நட்பை நீ முறித்துக்‌ கொள்ள 
விரும்புகிறாய்‌ என்று ஓலை எழுதினாயே! அவ்வாறு நீ 
ஓலை எழுதியதற்குப்‌ பதில்‌ இந்த அரிவாளால்‌ என்‌ 
நெஞ்சை அறுத்துவி டலாம்‌ என்று சொல்லவே ஓடோடியும்‌ 
வந்தேன்‌!” என்றான்‌ காத்தவராயன்‌... 


“ஓ! ஓலை விஷயமா? இப்போதிருக்கும்‌ 
அபாயகரமான நிலையில்‌ என்னுடைய ஓலை உம்மைத்‌ 
திடுக்கிட வைத்திருக்கும்‌ என்பது எனக்குத்‌ தெரிந்ததுதான்‌. 
தேவைப்பட்டால்‌ என்‌ உயிரைத்‌ தீர்த்துவிட முயல்வீர்‌ 
என்பதும்‌ நான்‌ நுகிக்கக்‌ கூடியது தான்‌. ஆனால்‌ 


231 


என்னுடைய நிலையில்‌ அவ்வாறு ஒலை எழுதுவதைத்‌ 
தவிர வேறு வழியில்லை!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
தீர்மானமான குரலில்‌. 


அவனுடைய முகத்தை ஒருகணம்‌ ஊடுருவிப்‌ பார்த்த 
காத்தவராயன்‌. தன்னுடைய ஒரு கையால்‌ நெற்றியைப்‌ 
பிசைந்து ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவனாய்‌, “வீ ரசேகரா!. 
உன்னிடம்‌ சிறிது நேரம்‌ தனியாகப்‌ பேசவேண்டும்‌. 
இரண்டில்‌ ஒரு முடிவிற்கு வந்தே தீரவேண்டும்‌. பின்‌ 

தியிலுள்ள பாம்புத்‌ தோப்பிற்குள்‌ போகலாம்‌ வா. 
பாழுங்கிணறும்‌, புதர்களும்‌ நிறைந்த அந்தத்‌ தோப்பின்‌ 
பக்கம்‌, யாரும்‌ வரமாட்டார்கள்‌!” என்று தாழ்ந்த குரலில்‌ 
காத்தவராயன்‌ கூறித்‌ தன்‌ கையிலிருந்த அரிவாளால்‌ 
அந்தத்‌ திசையைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 

“நல்லது! வருகிறேன்‌. உம்‌ வீட்டைத்‌ தவிர வேறு எங்கு 
கூப்பிட்டாலும்‌ வருகிறேன்‌. பாம்புத்‌ தோப்பிற்கு என்‌ 
கு த வெட்டியெறியக்‌ கூப்பிட்டாலும்‌ வருகிறேன்‌!" என்று 

சேரன்‌ தல்‌ கையிலுள்ள வீரவாளைத்‌ தூக்கிப்‌ 
பர்சறைக்குள்‌ வீ சிவிட்டுக்‌ காத்தவராயனோடு கிளம்பினான்‌. 


பாம்புத்‌ தோப்பை அடைந்த இருவரும்‌, முட்புதர்‌ 
சூழ்ந்த பாழுங்கிணற்றின்‌ மறைவில்‌ நின்று தாழ்ந்த 
குரலில்‌ பேசலானார்கள்‌. 


“தம்பி! நீ ஏன்‌ திடீரென்று இப்படி ஓலை 
எழுதினாய்‌? எங்கள்‌ ட்டின்‌ பக்கம்‌ வருவதை ஏன்‌ 
திடீரென நிறுத்திக்கொள்ள விரும்புகிறாய்‌? அப்படி 
எங்கள்‌ நட்பை முறித்துக்‌ கொள்ளும்படியான அவசியம்‌ 
உனக்கு என்ன ஏற்பட்டது? அதற்குத்‌ தகுந்த காரணம்‌ 
இருக்கவேண்டுமே?” என்று காத்தவராயன்‌ கலவரம்‌ 
நிறைந்த குரலில்‌ கேட்டான்‌. 


வீரசேகரன்‌ ஒன்றும்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
பாழுங்கிணற்றைப்‌ பிடித்தபடி அலட்சியமாக நின்றான்‌. 


“ஏன்‌? உன்‌ நட்பிற்கு நான்‌ தகுதியற்றவன்‌ என 
நினைக்கிறாயா?” 


232 


“நட்பு செய்த பிறகு தகுதியைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பவன்‌ 
நான்‌ அல்ல நட்பிற்காக என்‌ சம்பந்தப்பட்ட எதையும்‌ 
நான்‌ இழந்துவிடச்‌ சித்தமாகக்‌ கூடியவன்‌!” 


“இல்லை, உத்தமனான விரும்பக்கூடிய அம்சம்‌ 
எதுவுமே என்னிடம்‌ இல்லை! நீ கம்பீரமான வீரவுள்ளம்‌ 
படைத்தவன்‌. நான்‌ குரூரமானவன்‌ நீ சோழ 
அரசாங்கத்தில்‌ மதிப்புக்குரியவனாக நேர்மையான 
வாழ்க்கை நடத்துபவன்‌! நான்‌ பாண்டிய அரசாங்கத்தைக்‌ 
கண்டு பயந்து நடுங்கும்‌ ஹீனத்தொழிவ்‌ நடத்துபவன்‌ 
நம்மிருவருக்குள்‌ எவ்வளவோ முரண்பாடுகள்‌!" 


“உண்மைதான்‌! ஆனால்‌ உம்மை எதனாவ்‌ 
விரும்புகிறேன்‌ என எனக்கே புரியவில்லை! 
என்னையறியாமவே உம்மீது ஒருவித மதிப்பும்‌ உறவும்‌ 
ஏற்படுகிறது. உம்முடைய நட்யைக்‌ கிடைத்தற்கரிய 
வாய்ப்பாக நான்‌ கருதிய சந்தர்ப்பங்களும்‌ உண்டு!” என்று 
வீரசேகரன்‌ சொல்லும்‌ போது நெஞ்சு பொருமியது. 


"பின்‌ என்ன? என்‌ வீட்டிற்கு நீ வருவதிவ்‌ நாங்கள்‌ 
அறிந்தோ அறியாமலோ உன்‌ மனம்‌ புண்பட்டிருக்கலாம்‌!" 


“யார்‌ என்‌ மனதைப்‌ புண்படுத்த முடியும்‌?” 


“உதாரணமாக ஊர்மிளாவே உன்‌ மனனதப்‌ 
புண்படுத்தியிருக்கவாம்‌!” 


அதைக்‌ காத்தவராயன்‌ சொன்னதும்‌ வீ ரசேகரனின்‌ 
முகம்‌ குபீரெனச்‌ சிவந்துவிட்டது. தேகம்‌ முழுதும்‌ 
புல்லரித்தது. 


“ஊர்மிளா ஏதாவது உம்மிடம்‌ சொன்னாளா?” 
என்று வீரசேகரன்‌ பரபரப்பும்‌ வியப்பும்‌ கவ்விப்‌ 
பிடிக்கும்‌ குரலில்‌ கேட்டான்‌... 


“ஊர்மிகா எதுவும்‌ என்னிடம்‌ சொல்லவில்லை! 
நானாகத்தான்‌ சொல்கிறேன்‌!... ஊர்மிளா பதட்டக்காரி. 
தேவியை உங்கள்‌ சோழ அரசாங்கம்‌ சிறை 
வைத்திருப்பதைக்‌ கண்டு அதன்‌ அரசியல்‌ 


233 


முக்கியத்துவத்தை உணராமல்‌ ஏதாவது பேசியிருப்பாள்‌. 
பிறன்‌ மனைவியைச்‌ சிறை வைக்கிநீர்களே என்று 
ஏதாவது “படபட"வெனப்‌ பேசி உன்‌ மனதைப்‌ 
புண்படுத்தியிருக்கலாம்‌!” 


வீரசேகரன்‌ “கலகலவென்று சிரித்தான்‌. 


“காத்தவராயரே! அதற்காக என்‌ மனம்‌ புண்படும்‌ 
என்றால்‌ என்னைவிட முட்டாள்‌ இந்த உலகில்‌ 
வேறுயாருமிவ்வை. நானும்‌ ஒரு பெண்ணாக இருந்தால்‌ 
தேவியின்‌ சிறை விஷயத்தில்‌ ஊர்மிளாவைப்‌ போலவே 
நியாயம்‌ பேசுவேன்‌!” 


“வேறு எங்கள்‌ சம்பந்தமாக எதனாலாவது உன்‌ 
மனம்‌ புண்பட்டிருந்தால்‌ இந்த அரிவாளால்‌ என்‌ உடம்பு 
முழுதும்‌ புண்ணாக்கிவிடு. அதுதான்‌ நியாயமே தவிர, 
எங்களையே புறக்கணிப்பது நட்பிற்குச்‌ சிறிதும்‌ 
அடையாள மல்ல!” 


“அதெல்லாம்‌ ஒன்றுமில்லை காத்தவராயரே! நீர்‌ 
செய்த உபசாரத்திற்கும்‌ அன்பிற்கும்‌ நான்‌ கடமைப்‌ 
பட்டிருக்கறேனே தவிர, உம்மீது குறைப்பட எனக்கு 
எதுவும்‌ நேர்ந்துவிடவில்லை! நண்பர்களின்‌ குணத்தைச்‌ 
சிலாகிப்பேனே தவிர, குறைபாடுகளைப்‌ பொருட்படுத்தும்‌ 
சுபாவமே எனக்கு இல்லை!” 


“அப்படியானால்‌ நான்‌ அபாக்கியவானாக வேண்டிய 
காரணம்‌?” 


“இல்லை! காத்தவராயரே! நீர்தான்‌ பாக்கியவான்‌!” 
என்று கூறிய வீரசேகரனின்‌ குரலில்‌ ஏக்கம்‌ தொனித்தது. 


“வீ ரசேகரா, நேரிடையாகவே கேட்கிறேன்‌ திடீரென 
எங்களை ஏன்‌ கைவிட நினைக்கிறாய்‌?” 


“காத்தவராயரே! காரணமில்லாமல்‌ நான்‌ இந்த 
முடிவிற்கு வத்திருக்கமாட்டேன்‌. இந்த உலகிலேயே 
உங்களது நட்பையும்‌ உங்களது வீட்டையும்‌ நான்‌ பெரிதாக 
மதிக்கக்‌ கூடியவன்‌. இனிமேல்‌ என்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 


234 


உங்களைச்‌ சந்திக்காமல்‌ நான்‌ ஒதுங்கி விட்டாலும்‌ கூட, 
உங்களுடைய விருந்தையும்‌, அன்பான உபசாரத்தையும்‌ 
என்‌ மனம்‌ ஒரு போதும்‌ மறவாது. சன்யமான என்‌ 
வாழ்க்கையில்‌ ஒரே உற்சாகமான பகுதி உங்களுடைய 
வீட்டிற்கு த்‌ வந்து கொண்டிருந்த நாட்கள்தாம்‌!” 
என்றான்‌ ரசேகரன்‌. அப்போது அவனுடைய குரலிவ்‌ 
எதையோ மனமறிந்து இழந்துவிட்டது போன்ற துக்கம்‌ 
தள்ளாடியது. 


“வீரசேகரா! நீ அவசரமாக ஓலை எழுதியதின்‌ 
உண்மையான நோக்கந்தான்‌ என்ன? இனிமேல்‌ நீ எங்கள்‌ 
வீட்டின்‌ பக்கமே வர விரும்பவிவ்லையா?” 


“ஆமாம்‌; அதுதான்‌ என்‌ தீர்மானமான முடிவு!” 


காத்தவறாயனின்‌ முகத்திவ்‌ கலவரம்‌ படர்ந்தது. 
கையிலுள்ள அரிவாளின்‌ கூர்மையை ஒரு தரம்‌ தன்‌ 
விரலால்‌ தடவிப்‌ பதம்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. 


“வீரசேகரா! எங்களைப்பற்றிய ரகசியம்‌ உன்‌ 
இருதயத்திற்குள்‌ புதைந்து கிடக்கிறது என எழுதினாயே, 
அது என்ன! எங்கள்‌ ரகசியத்தைக்‌ கண்டுபிடிக்க 
அரசாங்கத்தினர்‌ தீவிர நடவடிக்கை எடுத்துக்‌ 
கொண்டிருப்பதாகவும்‌, அதனால்‌ உன்‌ கண்ணுக்கெட்டாத 
தூரத்திற்கு எங்களுடைய ஜாகையை வேறிடத்திற்கு மாற்றி 
விடுவதுதான்‌ நல்லதெனவும்‌ அந்த ஓலையில்‌ 
எச்சரித்திருக்கிறாயே அது என்ன?” என்று காத்தவராயன்‌ 
புருவத்தை நெறித்தான்‌. 


“உங்கள்‌ வீட்டில்‌ கள்ள நாணயம்‌ தயாரிக்கிறீர்கள்‌ 
என்னும்‌ ரகசியந்தான்‌! அதுவும்‌ நீராக என்னிடம்‌ 
சொன்னீரே தவிர, அதைப்‌ பற்றி விசாரிக்க நான்‌ 
விரும்பியதுமில்லை!” என்ற அலட்சியமான பதில்‌ 
வீரசேகரனிடமிருந்து வந்தது. 

“நீ நேர்மையுள்ளம்‌ படைத்த சோழிய 
வீரனாகையாலே, இப்போது எங்களை அரசாங்கத்திடம்‌ 
காட்டிக்கொடுக்கப்‌ போகிறாயா?” என்று காத்தவராயன்‌ 


235 


தன்னுடைய வன்நெஞ்சத்தை மறைத்துக்‌ கொண்டு 
பரிதாபமாய்க்‌ கேட்டான்‌. 


“அத்த உத்தேசம்‌ எப்போதும்‌ எனக்கு இல்லை. 
காத்தவராயரே! ,நீங்கள்‌ பாண்டியப்‌ பொற்காசுகள்‌ 
தயாரிப்பது உங்களுடைய பாண்டிய அரசாங்கத்தைத்தான்‌. 
பாதிக்கிற விஷயம்‌! அதைப்‌ பற்றிய கவலையும்‌ பொறுப்பும்‌ 
சோழ வீரனான எனக்கு இல்லை என முன்பே உம்மிடம்‌ 
தெரிவி த்திருக்கிறேன்‌. ஆனால்‌ பாண்டிய அரசாங்கத்தின்‌ 
சார்பாக என்னுடைய சோழ அரசாங்கம்‌ 
கட்டளையிட்டால்‌, பெற்ற தாயையும்‌ நான்‌ தண்டிக்கக்‌ 
கடமைப்பட்டவன்‌! கள்ள நாணயத்‌ தொழிலைக்‌ 
கண்டுபிடிக்கும்படி என்‌ மேலதிகாரிகள்‌ எனக்கு 
உத்தரவிடுவார்களேயானால்‌ நேரே உங்கள்‌ வீட்டிற்கு 
வந்து முற்றுகையிடுவதைத்‌ தவிர எனக்கு வேறு 
வழியில்லை!'' அத்தகைய துரதிர்ஷ்டம்‌ நமக்கு 
நேரிடக்கூடாது என்பதற்கு தான்‌ முன்னதாக உங்களுக்கு 
எச்சரிக்கை எழுதினேன்‌. 


“வீரசேகரா! இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ என்னுடைய 
நிலையை யோசித்துப்‌ “பார்‌! [1 நண்பனா பகைவனா 
என இரண்டில்‌ ஒன்றை இந்த இடத்திலேயே நான்‌ முடிவு 
கட்டி விட்டுத்தான்‌ போ: ஈடும்‌.” 


“காத்தவராயரே, ய வாழ்க்கைக்கே என்னை 
ஓர்‌ எதிரியாக எண்ணுவீ ரானால்‌, இந்த இடத்திலேயே 
என்னைக்கொன்று புதைத்துவிட்டுப்‌ போவதுதான்‌ நல்லது! 
தயங்க வேண்டாம்‌! தான்‌ பிறந்தது முதல்‌ சாவையே 
தேடியலைபவன்‌. இப்போதோ மரண தேவதையொருத்தி 
தான்‌ என்‌ மனதிற்கு நிம்மதி தருபவள்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வந்து விட்டேன்‌! நான்‌ தற்கொலை செய்து கொள்ள 
மாட்டேனே தவிர, என்‌ நண்பரின்‌ அரிவாளுக்குப்‌ 
பலியாகி, அதன்‌ மூலம்‌ என்‌ நன்றிக்‌ கடனைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வதில்‌ பெரிதும்‌ ஆனந்தமடைவேன்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌ நீண்டதொரு பெருமூச்சோடு. 


காத்தவராயனின்‌ பீழை நிறைந்த விழிகளில்‌ 
கண்ணீர்‌ தளும்பியது. 


236 


"இத்தகைய தன்னலமற்ற வீர வாலிபனின்‌ நட்யை 
இழந்துவிட எப்படி நான்‌ சம்மதிப்பேன்‌?” என்றான்‌ 
காத்தவராயன்‌ தழதழக்கும்‌ குரலில்‌. 


"காத்தவராயரே! உம்முடைய வீட்டையும்‌ நட்பையும்‌ 
மட்டுமல்ல, உமக்கு நான்‌ பட்டிருக்கும்‌ நன்றிக்‌ கடனையும்‌ 
மறக்க விரும்புகிறேன்‌ என்றால்‌ அதற்குத்‌ தகுந்த காரணம்‌ 
இருக்குமென யோசித்துப்‌ பாரும்‌!" 


“தம்பி! அந்தக்‌ காரணத்தை அறிந்துகொள்ளத்தான்‌ 
உடனடியாக இங்கே லந்தேன்‌!” 


"இது விதி என்பதைத்‌ தவிர வேறெந்தக்‌ 
காரணத்தையும்‌ சொல்ல எனக்குத்‌ தோன்றவில்லை!" 


"தும்பி! மனம்விட்டுப்‌ பேசு! காரணம்‌ என்ன?" 


"அதை நான்‌ வெளிப்படையாகச்‌ சொல்ல 
விரும்பவில்லை! ஆனால்‌ உம்மிடம்‌ சொன்னால்‌ நான்‌ 
கொண்டிருக்கும்‌ முடிவு உமக்குச்‌ சரியானதென்றே 
திச்சயமாகப்படும்‌! இவ்வளவு தான்‌ நான்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌!” 

“தம்பி! அது எதுவாயிருந்தாலும்‌ வெளிப்படையாகச்‌ 
சொல்லிவிடு. நீ சொல்லாவிட்டால்‌ என்‌ மனதில்‌ 
அலைபாயும்‌ ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள்‌ எத்தகைய 
விபரீதங்களை விளைவிக்குமோ, தெரியாது!" 


"அதைச்‌ சொல்லத்தான்‌ வேண்டுமென 
வற்புறுத்துகிறீரா, காத்தவராயரே!” 

"ஆமாம்‌" 

"அதை வெளிப்படையாகச்‌ சொல்வதினால்‌ உமக்கு 
மனக்கசப்பு ஏற்படுமே தவிர, வேறு எந்தவிதப்‌ பயனும்‌ 
இராது!" 

"இல்லை! நீ எதைச்‌ சொன்னாலும்‌ எனக்கு 
மனக்கசப்பு ஏற்படாது என நான்‌ வழிபடும்‌ லக்ஷ்மி 
தேவியின்மீது ஆணையிடுகிறேன்‌!" 


237 


“உம்‌! காரணம்‌ புரியாமல்‌ நண்பர்கள்‌ பிரிலதை 
விடக்‌ காரணத்தைத்‌ தெரிந்துகொண்டு என்றென்றைக்கும்‌ 
நிரந்தரமாகப்‌ பிரிந்து விடுவது நல்லதுதான்‌!" என்று 
வீரசேகரன்‌ நிமிர்ந்து நின்றான்‌. 


அவன்‌ என்ன சொல்லப்‌ போகிறானோ, 
புற்றுக்குள்ளிருந்து எத்தகைய பாம்பு வரப்போகிறதோ 
என்று காத்தவராயன்‌ பரபரப்படைந்தான்‌.. 


வீரசேகரன்‌ மெல்ல காத்தவராயனின்‌ முகத்தை 
ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு, குரலில்‌ திடத்தை 
வரவழைத்துக்‌ கொண்டு பின்வருமாறு கூறினான்‌. 


“காத்தவராயரே! நீர்‌ வயதானவர்‌, நானோ 
வாலிபன்‌. உமக்கு அழகான யெளலன மனைவி ஒருத்தி 
இருக்கிறாள்‌. நான்‌ உம்‌ வீட்டிற்கு அடிக்கடி வருவதையும்‌, 
ஊர்மிளாவோடு சகஜமாகப்‌ பழகுவதையும்‌ யாராவது 
கவனித்தால்‌ தலறான அர்த்தம்‌ கற்பித்துக்‌ 
கொள்ளக்கூடும்‌. மாகமறுவற்ற ஊர்மிளாவை உலகம்‌ 
யழிதாற்றக்‌ கூடாதே என்னும்‌ எண்ணத்தால்‌ தான்‌ நான்‌ 
விலகிச்‌ செல்கிறேன்‌!” 


அதைக்‌ கேட்டதும்‌ காத்தவராயனின்‌ முகம்‌ 
திடீரெனச்‌ சவம்‌ போல்‌ வெளுத்தது. நெஞ்சு வெடித்து 
விழுந்துவிடாதபடி தன்‌ மார்பில்‌ கையை வைத்துக்‌ 
கெட்டியாக அழுத்திக்‌ கொண்டான்‌. தேகம்‌ முழுதும்‌ 
பற்றி எரிவதுபோல உச்சி முதல்‌ உள்ளங்கால்‌, வரை 
ஏறிப்‌ பரவிய தீ மெல்ல மெல்ல நெஞ்சின்‌ 
குறுத்துசக்குள்ளே அடங்கியதும்‌ தன்னைச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு காத்தவராயன்‌ நிதானம்‌ அடைந்தான்‌. இருவரும்‌ 
சிறிது நேரம்வரை ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ கொண்டு 
மெளனமாக நின்றார்கள்‌. 

“உண்மையாகவா அப்படி நினைக்கிறாய்‌ வீ ரசேகரா?” 
என்று சில கணங்கள்‌ கழித்துக்‌ காத்தவராயன்‌ கனைத்துக்‌ 
கொண்டே திடமான தொனியில்‌ கேட்டான்‌. 


“ஆமாம்‌” 


238 


“தம்பி! ஒரு கணவனின்‌ உள்ளத்தையும்‌ ஒரு 
நண்பனின்‌ உள்ளத்தையும்‌ எவ்வளவு தாரம்‌ 
புண்படுத்துகிறாய்‌ என யோசித்துப்‌ பார்‌. என்‌ வீட்டிற்கு 

அடிக்கடி. வருலதற்கு நானும்‌ தவறான அர்த்தம்‌ 
கற்பித்துக்கொண்டு சமாதானம்‌ அடைய வேண்டுமென 
விரும்புகிறாயா? மாசுமறுவற்ற மனைவியையும்‌, மாண்பு 
மிக்க நண்பனையும்‌ சந்தேகித்து நான்‌ அவஸ்தைப்பட 
வேண்டுமென விரும்புகிறாயா?" 


“காத்தவராயரே, நான்‌ உம்முடைய வீட்டிற்கு 
அடிக்கடி வருவதினால்‌ உமக்கோ, உம்‌ மனைவிக்கோ 
கேடு உண்டாக்கிவிடுவேனோ என நான்‌ எண்ணவில்லை. 
ஆனால்‌ அது பார்க்கிறவர்களுக்கு வீண்‌ சந்தேகங்களை 
உண்டாக்கிவிடும்‌ என்று தான்‌ எண்ணுகிறேன்‌. மேலும்‌ 
உம்மைவிட நான்‌ இளமையாய்‌ இருக்கிறேன்‌. வாலிபத்தை 
நெருப்பிற்கும்‌, பெண்மையை மிருதுவான பஞ்சிற்கும்‌ 
உவமிக்கும்‌ இவ்வுலகம்‌ இரண்டும்‌ அருகில்‌ இருந்தால்‌ 
விரைவில்‌ தீப்பற்றிக்கொள்ளும்‌ என்று எளிதில்‌ 
நம்பிவிடும்‌. இதுபோன்ற வதந்திகளில்தான்‌ ஊர்‌ 
ஜனங்களுக்கு எப்போதும்‌ உற்சாகம்‌ அதிகம்‌!" 


“நம்முடைய நட்பின்‌ தன்மையை மறந்துவிட்டாயே, 
தம்பி?" 


“இது மாதிரியான நிலையில்‌ நாமிருவரும்‌ 
விலகியிருந்தால்‌ நம்முடைய நட்பிற்கு எந்தவிதமான 
ஹானியும்‌ நேரிடாது. அதற்கு மாறாக மறுபடியும்‌ நாம்‌ 
நெருங்கிப்‌ பழகினால்‌...” 


“உம்‌, நெருங்கிப்‌ பழகினால்‌ என்ன நேர்ந்துவிடும்‌? 
ஊர்மிளாவின்‌ திடசித்தத்தின்‌ மீதும்‌, நண்பனின்‌ 
பெருந்தன்மையின்‌ மீதும்‌ நான்‌ அவநம்பிக்கைப்படுவேன்‌ 
என நினைக்கிறாயா?” 


“ஆ தவறாக நினைக்காதீர்‌! உலகில்‌ ஏற்படும்‌ 
அபவாதத்தைத்‌ தான்‌ குறிப்பிட்டேன்‌!" என்று வீரசேகரன்‌ 
தன்‌ நெஞ்சைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துகொண்டு 
பரபரப்புடன்‌ கூறினான்‌. 


239 


“எங்கள்‌ வீட்டைப்பற்றிச்‌ சில வதந்திகள்‌ 
உலாவுவதாக எழுதியிருந்தாயே! இதுதானா!” 


“ஆமாம்‌!” 


“எங்கள்‌ வீட்டிற்கு இனிமேல்‌ நீ வர முடியாது 
என மறுப்பதற்கு இது ஒன்றுதான்‌ காரணமா?” 


“ஆமாம்‌!” 


“இதைத்‌ தவிர அரசியலோ அல்லது தனிப்பட்ட 
மனஸ்தாபமோ அல்லது வேறெந்தவிதக்‌ காரணமோ 
இல்லையே?” 


“இல்லை!” 


இருளடைந்திருந்த காத்தவராயனின்‌ முகம்‌ 
பளிச்சென்று பிரகாசமடைந்தது. வீரசேகரனை 
அப்படியே பச்சைக்‌ குழந்தைபோல்‌ வாரியணைத்துக்‌ 
கொண்டு தம்பி! நீ குழந்தைபோல்‌ கற்பனை செய்து 
கொண்டு பிர.மாதப்படுத்துகிறாய்‌! என்றான்‌. 

“இல்லை, காத்தவராயரே! கணவன்‌ கவனிக்கத்‌ தவறும்‌ 
விஷயத்தை நண்பனாவது கவனிக்கத்தான்‌ வேண்டும்‌!" 

“இதை நேரிடையாக என்னிடம்‌ சொல்லாமல்‌ ஏன்‌ 
மறைமுகமாக ஓலை அனுப்பினாய்‌?” 


“இத்தகைய தர்ம சங்கடமான சந்திப்பு நேரிடாமல்‌ 
இருப்பதற்குத்தான்‌!” 

“உன்னுடைய ஓலையைக்‌ கண்டதும்‌ நான்‌ பதறி 
ஓடி வருவேன்‌ என்று கூட நீ எதிர்ப்பார்க்கவில்லையா? 

புறக்கணித்த பாற்கும்‌ நானாகத்‌ தேடிவந்த இந்தச்‌ 
சந்திப்பைக்கூட நீ விரும்பவில்லையா?” 


“இது நமது கடைசிச்‌ சந்திப்பாக இருக்க 
வேண்டுமெனத்தான்‌ நான்‌ விரும்புகிறேன்‌! இந்த இடத்தி 
லிருந்து நாம்‌ அத்நியர்களைப்‌ போல்‌ பிரிந்து விடுவோம்‌!" 


240 


“அது சாத்தியமல்வ, தம்பி! உன்‌ ஓலையைக்‌ 
கண்டதும்‌ உடனே உன்னை வீட்டிற்குக்‌ கூட்டிவரும்படி 
சுந்தர ஜோஸியர்‌ சொன்னார்‌!” 


“சுந்தர ஜோஸியரா? அவர்‌ என்‌ வருகையை 
விரும்புவது அதிசயந்தான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
வியப்புடன்‌ மனந்தாங்கலான குரலில்‌. 


“தம்பி! நீ அவரைத்‌ தவறாக நினைக்கிறாய்‌! அவர்‌ 
உன்னை வெறுக்கக்கூடியவர்‌ அல்ல. கந்தர ஜோஸியர்‌ 
உயர்ந்த உள்ளம்‌ படைத்தவர்‌ உன்னுடைய நட்பின்‌ 
தேவையை உணர்ந்தவர்‌!” 


“இருக்கலாம்‌! என்னைவிட எந்தவிதத்திலும்‌ 
அவரைப்‌ பாக்கியசாலியாகவே நினைக்கிறேன்‌!” என்றான்‌ 
துயரப்‌ புன்னகையுடன்‌ வீரசேகரன்‌. 


“அவருடன்‌ நெருங்கிப்‌ பழகினால்‌ அவருடைய 
கம்பீரமான பேச்சும்‌ பரிவான பார்வையும்‌, கனிவான 
குணமும்‌ யாரையும்‌ வசகரித்துவிடும்‌!” 


“அந்த வசகரசக்தி தெரிந்தது தான்‌....!” என்று 
உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்ட வீரசேகரன்‌, 
“காத்தவராயரே, உங்கள்‌ வீட்டிற்கு நான்‌ வருவதை வேறு 
யார்‌ விரும்பினாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌ நிச்சயம்‌ 
ஊர்மிளா விரும்பமாட்டான்‌!” என்றான்‌. 


“ஏன்‌ விரும்பமாட்டான்‌?” 


ஊர்மிளாவின்‌ மிருதுவான பெண்ணுள்ளம்‌ உலகின்‌ 
பழிச்‌ சொல்லைத்‌ தாங்காது! 


“ஊரில்‌ உலாவும்‌ வீண்‌ வதந்திகளையும்‌ 
சோம்யேறிகளின்‌ கட்டுக்‌ கதைகளையும்‌ நாம்‌ ஏன்‌ 
பொருட்படுத்த வேண்டும்‌? நம்முடைய மனசாட்சி 
சுத்தமாய்‌ இருந்தால்‌ போதாதா? ஊர்மிளாவின்‌ பெண்மை 
எந்தவிதப்‌ பழிபாவத்திற்கும்‌ அப்பாற்பட்டது என்பது 
உனக்குத்‌ தெரியாதா? இத்தகைய வதந்திகள்‌ கணவனின்‌ 


241 


கெளரவத்தைத்தான்‌ பாதிக்கும்‌. கணவனே கவலைப்படாத 
போது நீ ஏன்‌ வீணாக விலகிச்‌ செல்லுகிறாய்‌?" 


*காத்தவராயரே. இத்தகைய வதந்திகளை ஊர்ஜிதம்‌ 
செய்வது போல்‌ நான்‌ மறுபடியும்‌ உங்கள்‌ வீட்டிற்கு 
வந்து கொண்டிருந்தால்‌ ஊர்மிளாவினால்‌ தெருவில்‌ 
தலைகாட்ட முடியுமா? என்னால்‌ உம்‌ மனைவிக்கு 
அத்தகைய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுவதை நான்‌ 
விரும்பவில்லை! இவ்வளவு கூறிய பிறகும்‌ என்னை 
வீட்டிற்கு வரும்படி நீர்‌ வற்புறுத்தும்‌ நோக்கமும்‌ எனக்குப்‌ 
புரியவில்லை!" என்று வீரசேகரன்‌ வியப்புடன்‌ 
காத்தவராயனின்‌ முகத்தை நோக்கினான்‌. 


“தம்பி, என்னுடைய நெருக்கடியான நிலையை 
யோசித்துப்பார்‌ கள்ள நாணயத்‌ தொழிலைக்‌ 
கண்டுபிடிக்க பாண்டிய அரசாங்கம்‌ மதுரையிலுள்ள 
ஒவ்வொரு வீட்டையும்‌ பரிசோதிக்க விரும்புகிறது. இந்தப்‌ 
பயங்கரமான நேரத்திவ்‌ மாபெரும்‌ வீரனான நீ 
எங்களுடைய நெருங்கிய நண்பனாகி எங்கள்‌ வீட்டிற்கு 
அடிக்கடி, வந்து போய்க்‌ கொண்டிருந்தால்‌ பரிசோதகர்‌ 
எவரும்‌ எங்களைச்‌ சந்தேகிக்க மாட்டார்கள்‌ உன்னுடைய 
சகவாசமே எங்கள்‌ வீட்டிற்கு ஒரு பெரிய கவசம்‌ மாதிரி!" 


"காத்தவராயரே, நீர்‌ தயாரிக்கும்‌ பொன்னைவிட 
ஊர்மிளாவின்‌ பெண்மை மாற்று உயர்ந்தது இதற்குமேல்‌ 
நான்‌ ஒன்றும்‌ சொல்ல விரும்பவில்லை!" 


“தம்பி, அர்த்தமில்லாமல்‌ பிடிவாதம்‌ செய்யாதே, 
இவ்வளவு தாரம்‌ காரணத்தைத்‌ தெரிந்து கொண்ட 
பிறகும்‌ நான்‌ மனப்பூர்வமாகவே கூப்பிடுகிறேன்‌! எங்கள்‌ 
வீட்டிற்கு வா!".. 

"இல்லை, காத்தவராயரே, இதற்கு மேலும்‌ என்னை 
வரும்படி வற்புறுத்துவது அழகல்வ. நம்முடைய நட்பிற்கு 
நல்லதல்ல. கருத்து வேறுபட்டபின்‌ அமிர்தமும்‌ கசக்கும்‌ 
என்பதை நன்றாக ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பாரும்‌. இதற்குமேல்‌ 
நான்‌ எதுவுமே சொல்லத்‌ தயாராக இல்லை. என்னுடைய 
தீர்மானத்தை மாற்றிக்‌ கொள்ளவும்‌ முடியாது!" 

வி. ம. 1-16 


242 


காத்தலராயன்‌ வெடுக்கென்று தன்‌ கையிலுள்ள 
அரிவாளைத்‌ தூக்கிப்‌ பாழுங்‌ கிணற்றுக்குள்‌ 
போட்டுவிட்டு, வெறுங்கையோடு கிளம்பினான்‌. தேவியைச்‌ 
சினற மீட்கும்‌ திட்டம்‌ ஒன்றுதான்‌ அவனுடைய நெஞ்சில்‌ 
உயிரோட்டமாக நிறைந்திருந்தது. அதற்கு மறைமுகமா 
கருவியாய்‌ பயன்படுத்தக்கூடிய வீரசேகரனின்‌ நட்பைப்‌ 
பெறமுடியவில்லையே என்ற வீழ்ச்சி மனப்பான்மையுடன்‌ 
அவன்‌ மெல்ல நடந்தான்‌. 


அலனுடைய விகாரமான உருவம்‌ தெருக்‌ கோடியில்‌ 
போய்‌ மறைந்ததும்‌ வீரசேகரனோ பலதரப்பட்ட 
உணர்ச்சிகளின்‌ மோதலில்‌ சிக்கித்‌ தத்தளித்தான்‌. 
ஊர்மிளாவின்‌ முகத்தை மறுபடி பார்க்க வேண்டுமென்ற 
ஆசை அவனுக்கு உள்ளூர இருந்தது. எதையோ 
இழந்துவிட்டதைப்போன்ற சூன்ய உணர்ச்சியுடனும்‌ 
விரக்தியுடனும்‌ அவனால்‌ இந்த உலகில்‌ ஒரு நாழிகைகூட 
வாழமுடியாது போலவும்‌ தோன்றியது. .ஊர்மிளாவின்‌ 
ஓர்‌ ஓசைகூட காதில்‌ விழாதா என அவன்‌ ஏக்கமடையாத 
நேரமே இல்லை. இந்த நிலையில்‌ காத்தவராயன்‌ வலிய 
வந்து தன்னுடைய வீட்டிற்குக்‌ கூப்பிடுகிறான்‌. 
ஊர்மிளாவும்‌ சென்றதையெல்லாம்‌ மறந்து மனம்‌ மாறி, 
தன்னை மன்னித்து மறுபடி ஏற்றுக்கொள்ளலாம்‌ அவளை 
அறியாமலே அவளுடைய இருதயத்தின்‌ ஒரு மூலையிலாவது 
தனக்கு சிறு இடம்‌ இராது என்பது என்ன 
நிச்சயம்‌?...இப்படு வீரசேகரன்‌ நினைக்கும்போது வலிய 
வரும்‌ சந்தர்ப்பத்தை ணாக உதைத்துத்‌ 
தள்ளிவிட்டோமோ என்று தோன்றியது. ஆனால்‌ இன்னும்‌ 
என்னவோ பாரமான ஒன்று நெஞ்சை அழுத்தி அவனைத்‌ 
தடுத்து நிறுத்துகிறதே. அது என்ன?... நேர்மை உணர்ச்சி 
மட்டுமா? இல்லை பொறாமை உணர்ச்சியுந்தான்‌! தனக்கு 
முன்னதாகச்‌ சுந்தர ஜோஸியரிடம்‌ மயங்கிய 
ஊர்மிளாவின்‌ உள்ளம்‌, அந்தப்‌ பழைய பிணைப்பை 
அவிழ்த்துக்கொண்டு தன்மீது மாறி லயிக்க முடியாமல்‌ 
தயங்குகிறது என்ற சந்தேகம்‌ வீரசேகரனுக்கு இன்னும்‌ 
ஆழமாகப்‌ பதிந்துதான்‌ கிடந்தது. இந்தப்‌ 
பொறாமையுணர்ச்சி தலையெடுக்கும்‌ போதெல்லாம்‌ 
ஜோஸியனர வலியச்‌ சண்டைக்கிழுத்து அவரை 


243 


ஈநித்துக்கட்டினால்‌ தான்‌ நிம்மதி என்ற வேகமும்‌ 
ஸிரசேகரனுக்கு உண்டாகும்‌. ஆனால்‌ அவருடைய 
கம்பீரமான சுபாவத்தை நினைக்கும்போது, அவ்வாறு 
வம்புக்கிழுப்பதே க&ீழ்த்தரமானது என்று தோன்றும்‌. 
அவரை மனதளவிலாவது தனக்கு ஓர்‌ எதிரியாகப்‌ 
பாவித்துக்கொண்டு தன்‌ துயரங்களுக்கு ஒரு போலி 
ஆறுதல்‌ தேடிக்கொள்ள விரும்பினான்‌. அவ்வாறு சுந்தர 
ஜோஸியர்‌ மீது பொறாமைப்‌ பட்டால்தான்‌ ஊர்மிளாவை 
உரளவாவது மறக்கமுடியும்‌ என்றோ ஒருநாள்‌ அவருக்கும்‌ 
தனக்குமிடையில்‌ ஏதாவதொரு பயங்கரப்‌ போராட்டம்‌ 
நிகழப்‌ போகிறது என்று என்னவோ ஒரு கெளளி அவனது 
மனதின்‌ ஓர்‌ மூலையில்‌ கூறியது இதற்கிடையில்‌ சுந்தர 
ஜோஸியர்‌ எங்கே ஊர்மிளாவைப்‌ போல்‌ தன்னையும்‌ 
எளிதில்‌ வசீகரித்து விடுவாரோ என்று தயங்கி 
அவரைவிட்டு விலகி நிற்கவும்‌ விரும்பினான்‌. 
ஊர்மிளாவிடம்‌ அன்றிரவு தான்‌ நடத்து கொண்ட 
முறையும்‌, அவள்‌ அவனை வெறுத்து “இனி வீட்டிற்கு 
வராதே” என்று கூறிய விதமும்‌ அவனுக்கு வெட்கத்தை 
உண்டாக்கின. இத்தகைய முரண்பட்ட எண்ணங்களினால்‌ 
ஊர்மிளாவின்‌ வீட்டிற்குப்‌ போவது நல்லதல்ல என்னும்‌ 
இர்மானம்‌ அவனுக்கு வலுப்பெற்றது. 


ஆனாலும்‌, அவனது மனதிலிருந்த ஆசை 
மாய்ந்துவிடவில்லை. ''ஊர்மிளாவை விரும்புவது 
நியாயமல்ல; அவளை மறத்துவி டவேண்டும்‌; 
மறந்துவி டவேண்டும்‌!” என்று நூறாயிரம்‌ தடவை 
தன்னையே சபித்துக்கொண்டும்‌ அவனது மனமானது 
சதா ஊர்மிளாவையே நாடியது... ஊர்மிளாவிடம்‌ 
விரும்பத்தகாத உறவு எதையும்‌ அவன்‌ எதிர்பார்க்க 
வில்லையே! அவளுடைய மாசுமறுவற்ற அன்பையும்‌ 
வேடிக்கையாகச்‌ சிரித்துப்பழகும்‌ நட்யையுந்தானே 
எதிர்பார்க்கிறான்‌? இதுபோன்ற நட்பை ஆண்களிடம்‌ 
எதிர்பார்ப்பது போல்‌ பெண்ணிடமும்‌ எதிர்பார்ப்பதில்‌ 
என்ன தவறு இது போன்ற போலிச்‌ சமாதானங்களை 
யெல்லாம்‌ தன்னுடைய அஆசைக்குக்‌ கற்பித்துக்‌ 
கொண்டான்‌. அப்போதெல்லாம்‌ அவனுடைய யெளவன 
உள்ளம்‌ ஊர்மிளாவின்‌ முகத்தையும்‌, சிரிப்பையும்‌ 


244 


வேடிக்கை விளையாட்டுப்‌ பேச்சுகளையும்‌ எதிர்‌ நோக்கி 
ஏங்கும்‌. அத்தத்தாகம்‌ அனல்‌ வேகத்தில்‌ பெருகும்‌ 
போதெல்லாம்‌ மறுபடியும்‌ காத்தவராயனிடமிருந்து 
அழைப்புவராதா, என்றாவது ஒருநாள்‌ ஊர்மினா தன்னை 
மன்னித்துக்‌ கூப்பிடமாட்டாளா என்று ஒவ்வொரு நாளும்‌ 
எதிர்பார்த்தான்‌. அசோகவனக்‌ கோட்டையிலிருந்து இரவுக்‌ 
காவல்‌ முடிந்து தன்‌ பாசறைக்கு வரும்‌ ஒவ்வொரு நாள்‌ 
விடியற்‌ பொழுதிலும்‌ ஊர்மிளாவின்‌ வீட்டிலிருந்து 
அழைப்பு என்னும்‌ விடிவெள்ளியை எதிர்‌ நோக்கி 
உற்சாகமாக வருவான்‌; அழைப்பு ஒலை எதையும்‌ 
காணாதபோது விவரிக்க இயலாத வியாகூலம்‌ 
பற்றிக்கொள்ளும்‌ நாளாக, நாளாக ஊர்மிளாவின்‌ 

ட்டிற்கு அழைப்பு வரும்‌ என்ற நம்பிக்கையையும்‌ அவன்‌ 
இழந்துவிட்டான்‌. அவனுக்குத்‌ தன்‌ மீதே அவநம்பிக்கை 
ஏற்பட்டது; தன்‌ மீதே கோபம்‌ கோபமாய்‌ வந்தது. யார்‌ 
யார்‌ மீதெல்லாமோ காரணமில்லாமல்‌ எரிந்து 
விழுந்தான்‌. 


தனியாக இருக்கும்போது பலவற்றையும்‌ எண்ணி 
அவஸ்தைப்படுவான்‌; அழுவான்‌, குதிப்பான்‌; அறையில்‌ 
குறுக்கும்‌ நெடுக்கும்‌ பசித்த புலிபோல்‌ குமுறி நடப்பான்‌: 
யாராவது சந்தோஷமாய்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
தெரிந்தால்‌ ஆத்திரப்படுவான்‌. உலகத்தையே சூனி௰மாக்கி 
விட்டுத்‌ தன்னை நாறாயிரம்‌ துண்டுகளாக வெட்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பது போல்‌ குமுறுவான்‌. 
இவ்வளவு தூரம்‌ தன்னைத்‌ துன்பத்திற்கு ஆளாக்கிய 
ஊர்மினாவை அழவைக்க வேண்டுமென முணு 
முணுப்பான்‌. தீயில்‌ எரிவது போல்‌ அவன்‌ நிலை 
ஆகிவிட்டது... 


“தம்பி! இந்தத்‌ தீயில்தான்‌ உன்னுடைய காதல்‌ 
உள்ளம்‌ சரியான உருவத்திற்குப்‌ புடம்‌ போடப்படுகிறது!" 
என்ற ஐனநாதனின்‌ பரிகாசச்‌ சிரிப்புங்கூட 
வீரசேகரனுக்குக்‌ கோபத்தைத்‌ தான்‌ தந்தது. தனித்திருக்கும்‌ 
நேரங்களில்‌ தானே ஊர்மிளாவைப்‌ பற்றிய நினைப்பும்‌ 
அவஸ்தையும்‌ என்று கருதி, தூங்கும்‌ நேரத்தைத்‌ தவிர தன்‌ 
கவனம்‌ முழுவதையும்‌ அசோகவனக்‌ கோட்டையின்‌ 


245 


பாதுகாப்பில்‌ ஈடுபடுத்தினான்‌. அமிர்தம்போல்‌ தோன்றிய 
ஊர்மிளாவின்‌ நினைப்புக்‌ கூடக்‌ கசப்பாகத்தான்‌ 
தோன்றியது அன்புள்ளவள்‌ போல நெருங்கிப்‌ பழகிய 
ஊர்மிளாவினால்‌ இல்லளவு சுலபமாக எப்படித்‌ தன்னை 
உதாசினப்படுத்த முடிந்தது என்று எண்ணி குமுறும்‌ 
அவனுக்கு உலகத்தின்‌ மீதே நம்பிக்கை போய்விட்டது. 
கண்ணில்‌ படுபவர்‌ எலர்‌ மீதும்‌ அலநம்பிக்கைப்‌ பட்டு, 
தேவியின்‌ சிறைக்குள்‌ நுழைகிற எவரையும்‌ தடுத்து நிறுத்திப்‌ 
பரிசோதித்துத்‌ துன்புறுத்தினான்‌. நல்லவர்களையெல்லாம்‌ 
துன்புறுத்தினால்தான்‌ அவனுக்கு இதமாக இருக்கும்‌ 
போலிருந்தது. சிறைக்குள்‌ வாடிவதங்கும்‌ தேவியிடங்கூட 
அவன்‌ முன்போல்‌ கனிவுடன்‌ நடக்காமல்‌ கடுமையாகவே 
நடந்து கொண்டான்‌. தேவி எப்போதாவது சிறையின்‌ 
இருளுக்குள்‌ விம்மும்‌ ஒலி கேட்டால்‌, “நன்றாக அழட்டும்‌, 
பெண்கள்‌ நன்றாக அழத்தான்‌ வேண்டும்‌!” என்று பெண்‌ 
இனத்தின்‌ மீதே வஞ்சினம்‌ பாராட்டினான்‌. தேவி துன்புற்று 
அழுவதைக்‌ காணும்போது ஊர்மிளாவையே 
அழலைப்பதுபோல்‌ ஒருவிதப்‌ பிரமை ஏற்பட்டு மனதிற்குக்‌ 
கொஞ்சம்‌ குரூர திருப்து உண்டாகும்‌. சிறைக்குள்‌ தேவியின்‌ 
கற்பைப்‌ பாதுகாக்கும்‌ பொறுப்பு தனக்கு இல்லாவிட்டால்‌, 
இல்வாறு காதல்‌ நோயால்‌ அவஸ்தைப்படுவதற்கு இடமின்றி 
எங்காவது போர்‌ முனைக்குப்‌ போய்‌ உயிரை 
விட்டுவிடலாமே என்று கூடத்தோன்றும்‌. அப்போதெல்லாம்‌ 
தேவியைச்‌ சிறைக்குள்ளேயே கொன்றுவிட்டுத்‌ தானும்‌ 
தற்கொலை செய்து கொள்ளலாமோ எனத்துடிப்பான்‌. 


இந்தச்‌ சமயங்களில்‌ வீரசேகரன்‌ கொஞ்சமும்‌ ஈவு 
இரக்கமற்றவனாக இரவுக்காவல்‌ வேலையில்‌ மிகவும்‌ 
கடுமையாக இருக்கிறான்‌ என்ற பேச்சும்‌, தேவியைப்‌ 
பாதுகாக்கும்‌ நடவடிக்கைகளையும்‌ சிறை விதிகளையும்‌ 
மிகவும்‌ கண்டிப்புடன்‌ கவனிக்கிறான்‌ என்ற எண்ணமும்‌ 
அசோகலனக்‌ கோட்டையைச்‌ சுற்றி உலாவியது 
வீரசேகரனுக்குத்‌ தெரியாமல்‌ ஒரு சிறு துரும்பும்‌ 
தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ அசைய முடியாது என்ற 
நிலையும்‌ ஏற்பட்டுவிட்டது. இரவுக்காவல்‌ முடிந்து 
தேவியின்‌ சிறைக்கூடத்திற்குள்‌ சிலகாமிக்குப்‌ பதில்‌ 
பகற்காவற்காரியை வைத்துப்‌ பூட்டிவிட்டு, அவன்‌, 


246 


சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தால்‌, மறுபடி. 
அவன்‌ இரவுக்‌ காவலுக்குப்‌ போய்ச்‌ சிறைப்பூட்டைத்‌ 
திறந்தால்‌ தான்‌ உண்டு. அதுவரை தேவிக்குப்‌ பகல்‌ 
உணவு அனுப்புவது மற்றும்‌ தேவிக்கு வேண்டியவற்றைக்‌ 
கொடுப்பது முதலானவையெல்லாம்‌ சிறைக்‌ கம்பிக்‌ கதவில்‌ 
செய்யப்பட்டுள்ள ஒரு சிறு துவாரத்தின்‌ லழியாகத்தான்‌ 
கொடுக்கப்பட வேண்டும்‌. இந்தக்‌ கட்டுப்பாட்டில்‌ 
தேவியின்‌ பெருமூச்சுக்‌ கூட பகல்‌ நேரத்தில்‌ சிறையை 
விட்டுத்‌ தப்பி வர முடியாது! 


காலனின்‌ சீற்றம்‌ 
“கும்பகருணனைப்‌ போல்‌ 
குவலயத்துள்‌, 
எல்லீரும்‌ உறங்குதிரோ? 
யான்‌ அழைத்தல்‌ கேளீரோ?” 


கம்ப ராமாயணம்‌ 


ங்கையர்‌ கூல திலகமான தேவியைச்‌ 
சிறை மீட்டாலொழிய பாண்டி௰ 
நாட்டில்‌ சுதந்திர யுத்தம்‌ மூளாது 
உ என்பதை உணர்ந்ததும்‌ வீரபாண்டியன்‌ 
கட்சியினர்‌ மிகவும்‌ மனம்‌ தளர்ந்து 
போனார்கள்‌. 


247 


“வீ ரபாண்டியனுக்கு இலங்கை புதுவிதமான யுத்தக்‌ 
கருவிகளை அனுப்ப முன்‌ வந்துள்ளது; சேர மகாராஜனோ 
தன்‌ மருமகனுக்கு மலைநாட்டின்‌ படைபலம்‌ முழுவதையும்‌ 
தரச்‌ சித்தமாகவிருக்கிறான்‌; கொற்கை, தொண்டி முதலான 
கடற்றுறைப்‌ பட்டினங்களில்‌ எண்ணற்ற போர்க்‌ 
முதிரைகளைச்‌ சோனக வியாபாரிகள்‌ ரகசியமாகக்‌ 
கொண்டு வந்து இறக்கி வீ ரபாண்டியனுக்குத்‌ தவணையற்ற 
கடனுக்கு கொடுத்துதவவும்‌ தயாராக இருக்கிறார்கள்‌. பிறன்‌ 
மனைவியைச்‌ சிறை வைத்திருக்கிறார்களே எனச்‌ சோழியர்கள்‌ 
மீது பாண்டிமா ஜனங்களும்‌ அருவருப்படைந்திருக்கிறார்கள்‌... 
இந்தச்‌ சூழ்நிலைகளை வைத்துக்‌ கொண்டு வீரபாண்டியன்‌. 
புரட்சியைக்‌ கிளப்பினால்‌ மதுரையிலுள்ள சோழிய 
மூலப்படை மட்டுமல்ல. சோழநாட்டுத்‌ தனலநகரையும்‌ 
பஸ்மமாக்கி விடவாம்‌. ஆனால்‌ வீரபாண்டியன்‌ யுத்த 
சன்னததனாய்‌ புரட்சிகோஷம்‌ எழுப்பினால்‌, தேவி 
அவமானப்படுத்தப்பட்டு உயிர்‌ நீப்பாள்‌ எனச்‌ சோழியர்கள்‌ 
விடுத்த எச்சரிக்கை ஒன்று தான்‌ வீரபாண்டியனின்‌ 
கைகளைக்கட்டித்‌ தலைமறைந்து வாழச்‌ செய்கிறது." 
இவையெல்லாம்‌ வீரபாண்டியன்‌ கட்சியினர்‌ அனைவருக்கும்‌ 
புரிந்துவிட்டது. 

இதையொட்டி வீரபாண்டியன்‌ கட்சியினரில்‌ 
சுதந்திரப்பிரியர்கள்‌ எனவும்‌, தேவி பக்தர்கள்‌ எனவும்‌ 
இரண்டுவித மனப்பான்மையுள்ளவர்கள்‌ ஏற்பட்டார்கள்‌. 
அதாவது, தேவியின்‌ சிறையைப்‌ பொருட்படுத்தாமல்‌, 
சுதந்திரத்திற்காக எதையும்‌ தியாகம்‌ செய்துவிட வேண்டும்‌ 
என்ற தீவிர வேட்கையுடன்‌ சுதந்திரம்‌ ஒன்றை மட்டும்‌ 
இ காக்‌ உடையவர்கள்‌ ஒரு சாரார்‌. தேவியின்‌ சிறை 

ட்சிக்குப்‌ பிறகுதான்‌ சுதந்திரக்‌ கிளர்ச்சி என்று 
எண்ணுபவர்கள்‌ இன்னொரு சாரார்‌. இவ்விரு சாராரும்‌ 
தங்களுடைய அடிப்படை அபிப்பிராயங்களில்‌ முற்றிலும்‌ 
வேறு: பட்டவர்களாக, சுதந்திரப்‌ பிரியர்களை “இலட்சிய 
வெறியர்கள்‌” எனவும்‌ தேவி பக்தர்களை “மிதமானவர்‌ 
களான ஆமைகள்‌” எனவும்‌ ஒருவரையொருவர்‌ தாக்கிக்‌ 
கொண்டார்கள்‌. 


பாண்டிய நாட்டில்‌ பெயரளவிற்கு விக்கிரம 
பாண்டியனின்‌ பொம்மை அரசாங்கம்‌ நடைபெற்று 


248 


வந்தாலும்‌, அதை ஆட்டிப்படைக்கும்‌ சூத்திரக்‌ கயிறு 
மதுரையில்‌ கூடாரமடித்துள்ள சோழ ராஐதந்திரிகளிடமே 
இருந்தது. தலைநகரில்‌ பிரும்மாண்டமான சோழிய 
நிலப்படையை நிறுவிய அவர்கள்‌, பாண்டிய நாட்டின்‌ 
மற்ற முக்கிய நகரங்களுக்கும்‌ பாதுகாப்புப்‌ படைகளை 
அனுப்பி தங்களுடைய சக்தியை நிலை நிறுத்த முயன்றனர்‌. 
தேவியைச்‌ சிறைவைத்த விஷயமும்‌ ஆறின கஞ்சி 
பழைய கஞ்சியாக ஜனங்களின்‌ ஆக்ரோஷமும்‌ 
நாளடைவில்‌ அடங்கிவிடும்‌ போல்‌ தோன்றியது. 
வீரபாண்டியன்‌ கட்சியினரிடமிருந்து கிளர்ச்சியோ, 
எதிர்ப்புச்‌ சக்தியோ தென்படாததால்‌ சோழியர்கள்‌ 
படிப்படியாகப்‌ பாண்டிய நாட்டின்‌ பொருளாதாரத்திலும்‌ 
ஆட்சி முறையிலும்‌ மறைமுகமாக உட்புகுந்து, சிறு சிறு 
கிராமங்களின்‌ நிர்வாகத்திலுங்கூட தங்களுடைய சோழ 
ஏகாதிபத்திய முத்திரையைப்‌ பதித்து, பாண்டிய நாட்டை 
நிரந்தர அடிமைத்‌ தளையில்‌ பிணைத்து விடுவார்களோ 
என்ற பயம்‌ சுதந்திரப்‌ பிரியர்களுக்கு உண்டாயிற்று. 
அதற்கேற்றாற்போல்‌ பாண்டிய ஆட்சியின்‌ அமைச்சர்கள்‌, 
படைத்‌ தலைவர்கள்‌, நாட்டதிகாரிகளான அரையர்கள்‌, 
தாடுவகை செய்வோர்‌, ஊர்தோறும்‌ ஒவ்வொரு வரியாலும்‌ 
அரசாங்கத்திற்கு வரும்‌ வருமானத்திற்குக்‌ கணக்கு 
வைத்திருப்பவர்களான வரியிலார்‌, புரவுவரித்‌ 
திணைக்களத்தார்‌, திருமுகம்‌ எழுதுபவர்‌ முதலானவர்களின்‌ 
நியமன விஷயங்களிலும்‌ சோழ ராஜதந்திரிகள்‌ 
தலையிடும்‌ அறிகுறிகள்‌ தோன்றின. வீரபாண்டியச்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ பழைய ஆட்சியில்‌ அபிமானமுள்ளவர்‌ 
களாய்த்‌ தெரிந்த செல்வாக்கான பிரமுகர்களுக்குப்‌ 
பட்டம்‌ பதவிகள்‌ கொடுத்து வலைவீ சிப்‌ 
பிடிக்கவும்‌ விக்கிரம பாண்டியனின்‌ அரசாங்கம்‌ பெரிதும்‌ 
முயன்றது. 


சோழ சாம்ராத்யத்திற்கு அடிதாங்கிகளாக 
விளங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, காவிதி ஏனாதி முதலான 
பட்டங்கள்‌ சூட்டி, பொற்பூவும்‌, மோதிரமும்‌ இறையிலி 
நிலமும்‌ கொடுக்கும்படி விக்கிரம பாண்டியனின்‌ 
அரசாங்கத்தைச்‌ சோழ ராஜதந்திரிகள்‌ வற்புறுத்தியும்‌ 
வந்தார்கள்‌. ஊர்களைப்‌ பாதுகாப்பதற்காக அரசாங்கம்‌ 


249 


வதலிக்கும்‌ “பாடிகாவல்‌” என்னும்‌ வரியைச்‌ சோழ 
நிலப்படையினரே நேர்முகமாக வசூலித்துக்கொள்ள 
விரும்புவார்கள்‌ எனவும்‌ அரசியல்‌ வட்டாரங்களில்‌ 
பேசப்பட்டது. சோழ சாம்ராஜ்யம்‌ தன்‌ விஸ்தரிப்புத்‌ 
திட்டத்தினாலும்‌, கடல்‌ கடந்து செய்யும்‌ வாணிபத்‌ 
தொடர்பினாலும்‌ ஏற்படும்‌ உபரி வியாபாரச்‌ 
சரக்குகளுக்குப்‌ பாண்டியநாட்டை அடிமைச்‌ சந்தையாக்கிக்‌ 
கொள்ள விரும்புகிறதெனவும்‌, பாண்டிய நாட்டில்‌ 
தொழில்‌ வரிகளை அதிகப்படுத்தி, இறக்குமதிப்‌ 
பண்டங்களுக்கு விதிக்கப்படும்‌ சுங்க வரியைக்‌ குறைத்து, 
அவற்றின்‌ மூலம்‌ பாண்டிய நாட்டின்‌ உற்பத்திச்‌ 
சக்தியையே குறைத்துப்‌ பொருளாதாரத்‌ துறையிலும்‌ 
அடிமைப்படுத்த முயலும்‌ எனவும்‌, பாண்டியப்‌ 
பொற்காசுகளின்‌ தரத்தையும்‌, மதிப்பையும்‌ குறைத்து, 
சோழப்‌ பொற்காசுகளையே செலாவணி முறைக்குக்‌ 
கொண்டுவர முயலும்‌ எனவும்‌, பாண்டியநாட்டு 
வீரமறவர்களை நாளடைவில்‌ சோழநாட்டின்‌ கூலியாட்‌ 
களாக்கிவிடும்‌ எனவும்‌ பலதரப்பட்ட வதந்திகள்‌ சுதந்திரப்‌ 
பிரியர்களின்‌ காதுகளுக்குள்‌ கொண்டுவந்து 
இணிக்கப்பட்டன. சோழியர்‌ அவ்வாறு பிரும்மாண்டமான 
வளர்ச்சியடைந்து வேரூன்றுவதற்குள்‌ சுதந்திரப்‌ 
புரட்சியைக்‌ கிளப்பிச்‌ சோழிய நிலப்படையை 
மதுரையைவிட்டே விரட்டிவிடவேண்டும்‌ என்ற 
ஆத்திரமும்‌, சுதந்திரப்‌ பிரியர்களுக்கு உண்டாயிற்று. 


செந்தமிழ்‌ நாடு எனப்‌ பிரசித்திபெற்ற பாண்டிய 
நாட்டில்‌ வடமொழி கலந்தமணிப்‌ பிரவாளத்தமிழைச்‌ 
சோழ சாம்ராஜ்யம்‌ புகுத்த முயல்கிறது என 
மதுரையிலுள்ள தமிழ்ச்‌ சங்கமும்‌, கொதிப்பை அதிகரிக்கச்‌. 
செய்து, மொழிப்‌ போராட்டத்திற்குத்‌ தயாராக வேண்டும்‌ 
என்ற கோஷத்தையும்‌ சுதந்திரப்‌ பிரியர்கள்‌ முன்‌ 
கொண்டு வந்து வைத்தது. இந்த நிவையில்‌ தேவியின்‌ 
பிராணாபாயத்தைப்‌ பொருட்படுத்தாமல்‌ பாண்டிய நாடு 
முழுதும்‌ சிதறிக்கிடக்கும்‌ வீரபாண்டியனின்‌ ஏழகப்‌ 
படையையும்‌, மறவப்‌ படையையும்‌, தென்னவன்‌ ஆபத்து 
உதவிகளையும்‌', 'முனையெதிர்‌ மோகர்களையும்‌' 
ஒன்றுதிரட்டி உடனடியாகச்‌ கதந்திர யுத்தம்‌ புரிய 


250 


வேண்டுமென்ற முடிவிற்குச்‌ சுதந்திரப்‌ பிரியர்கள்‌ 
வந்தார்கள்‌. 

தேவியின்‌ மீதுள்ள காதலால்‌ வீரபாண்டியன்‌ 
கோழையாக விட்டாரோ என்றுகூட அப்புரட்சியாளர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. அசோகவனக்‌ கோட்டையைப்‌ 
பகிரங்கமாகத்‌ தாக்கனாலொழியத்‌ தேவியை உயிரோடு. 
தந்திரமாகச்‌ சிறை மீட்பது இயலாத காரியமென்பது 
அலர்களின்‌ எண்ணம்‌ தேவி சிறைக்குள்‌ எவ்வளவு 
சக்கரமாக உயிர்‌ மாய்க்கறாளேோ அவ்வளவிற்கு 
நல்லதெனவும்‌, தேவியின்‌ உயிருக்குப்‌ பழி வாங்குவதற்காக 
வீரபாண்டி௰ர்‌ பன்மடங்கு ஆத்திரத்துடன்‌ பெரங்கி 
எழுவர்‌ எனவும்‌, சுதந்திரப்‌ பிரியர்கள்‌ விபரீத 
எண்ணங்களை வளர்க்கலாயினர்‌. 


இந்தப்‌ புரட்சிக்‌ கோஷ்டிக்கு மானவீ ர மதுரையைச்‌ 
சேர்ந்த கலிகாலன்‌ என்பவன்‌ தலைமையாக 
விளங்கினான்‌. முன்பு நடந்த யுத்தத்தின்‌ போது சோ, 
படைகளின்‌ அட்டூழியங்களுக்கு அவனுடைய டும்‌ 
குடும்பமும்‌ இரையாகிப்‌ பிரியநாயகி ஒருத்தியின்‌ கற்பும்‌ 
சூறையாடப்பட்டு செல்வமும்‌ செல்வாக்கும்‌ 
பிடுங்கியெறியப்பட்டன. அது முதல்‌, சோழியர்களைப்‌ 
பழிவாங்கும்‌ வெறி ஒன்றைத்‌ தவிர மிருதுவான 
உணர்ச்சிகள்‌ அனைத்தையும்‌ அவன்‌ இழந்துவிட்டான்‌. 
அவனுக்கு இந்த உலகில்‌ எந்தவிதப்‌ பத்தபாசமும்‌ 
கிடையாது. 


தேவியைச்‌ சுதந்திர தேவதைக்குப்‌ பலி கொடுப்பதில்‌ 
தான்‌ பாண்டிய தாட்டின்‌ எதிர்கால இலட்சியம்‌ 
அடங்கியிருக்கிறது என அவன்‌ எண்ணமிட்டு, 
வீ பாண்டியனுக்கும்‌ தெரியாமல்‌ கட்சியினரில்‌ பலரை 
ஒன்றுகூட்டி, வீர உணர்ச்சியை ஒரு முகமாய்த்‌ 
தட்டியெழுப்பலானான்‌. 


“பாண்டிய மறவர்களே! விண்முட்ட எட்டுத்‌ திக்கும்‌ 
வெற்றி நாட்டிய வீரர்‌ பெருந்திருக்கூட்டம்‌, சதிடும்‌ 
சோழியர்களைக்‌ கும்பிட்டு வாழ்வதா? கன்னி பகவதி 
காக்கும்‌ நம்‌ கயற்கொடி, கண்ணற்ற சோழர்களின்‌ 


251 


புலிக்கொடி முன்‌ தாழ்வதா? ஊழிக்கூத்தனான 
சிவனையும்‌ கால்மாறி நடனமாட வைத்த பாண்டிய 
மாஜவம்சம்‌, அரக்கர்கள்‌ முன்‌ மண்டியிடுவதா? சோழ 
நாட்டின்‌ சூரியோதயத்தில்‌ பாண்டிய நாட்டின்‌ 
சந்திரோதயம்‌ அஸ்தமிப்பதா? இவற்றை நீங்கள்‌ 
அனுமதிக்கமாட்டீர்கள்‌ என்றால்‌ வீரத்தோள்கள்‌ இருந்தும்‌ 
வீணர்களாய்‌ ஒளிந்து திரிவது ஏன்‌? தலையைக்‌ 
கொடுத்தேனும்‌ தலைநகரை மீட்காத களங்கத்தை இன்னும்‌ 
நாம்‌ துடைத்தெறியாதது, ஏன்‌? நெட்டூரில்‌ நாம்‌ அடைந்த 
படுதோல்வியின்‌ அவமானத்தை இன்னும்‌ நாம்‌ 
அழித்தெழுதாதது, ஏன்‌? மணிமுடி தரிக்க வேண்டிய 
வீரபாண்டியர்‌ மாறுவேடம்‌ தரித்துத்‌ தலைமறைந்து 
வாழ்வது, ஏன்‌? தேவியின்‌ மீதுள்ள காதலால்‌ 
வீரபாண்டியர்‌ கோழையாகி எங்கோ குச்சு வீட்டில்‌ 
உறங்கிக்‌ கிடக்கிறார்‌. குஞ்சரத்‌ தோள்கள்‌ படைத்த 
நீங்களும்‌ கும்பகருணனைப்‌ போல்‌ குவவயத்தில்‌ 
உறங்குவீர்களா! விழித்தெழுங்கள்‌! சோழர்கள்‌ மீது நாம்‌ 
பாய்ந்து தாக்கினால்‌, சிறையிலுள்ள தேவி 
அவமானப்படுத்தப்‌ படுவாளே என மருகவேண்டாம்‌! 
தேவிக்கு ஏற்படும்‌ அந்தக்‌ களங்கத்தையும்‌ நாம்‌ 
சகிக்கமாட்டோம்‌! அதற்கு முன்னதாகத்‌ தேவியின்‌ 
உயிரையே பலிகொடுத்து விடுவோம்‌! தேவியை 
எப்படியாவது சிறைமீட்பதாக உறுமிச்‌ சென்ற 
காத்தவராயன்‌ எந்த ஜன்மத்தில்‌ சிறை மீட்பான்‌ என 
உறுதி மொழி கூறவில்லை! இப்போது நாம்‌ ஏதாவது. 
உருப்படியாகச்‌ செய்யாவிட்டால்‌ நம்முடைய ஏழு 
தலைமுறையும்‌ தாழ்ந்து போகும்‌. ஆம்‌ கபடற்ற தேவியைக்‌ 
கடும்‌ வஞ்சனையுடன்‌ கொல்லத்தான்‌ வேண்டும்‌! 
அதற்குரிய சதித்திட்டத்தையும்‌ பெண்பாவத்தையும்‌ நானே 
ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌! தேவி பிணமாகும்‌ நாள்‌ நம்‌ 
போர்முரசுக்குரிய திருநாள்‌!” என்று கலிகாலன்‌ விஷப்‌ 
பாம்பு போல்‌ சீறினான்‌. 


சிறையிலுள்ள தேவியை ரகசியமாக விஷமிட்டுக்‌ 
கொல்ல முயலும்‌ சதித்திட்டத்தில்‌ கலிகாலன்‌ தீவிரமாக 
ஈடுபட்டிருக்கிறான்‌ என்னும்‌ பயங்கரச்‌ செய்தியானது 
காத்தவராயனின்‌ பாம்புச்‌ செவிக்கு எட்டியது. 


252 


சுதந்திரத்திற்காகத்‌ தேவியைத்‌ தியாகம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற கலிகாலனின்‌ இலட்சிய வெறிக்கு 
நேர்மாறாக, "தேவிக்காகப்‌ பாண்டிய நாட்டின்‌ 
சுதந்திரத்தை மட்டுமல்ல, இன்னும்‌ உன்னதமான 
எதையுமே தியாகம்‌ செய்ய வேண்டும்‌'' என்ற 
மனப்பான்மையுள்ளவன்‌ காத்தவராயன்‌ தேவியைச்‌ சிறை 
மீட்கும்‌ முயற்சியில்‌ பாண்டிய நாட்டையே சுடுகாடாக்கி 
விடுவதையும்‌ பொருட்படுத்தக்கூடாது என்ற வெறியுடன்‌ 
அவன்‌ குமுறுபவன்‌, தேவி சக்கரமாகச்‌ சிறையிலிருந்து 
தப்பிவ்ர ஏதாவது வழிசெய்யாவிட்டால்‌ பலவகையாலும்‌ 
தேவிக்குப்‌ பிராணாபாயம்‌ நேரிடும்‌ என்பதை உணர்ந்த 
அவன்‌ மிகவும்‌ பரபரப்படைந்தான்‌. தன்னுடைய முயற்சி 
வெற்றி பெறுலதற்காக எதையுமே உடனடியாகத்‌ தியாகம்‌ 
செய்யவும்‌ சித்தமாக இருந்தான்‌. 


253 


சூர்ப்பனகையின்‌ வெறி! 


“ஆக்கினேன்‌ மனத்து 
ஆசை, அவ்‌ ஆசை என்‌ 
மூக்கினோடு 
முடிய முடிந்திவேன்‌!” 


கம்ப ராமாயண 


துரை வடக்கு மாசித்‌ தெருவிலுள்ள 
பூட்டு வியாபாரியின்‌ வார்ப்பட்டறையை 
உ நோக்கிக்‌ காத்தவராயன்‌ உச்சி 
வெய்யிலில்‌ நெற்றியைப்‌ பிறாண்டிக்‌ 
கொண்டு வேகமாக நட்ந்து கொண்டிருந்தான்‌. 


“காத்தவராயரே!" என்ற பெண்குரலைக்‌ கேட்டுத்‌ 
திடுக்கிட்டுத்‌ திரும்பினான்‌... 


அகல்யா சிற்றாடை சலசலக்க, பச்சைக்‌ 
குழந்தைபோல்‌ ஓடி வந்தாள்‌... 


காத்தவராயன்‌ சுற்றுமுற்றும்‌ கலவரத்துடன்‌ 
ஒருமுறை பார்த்துவிட்டு, அகல்யாவிற்குக்‌ கண்ஜாடை 
காட்டி, ஞானசம்பந்தர்‌ மடத்திற்குப்‌ பின்புறமுள்ள 
வைக்கோற்போர்‌ மறைவின்‌ பக்கம்‌ வரச்‌ சொன்னான்‌. 


“அகல்யா! உனக்கு எத்தனை தடவை பகலில்‌ பக்கம்‌ 
பார்த்து ஜாக்கிரதையாக நடக்க வேண்டுமெனச்‌ 
சொல்வது?" என்று அதட்டிய காத்தவராயன்‌, “சரிசரி... 
நீ போன காரியம்‌ காயா? பழமா?” என்று பரபரப்புடன்‌ 
கேட்டான்‌. 


254 


அகல்யா உதட்டைப்‌ பிதுக்கிக்‌ கையை விரித்தாள்‌. 


காத்தவராயனின்‌ உற்சாகம்‌ முழுதும்‌ ஒரே 
நொடியில்‌ ஆத்திரமாக மாறியது. 


“நான்‌ சொன்ன அன்றே நீ சிவகாமியின்‌ 
வீட்டிற்குப்‌ போனாயா இல்லையா?” என்று கண்களில்‌ 
கனல்‌ தெறிக்க உறுமினான்‌ அலன்‌. 


“போனேன்‌! வீட்டில்‌ சிவகாமி இல்லை. ஆனால்‌ 
எதிர்பாராத விதமாகச்‌ சோழிய அதிகாரி ஒருவர்‌ 
அந்தப்பக்கம்‌ வந்துவிட்டார்‌.” 


“தேவியின்‌ சிறைப்‌ பூட்டுக்குரிய சாவி பகல்‌ 
நேரத்தில்‌ வீரசேகரனிடம்‌ தானே இருக்கும்‌. அந்தச்‌ 
சாவியைக்‌ கூடவா உன்னால்‌ பார்த்து லரமுடியவில்லை? 
நான்‌ சொன்னபடி அதன்‌ நீளம்‌ அளவு முதவான 
அமைப்பு முறைகளை நீ கவனித்து வந்திருந்தால்‌ இந்நேரம்‌ 
ஒரு போலிச்சாவி தயாரித்திருக்கலாமே! நான்‌ கள்ளப்பூட்டு 
வியாபாரியை ஏற்பாடு செய்ததெல்லாம்‌ வீணாகிவிட்டது! 
மூடம்‌!” என்று ஆக்ரோஷத்துடன்‌ கைகளைப்‌ பிசைந்து 
கொண்டான்‌ காத்தவராயன்‌. 


“நூன்‌ என்ன செய்வது? வீரசேகரன்‌ அந்தச்‌ 
சாவியைப்‌ பத்திரமாக மறைத்து வைத்திருக்கும்‌ இடம்‌ 
சிவகாமிக்கு மட்டுமல்ல அவனுடைய அருமை நண்பர்‌ 
ஜனநாதருக்குக்‌ கூடத்‌ தெரியாதாம்‌!” என்று சிணுங்கினாள்‌ 
அகல்யா. 


“சிவகாமியைச்‌ சந்திப்பதற்கு ஏன்‌ கால தாமதம்‌ 
செய்தாய்‌?” 


“அவள்‌ என்னதான்‌ என்‌ அக்காவாக இருந்தாலும்‌ 
வீரசேகரன்‌ இல்லாத போது தானே அவளைச்‌ சந்திக்க 
மூடியும்‌? அலள்‌ மகா சந்தேகக்காரி அவளுடைய 
யெளவனப்‌ புருஷனை தான்‌ எங்கே திருடிக்கொள்வேனோ 
என்று தன்‌ சொந்தத்‌ தங்கையைக்‌ கூட அருகில்‌ நெருங்க 
விடமாட்டாள்‌!” 


255 


“அப்படியானால்‌... தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ 
சவெகாமி தனக்குப்‌ பேச்சுத்‌ துணையாக உன்னை வைத்துக்‌ 
கொள்ளச்‌ சம்மதிக்க மாட்டாளா?” 


“சம்மதிக்க மாட்டாள்‌!” 


“கோட்டைக்குள்‌ தேவிவைச்‌ சிறை வைத்திருக்கும்‌ 
விதத்தையும்‌, நடலடிக்கைகளையும்‌ நம்மில்‌ யாராவது ஒரு 
முறை நன்றாக கவனித்து வந்தால்தான்‌ தேவியின்‌ 
சிறைமீட்சி சாத்தியப்படும்‌. செளந்தரியவதியான தேவியை 
நீ ஒரு மூறை பார்க்க ஆசைப்படுவதாய்ச்‌ சொன்னால்கூட 
அவள்‌ உன்னைக்‌ கூட்டிப்‌ போக மாட்டாளா?” 


“அவன்‌ சம்மதித்தாலும்‌ வீரசேகரன்‌ 
சம்மதிக்கமாட்டான்‌. அனாவசியமான ஆட்களைமட்டுமல்ல, 
அவசியமான ஆட்களைக்கூட தேவியின்‌ அருகில்‌ 
வீரசேகரன்‌ நெருங்க விடுலதில்லையாம்‌. வேலையாட்கள்‌ 
ஆகாரம்‌ கொண்டு போனாலும்‌ தானே வாங்கி 
நாறாயிரம்‌ தடவை பரிசோதித்துவிட்டுத்‌ தானே 
சிறைக்குள்‌ கொண்டுபோய்க்‌ கொடுப்பானாம்‌. சர்வ 
ஜாக்கிரதையுடன்‌ சதா பருந்து போல்‌ தேவியின்‌ 
சிறைக்கூடத்தைச்‌ சுற்றி வட்டமிட்டுக்‌ கொண்டிருப்பானாம்‌. 
சிறைக்குள்‌ சிவகாமியைத்‌ தவிர வெளியார்‌ மூச்சே 
அணுகாதபடி பாதுகாக்கிறானாம்‌!” 


“அப்படியானால்‌ எந்தக்‌ கணத்திலும்‌ தேவி 
தப்பிவிடுவான்‌ என்றோ, விஷமிடப்படுவாள்‌ என்றோ 
வீரசேகரன்‌ எதிர்பார்க்கிறான்‌. அதனால்‌ தான்‌ 
கடுமையான இந்த நடவடிக்கை!” என்று காத்தவராயன்‌ 
தன்‌ நெற்றியைப்‌ பிசைந்தவாறு சொன்னான்‌. 


“துவை மட்டுமல்ல! எந்தக்‌ கணமும்‌ தேவியின்‌ 
கற்பிற்கு அபாயம்‌ நேரிடுமென வீரசேகரன்‌ 
எதிர்பார்க்கறான்‌!" என்றாள்‌ அகல்யா மெல்ல. 


“என்ன?' என்று காத்தவராயன்‌ திடுக்கிட்டு 
விழித்துத்‌ தேகம்‌ முழுதும்‌ சில்லிட்டுப்‌ போய்‌ நின்றான்‌. 


256 


“குலோத்துங்கச்‌ சோழ சக்கரவர்த்திக்கு நம்‌ தேவிமீது 
வெகு நாளாக ஆசையாம்‌. தேவியின்‌ கற்பைப்‌ 
பாதுகாப்பதாக வீரசேகரன்‌ சத்தியம்‌ செய்து 
கொடுத்திருப்பதாலும்‌. பகிரங்கமாகத்‌ தேவியை 
நெருங்கினால்‌ உலகம்‌ பழி தூற்றுமே என்று பயந்தும்‌ 
சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌ மிகவும்‌ ரகசியமாகலே தேவியின்‌ 
சிறைக்‌ கூடத்திற்குள்‌ வர முயல்கிறாராம்‌. யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ சுரங்க லழி ஒன்று அமைக்கும்படி 
முக்கியமான ஒரு சோழிய அதிகாரியை ஏவி 
இருக்கிறாராம்‌, அத்த அதிகாரி யார்‌ என்பதைத்தான்‌ 
யாராலும்‌ யூகிக்க முடியவில்லை!” 


“அகல்யா! இவையெல்லாம்‌ உண்மையா?” 

"உண்மைதான்‌!" 

“இத்‌ தகவல்களையெல்லாம்‌ எப்படி உன்னால்‌ 
சேகரிக்க முடிந்தது?” 

"நம்பகமான ஒருவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன்‌!” 

“யாரவர்‌?” 

அகல்யா பதில்‌ சொல்லாமல்‌ சிரித்தான்‌. அவளுக்கு 
இஷ்டமில்லாவிட்டால்‌ அடித்து உதைத்தாலும்‌ எதையும்‌ 
சொல்ல மாட்டாள்‌ என்பது காத்தவராயனுக்குத்‌ தெரியும்‌! 

அதனால்‌ அவன்‌ குழைந்து பேசினான்‌. “அகல்யா! 
நீ சொல்லும்‌ தகவல்களை நம்பமுடியுமா?” 


“நம்பலாம்‌! வீ ரசேகரனும்‌ ஜனநாதரும்‌ லாக்குவாதம்‌ 
செய்வதை நான்‌ மறைத்து நின்று கவனித்தபோது கூட 
மேற்படி, தகவல்கள்‌ உண்மையென்றே ஊர்ஜிதம்‌ செய்து 
கொண்டேன்‌! சோழியர்‌ இரகசியங்கள்‌ எதையும்‌ என்னிடம்‌ 
மனம்‌ திறந்து சொல்லக்கூடிய ஒருவரை எனக்குத்‌ 
தெரியும்‌!" 


“சுரங்கம்‌ வெட்ட எத்தனை நாள்‌ பிடிக்குமாம்‌?" 
என்று காத்தவராயன்‌ பரபரப்புடன்‌ கேட்டான்‌. 


257 


"வெகு க்கிரமாகச்‌ சுரங்கம்‌ வெட்டி முடிந்து 
ரிடுமென பேசிக்கொள்கிறார்கள்‌!” 


“இது வீரசேகரனுக்குத்‌ தெரியுமா?" 


"தெரியும்‌! அதனால்தான்‌ தேவியின்‌ அருகில்‌ மாரும்‌ 
தெருங்காதபடி விழித்துக்‌ கொண்டே இருக்கிறானாம்‌. 
சிறைக்‌ கூடத்தின்‌ அடித்தளத்தையும்‌ சுவர்களையும்‌ தினசரி 
தட்டித்‌ தட்டிப்‌ பார்த்துப்‌ பரிசோதிக்கிறானாம்‌. அப்படியும்‌ 
அவனை மீறி தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ சோழச்‌ 
சக்கரவர்த்திகள்‌ நுழைய முயல்வாரானால்‌ அதற்கு 
முன்னதாகவே தேவியைப்‌ பிரேதமாக்கிவிட வீரசேகரன்‌ 
எந்த நேரமும்‌ தயாராக தன்‌ கையில்‌ விஷமும்‌ 
வைத்திருக்கிறானாம்‌. இது விஷயத்தில்‌ தன்‌ அருமை 
நண்பர்‌ ஜனநாதரை மட்டுமல்ல; சொந்த மனைவி 
சிவகாமியைக்‌ கூட அவன்‌ நம்புவதில்லையாம்‌!" 


நடுநடுங்கி நின்ற காத்தவராயன்‌ எதையோ 
ஒருகணம்‌ தீவிரமாக ஆழ்ந்து யோசித்துவிட்டு, 
அகல்யாவை நோக்கிக்‌ கெஞ்சும்‌ குரலில்‌ பரிதாபமாகக்‌ 
கேட்டான்‌. 


“அகல்யா, எப்படியாவது சிவகாமியை, தம்‌ சதித்‌ 
திட்டத்திற்குச்‌ சம்மதிக்க வைக்க முடியாதா? தேவியைச்‌ 
சிறைமீட்டுத்‌ தருலதற்குப்‌ பிரதியாக அவளுக்கு நாம்‌ 
பாண்டிய சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல. தாம்‌ 
சுட்டெரிக்கப்போகும்‌ சோழசாம்ராஜ்யத்தின்‌ தறைப்‌ 
பொருள்கள்‌ அனைத்தையும்‌ பரிசளிப்போம்‌. அதற்கும்‌ 
அவள்‌ சம்மதிக்காவிட்டால்‌ அக்காளின்‌ கண்முன்னே, 
அவளுக்கு இந்த உலகிலுள்ள ஒரே உறவான நீ 
பிராணனை விட்டு விடுவதாகவும்‌ பிடிவாதம்‌ செய்‌!” 


“அவள்‌ எதற்கும்‌ சம்மதிக்கமாட்டாள்‌! 
இரக்கமென்பதே இல்லாத வினைகாரி அவள்‌. தேவியைப்‌ 
பழிதீர்த்துக்கொள்ள விரும்புகிறாளாம்‌. அவளின்‌ 
கண்முன்னால்‌ தேவியின்‌ மானம்‌ சூறையாடப்பட்டால்‌ 
கூடப்‌ பெரிதும்‌ ஆனத்தம்‌ அடைவாளாம்‌. அவ்வளவு 
தாரம்‌ நம்முடைய வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகள்மீது 

வி.ம.ாரஃ17 


258 


அவளுக்கு க்ஷாத்திரம்‌ இருக்கிறது! அவள்‌ மூக்கறுபட்ட 
சூர்ப்பனகையாம்‌!” என்று சிந்தித்தாள்‌ அகல்யா. 


அதைக்‌ கேட்டதும்‌ காத்தவராயனுக்குப்‌ பழைய 
நினைவுகள்‌ வந்து ஒரு கணம்‌ சர்வ நாடியும்‌ 
ஓடுங்கிவிட்டன. கைகளைப்‌ பிசைந்து கொண்டே 
முணுமுணுக்கலானான்‌! 


“ஆம்‌; பல வருஷங்களுக்கு முன்‌... சோழ நாட்டை 
விட்டு இளம்‌ பெண்ணாக ஓடிவந்த சிவகாமி 
மீனாக்ஷியம்மன்‌ கோயிலில்‌ நம்‌ வீரபாண்டிய 
சக்கரவர்த்திகளைக்‌ கண்டு மயங்கினாள்‌. தன்னுடைய 
காதலை ஏற்றுக்கொள்ளும்படி சிறிதும்‌ கூச்சமின்றி மோக 
வெறியோடு அவள்‌ பிடிவாதம்‌ செய்தாள்‌. அப்போது 
வீரபாண்டி௰ச்‌ சக்கரவர்த்திகள்‌ அவளை நிந்தித்துப்‌ 
புறக்கணித்து விட்டார்‌. பலர்‌ முன்னிலையில்‌ 
சூர்ப்பனகை!” என்ற பரிகாசச்‌ சிரிப்பிற்கும்‌ ஆளானாள்‌ 
அவள்‌ “தாசி மகள்‌!” என்றும்‌ அவமானப்படுத்தி 
அனுப்பப்பட்டாள்‌. அவற்றிற்கெல்லாம்‌ இப்போது சிவகாம 
சுந்தரி பழிவாங்கத்‌ துடிக்கிறாள்‌. தேவியின்‌ 
தூர்ப்பாக்கியத்திற்கு அந்தச்‌ தர்ப்பனகையின்‌ வெறியும்‌ 
ஒரு காரணமாகிவிட்டது!” 

காத்தவராயனிடமிருந்து பெருமூச்சோடு கிளம்பிய 


முணுமுணுப்பு அடங்கியதும்‌, “இனிமேல்‌ நான்‌ என்ன 
செய்யவேண்டும்‌?” என்று அகல்யா மெல்லக்‌ கேட்டாள்‌. 


“என்னோடு வா! வைரத்தை வைரத்தால்தான்‌ 
அறுக்க வேண்டும்‌!” என்று காத்தவராயன்‌ கூறித்‌ 
தீவிரமாகச்‌ சிந்தித்தவாறு, அகல்யாவை அழைத்துக்‌ 
கொண்டு, தன்‌ வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான்‌. 


259 


அத்தியாயம்‌ (0 


காவல்‌ கடத்தல்‌ 


காவல்‌ பெருங்கடல்‌ கடப்பது அரிது! 
எண்ணம்‌ இறைபேரின்‌ அருங்கடன்‌ முடிப்பது அரிது! 


கம்ப ராமாயணம்‌ 


1 ணிமேகலை காவியத்தின்‌ சுவடிகளை 
எடுத்து வந்து சாளரத்தின்‌ அருகில்‌ 
“ வத்து அமர்ந்த ஊர்மிளா, கீழே 
தெருவையே வெறித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


அவளுடைய அழைப்பு இல்லாமல்‌ இனி வீரசேகரன்‌ 
அத்தத்‌ தெருவின்‌ பக்கமே வரமாட்டான்‌ என்பது 
அவளுக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ ஏனோ அவளுடைய 
விழிகளைத்‌ தெருலை விட்டு அகற்றவே முடியவில்லை. 


மாலை தேரத்துப்‌ பொன்னிற வெயில்‌ 
மாடமாளிகைகளின்‌ மீது வழிந்து தெருவெங்கும்‌ உருகி 
ஓடிக்கொண்டிருந்தது. தங்கததியில்‌ மிதக்கும்‌ 
தங்கவாத்துக்களைப்‌ போல இளம்‌ பெண்கள்‌ புத்தாடைகள்‌ 
புனைந்து புதுமலர்க்‌ கொத்துகளை அள்ளிக்‌ கூந்தலில்‌ 
செருதிக்‌ கொண்டு, பூஜைத்‌ தட்டுகளுடன்‌ உற்சாகமாக 
வம்பளந்தவாறு கோயில்‌ குளங்களுக்கு அணி அணியாகச்‌ 
சென்றனர்‌. வானவீதியில்‌ வெண்தாரைக்‌ கூட்டங்கள்‌ 
பறந்து போய்க்‌ கொண்டிருந்தன. இளத்தம்பதிகள்‌, 
குழந்தைகள்‌, கூவி விற்கும்‌ பூக்காரிகள்‌, கொச்சை 
மொழிகள்‌ பேசும்‌ பரத்தையர்‌, ஐம்‌ ஜம்‌ எனச்செல்லும்‌ 
குதிரை வீரர்கள்‌ முதலானவர்களின்‌ நானாவித 


260 


ஒலிகளோடு தெரு முழுதும்‌ ஒரே கலகலப்பாக இருந்தது. 
இவ்வளவு தஜீவத்துடிப்பிற்கு மத்தியிலும்‌ ஊர்மிளாவுக்கு 
மட்டும்‌ இந்த உலகமே மந்தமாக அஸ்தமித்து விட்டது 
போன்ற உணர்ச்சிதான்‌ மேலோங்கி நின்றது 
பாலைவனத்திற்கு மத்தியிலே வீரசேகரனைப்‌ பற்றிய 
நினைவு ஒன்றுதான்‌ ஏதோ கானல்‌ நீர்போல்‌ மனத்துக்குக்‌ 
கொஞ்சம்‌ இதமாய்‌ இருந்தது. 


தோட்டத்திலிருந்து பறித்து வந்த முல்லைப்‌ பூக்கள்‌ 
அவளுடைய கூந்தலில்‌ அழகுபெறாமல்‌ சாளரத்தின்‌ 
விளிம்பில்‌ இரண்டு நாளாக வாடிக்கிடந்தன.. செடிகளில்‌ 
மொட்டுக்கள்‌ பூப்பதை அருகில்‌ நின்று வேடிக்கை 
பார்க்கும்‌ ஊர்மிளாவிற்கு இப்போதெல்லாம்‌ தோட்டத்தின்‌ 
பக்கம்‌ சென்று செடி கொழு களுக்குத்‌ தண்ணீர்‌ லார்ப்பதே 
பிடிக்கவில்லை. உலகத்தின்மீது எந்தவிதப்‌ பற்றுதலும்‌ 
இல்லாத உணர்ச்சியற்ற பொம்மை போலவே அவள்‌ 
இயங்கி லந்தாள்‌. அலளுடைய உள்ளும்‌ புறமுங்கூட 
எவ்வளவோ மாறுதல்‌! தாமரைத்‌ தடாகத்தில்‌ அவள்‌ 
தன்னுடைய பிரதிபிம்பத்தைப்‌ போய்ப்பார்த்தால்‌, 
தன்னுடைய அழகைத்‌ தாமரைகள்‌ விழுங்கி விட்டனவோ, 
இவ்வளவு ௪க்கிரமாகத்‌ தன்னுடைய அழகு எங்கே போய்ப்‌ 
புதைந்து கொண்டதோ என்றெல்லாம்‌ மலைப்பான்‌. 
அன்றலர்ந்த ரோஜாவைப்போல்‌ விளங்கிய அவளுடைய 
முகம்‌ லாடி வதங்கி அதன்‌ மினுமினுப்பும்‌, குறுகுறுப்பும்‌ 
இருந்த சுலடே தெரியாமல்‌ மறைந்து விட்டன. ஒவ்லொரு 
கணமும்‌ புதிதாகப்‌ புன்னகை மொட்டுக்கள்‌ பூக்கக்கூடிய 
அவளுடைய கருவிழிகள்‌ கண்ணீர்க்‌ குளங்களாகவும்‌, 
ஆழத்‌ தெரியாத கடல்களாகவுங்கூட மாறிவிட்டன. 
லைகறைச்‌ சூரியனின்‌ குங்குமச்‌ சிரிப்புப்போல்‌ விளங்கிய 
அவள்‌ இப்போது மூன்றாவது ஜாமத்து மந்தநிலாவைப்‌ 
போல்‌ ஆகிவிட்டாள்‌! 


இதற்கு முன்‌ எத்தனையோ விதமான 
துன்பங்களையெல்லாம்‌ ஊர்மிளா சிரித்துக்கொண்டே 
அனுபவித்திருந்தாள்‌. ஆனால்‌ இது போன்ற விரக்தி 
உணர்ச்சியையும்‌, வேதனையையும்‌ அவளுடைய வாழ்வில்‌ 
எப்போதும்‌ அனுபவி த்ததேயில்லை. 


261 


இவ்வளவிற்கும்‌ காரணம்‌ வீரசேகரனின்‌ சுந்தர 
முகத்தை மறுபடியும்‌ காணவேண்டும்‌ என்ற ஏக்கமல்ல! 
தன்மீதுள்ள ஆசையால்‌ வீரசேகரன்‌ எவ்வளவு தூரம்‌ 
ஏங்கிப்போவான்‌ என்ற நினைப்புத்தான்‌ அவளுடைய 
நெஞ்சை விம்மச்செய்தது. 


எங்கோ சிதைந்து செல்லும்‌ சிந்தையைத்‌ தடுத்து 
நிறுத்தி மணிமேகலைக்‌ காவியத்தின்‌ சுவடிகளின்‌ மீது 
தன்னுடைய விழிகளைப்‌ பலவந்தமாகச்‌ செலுத்தினாள்‌. 
அவற்றில்‌ தட்டுப்பட்ட பின்வரும்‌ வரிகள்‌ சுருக்கென்று 
அவளுடைய நெஞ்சில்‌ தைத்தன. 

“கன்னிக்‌ காவலுங்‌ கடியிற்‌ காவலுந்‌ 

தன்னுறு கணவன்‌ சாவுறிற்‌ காவலும்‌ 

நிறையிற்‌ காத்துப்‌ பிறர்பிறர்க்‌ காணாது 

கொண்டோ னல்வது தெய்வமும்‌ பேணா 

பெண்டிற்தங்‌ குடியிற்‌ பிறந்தாளவ்ல... 


இந்த அடிகளுக்கு மேல்‌ சுவடியைத்‌ தொடவும்‌ 
அவளால்‌ முடியவில்லை; அதைக்‌ கைநழுவிக்‌ கழே 
விழும்படி விட்டுவிட்டாள்‌. உதய குமாரனின்‌ காதலைப்‌ 
புறக்கணித்த மணிமேகலையின்‌ போராட்டத்தைவிடப்‌ 
பன்மடங்கு தீவிரமாகப்‌ போராட்டமொன்று அவளுடைய 
உள்ளத்தில்‌ தோன்றியது உண்டு. தன்னுடைய இருதயத்‌ 
துடிப்பு நிற்கும்போதுதான்‌ அந்த மனப்போராட்டமும்‌ 
திற்கும்‌ என்று எண்ணிய அவளுக்கு இப்போது 
உணர்ச்சிகளெல்லாம்‌ மங்கி, மனம்‌ என்பதே மரமரத்துப்‌ 
போய்விட்டது. அவள்‌ வரையில்‌ மணிமேகலையின்‌ 
துறவுள்ளத்தைப்‌ போலவே தன்னுடைய மனத்தையும்‌ 
கல்லாக்கிக்‌ கொண்டுவிட்டான்‌. ஆனால்‌ ஏமாறிப்போன 
உதயகுமாரனைவிடப்‌ பன்மடங்கு பரிதாபகரமாக 
வீரசேகரனின்‌ முகம்‌ அவள்‌ கண்முன்‌ வத்து நின்றது. 


அவளுக்கு நிறைய அழவேண்டும்போல்‌ இருந்தது. 


அடித்துத்‌ தள்ளிய குழந்தையை அள்ளி எடுத்து 
அணைத்துக்‌ கொள்ள முடியாதபடி கைகள்‌ கட்டப்‌ 


262 


பட்டிருக்கும்‌ தாயின்‌ உள்ளத்தைப்போல, அவளது கண்கள்‌ 
கசிந்து உருக. 


அவளுக்கு அழுகையும்‌ வந்துவிட்டது! அதே 
சமயத்தில்‌, “ஊர்மிளா!” என்று காத்தவராயன்‌ கூப்பிட்டுக்‌ 
கொண்டே அகல்யா சகிதம்‌ அவசரமாக வரவே ஊர்மிளா 
வெடுக்கெனக்‌ கண்ணீரைத்‌ தன்‌ முந்தானையால்‌ 
துனடத்துக்‌ கொண்டு, ஒருபுறமாக ஒதுங்கி நின்றாள்‌. 


காத்தவராயன்‌ தீவிரமான சிந்தனையில்‌ 
ஆழ்ந்திருந்தானாகையால்‌, ஊர்மிளாவின்‌ கண்கள்‌ 
இரண்டும்‌ கோவைப்‌ பழமாகச்‌ சிவந்திருப்பதின்‌ 
காரணத்தைத்‌ தெரிந்து கொள்ளவோ, பொருட்படுத்தவோ 
அவன்‌ விரும்பவில்லை. அகல்மா மட்டும்‌. “என்ன 
அக்கா?” என்று வியப்புடன்‌ கேட்டு, “எல்லாம்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌ அக்கா!” என்று மெல்லக்‌ கூறியபடு. ஊர்மிளாவை 
வாஞ்சையோடு அணைத்துக்‌ கொண்டாள்‌. 


காத்தவராயன்‌ அசுரவேகத்தில்‌ வார்த்தைகனள 
உலுப்பி உதிர்த்தான்‌. "ஊர்மிளா! வீணாக எண்ணி 
எண்ணி உருகுவதினால்‌ ஒரு பலனும்‌ இல்வை! நம்முடைய 
இலட்சியமெல்லாம்‌ முடிவடையும்‌ கட்டம்‌ சமீபித்துவிட்டது. 
தமது மகோன்னத முயற்சி வெவ்லுமா அல்லது 
தாமெவ்லாம்‌ ஒன்றாகச்‌ சாவோமா என்பது வெகு 
சீக்கிரத்தில்‌ தீர்மானமாகிவிடும்‌!'' என்று கூறிய 
காத்தவராயன்‌ நெருப்புக்‌ கொப்பரையெனச்‌ சிரித்தான்‌. 


“வீரபாண்டி௰ச்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ தேவி திரும்பி 
வந்து விடுவாளா? அவளுடைய முகத்தில்‌ சீக்கிரமாக 
ஆனந்தத்தைக்‌ காண முடியுமா?” என்று ஊர்மிளா 
ஆவலுடன்‌ கேட்டாள்‌... 


“சுந்தர ஜோஸியருக்குத்‌ திறமையும்‌ தேவியின்‌ 
ஜாதகத்திற்கு ஆயுள்‌ பலமும்‌ அதிகம்‌ இருந்தால்‌ நம்முடைய 
கனவு பலிக்கும்‌. இல்வையெனில்‌ வானம்பார்த்த பூமியில்‌ 
மானங்காத்த மங்கையெனத்‌ தேவி சிறைக்குள்ளேயே 
மாண்டு போவாள்‌!” என்று கைகளைப்‌ பிசைந்த 
காத்தவராயன்‌, அகவ்யா கொண்டுவந்த தகவல்களை 


263 


அவளுடைய வாயாலேயே சொல்லவைத்து, அவளை 
வெளியே அனுப்பிவிட்டு, கதவை உட்புறம்‌ தாளிட்டுக்‌ 
கொண்டு மறுபடி. படுக்கையறைக்குள்‌ வந்தான்‌. 


“சுந்தர ஜோஸியருக்கு இன்று காய்ச்சல்‌ தேவலையா? 
தேவியின்‌ முகதரிசனம்‌ ஒரு முறையாவது கிடைக்காதா 
என்ற ஏக்கத்தினால்‌ ஏற்பட்ட ஜுரம்தான்‌!' என்று 
கூறியவாறு காத்தவராயன்‌ ஊர்மிளாவின்‌ முகத்தை 
மஊவடுருவிப்‌ பார்த்தான்‌. 


பைத்தியம்‌ பிடித்தவள்போல்‌ நின்றுகொண்டிருந்த 
ஊர்மிளா தாரை தாரையாகக்‌ கண்ணீர்‌ சொரிந்தாள்‌. 


“தேவி எத்தனை நாள்‌ தான்‌ தன்‌ பிராணதாயகரின்‌ 
வீரத்தோள்களை தம்பி உயிர்‌ வைத்துக்‌ 
கொண்டிருப்பான்‌? குலோத்துங்கச்‌ சோழ மன்னன்‌ 
திருட்டுப்‌ பூனையாகிச்‌ சிறைக்குள்‌ நுழைந்தால்‌ 
கூண்டுக்கிளி என்ன செய்ய முடியும்‌? தேவி காவல்‌ 
கடப்பதோ அரிது! நாம்‌ அருங்கடன்‌ முடிப்பதும்‌ அரிது! 
பாண்டிய நாட்டின்‌ பத்தினித்‌ தெய்வம்‌ கேவலம்‌ சோழிய 
வீரனான வீரசேகரனிடம்‌ ஒரு துளி விஷம்‌ தானம்‌ 
வாங்கிக்‌ கொள்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை. அந்த 
ஒரு துளி விஷத்திலே பாண்டிய பூமி இரண்டாகப்‌ 
பிளத்து நம்மையெல்லாம்‌ விழுங்கிவிடும்‌. எல்லாம்‌ 
சக்கரத்தில்‌ முடிந்துவிடும்‌!” என்று காத்தவராயன்‌ தன்‌ 
கையை ஓங்கி முஷ்டி பிடித்து பஞ்சணைமீது ஓங்கி ஒரு 
குத்து விட்டான்‌. 


“தேவி பிராணத்‌ தியாகம்‌ செய்து கொண்டால்‌, 
அந்த வேதனையின்‌ தியிலே வீரபாண்டியச்‌ 
சக்கரவர்த்திகளும்‌ வெந்தொழிந்து போவார்‌! தேவியை 
நீங்கள்‌ எப்படியாவது காப்பாற்றியே தீரவேண்டும்‌. 
தேவியின்‌ முகதரிசனத்தை ஒருமுறை காண்பதற்குக்கூட 
உங்களால்‌ ஒரு யுக்தியும்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை!” 
என்று ஊர்மிளா கிரீச்சிட்டாள்‌. 


“தேவியின்‌ சிறைக்கூடத்திற்குள்‌ வீரசேகரனின்‌ 
அனுமதியில்லாமல்‌ காற்றோ, கடவுளோ, தரும 


264 


தேவதையோ கூட உட்புகமுடியாது. காவல்‌ கடப்பது 
என்பது வெறுங்கையால்‌ பெருங்கடலைக்‌ கடப்பதற்குசி 
சமம்‌! மானத்தைக்‌ காக்க ஒரு துளி விஷத்திற்குக்‌ கூ 
வீரசேகரனின்‌ கையைத்தான்‌ தேவி எதிர்பார்க்க 
வேண்டும்‌ அவனை உபயோகப்படுத்தாமல்‌ என்னுடைய 
எந்தத்‌ தந்திரமும்‌ பலிக்காது. ஒருவேளை கந்தர 
ஜோஸியருக்கோ, எனக்கோ சிறைக்குள்‌ பொறுப்பான 
வேலை கிடைத்தால்‌ ஏதாவது உபாயம்‌ செய்யலாம்‌. அதற்கு 
வீரசேகரனின்‌ உதவியில்லாமவ்‌ நான்‌ ஒன்றும்‌ செய்ய 
முடியாது!” என்று காத்தவராயன்‌ அழுத்தந்திருத்தமாகச்‌ 
சொன்னான்‌. 


ஊர்மிளாவின்‌ நெஞ்சு திக்கென்று அடித்துக்‌ 
கொண்டது. 


“வீ ரசேகரனிடம்‌ கேட்டால்‌ நட்பிற்காக எந்த 
உதவியையும்‌ அவன்‌ உற்சாகமாகச்‌ செய்வானே!” என்றாள்‌. 
ஊர்மிளா கரகரக்கும்‌ குரலில்‌. 


“இந்த மனஸ்தாபமான நிலையில்‌ நான்‌ கேட்பதற்கு 
நேர்‌ எதிரிடையாகச்‌ செய்வானே தவிர. மனப்பூர்வமாக 
எந்த உதவியும்‌ செய்ய முன்‌ வரமாட்டான்‌! அவ்வளவிற்கு 
எங்களுடைய சிநேகம்‌ முறிந்துவிட்டது!” 


“அவன்‌ நம்முடைய வீட்டிற்கு வர மறுப்பதற்கு 
வேறு காரணம்‌ இருக்கலாம்‌ ஆனால்‌, உதவி செய்யவும்‌ 
மறுப்பான்‌ என நீங்கள்‌ எப்படி நிச்சயமாகக்‌ கருத 
முடியும்‌?” 


“நாம்‌ கேட்கப்‌ போவது சாதாரண உதவியல்ல! 
நான்‌ ஒரு உதவி கேட்டால்‌ அதை எதற்கும்‌ துணிந்து 
செய்ய ஆசைப்படும்‌ அளவிற்கு அவனுடைய சிநேகம்‌ 
தமக்குக்‌ கிடைக்க வேண்டும்‌!” 


“அதற்காக...” 
“அவன்‌ நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி 


வரவேண்டும்‌. நம்முடைய குடும்பத்தின்மீது அவனுக்குப்‌ 
பாசம்‌ அதிகரிக்க வேண்டும்‌!” 


265 


“உங்களுடைய திட்டங்களுக்கு வீரசேகரன்‌ அவ்வளவு 
வாரம்‌ அவசியம்‌ என்று நினைத்தால்‌...” என்று கூறிய 
ஊர்மிளா மேலே பேசமுடியாமல்‌ வாயடைத்துப்‌ போய்‌ 
நிறுத்தினாள்‌. 


“வீரசேகரன்‌ இல்லாமல்‌ என்னுடைய ஓர்‌ அசைவு 
கூடப்‌ பலிக்க முடியாது!” என்றான்‌ காத்தவராயன்‌ 
தீர்மானமான குரலில்‌. 


“அப்படியானால்‌ வீரசேகரனை நம்முடைய 
வீட்டிற்கு வரவழைப்பதற்கு மறுபடி முயற்சி செய்து 
பாருங்களேன்‌”. 


“இனிமேல்‌ நான்‌ போய்‌ வீரசேகரனை வற்புறுத்திக்‌ 
கூப்பிட்டால்‌ அது இயற்கைக்குப்‌ புறம்பாகவும்‌ இருக்கும்‌; 
அவனுக்கு அனாவசியமான சந்தேகங்களையும்‌ 
உண்டாக்கும்‌. மேலும்‌ வீரசேகரன்‌ நம்‌ வீட்டிற்கு வர 
மறுப்பது உன்னை உத்தேசித்துத்தான்‌!” 


ஊர்மிளாவிற்கு ஒரு கணம்‌ உயிர்த்துடிப்பே நின்று 
விடுவது போல நெஞ்சு வேகமாக அடித்துக்‌ கொண்டது. 
உணர்ச்சி வசமாகி ஒன்றும்‌ பதில்‌ சொல்ல முடியாத 
ஊமையாக விட்டாள்‌. 


“ஊர்மிளா! நீ அழைப்பு அனுப்பினால்தான்‌ 
வீரசேகரன்‌ மறுபடி நம்‌ வீட்டின்‌ வாசலை மிதிப்பான்‌! 
இப்போதே அவனுக்கு ஓலை எழுது!” என்று காத்தவராயன்‌ 
அழுத்திக்‌ கூறிவிட்டு ஊர்மிளாவின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து 
நோக்கினான்‌. 


திடீரென்று ஒரு சூறைக்காற்று கிளம்பி 
ஊர்மிளாவைக்‌ கவ்விப்‌ பிடிப்பது போலிருந்தது. 


“நானா? வேண்டாம்‌! வேண்டாம்‌! உங்கள்‌ காலில்‌. 
விழுந்து கெஞ்சிக்‌ கேட்டுக்கொள்‌ கிறேன்‌! அவ்வாறு 
எனக்குக்‌ கட்டளையிடாதீர்கள்‌! நான்‌ பெண்‌ பேதை!" 
என்று பதறித்‌ துடித்தாள்‌ ஊர்மிளா. 


266 


“இது கட்டளையல்ல! மனைவியிடம்‌ கணவன்‌ 
யாசிக்கும்‌ கோரிக்கைதான்‌! அதுவும்‌ என்‌ சுயநலத்திற்காக 
அல்ல; உன்னதமான ஓர்‌ இலட்சியத்திற்காகத்தான்‌!” 


“என்னவோ ஒரு கோபத்தில்‌ வீரசேகரனை என்‌ 
வீட்டின்‌ பக்கமே வராதே என்று விரட்டி அனுப்பினேன்‌. 
இப்போது நானே அவனை வீட்டிற்கு கூப்பிட 
வேண்டுமா?” உங்களுடைய அத்தியாவசிய நண்பரை 
புண்படுத்தியதற்காக நான்‌ இவ்வளவு பெரிய 
தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா?” 


“ஊர்மிளா! குழந்தைத்தனமான சண்டையையும்‌ 
பிடிவாதத்தையும்‌ மறந்துவிடு நம்முடைய நெருக்கடியான 
நேரத்தில்‌ அற்பமான விஷயத்தையெல்லாம்‌ 
பொருட்படுத்தாதே இதனால்‌ உனக்கு ஒரு தலைகுனிவும்‌ 
இல்லை. தேவைப்பட்டால்‌ தாழ்ந்து கொடுக்கவும்‌ 
தயங்காதே. வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளுக்காக இந்தச்‌ 
சிறு தியாகங்கூட உன்னால்‌ செய்ய முடியாதா?” 


“அவருக்காக என்‌ உயிரையும்‌ வாழ்வையும்‌ 
எப்போதோ தத்தம்‌ செய்துவிட்டேனே. ஆனால்‌...” 


“ஆனால்‌ என்ன?” 


“ஒரு பெண்‌ அழைப்பு அனுப்புவது மூறையா? 
நன்றாக யோசித்துப்‌ பாருங்கள்‌! வேறு வழி ஏதாவது 
இருந்தால்‌...” 


“இதிலென்ன தவறு? ஒரு சகோதரி தன்‌ 
சகோதரனை வீட்டிற்கு வரும்படி, அழைப்பு அனுப்புவதில்‌ 
இயற்கைக்கு முரணானது எதுவும்‌ இல்லையே! உலகத்தின்‌ 
கட்டுக்‌ கதைகளைப்‌ பற்றி எனக்குக்‌ கவலையில்லை!” 


ஊர்மிளாவின்‌ உள்ளம்‌ கிளுகிளுத்தது. சகோதர 
பாசத்தின்‌ சக்தியை நினைத்துப்‌ புவம்பினாள்‌. 


“ஐயோ! நான்‌ ஏன்‌ மறுக்கிறேன்‌ என்பதை 
நீங்களாகவே யூகித்துக்‌ கொள்ள முடியவில்லையா? அதன்‌ 
காரணத்தை என்‌ வாயாலே சொல்ல வேண்டுமென்று 


267 


விரும்புகிநீர்களா?'' என்று ஊர்மிளா ஓவெனப்‌ 
புலம்பிக்கொண்டே ஓடிப்‌ பஞ்சணையில்‌ முகத்தைப்‌ 
புதைத்துக்‌ கொண்டு விம்மி விம்மி அழுதான்‌. 


காத்தவராயன்‌ அவளருகே மெல்ல நடந்துசென்று 
பச்சைக்‌ குழந்தையைப்போல அவளது முகத்தைத்‌ 
நூக்கிப்பிடித்து, அவளுடைய நீர்தோய்ந்த சஞ்சல 
விழிகளை வெகுநேரம்‌ ஊடுருவிப்பார்த்தான்‌. அவளுடைய 
பிருதயத்தின்‌ ஆழம்‌ எல்லாம்‌ புலப்பட்டுவிட்டது போலத்‌ 
ன்னுடைய முகத்தில்‌ வலியச்‌ சிரிப்பை வரவழைத்துக்‌ 
மிகாண்டான்‌. 


“ஊர்மிளா! இப்போது எல்வாம்‌ எனக்குத்‌ 
தெரிந்துவிட்டது. நான்‌ கண்ணிருந்தும்‌ குருடனாகி 
விடவில்லை. நீ நூல்‌ பவ படித்தவள்‌. பண்பறிந்தவள்‌, 
எவ்வளவேோ புத்திசாலியான பெண்‌ என்றல்லவா 
நினைத்திருந்தேன்‌? வீரசேகரன்‌ எங்கே உன்மீது காதல்‌ 
கொண்டு விடுவானோ என்று பயப்படுகிறாயே, 
உன்னைவிட அசட்டுப்‌ பெண்‌ இந்த உலகில்‌ வேறு 
யாருமில்லை! அடி அசடே!” என்றான்‌ காத்தவராயன்‌. 


ஊர்மிளாவிற்கு உடம்பு முழுவதும்‌ ஜில்லிட்டது 
போல்‌ ஒரு அதிர்ச்சி பரவியது. கணவன்‌ ஏளனமாகக்‌ 
கூறிய விஷயம்‌ எப்படிப்பட்டது என்பதும்‌, வீ ரசேகரனது 
அன்பிற்கு எல்லளவு ஆழமும்‌ பலமும்‌ உண்டு என்பதும்‌ 
அவளுக்குத்தான்‌ தெரியும்‌! தன்மீது வீரசேகரன்‌ காதல்‌ 
கொள்ள முடியாது என்பதுபோல்‌ கணவன்‌ கூறியதைக்‌ 
கேட்டதும்‌, அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்று 
தெரியவில்லை. அவ்வளவு நம்பிக்கையோடு கூறும்‌ 
கணவனின்‌ முகத்தை ஏறிட்டுப்‌ பார்க்கவும்‌ அவளால்‌ 
முடியவில்லை. 


“நான்‌ ஊகித்தது சரிதானே, ஊர்மிளா! உன்னுடைய 
சந்தேகம்‌ தவறானது. வீரசேகரன்‌ உணர்ச்சிகரமான 
வாலிபன்தான்‌ என்றாலும்‌, போதை உணர்ச்சி வாய்ந்த 
சிவகாமியோடு லாழ்ந்து சலித்துப்‌ போனவன்‌. 
சோழர்களின்‌ புலிக்கொடி உலகம்‌ முழுதும்‌ வானோங்கிப்‌ 
பறக்கவேண்டும்‌ என்பது ஒன்றுதான்‌ அவனுடைய 


268 


உணர்ச்சி எல்லாம்‌ தேசபக்தியைத்‌ தவிர அவனுடைய 


இருதயத்தில்‌ வேறு எந்தவிதக்‌ காதலுக்கும்‌ இடமிறாது” 
என்று அலட்சியமாகச்‌ சிரித்தான்‌ காத்தவராயன்‌. 


“இதை நீங்கள்‌ உறுதியாகக்‌ கூறமுடியுமா?" என்று 
சுருக்கென்று கேட்டாள்‌ ஊர்மிளா. 


“நான்‌ அதை உறுதியாகக்‌ கூறுவேன்‌! அவனுடைய 
உள்ளப்பாங்கு எனக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ உன்னை 
விரும்புகிறவனாக இருந்தால்‌ நம்முடைய வீட்டிற்கு 
வரமறுத்து என்னுடைய சிநேகிதத்தை முறித்துக்கொள்ள 
விரும்பமாட்டான்‌ எப்படியாவது நம்முடைய குடும்ப 
சிநேகிதனாக நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து 
போய்க்கொண்டிருக்கவே திட்டமிடுவான்‌! என்று 
நையாண்டியாகச்‌ சிரித்தான்‌ காத்தவராயன்‌. 


“எவ்வள்வு பெரிய விபரீதமான விஷயம்‌! அதை 
வேடிக்கையாக நினைத்துப்‌ பேசுகிறீர்களே?" என்று 
ஆத்திரமடைந்தாள்‌ ஊர்மிளா. 


“இல்லை; அவன்‌ உன்னைக்‌ காதலிக்கவில்லை என்று 
உறுதியாக நான்‌ நம்புவதினால்தான்‌ அவ்வளவு 
அலட்சியமாகச்‌ சொன்னேன்‌!" என்றான்‌ காத்தவராயன்‌. 


“உங்களுடைய அனுமானம்‌ தவறாக இருக்கலாம்‌!" 
என்றாள்‌ ஊர்மிளா மெல்லத்‌ தலை குனிந்து கொண்டே. 


"அப்படியானால்‌ நண்பனுக்குத்‌ துரோகம்‌ செய்ய 
விரும்பாமல்‌ நம்முடைய வீட்டைவிட்டு விலகி நிற்க 
வீரசேகரன்‌ விரும்புகிறான்‌ என்று ஆகிறது. அத்தகைய 
உயர்த்த உத்தமர்களின்‌ நட்புக்கிடைப்பது இந்த உலகில்‌ 
அபூர்வம்‌! அத்தகைய ஒருவனை நாம்‌ இழந்துவிடக்‌ 
கூடாது! அவன்‌ விஷயத்தில்‌ நீ சிறிதும்‌ தயங்காமல்‌ 
ஓலை எழுதி வரவழைக்கலாம்‌!” என்றான்‌ காத்தவராயன்‌. 


“ஐயோ! இந்த நிலையில்‌ நான்‌ என்ன செய்வது?" 


என்று ஊர்மிளா தன்னுடைய முகத்தை இரு கைகளாலும்‌ 
பொத்திக்கொண்டு தேம்பித்‌ தேம்பி அழலானாள்‌.. 


269 


தாங்கமுடியாத துயரங்களுக்கு மத்தியில்‌ அவளுக்குப்‌ 
புகலிடம்‌ தரவேண்டிய கணவனே அவளை அபாயமான 
பாதையில்‌ பிடித்துத்‌ தள்ளினால்‌ அபலை என்னதான்‌ 
டிசய்வாள்‌? என்னவோ பயப்பிராந்தியமான 
॥ுமரணையினால்‌ அவளுடைய மிருதுவான உடல்‌ 
முழுதும்‌ வெடவெடவென நடுங்கியது. குட்டிச்சாத்தான்‌ 
ஒருவனின்‌ மந்திர பலத்துக்குத்தான்‌ கட்டுப்பட்டு வழிதவறி 
நடத்திச்‌ செல்லப்படுவது போன்ற பிரமையும்‌ அவளுக்கு 
மண்டாயிற்று. "ஊர்மிளா! தான்‌ நன்றாக யோசித்துப்‌ 
பார்த்துவிட்டேன்‌! நீ இப்போதே வீரசேகரனுக்கு ஓலை 
எழுதத்தான்‌ வேண்டும்‌!" என்ற காத்தவராயனின்‌ குரல்‌ 
அவளை உலுக்கி விழித்தெழச்‌ செய்தது. 


அவள்‌ நன்றாக நிமிர்ந்து கணவனை ஏறிட்டுப்‌ 
பார்த்தாள்‌. 

“எனக்கு இஷ்டமில்லாவிட்டாலும்‌ உங்களுக்காக ஓலை 
எழுதி வீரசேகரனை வரவழைக்கிறேன்‌. ஆனால்‌ பின்னால்‌ 
ஏற்படக்கூடிய எதற்கும்‌ நான்‌ பொறுப்பாளியல்ல என்பதை 
நீங்கள்‌ என்றுமே மறக்கக்கூடாது!” என்றாள்‌ ஊர்மிளா 
தெளிவான குரலில்‌ அழுத்தந்திருத்தமாக. 


"உன்னை எவ்வளவு பெரிய சோதனைக்கு 
ஆளாக்குகிறேன்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌ ஊர்மிளா!” 


"வீரசேகரன்‌ என்னுடன்‌ பழகும்போது விபரீதமாக 
ஏதாவது வார்த்தையாட விரும்பினால்‌ அதையுங்கூடவா 
நான்‌ பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌?” 


“அவ்வாறு நேராது! அவ்வாறு நேர்ந்தாலும்‌ சிரித்து 
மழுப்பிவிடு! நீ வஞ்சனையே அறியாதவள்‌ என்றாலும்‌ 
வீரசேகரனை வஞ்சித்து ஏமாற்றக்‌ கடமைப்பட்டவள்‌ 
என்பதை மறவாதே அவ்வாறு வீரசேகரனோடு சிரித்துப்‌ 
பேசுவதினாலோ, வீரசேகரனின்‌ வசனங்களைக்‌ காது 
கொடுத்துக்‌ கேட்பதினாலோ உன்னுடைய பெண்மைக்கு 
இழுக்கு ஒன்றும்‌ வந்துவிடாது. ஊர்மிளா! எந்தச்‌ 
சந்தர்ப்பத்திலும்‌, எத்த நிலையிலும்‌ உன்னை நான்‌ 
நம்புவேன்‌. நீ பெண்மை நலம்‌ செறிந்தவள்‌ 


270 


கண்ணியமான உள்ளம்‌ பனடத்தவள்‌ உன்னை நான்‌ 
பரிபூரணமாக நம்புகிறேன்‌!” 


“ஒருவர்‌ தன்னையே நம்ப முடியாதபோது பிறரை 
எப்படி நம்ப முடியும்‌?” என்றாள்‌ “வெடுக்‌'கென ஊர்மிளா. 


காத்தவராயனின்‌ முகம்‌ சவம்போல்‌ வெளுத்தது. 


சாளரத்தின்‌ விளிம்பில்‌ கிடந்த முல்லைப்பூவின்‌ 
சருகுகளைக்‌ கைகளில்‌ வைத்துத்‌ தேய்த்துக்‌ கொண்டிருந்த 
அவன்‌ அவற்றைப்‌ பொடி சரணமாக்கிக்‌ காற்றின்‌ திசையில்‌ 
பறக்கும்படி. செய்துவிட்டு முகத்தில்‌ தன்னம்பிக்கையின்‌ 
பிரகாசத்தை வரவழைத்துக்‌ கொண்டான்‌. 


“ஊர்மினா! பூவினும்‌ மிருதுவான உள்ளம்‌ படைத்த 
உன்னை எவ்வளவு பெரிய நிர்ப்பந்தத்திற்கு ஆளாக்கி 
விட்டேன்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌! என்னை மனித 
இருதயமே இல்லாத மிருகமென வெளி உலகம்‌ 
நினைக்கலாம்‌ ஆனால்‌ உன்‌ முன்னிலையில்‌ தெய்வ 
சந்நிதானத்தில்‌ நடமாடுவது போலவே இதுவரை நடந்து 
வந்திருக்கிறேன்‌! என்‌ முகத்தில்‌ உலகம்‌ காறி 
உமிமும்படியான நிலை வந்தாலும்‌ உன்னைத்‌ துன்புறுத்தக்‌ 
கூடியவனல்ல!* “ஊர்மிளா! தேவிக்காக நான்‌ எதையும்‌ 
செய்வேன்‌ என்பது உனக்குத்‌ தெரியும்‌. தேவிக்காக 
மற்றவர்கள்‌ கண்ணீர்த்‌ துளிகளோ, ரத்தத்‌ துளிகளோ 
வடிக்கலாம்‌. நானோ அவற்றிற்கெல்லாம்‌ மேலானதைப்‌ 
பணயம்‌ வைக்கப்‌ போகிறேன்‌. தேவியின்‌ மானத்தைக்‌ 
காப்பதற்காக என்னுடைய சொந்த மானத்தையும்‌ பலி 
கொடுக்கத்‌ தயங்கமாட்டேன்‌. என்னுடைய குடும்பத்தின்‌ 
மானம்‌ முழுவதையும்‌ இழந்துவிட்டாலும்‌, அதை தேவியின்‌ 
பக்திக்கே அர்ப்பணித்து தேவி வடிக்கும்‌ கண்ணீர்‌ 
வெள்ளத்தின்‌ முன்‌ அதை ஓர்‌ அற்பத்‌ துளியாகவே கருதிக்‌ 
கொள்வேன்‌! ஆனால்‌ காவலும்‌ கற்பும்‌ சிறந்த 
பெண்மையின்‌ பெருவிளக்கே எனக்கு மனைவியாகக்‌ 
கிடைத்திருக்கும்‌ போது என்‌ குடும்பத்தின்‌ மானத்தை 
எந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌ நான்‌ இழக்க நேரிடாது! 
ஊர்மிளா! நீ உறுதி கூறாவிட்டாலுங்கூட, உன்னைப்‌ 
பரிபூர்ணமாக நம்புவேன்‌!” 


271 


குயுக்திக்காரனும்‌ சந்தேகப்‌ பிராணியுமான 
காத்தவராயன்‌ இவ்வாறு மனம்‌ திறந்து ஊர்மிளாவிடம்‌ 
8பசுவது இதுதான்‌ முதல்‌ தடவையாகும்‌! 


அப்போது ஊர்மிளாவிற்கு மெய்சிலிர்த்தது. 
பிதுலரை அனுபவித்தேயிராத ஒரு பெருமை உணர்ச்சியை 
அடைந்தாள்‌. 


கணலரின்‌ முகத்தை அளவற்ற மதிப்போடு ஏறிட்டுப்‌ 
பார்த்தாள்‌. அவளுடைய கவர்ச்சிகரமான விழிகளில்‌ 
மறுமலர்ச்சியும்‌, புதுவிதமான ஓர்‌ ஒளியும்‌ மின்னின. 


“காத்தவராயனின்‌ விழிகளை ஊர்மிளா மெல்ல 
ஏறிட்டு நோக்கியபடி, வீ ரசேகரனுக்கு நான்‌ ஓலை எழுதி 
இங்கே வரவழைப்பது அவசியமென விரும்புகிறீர்களா2” 
என்று கேட்டாள்‌. 


“ஆமாம்‌!” என்று காத்தவராயன்‌ உறுதியாகத்‌ 
தலையசைத்தான்‌. 


“அப்படியானாவ்‌ என்ன எழுத வேண்டுமென 
வாசகம்‌ சொல்லுங்கள்‌!” நான்‌ ஓலை எழுதுகிறேன்‌ என்று 
ஊர்மிளா சொல்லிவிட்டு, ஒலை நறுக்கு ஒன்றையும்‌ 
எழுத்தாணியையும்‌ எடுத்து வந்தாள்‌. 


“இல்லை; என்னுடைய வாசகம்‌ வேண்டாம்‌! 
வீரசேகரனின்‌ உள்ளத்தைத்‌ தொடும்படியாக உன்‌ 
உள்ளத்திலிருந்தே வாசகம்‌ வரவேண்டும்‌! நீ ஓலையை 
எழுதி முடித்ததும்‌ வேறு யாரும்‌ பிரித்துப்‌ பார்க்க 
முடியாதபடி உன்னுடைய மோதிரத்தின்‌ முத்திரை 
வைத்துவிடு! ஓலையை வீ ரசேகரனிடம்‌ கொண்டு போய்க்‌ 
கொடுப்பதற்கு நம்பகமான ஓர்‌ ஆனை உன்னிடம்‌ 
அனுப்புகிறேன்‌” என்று காத்தவராயன்‌ சொல்லிவிட்டு, 
“விடுவிடு'வெனக்‌ கழே இறங்கிப்‌ போய்விட்டான்‌. 


ஊர்மிளா நடுங்கும்‌ கரங்களால்‌ எழுத்தாணியை 
எடுத்து “மடமட” வெனப்‌ பின்வரும்‌ வாசகத்தை ஓலையில்‌ 
எழுதினாள்‌. 


272 


“வீரசேகரா! 


“நாளை எனக்குப்‌ பிறந்த தினவிழா, என்னுடைய 
உயிரைக்‌ காப்பாற்றிய நீ விருந்துக்கு வந்து கலந்து 
கொள்ளாவிட்டால்‌, எனக்கு உற்சாகமே இராது! 
சென்றதையெல்லாம்‌ மன்னித்து மறந்துவிடு. நாளை 
மத்தியானம்‌ உனக்காக நாங்களெல்லாம்‌ ஆவலோடு 
காத்திருப்போம்‌, எழுதினாள்‌ ஊர்மிளா.” 


அதன்‌ பிறகு ஊர்மினா விளக்கு மாடத்திலுள்ள 
புத்தரின்‌ ஸ்படிகச்‌ சிலைமுன்‌ சென்று, “புத்தமகானே! 
அன்பின்‌ சக்தியை நான்‌ அறிவேன்‌! அன்பிற்கு அன்பு 
செய்யாமல்‌ என்னால்‌ இருக்க மூடியாது! ஆனால்‌ அதைச்‌ 
சுற்றியுள்ள ஆசைக்‌ காட்டிலிருந்து என்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ளும்‌ சக்தியை நீர்‌ தான்‌ எனக்கு அருள வேண்டும்‌!" 
என்று மனதுக்குள்‌ ஸ்மரித்துக்‌ கொண்டாள்‌. 


273 


குரு பதவி! 


“மகற்கு அளவில்‌ விஞ்சை வந்து 
எய்து காலம்‌ இன்று எதிர்ந்தது” 


- கம்ப ராமாயணம்‌ 


எ தில்‌ சுவர்களின்‌ பலத்தை 

வெளிப்புறமிருந்து தட்டிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த வீரசேகரன்‌, "இந்த 
அசோகவனக்‌ கோட்டையை எதிரிகள்‌ 
நாக்க வேண்டுமென்றால்‌ ஆயிரக்கணக்கான யானைகள்‌ 
தேவைப்படும்‌!” என்று ஒருவித உற்சாகமும்‌ இல்லாத 
குரலில்‌ ஜனநாதனிடம்‌' சொன்னான்‌. 


“தும்பி! உன்னுடைய மதில்‌ பலமுள்ளதுதான்‌; 
ஆனால்‌ நம்‌ சோழ தேவரிடமிருந்து தேவியின்‌ 
மானத்தைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்றால்‌ உனக்கு மூளை 
பலம்தான்‌ தேவைப்படும்‌!” என்று ஜனநாதன்‌ வழக்கம்‌ 
போல்‌ விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌. 


“தேவி இறந்தால்‌ தான்‌ நல்லது! உலகமே 
அழியப்போகிறதேன ஜோஸியர்கள்‌ நாட்கணிக்கிறார்களே, 
அது சமீபத்தில்‌ நடக்குமா?” என்றான்‌ வீரசேகரன்‌... 
உலகத்தோடு தானும்‌ அழிந்து விட்டால்தான்‌ நிம்மதி 
என்ற விரக்தி உணர்ச்சி அவனுக்குச்‌ சமீப காலமாக 
ஏற்பட்டிருந்தது. 

அந்தச்‌ சமயம்‌ ஊர்மிளாவின்‌ அழைப்பு ஓலையை 
ஊமையன்‌ ஒருவன்‌ கொண்டு வந்து வீரசேகரனிடம்‌ 
கொடுத்து விட்டுப்‌ போனான்‌. 

வீ. ம 11-18 


274 


கண்ணும்‌, உடலும்‌ பதற அந்த ஓலையைப்‌ பிரித்த 
வீரசேகரன்‌ ஆவலோடு அதைப்‌ பன்முறை திருப்பித்‌ 
திருப்பிப்‌ படித்தான்‌. இத்தனை நாளும்‌ எங்கோ 
அடைபட்டுக்‌ கிடந்த வெள்ளம்‌ மடைதிறந்து பொங்கி 
வது போல, ஆனந்தம்‌ அவன்‌ உடல்‌ முழுவதும்‌ 
கலீரெனப்‌ பொங்கி எழுந்தது. மெய்சிலிர்த்து, கண்கள்‌ 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சொரிந்தன. அந்த விழிகளில்‌ 
தோய்ந்திருந்த துயர உணர்ச்சியும்‌ முகவாட்டமும்‌ இருந்த 
சுவடே தெரியாமல்‌ எங்கோ போய்‌ மறைந்து விட்டன. 


“தம்பி! அந்த ஓலையில்‌ ஏதோ மந்திர சக்தி இருக்க 
வேண்டும்‌. ஒரே கணத்தில்‌ உன்னை உருமாற்றி விட்டது. 
காதலுக்குத்தான்‌ அந்த மந்திர சக்தி உண்டு! மந்திரக்‌ 
கோலால்தான்‌ ஓலையின்‌ வாசகங்கள்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌!” என்று ஜனநாதன்‌ பரிகாசம்‌ செய்தான்‌. 


அந்தப்‌ பரிகாசங்கூட வீரசேகரனுக்கு ஆனந்த 
கிளுகிளுப்பையே மூட்டியது. தன்னோடு சேர்ந்து 
கொண்டு உலக முழுதுமே ஆனந்தத்தோடு சிரிக்க 
வேண்டும்‌ என்ற மனோ நிலையை அவன்‌ அடைத்து 
விட்டான்‌. 


“ஜனநாதா! நான்‌ ஊர்மிளாவை மறுபடி 
காணப்போகிறேன்‌! நான்‌ சிறிதும்‌ எதிர்பாராத ஓலையிது! 
இதுபோன்ற ஆனந்தத்தை நான்‌ என்‌ வாழ்நாளில்‌ 
அனுபவி த்ததேயில்லை. ஊர்மிளா மறுபடி, என்னை 
வீட்டிற்குக்‌ கூப்பிடுகிறாள்‌!” என்று வீரசேகரன்‌ 
உற்சாகமாகத்‌ துள்ளிக்‌ குதித்தான்‌. 

“காரணமில்லாமலா?'' என்று ஜனநாதன்‌ 
சாவகாசமாய்க்‌ கேட்டான்‌. 

“ஊர்மிளாவிற்கு இன்று பிறந்ததின விழாவாம்‌! 
தான்‌ அவசியம்‌ வந்து விருந்தில்‌ கலந்து 
கொள்ளாவிட்டால்‌ அவளுக்கு உற்சாகமே இராதாம்‌.” 


*பிறந்த தின விழாவையும்‌, சதய விழாவையும்‌ 
மகா ராஜாக்கள்‌ கொண்டாடுவதுதான்‌ சம்பிரதாயம்‌! 


275 


சாதாரணக்‌ கொல்லன்‌ மனைவி, தான்‌ பிறந்த தினத்தை 
ஞாபகம்‌ கூட வைத்துக்‌ கொள்வது மகா அதிசயந்தான்‌!” 


“என்னை மறுபடி வீட்டிற்குக்‌ கூப்பிடுவதற்காகவே 
அவள்‌ இந்த விழாவை வைத்திருப்பாள்‌! என்னுடைய 
அன்பை அவளால்‌ புறக்கணிக்க முடியவில்லை. 
அவளுக்கும்‌ என்மீது அன்பிருக்கிறது. அன்பிருக்கிறது!" 
என்று ஆனந்தம்‌ தாங்காமல்‌ கண்ணீர்‌ சொரிந்த 
வீரசேகரன்‌, “இதற்காக நான்‌ ஏங்கியது உண்டே தவிர 
இப்படியொரு ஓலை லருமென நான்‌ சிறிதும்‌ 
எதிர்பார்க்கவில்லை!" என்றான்‌. 


“ஆனால்‌ நான்‌ இதை எதிர்பார்த்தது தான்‌ தம்பி! 
பெண்ணின்‌ போக்கை புரிந்து கொள்வதற்கு உனக்குக்‌ 
கொஞ்சம்‌. மூளைவேண்டும்‌. இனிமேல்‌ உன்னை அந்தப்‌ 
புத்திசாலிப்‌ பெண்‌ எப்படியெல்லாம்‌ ஆட்டி வைக்கப்‌ 
போகிறாள்‌ என நான்‌ என்‌ காதலியிடமிருந்து தெரிந்து 
கொள்லேன்‌! குரு பதவி சாமானியப்பட்டதா என்ன?” 


என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


"இதில்‌ குருவும்‌ பதவியும்‌ எங்கே வந்தன? ஒருவேளை 
என்‌ காதலுக்கு நீதான்‌ குரு எனக்‌ குறிப்பிடுகிறாயா? 
குரு யார்‌?” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“சந்திரனுக்கு நிஜமான குரு பிருகஸ்பதியா, தாரையா 
என்று சொல்ல முடியாது! தாரை யார்‌ தெரியுமா? 
பிருஹஸ்பதியின்‌ மனைவி! இப்போது சொல்‌, குரு பதவி 
சாமானியப்பட்டதா என்ன?” 


*குருபதவி என்றதும்‌ இப்போதுதான்‌ எனக்கு 
நினைப்பு வருகிறது. தேவியின்‌ குமாறனுக்குச்‌ 
சிறைக்குள்ளே ஒரு குருவைக்‌ கொண்டு வித்தை 
பயிற்றுவிக்க நம்‌ சோழ மகாராணி பெரிய பிராட்டியார்‌ 
அனுமதித்து விட்டாராம்‌! நம்‌ தலை நகரிலிருந்து 
உத்தியோக பூர்வமாக எனக்கு இரண்டொரு தாளில்‌ 
கட்டளை வந்து விடும்‌!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! இதை நீ சொல்லித்தான்‌ நான்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டுமென்கிற அவசியமில்லை! தம்முடைய 


276 


சோழ மகாராணியின்‌ இந்தக்‌ கருணாரஸம்‌ இந்நேரம்‌ 
நம்‌ எதிரிகளுக்குக்கூடத்‌ தெரிந்திருக்கும்‌!” என்று ஜனநாதன்‌ 
சிரித்துக்கொண்டே போய்விட்டான்‌! 


உடனே வீரசேகரன்‌ தாமரைக்‌ குளத்தில்‌ போய்க்‌ 
குளித்துவிட்டு, அதில்‌ பிரதிபலிக்கும்‌ தன்னுடைய ௮, ப்‌ 
பார்த்துப்‌ பெண்ணைவிட லெகுநேரம்‌ ரஸித்துப்‌ 
பெருமைப்பட்டுக்‌ கொண்டான்‌. பிறகு ராஜகுமாரனைப்‌ 
போல்‌ தன்னை அலங்கரித்துக்‌ கொண்டு ஊர்மிளாவின்‌ 
வீட்டிற்குக்‌ குதிரைமீது கிளம்பினான்‌. 


தெருவில்‌ ஜேஜே என்று ஜனக்கும்பல்‌ போவதையோ, 
பாண்டிய மக்களும்‌ இரண்டு சோழிய வீரர்களும்‌ 
கைகலப்பதையோ, வீரர்கள்‌ அலனைப்‌ பார்த்துப்‌ 
பெருமையாகப்‌ பேசுவதையோ, வீட்டு ஜன்னல்‌ 
கதவிற்குப்பின்‌ நாணி நிற்கும்‌ இளம்‌ பெண்கள்‌ அவனை 
உற்றுப்‌ பார்த்து பெருமூச்சு விடுவதையோ, அவன்‌ 
கவனிக்காமல்‌ வேகமாய்ப்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. 
ஊர்மிளா தன்னை எப்படி வரவேற்பாள்‌ என 
வழியெல்லாம்‌ சிந்தித்தான்‌. ஊர்மிளா அழகிற்கு அழகு 
செய்வது போல, தன்னுடைய நிறத்திற்கும்‌. உடல்‌ 
வாகிற்கும்‌ பொருத்தமான பச்சைப்‌ பாலாடையும்‌, மஞ்சள்‌ 
சிற்றாடையும்‌, நீவ ரவிக்கையும்‌ அணிந்திருப்பாள்‌: வீட்டு 
வாசற்படியில்‌ அவனை எதிர்நோக்கி வெகு நேரமாகக்‌ 
காத்திருப்பான்‌: அவனைக்‌ கண்டதும்‌ அலளுடைய 
கண்களிலும்‌, கண்ணிமைகளிலும்‌, கன்னங்களிலும்‌ 
கலீரெனப்‌ புன்னகை பூக்கும்‌.என்றெல்லாம்‌ எண்ணற்ற 
கற்பனைகள்‌ செய்து கொண்டான்‌. 


ஆனால்‌ ஊர்மிளாவின்‌ வீட்டை அடைந்ததும்‌ 
அவனுக்குப்‌ பெருத்த ஏமாற்றமே காத்திருந்தது. வீட்டு 
வாசற்படியில்‌ ஊர்மிளா நின்ற சுவட்டையே காணோம்‌! 
வீட்டிற்குள்‌ போய்ப்‌ பார்த்தும்‌ ஊர்மிளாவின்‌ வாடையே 
தட்டுப்படவில்லை. காத்தவராயன்‌ உற்சாகமாகக்‌ 
கூவியழைத்த பிறகுதான்‌ மேல்‌ வீட்டிலிருந்து ஊர்மிளா 
கிழே இறங்கி வந்தாள்‌. ஒப்பிற்காக அவள்‌ இரண்டொரு 
வார்த்தைகள்‌ சொல்லி வீரசேகரனை வரவேற்றாளே 
தவிர, அவனுடைய நெஞ்சைத்‌ தொடும்படியாக ஒரு 


277 


புன்னகை கூடப்‌ பூக்கவில்லை. அவள்‌ அலங்காரம்‌ செய்து 
கொள்ளவில்லை. வேண்டுமென்றே தன்‌ அழகைக்‌ 
குறைத்துக்‌ கொண்டிருப்பலள்‌ போலவே தோன்றியது. 
உடல்‌ மெலிந்து அவள்‌ மிகவும்‌ மாறிப்‌ போயிருப்பதை 
வீரசேகரன்‌ கண்டான்‌. அதுபோலவே அவனுடைய 
தேகவனப்பில்‌ வாட்டம்‌ கண்டிருப்பதையும்‌, அலனுடைய 
கருவிழியில்‌ ஜ்வர வேகத்தோடு கூடிய ஓர்‌ ஒளி 
மின்னுவதையும்‌ ஊர்மிளா கவனித்தாள்‌. ஆனால்‌ அதன்‌ 
காரணத்தை அவள்‌ வாய்‌ திறந்து கேட்க லேண்டும்‌ 
என்ற அவசியம்‌ இல்லை! 


விருந்தாளிகள்‌ இலைகளின்முன்‌ அமர்ந்ததும்‌, 
ஊர்மிளா ஒருவித உற்சாகமுமின்றி விருந்து பரிமாறிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. வீரசேகரன்‌ தின்னமுடியாத அளவு 
வேண்டுமென்று பலதடவை பதார்த்தங்கள்‌ கேட்டபொழுது 
கூட, இலைமுன்‌ குனியும்‌ ஊர்மினா அவனுடைய முகத்தை 
ஒரு முறைகூட ஏறிட்டுப்‌ பார்க்காமலே பரிமாறிவிட்டுப்‌ 
போனாள்‌. கணலன்‌ முன்னிலையில்‌ இவ்வளவு 
கண்டிப்பாக நடக்கிறாளோ என்று நினைத்த வீரசேகரன்‌, 
அவளுடன்‌ தனித்துப்‌ பேசலாம்‌ என்று எண்ணி 
எல்லோருக்கும்‌ முன்‌ சாப்பிட்டு விட்டுக்‌ கை கழுவ 
எழுந்து சென்றான்‌. அப்போதுங்கூட ஊர்மிளா 
கிணற்றடியில்‌ தண்ணீர்‌ செம்பை வைத்துவிட்டு 
அவனைத்‌ திரும்பிப்‌ பார்க்காமலேயே சென்று விட்டாள்‌. 


இதற்கு மூன்‌ வீட்டுக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
தனியொருத்தியாகச்‌ செய்துவந்த ஊர்மிளா, மறுபடி. -தன்‌ 
வீட்டிற்கு வீரசேகரன்‌ லர ஆரம்பித்ததிலிருந்து, புதிதாக 
ஒரு வேலைக்காரியை எந்நேரமும்‌ தன்னருகில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. தன்னிடம்‌ வீரசேகரன்‌ தனித்துப்‌ 
பேசவே சந்தர்ப்பம்‌ கொடாதபடி அந்த வேலைக்காரியை 
அட்டைபோல்‌ தன்னோடு ஒட்டிக்‌ கொண்டிருக்கும்படியும்‌ 
செய்திருந்தாள்‌. 

அந்நியனைப்போல்‌ வீரசேகரனை அவன்‌ பார்க்கும்‌ 
பார்வையும்‌ அவளுடைய விசித்திரமான போக்கும்‌, 
அவனை ஊர்மினா புறக்கணித்து விட்டால்‌ அல்லது 
புறக்கணிக்க விரும்புகிறாள்‌ என்பது அவனுக்குத்‌ 


278 


தெளிவாகத்‌ தெரிந்துவிட்டது. அவளுடைய இருதயத்தை 
இழந்து விட்டோமோ, அவளுக்கு நம்மோடு இருந்த 
கொஞ்ச நஞ்ச அன்பும்‌ போய்விட்டதோ என்றெல்லாம்‌ 
வீரசேகரன்‌ மனம்‌ குழம்பினான்‌. 


அவனுடைய ஆத்திரமெல்லாம்‌ சுந்தரஜோசியர்மீது 
பொறாமையாகவும்‌, குரோதமாகவும்‌ மாறியது. சுந்தர 
ஜோசியர்‌ எது பேசினாலும்‌ எதிர்வாதம்‌ செய்வது என்ற 
நிலைக்கு வந்து விட்டான்‌. 


ஊர்மிளாவின்‌ வாயாலேயே முடிவாக ஒரு 
வார்த்தை கேட்டு விடுவது என்று நினைத்த அவன்‌, 
எப்படியாவது தனித்து ஊர்மிளாவிடம்‌ பேசிவிடுவதென 
ஒருநாள்‌ ஊர்மிளாவின்‌ வீட்டிற்கு வந்தான்‌. அவன்‌ 
எதிர்பார்த்தபடி காத்தவராயனும்‌ சுந்தர ஜோகியரும்‌ 
வெளியே போயிருந்தார்கள்‌. ஆனால்‌ வீட்டில்‌ 
விடாக்கண்டியான வேலைக்காரி இருந்தாள்‌! 
ஊர்மிளாவோ வீரசேகரன்‌ வருவதைப்பார்த்ததும்‌, ஒரு 
படி. அரிசியைக்‌ கொண்டுவந்து வைத்துக்கொண்டு, 
வேவைக்காரியோடு அமர்ந்து அதில்‌ கல்பொறுக்க 
ஆரம்பித்து விட்டாள்‌ ஒருபடி அரிசியில்‌ ஒரு உழக்குக்‌ 
கல்‌ பொறுக்கி எடுத்ததும்‌ வேலைக்காரி எழுந்து வேறு 
வேலையாகப்‌ போய்விடுவாள்‌ என எதிர்நோக்கி 
வீரசேகரன்‌ காத்திருந்தான்‌. ஆனால்‌ ஒரு படி. அரிசிக்குப்‌ 
பிறகு ஒரு பெரியபடி அளவு உளுத்தம்‌ பருப்பை 
ஊர்மிளா கொண்டு வந்து வேலைக்காரிமுன்‌ கல்‌ 
யொறுக்குவதற்காக வைத்தாள்‌. அதற்கு மேல்‌ 
வீரசேகரனால்‌ பொறுமையாய்‌ இருக்க முடியவில்லை. 


அருகில்‌ கிடந்த ஒலை நறுக்குகளில்‌ எழுத்தாணியால்‌ 
பொம்மைகள்‌ வரைந்து கொண்டிருந்த அவன்‌, 
வெடுக்கென ஓலை நறுக்கு ஒன்றை எடுத்து, “என்னையும்‌ 
வரவழைத்துவிட்டு வீட்டில்‌ ஒரு வேலைக்காரியையும்‌ 
கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டியதில்லை!" என்று 
எழுதி அதை ஊர்மிளாவின்‌ முன்‌ வேகமாகப்‌ 
போட்டுவிட்டு, அவளைத்‌ திரும்பிக்கூடப்‌ பாராமலே 
எழுந்து போய்விட்டான்‌. 


279 


ஊர்மிளா உதடுகளுக்குள்‌ சிரித்துக்‌ கொண்டாள்‌! 


ஊர்மிளாவின்‌ வீட்டைவிட்டு வீரசேகரன்‌ வெளியே 
வரும்போது காத்தவராயன்‌ எதிர்ப்பட்டான்‌. அவனிடம்‌ 
வீரசேகரன்‌ முகங்கொடுத்துப்‌ பேசாமல்‌ இரண்டொரு 
வயர்த்தைகளில்‌ விடை பெற்றுக்கொண்டு வேகமாகப்‌ 
பிபாய்‌ விட்டான்‌. 


ஆழ்ந்த சிந்தனையுடன்‌ வீட்டிற்குள்‌ நுழைந்த 
காத்தவராயன்‌ வேலைக்காரியை வெளியே அனுப்பிவிட்டு, 
ஈறற்றியைப்‌ பிசைந்து கொண்டே ஊர்மிளாவின்‌ முகத்தை 
மற்றுப்‌ பார்த்தான்‌. 

“ஊர்மிளா. இதென்ன? வீரசேகரன்‌ முகத்தைச்‌ 
களித்துக்‌ கொண்டு போகிறானே! உங்களுக்குள்‌ மறுபடி 
மனஸ்தாபம்‌ வந்து விட்டதா?” என்று காத்தவராயன்‌ 
கேட்டான்‌. 


“ஆமாம்‌!” என்று பதிலளித்தாள்‌, ஊர்மிளா, 
“எதனால்‌?” 

“உங்களால்‌ யூகிக்க முடியவில்லையா?” 
“யாருக்கு யார்மீது கோபம்‌?” 


“வீரசேகரனுக்கு வேலைக்காரிமீது கோபம்‌!" என்று 
சிரித்தான்‌ ஊர்மிளா... 


“அப்படியானால்‌ உடனே அவளை நீக்கவிடு. 
கேவலம்‌ ஒரு வேலைக்காரிக்காக அத்தியாவசியமான 
அதிகாரி ஒருவனின்‌ அரிய நட்பை நாம்‌ அனாவசியமாக 
இழந்து விடக்கூடாது!” 


“வேலைக்காரியை அடியோடு நீக்கிவிட 
வேண்டுமெல்‌ பதில்லை. வீரசேகரன்‌ வரும்போது 
எஜமானியம்மாளின்‌ அருகில்‌ வேலைக்காரி 
இல்லாதிருந்தாலே அவனுக்குப்‌ போதுமானது!” 


280 


“அவள்‌ எதற்காக உன்னோடு இருக்கிறாள்‌? முன்பு 
வீரசேகரன்‌ வரும்‌ போதெல்லாம்‌ வேலைக்காரி உன்னோடு 
இருந்தாளா? வேலைக்காரியோடு பேசுவதற்காக 
வீரசேகரன்‌ நம்முடைய வீட்டிற்கு வரவில்லை!” என்றான்‌ 
காத்தவராயன்‌ கடுமையான குரலில்‌. 


“இவ்வளவு தாரம்‌ ஆனபிறகு வீரசேகரன்‌ வரும்‌ 
சமயம்‌ வேலைக்காரி என்னருகில்‌ இருப்பது நல்லதென்று 
நினைத்தேன்‌!" என்றாள்‌ ஊர்மிளாவும்‌ கடுமையான 
குரலில்‌. 


“தன்னையே காத்துக்கொள்ளும்‌ சாகஸம்‌ தெரிந்த 
பெண்ணுக்குப்‌ பிறத்தியாரின்‌ பாதுகாப்பு தேவையில்லை. 
சூழ்நிலைக்கு வசப்பட்டுப்‌ போகும்‌ அசட்டுப்‌ 
பெண்களுக்குத்தான்‌ பாதுகாப்பு தேவை!” 


ஊர்மிளா தலை குனிந்தாள்‌! 


“எதற்காக வேலைக்காரியை என்னருகில்‌ 
வைத்திருக்கிறேன்‌ என்று நினைக்கிறீர்கள்‌!” என்றாள்‌ 
ஊர்மிளா மெல்லத்‌ தன்னைச்‌ சமாளித்துக்கொண்டு. 


“நேர்மையான ஒரு வாலிபனும்‌, கண்ணியமான ஒரு 
பெண்ணும்‌ நெருங்கிப்‌ பழகும்போது எப்படி நடந்து 
கொள்வார்கள்‌ என்று எனக்குக்‌ காட்டுவதற்கு நீ உன்‌ 
பக்கத்தில்‌ ஒரு சாட்சி வைத்துக்‌ கொண்டிருக்க 
வேண்டியதில்லை! ஊர்மிளா, நான்‌ உன்‌ உள்ளத்தை 
நம்புகிறவன்‌ உனக்கிஷ்டமில்லாததை நிர்ப்பந்தித்தேன்‌ 
என்பதற்காக இப்படியெல்லாம்‌ என்னைப்‌ புண்படுத்த 
விரும்பாதே!” என்று காத்தவராயன்‌ கண்‌ கலங்கினான்‌. 
ஹஊர்மிளாவிற்கும்‌ கண்‌ கலங்கிவிட்டது. 

“என்னை மன்னித்துக்‌ கொள்ளுங்கள்‌! வீ ரசேகரனை 
நம்‌ வீட்டிற்கு வரவழைக்காமல்‌ வேறு ஏதாவது ஒரு 
வழி யோசித்தால்‌ தேவலை என்று முன்னமே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொன்னேன்‌...” 

“வீ ரசேகரனை நீ வஞ்சிக்காமல்‌ நம்முடைய எந்த 
முயற்சியும்‌ பலிக்காதென முன்னமே உன்னிடம்‌ 


281 


தெளிவாகச்‌ சொல்லிவிட்டேன்‌ ஊர்மிளா, என்‌ நிலையை 
யோசித்துப்‌ பார்‌! தேவியை மானத்தோடு சிறை மீட்கும்‌ 
மாபெரும்‌ பொறுப்பைத்‌ தனியொருவனாக என்தோள்‌ 
நீது சுமந்து கொண்டிருக்கிறேன்‌. என்னோடு எதிலும்‌ 
சரிசமமாகப்‌ பங்கு கொள்ள வேண்டிய நீ எனக்கு 
அனாவசியமான சிக்கல்களையும்‌ சிரமங்களையும்‌ 
உண்டாக்கலாமா:” 


“வீரசேகரன்‌ வரும்போது நான்‌ எப்படி நடந்து 
கொள்ன வேண்டுமெனச்‌ சொல்லுங்கள்‌!” 


“பெண்மையின்‌ கண்ணியமும்‌, மகத்தான 
லட்சியத்தில்‌ மனப்‌ பூர்வமான பக்தியும்‌, சந்தர்ப்பத்திற்கு 
ஏற்றவாறு நடந்து கொள்ளும்‌ சாகஸமும்‌ உள்ள ஒரு 
குடும்பஸ்திரீ எப்படி, நடந்து கொள்ள வேண்டுமோ 
அப்படி, நடந்துகொள்‌!” 


"வேலைக்காரியை நீக்கி விடுகிறேன்‌!” 


“ஊர்மிளா! இதெல்லாம்‌ நான்‌ சொல்லித்தானா 
தெரியவேண்டும்‌?.... நீ உன்‌ சம்பிரதாய உணர்ச்சிகளைத்‌ 
தான்‌ பெரிதாக மதிக்கிறாய்‌. தேவியின்‌ உயிரை நீ ஒரு 
பொருட்டாக மதிக்கவில்லை! தேவியின்‌ சேலைக்காகலே 
நம்முடைய ஆனந்தம்‌, உயிர்‌, குடும்பம்‌, தேசம்‌, மானம்‌ 
அனைத்தையும்‌ நாம்‌ பணயம்‌ வைத்திருக்கிறோம்‌!” 


“இனிமேல்‌ நான்‌ இயற்கையாக எப்படி 
நடந்துகொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்‌ 
கொள்கிறேன்‌!” 


“ஊர்மிளா! நீ வீரசேகரனை அலட்சியம்‌ செய்தால்‌, 
அது வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளின்‌ ஜீவனை எங்கே 
கொண்டு போய்‌ நிறுத்தும்‌ தெரியுமா?” 


“ஐயோ! அதைச்‌ சொல்லாதீர்கள்‌!" என்று முகம்‌ வெளிறி 
அமுத ஊர்மிளா, தன்னுடைய கண்ணீரால்‌ காத்தவராயனின்‌ 
பாதங்களை நனைத்து, “சக்கரவர்த்திகளுக்காக நான்‌ எதையும்‌ 
செய்வேன்‌! இப்போது என்‌ பொறுப்பை நான்‌ நன்றாக 
உணர்ந்து விட்டேன்‌!” என்றாள்‌. 


282 


வானத்தில்‌ அடைகாத்துக்‌ கொண்டிருந்த 
கருமேகங்கள்‌ விலகி இளம்‌ சூரியனை வெளிப்படுத்தியது. 
இரண்டொரு மழைத்‌ துளிகளை உதிர்த்துவிட்டு ஆகாயம்‌ 
திர்மலமாகவும்‌ காட்சியளித்தது. 


சாளரத்தின்‌ வழியாகக்‌ காத்தவராயன்‌ வானத்தை 
வெறித்துப்‌ பார்த்துவிட்டு, சலனமற்ற ஊர்மிளாவின்‌ 
மூகத்தை ஏறிட்டு நோக்கினான்‌. 


“ஊர்மிளா! ஒரு முக்கியமான விஷயம்‌! தேவியின்‌ 
குமாரனுக்குச்‌ சிறைக்குள்ளே வித்தியாப்பியாசம்‌ 
செய்விக்கச்‌ சோழ மகாராணி அனுமதி 
கொடுத்துவிட்டாளாம்‌! அதற்குத்‌ தகுதியான குருவைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ பொறுப்பையும்‌ வீரசேகரனுக்கே 
அளித்திருக்கலாம்‌. புதன்கிழமையன்று வித்தியாப்பியாசம்‌ 
ஆரம்பிக்க நல்ல நாள்‌ குறித்திருக்கிறார்கள்‌. நாளைச்‌ 
செவ்வாய்க்கிழமை மதியத்திற்குள்‌ வீரசேகரன்‌ ஒரு 
குருவைப்‌ பிடித்துச்‌ சிறைக்குள்‌ கொண்டு போய்‌ 
ஒப்படைக்காவிட்டால்‌, ஜனநாதன்‌ குறிப்பிடும்‌ 
பேர்வழியைத்தான்‌ அவன்‌ ஒப்புக்கொள்ள தேரிடுமாம்‌! 
குமாரனுக்கு வித்தை பயிற்றுவிக்கும்‌ அந்தக்‌ - குரு பதவி 
மட்டும்‌ நம்‌ சுந்தர ஜோசியருக்குக்‌ கிடைக்குமானால்‌...” 


“அதைவிட ஆனந்தம்‌ வேறில்லையென அவர்‌ 
நினைப்பார்‌!” என்று அனந்தத்தோடு கண்ணீர்‌ ததும்பக்‌ 
கூறினாள்‌ ஊர்மிளா. 


“ஊர்மிளா! அது உன்னால்தான்‌ நிறைவேற முடியும்‌! 
இங்கே கவனி! இன்று மாலை நம்‌ சுந்தர ஜோசியர்‌ 
சோமவார பூஜை செய்வார்‌! கோயிலிலிருந்து 
பிரசாதங்கள்‌ வரும்‌! நீயும்‌ நூதனமான தின்பண்டங்கள்‌ 
தயாரிக்கிறாய்‌! வீரசேகரன்‌ இன்றிரவு நம்‌ வீட்டில்‌ 
அவசியம்‌ சாப்பிட்டு விட்டுத்தான்‌ அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ காவலுக்குப்‌ போகவேண்டுமெனச்‌ 
சொல்கிறேன்‌! இன்றிரவு அவன்‌ உற்சாகமாகச்‌ 
சாப்பிடும்போது, நீ தந்திரமாகப்‌ பேசி எப்படியும்‌ குரு 
பதவியை நம்‌ சுந்தர ஜோசியருக்கு வாங்கிக்‌ கொடுத்து 
விடு! ஸ்திரீ சாகஸம்‌ முழுவதையும்‌ உபயோகப்படுத்து! 


283 


எப்போது நான்‌ வெளியே வேறு வேலையாகப்‌ போய்‌ 
விடுகிறேன்‌!" என்று காத்தவராயன்‌ தலைகுனிந்தவாறே 
எமல்லிய குரலில்‌.ஆனால்‌ கண்டிப்பான குரலில்‌. சொல்லி 
பிட்டுப்‌ போனான்‌... 


ஊர்மிளா ஒன்றும்‌ பதில்‌ சொல்லவில்லை. 


மமளனமாக ழே நடுத்தெருவை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


ஆசையின்‌ கனி 


“ஆசையின்‌ கனியைக்‌ கண்ணில்‌ 
தண்டிலை போலும்‌ அஞ்சி!” 


கல்ப ராமாயணம்‌ 


ல்லிகை மொட்டுக்களைத்‌ தோட்டத்‌ 
திலிருந்து ஊர்மிளா பறித்து வந்து தன்‌ 
அஜந்தா கொண்டையில்‌ சொருகியவாறு, 
கிணற்று ஜலத்தில்‌ பிரதிபலிக்கும்‌ தன்‌ 
அழகை ஒரு முறை பார்த்துக்கொண்டு பெருமூச்சுவிட்டாள்‌. 


பிறகு, உயிர்‌ பெற்ற பளிங்குச்‌ சிலைபோல்‌ அவள்‌, 
தெருவாசலுக்கு ஆவலோடு ஓடிவந்து வெளியே 
எட்டிப்பார்த்தாள்‌. 


அந்தி இருளின்‌ பாவாடைதான்‌ தெருவில்‌ விரிந்து 
கொண்டே வந்ததே தவிர, வயிரத்‌ தோள்கள்‌ குலுங்க 


284 


வீரசேகரன்‌ குதிரை மீது ஜம்‌ஜம்மென வரும்‌ சப்தமே 
தென்படவில்லை! 


இரவு விருந்திற்கு வீரசேகரன்‌ அவசியம்‌ 
வருவானென்று அவனுக்குப்‌ பிடித்தமான பதார்த்தங்களை 
யெல்லாம்‌ மிகவும்‌ சுவையுடன்‌ ஊர்மிளா சமைத்து 
வைத்திருந்தாள்‌. மாலைக்‌ கதிரவனின்‌ பொற்‌ 
கிரணங்களோடு வீரசேகரன்‌ ஆவலுடன்‌ ஓடிவருவான்‌ 
என்று அவள்‌ எதிர்பார்த்ததிற்கு மாறாக, இருட்டிய பிறகும்‌ 
வீரசேகரன்‌ இன்னம்‌ வந்து சேரவில்லை! 


நேரம்‌ ஆக ஆக அவளுடைய கவலையும்‌, ஆவலும்‌, 
அலங்காரமும்‌ அதிகரித்துக்கொண்டேயிருந்தது. 
வீரசேகரன்‌ இப்போது அவனைப்‌ பார்த்தால்‌, இதுபோல்‌ 
தனது வாழ்நாளில்‌ அவள்‌ எப்போதாவது இவ்வளவு 
கவனமாகத்‌ தன்னை அலங்கரித்துக்‌ கொண்டிருப்பாளோ 
என்றே நிச்சயம்‌ மலைத்துப்‌ போவான்‌! அப்படியிருந்தும்‌ 
அலளுக்குத்‌ திருப்தியே ஏற்படவில்லை. பவவிதமான 
ஆடைகளை மாற்றி மாற்றிக்‌ கட்டிப்பார்த்துங்கூட, 
அவளுடைய நிறத்திற்கும்‌, உடல்‌ வாகிற்கும்‌ ஏற்றதோர்‌ 
சேலையை இனிமேல்‌ தான்‌ அவள்‌ நெய்ய வேண்டும்‌ 
போலிருந்தது! 


இளஞ்‌ சூரியன்‌ போன்ற வீரசேகரனை அந்தத்‌ 
தாமரை முகத்தான்‌ எப்படி எதிர்பார்த்தாள்‌ என்று 
வர்ணிப்பது அசாத்தியமாகும்‌! அவளையறியாமல்‌ 
அவளுடைய உடலும்‌, உள்ளமும்‌. ஒருவிதப்‌ பரபரப்பால்‌ 
ஜொலித்துக்‌ கொண்டிருந்தன. 


வீரசேகரனைப்‌ புன்முறுவலுடன்‌ வரவேற்க 
வேண்டுமென்பது அலளுக்கு இடப்பட்ட கடமை 
என்பதையும்‌ தவிர; உண்மையிலேயே அவனுடைய வரவை 
எதிர்நோக்கி ஊர்மிளாவின்‌ கண்ணிமைகளும்‌ 
புருவங்களும்கூடக்‌ கலீரெனச்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்தன. 


வீரசேகரன்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லை! 


285 


ஒருவேளை தன்மீதுள்ள கோபத்தால்‌ விருந்திற்கே 
வீரசேகரன்‌ வராமல்‌ இருந்து விடுவானோ என்ற பயம்‌ 
அவள்‌ நெஞ்சைக்‌ கவ்வியது. 


“புத்த பகவானே! எனக்காக இல்லாவிட்டாலும்‌, 
வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளுக்காகவாவது 
வீரசேகரனை இங்கு வரும்படி செய்தருளும்‌! அன்பை 
அதிகம்‌ சோதிக்காதிர்‌!' என்று அவள்‌ பச்சைக்‌ 
குழந்தைபோல்‌ உள்ளூர வேண்டிக்‌ கொண்டாள்‌. 


ஆனால்‌ அவளுடைய வேண்டுதல்‌ புத்தபகவானுக்கு 
எட்டுவதற்கு முன்பாகவே, வீரசேகரனின்‌ வெண்ணிறக்‌ 
குதிரை "ஜம்ஜம்‌" மென வரும்‌ குளம்பொலி அவள்‌ முன்‌ 
வந்தடைந்து விட்டது. 


அந்தக்‌ குதிரையிவிருந்து இராஜகுமாரனைப்‌ போல 
வீரசேகரன்‌ மே தாவிக்குதித்தான்‌. அவனைக்‌ கண்டதும்‌ 
ஊர்மிளாவின்‌ நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது. 
கண்ணிமைகளும்‌, படபடத்தன. அத்திமந்தாரறையென 
ஜொலிக்கும்‌ முகத்தால்‌ அவனை வரவேற்றாள்‌. 


னால்‌ ஊர்மிளாவை அவன்‌ நிமிர்ந்து பார்க்கவோ 
பேசவோ பிரியப்படவில்லை. சண்டை போட்ட குழந்தை 
எப்படி முகத்தை உம்மென்று வைத்துக்‌ கொள்ளுமோ 
அதுபோலவே, அவன்‌ முகத்தைக்‌ கோபமாக்கிக்‌ 
கொண்டான்‌. 


அவன்‌ குதிரையைக்‌ கொண்டுபோய்த்‌ தோட்டத்தில்‌ 
கட்டாமல்‌, அதன்‌ கடிவாளத்தைப்‌ பிடித்துக்கொண்டே 
வாசற்படியில்‌ நிற்பதைக்‌ கவனித்ததும்‌ ஊர்மிளாவிற்கு 
நெஞ்சு துணுக்குற்றது. 

“உன்‌ முரட்டுக்‌ குதிரையைக்‌ கட்டிப்‌ போடாவிட்டால்‌ 
அது தெருவில்‌ ஒழுங்காக நிற்காது!” என்றாள்‌ ஊர்மிளா 
குறும்புச்‌ சிரிப்புடன்‌. 

“எனக்கு எதையும்‌ கட்டிப்போட்டு வதைச்கத்‌ 
தெரியாது! அவ்வளவிற்கு எனக்குப்‌ புத்திசாதுர்யம்‌ 
கிடையாது!” என்றான்‌ வீரசேகரன்‌ கோபமாக. 


286 


ஊர்மிளாவிற்குச்‌ சிரிப்பு வந்தது! 


“நீ. விருந்து சாப்பிட வரவில்லையா? என்று 
கேட்டாள்‌. அவள்‌. 


“வேறு எதற்காக இந்த வீட்டிற்கு நான்‌ வர 
முடியும்‌? சோழர்களின்‌ புலிக்கொடியை உலகெங்கும்‌ 
பறக்கவிடப்‌ போகும்‌ வீரசேகரனுக்கு இந்த உலகில்‌ வேறு 
எங்குமே விருந்து கிடைக்காது!" என்றான்‌ வீரசேகரன்‌ 
ஏளனமாக மனமுடைந்த குரலில்‌. 


“சண்டையடித்துக்‌ கொள்வதற்குத்தான்‌ நீ வந்தாயோ 
வென நான்‌ நினைத்தேன்‌!" என்று ஒரு புன்முறுவலைச்‌ 
சிந்தினாள்‌ ஊர்மிளா. 


“நானாகச்‌ சண்டையடித்துக்‌ கொண்டு 
எப்படியாவது உன்னை விட்டுப்‌ பிரிந்து போய்விட 
வேண்டுமென விரும்புகிறாய்‌! எனக்கு இங்கே விருந்திற்கு 
வரவே இஷ்டமில்லை. காத்தவராயர்‌ வற்புறுத்திக்‌ 
கூறிவிட்டு என்‌ பதிலுக்குக்கூடக்‌ காத்திராமல்‌ 
போய்விட்டார்‌. எனக்காக எல்லோரும்‌ விருந்து 
சாப்பிடாமல்‌ காத்திருப்பீர்களேயென நினைத்துத்தான்‌, 
சமாதானம்‌ சொல்லிவிட்டுப்‌ போக இங்கே வந்தேன்‌. 
இனி ஒரு கணமும்‌ என்னால்‌ காத்திருக்க முடியாது. 
எனக்கு அவசரமாக ஒரு வேலையிருக்கிறது. உடனே 
ஜனநாதனைப்‌ பார்த்துவிட்டு நேரே அசோகவனக்‌ 
கோட்டைக்கு இரவுக்‌ காவலுக்குப்‌ போகவேண்டும்‌. நாளை 
மதியத்திற்குள்‌ முக்கியமான ஒரு பொறுப்பை நான்‌ 
முடித்தாக வேண்டும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
படபடவென. 


“என்‌ வீட்டுக்காரர்‌ அவசர வேலையாக வெளியே 
போயிருக்கிறார்‌: உனக்கு விருந்து பரிமாறி அவர்‌ 
வரும்வரை உன்னை இங்கே தங்கியிருக்கச்‌ 
செய்யவேண்டுமென்றார்‌. நீ சாப்பிடாமல்‌ உடனே போய்‌ 
விட்டால்‌ அவர்‌ மிகவும்‌ கோபித்துக்‌ கொள்வார்‌!" 
என்றாள்‌ ஊர்மிளா. 


287 


“ஓகோ! காத்தவராயர்‌ கோபித்துக்கொள்வார்‌ 
என்பதற்குத்‌ தான்‌ இவ்வளவு அன்பாக என்னைச்‌ 
சாப்பிடும்படி வற்புறுத்துகிறாயா இது இந்நேரம்‌ என்‌ 
புத்தியில்‌ படவில்லையே? நான்‌ “ஒரு சுத்த முட்டாள்‌!” 


“மூட்டாளைச்‌ சந்தோஷப்படுத்துவது வெகுசுலபம்‌ 
வன்பார்களே உன்னை எப்படிச்‌ சந்தோஷப்படுத்துவது 
என்றே எனக்குத்‌ தெரியவில்லை. நானும்‌ ஒரு விதத்தில்‌ 
முட்டாள்‌ தான்‌!" என்றாள்‌ ஊர்மிளா. 


“இல்லை! இல்லவே இல்லை! நீ மகாக்கெட்டிக்காரி 
மகாக்கெட்டிக்காரி! அதிலும்‌ முட்டாளை அணுஅணுவாகச்‌ 
சித்திரவதை செய்வதில்‌ மகா மகாக்‌ கெட்டிக்காரி!" 


ஊர்மிளா கலீரெனச்‌ சிரித்தாள்‌. 


“ஏன்‌ சிரிக்கிறாய்‌? நான்‌ அவஸ்தைப்படுகிறேன்‌ 
என்று என்‌ வாயால்‌ சொல்வதுகூட உனக்கு அனந்தம்‌ 
தருமா?" என்றான்‌ வீரசேகரன்‌ எரிச்சலுடன்‌. 


"ஒன்றுமில்லை! வேலைக்காரியைத்‌ திடீரென 
நீக்கிவிட்டேன்‌. அதை நினைத்துத்தான்‌ சிரித்தேன்‌” என்று 
ஊர்மிளா குறும்புடன்‌ வீரசேகரனின்‌ முகத்தை உற்றுப்‌ 
பார்த்தாள்‌. அப்போது அவள்‌ உள்ளம்‌ கிளுகிளுத்தாள்‌. 

“அப்படியானால்‌ நான்‌ போகிறேன்‌! வீட்டில்‌ 
காத்தவராயர்‌ இல்லாதபோது துணைக்கு யாரையும்‌ 
வைத்துக்‌ கொள்ளாமல்‌ என்னோடு பேசக்‌ கூட 
பயப்படுவாயே?” 

“ஏன்‌, உன்னிடம்‌ எனக்கென்ன பயம்‌?” என்று 
ஊர்மிளா கேட்டாளே தவிர, உள்ளூர அவளுக்குப்‌ 
பயந்தான்‌. 

“இப்போது வீட்டில்‌ சுந்தர ஜோஸியர்‌ இருக்கிறார்‌ 
அல்லவா?" என்று வீரசேகரன்‌ நிமிர்ந்து பார்த்தான்‌. 

“ஆமாம்‌; இருக்கிறார்‌! சோமவார பூஜையை முடித்துக்‌ 
கொண்டு இப்போது சக்தி தேவியின்‌ தியானத்தில்‌ 


288 


ஆழ்ந்திருக்கிறார்‌! இன்று நீ என்‌ கையால்‌ விருந்து 
சாப்பிடாமல்‌ போனால்‌ நானும்‌ பட்டினி விரதம்‌ 
கிடந்துவிடுவதெனத்‌ தீர்மானித்திருக்கிறேன்‌!” என்றாள்‌ 
ஊர்மிளா பரிவும்‌ பரிகாசமும்‌ கலந்த குரலில்‌. 


வீரசேகரனின்‌ முகம்‌ சிறிது பிரகாசமடைந்தது. 
ஆனாலும்‌ நிலாவைச்‌ சுற்றியுள்ள கருமேகங்கள்‌ இன்னும்‌ 
விலகவில்லை. 


“ஊர்மிளா! தயவுசெய்து முன்போல பழகு அல்லது 
முற்றிலும்‌ என்னைப்‌ புறக்கணித்துவிடு திரிசங்கு 
சுவர்க்கத்தில்‌ என்னைத்‌ தவிக்கவிடாதே அதைத்‌ தாங்கும்‌ 
சக்தி என்‌ இருதயத்திற்கு இல்லை... நான்‌ உனக்கு என்ன 
தீங்கு செய்தேன்‌? இப்படி ஏன்‌ துன்புறுத்துகிறாய்‌?” என்ற 
வீரசேகரன்‌, அழாத குரலில்‌ விம்மினான்‌. 

ஊர்மிளா அவனை நெருங்கி, “வீரசேகரா! 
உன்னுடைய முகத்தில்‌ சந்தோஷத்தைக்‌ காணவேண்டு 
மென்பதற்காகத்‌ தான்‌ என்‌ கண்ணீரை உன்னிடம்‌ 
காட்டவில்லை!” என்றாள்‌. 


“நிஜமாகவா? நிஜமாகவா?” 


ஊர்மிளா அவனைப்‌ பரிதாபமாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே “வீரசேகரா! நீ என்னதான்‌ 
வேண்டுமென்கிறாய்‌?” என்று கேட்டாள்‌. 


“நீதான்‌ எனக்கு வேண்டும்‌?” 


“உனக்குத்‌ தகுதியானது எதையுமே நான்‌ தந்து 
விடுவேன்‌! அனால்‌...” 


“ஊர்மிளா! உன்மீது அன்பு செலுத்தாமல்‌ என்னால்‌ 
இருக்க முடியவில்லை. அதனால்‌ ஏற்படும்‌ 
அவஸ்தையையும்‌ என்னால்‌ தாங்க முடியவில்லை. 
உன்னை நான்‌ மறந்துவிட வேண்டும்‌ அல்லது இறந்துவிட 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ அது முடியும்‌!” 


“என்னை உன்னால்‌ மறக்க முடியுமா என்று 
ஊர்மினா குரல்‌ விம்மித்‌ தாழக்‌ கேட்டாள்‌”. 


289 


“முடியாது! மறப்பது என்பது என்னால்‌ முடியவே 
படியாது! அதைவிட இறந்து விடுவதுதான்‌ எனக்கு வெகு 
சுலபம்‌! சோழ நாட்டின்‌ சூரியோதயக்‌ கனவிற்காக 
இன்னும்‌ எத்தனையோ யுத்தங்கள்‌ ஏற்படும்‌. அவற்றில்‌ 
வதாவது ஒன்றில்‌ தான்‌ லெகு சுலபமாக வீரமரணம்‌ 
அடைந்து விடலாம்‌ வீரபாண்டியனை என்றாவதொரு 
நாள்‌ சந்திக்கும்‌ போது தனி வாட்போரிட்டு அவனோடு 
சேர்ந்து வீரமரணம்‌ அடைய வேண்டும்‌ என்பதற்காகவே 
இன்னும்‌ நான்‌ உயிரை வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌”. 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளாவிற்குச்‌ சர்வாங்கமும்‌ 
வெடவெடத்தன. “வீ ரபாண்டியர்‌ மீது உனக்கு அவ்வளவு 
விரோதமும்‌ லெறுப்புமா?” 


“ஆமாம்‌! எங்கள்‌ பொன்னி தாட்டின்‌ 
பொற்காலத்திற்கு வீ ரபாண்டியன்‌ தடையாய்‌ இருக்கிறான்‌ 
என்பதால்‌ ஒரளவு எனக்கு அவன்மீது ஜன்மவிரோதம்‌ 
உண்டு! ஆனால்‌ அதைவிட இப்போது மதிப்பும்‌ அதிகம்‌ 
உண்டு! ஏனென்றால்‌ யாருக்கும்‌ தலைவணங்காத 
அகம்பாவி, காதலுக்காகக்‌ கோழையாகவும்‌ தயாராகி 
விட்டான்‌! அவ்வளவிற்குப்‌ பிரதியன்பு செலுத்தக்‌ கூடிய 
தேவியும்‌ அலனுக்குக்‌ ' கஇடைத்திருக்கிறாள்‌! உண்மையில்‌ 
வீரபாண்டியனைப்‌ போல்‌ பாக்கியவான்‌ இவ்வுலகில்‌ 
வேறு யாருமில்லை!” 


“அதையும்விட நீ பாக்கியவானாக ஆசைப்படுகிறாய்‌! 
ஏற்கனவே வேறு ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட 
மலரைச்‌ சர்வ உரிமையுடன்‌ சூடிக்கொள்ள விரும்புகிறாய்‌. 
அது தவறென்று உனக்குப்படவில்லையா?” 

“இப்படி, என்னிடம்‌ மட்டும்‌ சொல்லத்தானே உனக்கு 
மனம்‌ வருகிறது?” என்றான்‌ வீரசேகரன்‌ ஆதங்கமான 
குரலில்‌. 

அவனை ஊர்மிளா விசித்திரமாகப்‌ பார்த்தாளே 
தவிர, ஒன்றும்‌ பதில்‌ சொல்லவில்லை. 

“ஊர்மிளா! எனக்கெதுவும்‌ தெரியாதென நினைக்காதே! 
உண்மையைச்‌ சொல்‌! சுந்தர ஜோசியர்‌ யார்‌?” 

வீ. ம. 11-19 


290 


அதைக்‌ கேட்டதும்‌ ஊர்மிளாவிற்கு உடலெங்கும்‌ 
தாக்கி வாரிப்போட்டது போவ்‌ இருந்தது. 


“அவரைப்பற்றி உனக்கென்ன சந்தேகம்‌..." 
அவள்‌ நடுங்கும்‌ குரலில்‌ கேட்டாள்‌... 


என்று 


“ஊர்மிளா! மறைக்காதே! அன்பை மறைக்க 
முடியாது! கந்தர ஜோசியரை அன்பாய்‌ உபசரித்து நீ 
ஏன்‌ அவரிடம்‌ நெருங்கிப்‌ பழகுகிறாய்‌? காத்தவராயர்‌ 
இல்லாத சமயங்களிலும்‌ ட்டிற்குள்‌ அவர்‌ சதா 
வட்டமிட்டுக்‌ கொண்டிருப்பதன்‌ மர்மமென்ன? 
உண்மையில்‌ உனக்கு அவர்‌ யார்‌?” என்று வீரசேகரன்‌ 
அத்திரத்துடன்‌ கேட்டான்‌. 


“ப்பூ இவ்வளவுதானா? நீ ஒரு சுத்த முட்டாள்‌ 
என்பது இப்போதுதான்‌ தெரிகிறது! அன்பிற்குப்‌ பவ 
ரூபங்கள்‌ உண்டு என்பது தெரியாதவன்‌ நீ!” என்று 
சிரித்த ஊர்மிளாவிற்கு நிம்மதிப்‌ பெருமூச்சு வந்தது. 
ஆனால்‌ வீரசேகரன்‌ விடவில்லை... 


“என்னுடைய அன்பிற்கு எந்தவிதமான உருவம்‌ 
வைத்திருக்கிறாய்‌?” என்று வீரசேகரன்‌ தயங்கித்‌ தயங்கிக்‌ 
கேட்டான்‌; 

“அது உனக்கே தெரியாதா?" என்று சொன்ன 
ஊர்மிளா அப்படியே முகத்தைப்‌ பொத்திக்‌ கொண்டு 
தலை குனிந்தாள்‌. 


அவளை ஆசையுடன்‌ அப்படியே விழுங்கிவிட 
வேண்டும்‌ என்பது போல்‌ வீரசேகரன்‌ பார்த்துக்‌ 
கொண்டே நின்றான்‌. 


“ஊர்மிளா! என்மீதும்‌ உனக்கு என்னவோ கொஞ்சம்‌ 
ஆசை இருக்கிறது! அதை உன்னாவ்‌ மறைக்க 
முடியவில்லை!... நான்‌ நினைப்பது சரிதானா? நிமிர்ந்து 
யார்‌. ஊர்மிளா!" 


அவள்‌ திமிர்ந்து பார்க்கவில்லை, உடல்‌ “வெட வெட” 
வென்று நடுங்கியது. 


291 


“ஆமாம்‌! என்னை நிமிர்ந்து பார்க்கக்கூடப்‌ 
பயப்படுகிறாம்‌! உன்‌ உள்ளத்திற்குள்ளேயே ஆசை 
ீவர்விட்டுச்‌ செடியாகிக்‌ காயாகி, கனியுமாகி கடைசியில்‌ 
உள்ளத்திற்குள்ளேயே அது பட்டுப்போய்‌ விடவும்‌ 
வண்டுமென்கிறாய்‌! அதனால்‌ தான்‌ உன்னைத்‌ தேடி 
வரும்‌ ஆசையின்‌ கனியைக்‌ கண்ணால்‌ காணக்கூட 
இத்தனை நாளும்‌ அஞ்சி வந்தாய்‌! உன்னையறியாமல்‌ 
உன்‌ மனம்‌ ஏதோ ஒரு கணத்தில்‌ பேதலித்துவிடுமோ 
எனப்‌ பயப்படுகிறாய்‌. இல்லையா?” 


ஊர்மிளா வெள்ளத்தில்‌ அகப்பட்ட பிஞ்சுபோல்‌ 
நத்தளித்தாள்‌! 

அவளுடைய த்தை வீரசேகரன்‌ ஏக்கத்தோடு 
நோக்கி விட்டு, * கோபிக்க மாட்டாய்‌ என்றால்‌ 
உன்னிடம்‌ ஒன்று கேட்கிறேன்‌ மறுக்கமாட்டாயே?” 
என்றான்‌ கரகரக்கும்‌ குரலில்‌. 


“என்ன?” என்றாள்‌ விம்மும்‌ குரலில்‌ ஊர்மிளா. 
தன்னிடம்‌ அவன்‌ என்ன எதிர்பார்ப்பான்‌ என்று 
நினைத்துப்‌ பார்க்கவே அவளுக்குப்‌ பயமாய்‌ இருந்தது. 

“ஊர்மிளா! உன்‌ இருதயத்தில்‌ எனக்கு இடமில்லை 
என்றால்‌ அதில்‌ வேறு யாருக்குமே இடம்‌ 
கொடுக்கக்கூடாது. என்னுடைய காதலை நீ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியாவிட்டால்‌ நீ வேறு எவரையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளக்கூடாது! இந்த வாக்குறுதியை நீ எனக்குக்‌ 
கொடுப்பாயா?” 


“அ! மனப்பூர்வமாகக்‌ கொடுப்பேனே! ஆனால்‌ இந்த 
வாக்குறுதியை என்‌ வாயால்‌ கேட்டுத்தான்‌ தெரித்து 
கொள்ள வேண்டுமா? என்‌ இருதயமே உனக்குச்‌ 
சொல்லவில்லையா?” என்றாள்‌ ஊர்மிளா. 


“இது ஒன்றே எனக்குப்‌ போதும்‌!" என்று வீரசேகரன்‌ 
அளவிறந்த உற்சாகத்துடன்‌ துள்ளிக்‌ குதித்தான்‌. 

“லேறெதையும்‌ என்னிடம்‌ எதிர்பார்க்க மாட்டாயே?” 
என்று கேட்டாள்‌ ஊர்மிளா. 


292 


“மாட்டேன்‌! மாட்டேன்‌! நீ முன்போல்‌ என்னோடு 
சிரித்துப்‌ பேசிப்‌ பழகினால்‌ போதும்‌! என்‌ வாழ்க்கை 
நிறைந்து விடும்‌! அன்பிற்கு உடலுருவத்தை 
எதிர்பார்ப்பவனல்ல நான்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
கணீரென்ற கண்ணியம்‌ தொனிக்கும்‌ குரலில்‌. 


அந்த வார்த்தைகள்‌ ஊர்மினாவிற்கு மிகவும்‌ இதமாசு 
இருந்தன... அவளுடைய மனச்சாட்சியின்‌ உறுத்தல்களுக்‌ 
கெல்லாம்‌ நிம்மதியான ஒரு வடிகால்‌ கிடைத்தது போலவும்‌ 
இருந்தது. இன்னும்‌ சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, தன்னையே 
தானே ஏமாற்றிக்‌ கொள்ள போலிச்‌ சமாதானம்‌ என்ற 
போலித்துரும்பை வெள்ளத்தின்‌ நடுவே கைப்பற்றிக்‌ 
கொள்ள முயன்றாள்‌. 


“அனால்‌ சுந்தர ஜோஸியர்‌-?” என்று மறுபடியும்‌ 
வீரசேகரன்‌ ஆரம்பித்தான்‌. 


“இன்னும்‌ அவரைப்பற்றி உனக்கென்ன சந்தேகம்‌?" 
அன்று கேட்டாள்‌ ஊர்மிளா. 


“அவருடைய கண்ணியமான பேச்சுக்களைக்‌ 
கவனிக்கும்‌ போது காத்தவராயரோடு கள்ளநதாணயத்‌ 
தொழிலில்‌ உண்மையாக ஈடுபடுபவராகத்‌ தெரியவில்லை. 
அவர்‌ இந்த வீட்டில்‌ இருப்பதற்கு மிகவும்‌ வலுவானதொரு 
நோக்கம்‌ இருக்க வேண்டும்‌”. 


ஊர்மிளாவிற்குத்‌ திடிரென ஒருயோசனை உதித்தது. 
“ஆமாம்‌, நீ நினைப்பது சரிதான்‌. இந்த வீட்டை விட்டுச்‌ 
சுந்தர ஜோஸியரை அப்புறப்படுத்தி விட்டால்‌ தேவலை! 
உனக்கும்‌ அது திருப்தியாய்‌ இருக்கும்‌! ஊரிலும்‌ 
அனாவசியமான பேச்சுக்களுக்கு இடமிராது. அவருடைய 
விரத அனுஷ்டானங்களால்‌ என்னுடைய 
சமையற்கலைக்கும்‌ அபாயம்‌ நேரிடாது!” என்று பழையபடி 
சுய நினைவுடன்‌ சிரித்தாள்‌ ஊர்மிளா. 


“ஏன்‌ காத்தவராயரிடம்‌ சொல்லி வேறு வீட்டில்‌ 
சுந்தர ஜோஸியனர வசிக்கும்படி செய்யலாமே?” என்று 
கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


293 


“அலரிடம்‌ சொல்வதா? பெண்‌ புத்தியைக்‌ கேட்டால்‌ 
எவருடைய தொழிலே நாசமாகி விடுமெனச்‌ சீறி 
விழுவார்‌! யாரையாவது நம்பி அவர்‌ காரியத்தில்‌ 
மறங்கிவிட்டால்‌ உலகச்‌ சம்பிரதாயங்களைக்‌ 
ஈப.ப்பொருட்படுத்த மாட்டார்‌!” என்று சொல்லும்போது 
ஊர்மிளாவின்‌ குரல்‌ கரகரத்தது. 


“ஓகோ! காத்தலராயரின்‌ கள்ள நாணயத்‌ தொழிலின்‌ 
ஜீவநாடி சுந்தர ஜோஸியர்‌ தானோ?!” என்று கேட்டான்‌ 
வீரசேகரன்‌. 


“ஆமாம்‌! ஜோஸியர்‌ மூலிகை ரசம்‌ தயாரித்துக்‌ 
கொடுக்காவிட்டால்‌ ஒரு போலி நாணயங்கூட நாங்கள்‌ 
தயாரிக்க முடியாது! அப்படித்‌ தயாராகும்‌ ஒவ்வொரு 
போலி நாணயமும்‌ என்னுடைய வாழ்க்கைக்கு அபாயம்‌!” 
என்றாள்‌ ஊர்மிளா அழாத குரலில்‌. 


“அவராக இந்த வீட்டைவிட்டு வேறு வேலைக்குப்‌ 
போகும்படிச்‌ செய்தாக லேண்டும்‌!” என்று கூறிய 
வீரசேகரன்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. 


“உம்‌! உனக்காகச்‌ சமைத்ததெல்லாம்‌ ஆறிவிடப்‌ 
போகிறது நீயும்‌ சிக்கிரம்‌ சாப்பிட்டுவிட்டு அசோகவனக்‌ 
கோட்டைக்குப்‌ போக வேண்டாமா? என்னால்‌ நீ வீணாக 
மேலதிகாரியிடம்‌ திட்டு வாங்க வேண்டாம்‌!" என்றாள்‌ 
ஊர்மிளா. 


“காத்தலராயர்‌ இன்னும்‌ வரவில்லையா?” என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“அவர்‌ இப்போது வரமாட்டார்‌! சுந்தர ஜோஸியரும்‌ 
கோயில்‌ பிரசாதங்களைத்‌ தவிர இன்று வேறெதையும்‌ 
தொடமாட்டார்‌. உனக்காகச்‌ சமைத்ததை நீயும்‌ 
சாப்பிடாவிட்டால்‌ வேறு யாருமே அதைச்‌ சாப்பிடப்‌ 
போவதில்லை! எல்லாம்‌ வீண்‌!” என்று கூறியவாறே 
அவனை உள்ளே அழைத்துச்‌ சென்றாள்‌ ஊர்மிளா. 


கனவின்‌ பயன்‌ 
மெள்ளவே கனவின்‌ பயன்‌ வேண்டியோ, 
கள்ளம்‌ என்கொல்‌ அறிந்திலம்‌, கண்முகிழ்த்து 
உள்ளம்‌ இன்றி உறங்குகின்றார்‌ சிலர்‌. 


கம்ப ராமாயணம்‌ 


துக்‌ கண்ணத்தை பாலாடையில்‌ 
கவிழ்த்தது போல, மேன்‌ மாடத்தில்‌ 
திலா லெளிச்சம்‌ படர்ந்தது. 
மந்தகாசமான அந்தப்‌ போதை ஒளியில்‌ 
மோகினிபோல்‌ ஊர்மிளா விருந்து பரிமாறுவாள்‌ என 
வீரசேகரன்‌ எதிர்பார்க்கவே இல்லை. அறுகவைப்‌ 
பதார்த்தங்கள்‌ அத்தனையும்‌ ஒரே அசைச்‌ சுவையுடன்‌ 
வீரசேகரன்‌ விழுங்கிவிட லேண்டுமென்பது போல்‌ அலள்‌ 
துடிதுடித்தாள்‌. வீரசேகரனுக்கு எங்கோ லானத்தில்‌ 
பறப்பதுபோல்‌ இருந்தது. அவளுடைய இலைக்கு அருகில்‌ 
சுந்தர ஜோசியர்‌ அமர்ந்திருக்காவிட்டால்‌ அவன்‌ உற்சாகம்‌ 
தாங்காமல்‌, “ஊர்மிளா” என்று கூவியிருப்பான்‌. 


அவன்‌ சாப்பிட வருமுன்‌ கிணற்றடிக்குக்‌ கை 
கழுவச்‌ சென்றிருந்த சமயம்‌ ஜோசியரும்‌, ஊர்மிளாவும்‌ 
இரகசியமாகக்‌ கலந்து பேசி ஒரு திட்டம்‌ செய்திருந்தார்கள்‌. 
அதன்‌ பிரகாரம்‌ நடக்கும்படி ஜோகியருக்கு குனிந்து 
பரிமாறும்‌ போது ஊர்மிளா கண்‌ ஜாடை காட்டினாள்‌. 


இலைமுன்‌ முகத்தை சுளித்துக்‌ கொண்டு 


உட்கார்ந்திருந்த சுந்தர ஜோசியர்‌ குரலைக்‌ கனைத்துக்‌ 
கொண்டார்‌. “எனக்குக்‌ கோயில்‌ பிரசாதங்கள்‌ மட்டும்‌ 


295 


மீபாதும்‌!... இன்று எனக்கு விரதம்‌ என்றேனே! 
பிரமாதமாக விருந்து தயாரித்திருக்கிறாய்‌! பெளத்தர்களின்‌ 
வீட்டில்‌ சைவாசாரியன்‌ தங்கினால்‌ அவனுடைய 
நசாரங்களையும்‌, விரதத்தையும்‌ கெடுப்பதுதான்‌ உன்‌ 
உத்தேசமா?” என்று கேட்டார்‌ சிவபக்தர்‌. 


“சைவர்களுக்கு அஜீரணத்தை உண்டாக்க 
வேண்டுமென அப்படி ஒன்றும்‌ எங்கள்‌ புத்த மதம்‌ 
உபதேசிக்கவில்லை!” என்றாள்‌ வெடுக்கென ஊர்மிளா. 

“ஒரு வைஷ்ணவனுக்காக என்னுடைய விரதத்தைப்‌ 
பங்மைடையச்‌ செய்ய வேண்டியதில்லை!” 


“நீங்கள்‌ வீட்டில்‌ இருக்கிறீர்களே என்பதற்காக 
என்னுடைய அதிதி உபசரணை என்ற தருமத்தைக்‌ 
கைவிடமுடியாது; உங்களுக்கு அது அதர்மமாகப்‌ பட்டால்‌ 
வேறு தர்மமான இடத்தில்‌ நீங்கள்‌ போய்‌ 
இருந்துவிடலாமே!" என்றாள்‌ ஊர்மிளா சிறிதும்‌ விட்டுக்‌ 
கொடுக்காமல்‌. 

“இந்த வீட்டில்‌ நரன்‌ இருப்பதே உங்களுக்காகத்தான்‌! 
உன்‌ கணவர்‌ செய்கிற தொழில்‌ அதர்மம்‌ என்று 
தெரிந்தும்‌ உங்களுடைய அன்பிற்காகவே, அந்த அநீதியான 
தொழிலுக்கு அனுசரணையாக இருந்து வந்திருக்கிறேன்‌. 
அந்தப்‌ பாவத்தை எப்படித்‌ தொலைக்கப்‌ போகிறேனோ 
தெரியவில்லை!” 


“உங்களுக்கு ரஸவாத வித்தையைத்‌ தவிர வேறு 
ஏதாவது தெரிந்திருந்தால்‌ என்‌ கணவர்‌ இந்த 
அபாயகரமான தொழிலில்‌ இறங்கியிருக்கவே மாட்டார்‌. 
எல்லாம்‌ உங்களால்தான்‌ வந்தது!” 


“ஆமாம்‌, எல்லாம்‌ என்னால்தான்‌ வந்தது. நான்‌ 
போய்விடுகிறேன்‌. உனக்குத்‌ திருப்தியாய்‌ இருக்கும்‌! உன்‌ 
கணவருக்கும்‌ இனி நான்‌ தேவைப்படாது! ஏனென்றால்‌ 
இனிமேல்‌ மூலிகை ரஸம்‌ கிடைக்காது! இந்த மதுரை 
நகரின்‌ காவலைக்‌ கடந்து ஆனைமலைக்குப்‌ போய்‌ 
யாராலும்‌ மூலிகை வேர்கள்‌ பறித்துவர முடியாது!” 
என்றார்‌ ஜோசியர்‌ எரிச்சலுடன்‌. 


296 


“தாராளமாகப்‌ போங்கள்‌, ஆனால்‌ என்னால்தான்‌. 
போகிறேன்‌. என்று சொல்லிக்‌ குடும்பத்தில்‌ வீண்‌ 
கலகத்தை உண்டாக்காதீர்கள்‌!" என்று ஊர்மிளாவும்‌ 
சண்டை லளர்த்தாள்‌. 


“ஆமாம்‌! எனக்கும்‌ வேறு எங்காவது போய்‌ 
இருந்தால்‌ மனது நிம்மதியாய்‌ இருக்கும்‌. நான்‌ இதுவரை 
செய்த பாபமான தொழிலுக்குப்‌ பரிகாரமாக ஏதாவது 
தருமமான காரியங்கள்‌ செய்ய வேண்டும்‌!” என்றார்‌ சுந்தர 
ஜோசியர்‌ தீர்மானமான குரலில்‌. 


அவ்விருலரின்‌ சச்சரவைக்‌ கவனித்த 
வீ ரசேகரனுக்கு உள்ளூர ஆனந்தம்‌! தனக்காகத்தான்‌ 
கந்தர ஜோசியரை ஊர்மிளா லெளிக்கிளப்ப 
முயலுகிறாளென தினைத்த அவனுக்கு, தானே அதற்கு 
ஓத்தாசை செய்ய வேண்டுமெனத்‌ தோன்றியது. 


அவன்‌ சமாதானம்‌ செய்ய வருவது போல்‌ சிரித்துக்‌ 
கொண்டே, “ஜோசியரே! வெவ்வேறான இரு 
மதாச்சாரங்களைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ ஒரே வீட்டில்‌ 
வசித்தால்‌ இப்படி மனஸ்தாபங்கள்‌ ஏற்படுவது சகஜந்தான்‌! 
இருவருடைய நட்பும்‌ நீடிக்க லேண்டுமென்றால்‌ சிறிது 
காலம்‌ பிரிந்திருப்பதுதான்‌ நல்லது!” என்றான்‌. 


“அது உண்மைதான்‌, ஆனால்‌ நான்‌ லேறே எங்கே 
போவது? இந்தக்‌ காலத்தில்‌ தருமமான ஜீவனோபாயம்‌ 
என்னதான்‌ கிடைக்கும்‌?” என்று கேட்டார்‌ சுந்தர 
ஜோசியர்‌. 


வீரசேகரன்‌ சிரித்துக்‌ கொண்டே “உமக்கு ரஸவாத 
வித்தையைத்‌ தவிர வேறு என்ன வித்தையெல்லாம்‌ 
தெரியும்‌?” என்று கேட்டான்‌. 


“அவருக்கு வேறென்ன தெரியும்‌? ஜோசியம்‌ 
சொல்லத்‌ தெரியும்‌! அல்லது உபதேசம்‌ பண்ணத்‌ தெரியும்‌. 
இரண்டும்‌ குழந்தைகளுக்குக்‌ கூடப்‌ பிடிக்காது! 
சமைக்கிறது எப்படியென்று எகைகே பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க வருகிறாரே, இவர்‌ அத்தப்‌ பாடத்தைக்‌ 


297 


ுழந்தைகளிடம்‌ காட்டுகிறது தானே?” என்றாள்‌ ஊர்மிளா 
வெடுக்கென்று. 


“என்‌ குருகுலத்தை மூடிவிட்டுக்‌ காத்தவராயனை, 
நம்பி லந்தேன்‌ பார்‌. அதற்கு என்‌ புத்தியைத்தான்‌ 
நன்றாக நொந்து கொள்ள வேண்டும்‌!" என்றார்‌ 
ஜோசியர்‌. 


“குழந்தைகள்‌ பாடம்‌ குருகுலம்‌ என்றதும்‌ 
வீரசேகரனுக்கும்‌ சட்டென்று ஒரு யோசனை உதித்தது!” 
சங்குலிலிருந்து விடுபட்ட பூரணச்‌ சந்திரனைப்போல்‌ 
அவன்‌ முகம்‌ பிரகாசித்தது. 


“ஜோசியரே! உமக்குக்‌ குழந்தைகளுக்கு உபதேசிக்கத்‌ 
தெரியுமா?” என்று வீரசேகரன்‌ ஆவலுடன்‌ கேட்டான்‌. 


“அதாவது வாத்தியார்‌ வேவை தெரியுமா என்று 
கேட்கிறாயா? ஆகா! சமையல்‌ முதற்கொண்டு அரிச்சுவடி. 
மிந்திரி இலக்கம்‌ வரை எதற்கும்‌ வாத்தியாராக அவர்‌ 
தயார்தான்‌!” என்று ஊர்மிளா சிரித்தாள்‌. 


“வாத்திமைத்‌ தொழிலைப்பற்றி உனக்கு அவ்வளவு 
ஏளனமா? ஒரு குழந்தைக்குக்‌ கல்வி தானம்‌ 
செய்விப்பதைப்‌ போல தர்மமான காரியம்‌ இந்த உலகத்தில்‌ 
எதுவுமில்லை. என்னுடைய பாபத்திற்கு அதுதான்‌ சரியான 
பிராயச்சித்தம்‌!” என்று வாதத்தின்‌ உற்சாகத்தில்‌ இடமாகக்‌ 
கூறினார்‌ சுந்தர ஜோசியர்‌. 


வீரசேகரனுக்கு ஒரு பெரிய சுமை அகன்றுவிட்ட 
மாதிரி பெருமூச்சு உண்டாயிற்று. 


“சுந்தர ஜோசியரே! மகா துர்ப்பாக்கியசாலியான 
தேவியின்‌ கைரேகையைப்‌ பார்க்க வேண்டுமென முன்பு 
ஒரு தடவை நீர்‌ ஆசைப்பட்டீர்‌! இப்போது அந்த 
துர்ப்பாக்கியவதியின்‌ குமாரனுக்கு வித்தியாப்பியாசம்‌ 
செய்விக்கும்‌ வேலை உமக்குக்‌ கிடைத்தால்‌ ஏற்றுக்‌ 
கொள்வீரா?” என்று வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


298 


“அதெப்படி முடியும்‌? அவ்வளவு பெரிய பொறுப்பை 
இவரை நம்பி யார்‌ கொடுப்பார்கள்‌?” என்று 
வெடுக்கெனக்‌ கேட்டாள்‌ ஊர்மிளா. 


"என்னால்‌ அது முடியும்‌! நான்‌ இஷ்டப்பட்டால்‌ 
யாரை வேண்டுமானாலும்‌ உபாத்தியாயராகக்‌ 
கொண்டுபோய்‌ நாளை மதியத்திற்குள்‌ சேர்த்துவிடலாம்‌, 
ஆனால்‌ ஒன்று; சிறைக்கோட்டைக்குள்ளேயே 
வித்தியாப்பியாசம்‌ செய்விக்க வேண்டியிருப்பதால்‌ 
உபாத்தியாயரை எந்தச்‌ சமயத்திலும்‌ கோட்டையை விட்டு 
வெளியே விடமாட்டார்கள்‌. வேறு எவரையும்‌ அவர்‌ 
சந்திக்க முடியாது. வெளியுலகத்‌ தொடர்பு அனைத்தையும்‌ 
அவர்‌ அறுத்துக்‌ கொள்ளவேண்டியிருக்கும்‌!” என்று 
வீரசேகரன்‌ “அனைத்தையும்‌” என்ற வார்த்தையை 
அழுத்திக்‌ கூறினான்‌.. 


சுந்தர ஜோசியரோ கோபமாக வீரசேகரனைப்‌ 
பார்த்தார்‌. 

“ஓகோ! ஒரு சைவனைக்‌ கொண்டு போய்ச்‌ 
சிறைக்குள்‌ அடைத்து வைக்க வைஷ்ணவன்‌ செய்கிற 
சூழ்ச்சியா இது?” என்று கேட்டார்‌ அவர்‌. 


“ஆனால்‌ பிற்காலத்தில்‌ கிடைக்கக்கூடிய 
பிரயோஜனங்களை யோசித்துப்‌ பாரும்‌ புலவர்‌ 
முற்றூட்டாகவும்‌, பிரும்மதேயமாகவும்‌ பல வேலி இறையிலி 
நிலங்கள்‌ உமக்கு அளிக்கப்படும்‌! சோழ அரசாங்கத்திலும்‌ 
பாண்டிய அரசாங்கத்திலும்‌ உமக்கு அந்தஸ்து கிடைக்கும்‌! 
இராஜ சமூகத்தினரால்‌ நீர்‌ கெளரவிக்கப்படுவீர்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக ஒரு துர்ப்பாக்கியவதியின்‌ 
நிர்க்கதியான குமாரனுக்கு வித்தைப்‌ பயிற்றுவிக்கும்‌ 
புண்ணியமும்‌ உமக்குக்‌ கிடைக்கும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


சுந்தர ஜோசியர்‌ சிறிது யோசனையிவ்‌ ஆழ்பவர்‌ 
போவ நடித்தார்‌... 


“ஜோசியரே! கோட்டைக்குள்‌ நிறைய முரட்டுக்‌ 
காவலர்கள்‌ இருப்பார்கள்‌. முரடர்களெல்லாம்‌ முட்டாள்கள்‌ 


299 


வன்பது உமக்குத்‌ தெரியும்‌ நாளை உயிரோடிருப்போமா 
என்ற நிச்சயமற்ற முட்டாள்கள்தான்‌ ஜோசியத்தை 
வதிர்நோக்குவார்கள்‌. உம்முடைய ஜோசியக்‌ கலையும்‌ 
ம பாத்திமைத்‌ தொழிலும்‌ விருத்தியடைவதற்கு இதுதான்‌ 
அரிய சந்தர்ப்பம்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ மேலும்‌ 
விடாமல்‌. 


“அரிய சந்தர்ப்பம்தான்‌! ஆனால்‌.... என்னைச்‌ சுற்றி 
முரட்டுக்‌ காவலர்கள்‌ இருப்பார்களே, பேச்சுத்‌ துணைக்கு 
நான்‌ என்ன செய்வது?” என்றார்‌ சுந்தர ஜோசியர்‌. 


“கோட்டைக்குள்‌ ஒரு பிள்ளையார்‌ கோயில்‌ 
இருக்கிறது. அங்கே தான்‌ உமக்கு இருக்கை, படுக்கை, 
உணவு எல்லாம்‌. தினசரி வித்தை பயில அங்குதான்‌ 
தேவியின்‌ குமாரன்‌ உம்மிடம்‌ கொண்வேரப்படுவான்‌. 
நீர்‌ அவனுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்போது 
காவலர்களைத்‌ தவிர, நானோ வேறு முக்கிய 
அதிகாரியோ கூடவே இருப்போம்‌. இரவு நேரங்களில்‌ 
உமக்குப்‌ பேச்சுத்‌ துணை தேவைப்பட்டால்‌, நான்தான்‌ 
தினசரி அசோகவனக்‌ கோட்டையின்‌ இரவுக்‌ காவலுக்கு 
வருவேனே! ஆனால்‌ இரவு நேரங்களில்‌ வேறு யாருடனும்‌ 
பேச்சு குரல்கள்‌ அனாவசியமாகக்‌ கேட்கக்‌ கூடாதென்பது 
சிறை விதி!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“ஒரு பையனுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்க 
இவ்வளவு கண்டிப்பான விதிகளா?” என்று ஊர்மிளா 
யிரமிப்புடனும்‌, பயத்துடனும்‌ கேட்டாள்‌. 


“ஆமாம்‌. தேவியைச்‌ சிறைக்‌ கடத்திவிட ஏதாவது 
சதித்திட்டம்‌ உருவாகலாம்‌. அதனால்‌ சிறையதிகாரிகள்‌ 
ஒவ்வொரு சிறுசிறு விஷயத்தையும்‌ அதிகமாகக்‌ கவனித்துப்‌ 
பரிசோதிப்பார்கள்‌. தேவியின்‌ கூந்தலுக்காகத்‌ தினசரி 
கொண்டு போகப்படும்‌ பூச்சரங்கள்‌ கூடப்‌ 
பரிசோதிக்கப்படுகன்றனவென்றால்‌ பார்த்துக்கொள்ளேன்‌. 
ஆனால்‌ நான்‌ கொண்டுபோய்‌ வைத்த உபாத்தியாயர்‌ 
என்பதற்காக இவரை அனாவசியமான பரிசோதனைகளுக்கு 

ளாக்கித்‌ தொந்தரவு செய்யமாட்டார்கள்‌!” என்றான்‌. 
சேகரன்‌. 


300 


“இவ்வளவு கட்டுப்பாடுகளில்‌ நான்‌ எப்படி. ஒழுங்காக 
என்‌ பொறுப்பை நிறைவேற்ற முடியும்‌? சுதந்திரமான 
கல்விதான்‌ பயனுள்ளதாய்‌ இருக்கும்‌!” என்று சொன்ன 
சுந்தரஜோசியர்‌. “ஆமாம்‌, குமாரனுக்கு என்னென்ன 
வித்தைகள்‌ கற்பிக்க வேண்டும்‌?” என்று கேட்டார்‌. 


“நீர்‌ வில்வித்தை, வாள்‌ பயிற்சி, குதிரையேற்றம்‌, 
ஏணியேற்றம்‌ எதுவும்‌ பயிற்றுவிக்க வேண்டியதில்லை! 
தேவியின்‌ குமாரனுக்கு எழுதப்‌ படிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தாலே போதும்‌, அட்சர அப்பியாசந்தான்‌ நீர்‌ 
முதலில்‌ செய்ய வேண்டும்‌. ஜோசியரே! உம்மையேன்‌ 
குருவாகத்‌ தேர்ந்தெடுத்து அனுப்புகிறேன்‌ தெரியுமா?” 
என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“அது எனக்குத்‌ தெரியும்‌!” என்பது போல்‌ அவனை 
நோக்கிக்‌ கண்‌ சிமிட்டினாள்‌ ஊர்மிளா. அதைப்‌ 
பார்த்ததும்‌ வீரசேகரனுக்கு வெட்கத்தாலும்‌, 
ஆனந்தத்தாலும்‌ சர்வாங்கமும்‌ கோணியது. 


“ஜோசியரே! எங்கள்‌ புலிக்கொடியைத்‌ தலைவணங்கி 
எங்கள்‌ சோழ சாம்ராஜ்யத்தினிடம்‌ பக்தி செலுத்தும்‌ 
மனப்பான்மையைத்‌ தேவியின்‌ குமாரனுக்கு நீர்‌ வளர்க்க 
வேண்டும்‌. இப்படி உம்மிடம்‌ கேட்டுக்‌ கொள்ளலாம்‌ 
என்பதுதான்‌ உம்மைக்‌ குருவாக்குவதின்‌ உத்தேசம்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அதாலது அலனுடைய தாயை யார்‌ சிறையில்‌ 
இட்டார்களோ அவர்களை வாழ்த்தும்படியும்‌, தன்‌ தந்‌ைத 
செய்தது தவறு என்று திட்டும்படியும்‌ மகனுக்கு நான்‌ 
உபதேசம்‌ செய்ய வேண்டுமென்கிறாய்‌! இன்னும்‌ 
சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ பச்சைக்‌ குழந்தையின்‌ உள்ளத்தில்‌ 
அடிமைப்‌ புத்தியை வளர்க்கலேண்டும்‌ என்கிறாய்‌. 
அதற்குநான்‌ தான்‌ சரியான மூட்டாள்‌ என்பதுதானே உன்‌ 
உத்தேசம்‌?” என்றார்‌ சுந்தர ஜோசியர்‌ எரிச்சலோடு. 


“ஊர்மிளா கலவரத்துடன்‌ இடையில்‌ குறுக்கிட்டு 
ஜோசியரைக்‌ கண்டிக்கும்‌ பாவனையில்‌ சொன்னாள்‌. 
இப்படியெல்லாம்‌ கோட்டைக்குள்‌ போய்‌ விதண்டாவாதம்‌ 


301 


செய்யாதீர்கள்‌! அப்புறம்‌ உங்கள்‌ எலும்புகூட வெளியே 
வராதபடி செய்து விடுவார்கள்‌! வீரசேகரன்‌ சொன்னதில்‌: 
என்ன தவறு இருக்கிறது? நன்மை செய்கிறவரைத்‌ 
மாஷிக்காமல்‌ பக்தி செலுத்து என்று சொன்னால்‌ அதற்கு 
அடிமைப்‌ புத்தியென்றா அர்த்தம்‌? யாராவது தன்னைத்‌ 
இட்டு என்று பச்சைக்‌ குழந்தைக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதற்காக வாத்தியார்‌ வைப்பார்களா?” என்றாள்‌. 
ஊர்மிளா. 


வீரசேகரனின்‌ கண்கள்‌ கலங்கின, “ஜோசியரே! 
என்னுடைய உத்தேசத்தை நீர்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டு 
விட்டீர்‌! சோழ சாம்ராஜ்யத்திற்கு உறுதுணையாக 
விளங்கும்படியான மனப்பான்மையை நீர்‌ தேவியின்‌ 
குமாரனிடம்‌ வளர்த்து விட்டால்‌, அவன்‌ 
பெரியவனானதும்‌, அவனையே எங்கள்‌ சோழ மன்னரின்‌ 
இராஜப்பி ரதிநிதியாக்கிப்‌ பாண்டிய நாட்டை ஆண்டுவரச்‌ 
செய்யலாமென்பதுதான்‌ என்‌ ஆசை! அவனை உம்‌ 
சொந்தக்‌ குமாரனைப்‌ போல்‌ பாவித்து நன்றாக 
வித்தியாப்பியாசம்‌ செய்விக்க வேண்டுமெனவும்‌ உம்மிடம்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌!" 


உடனே சுந்தர ஜோசியரின்‌ கண்கள்‌ கலங்கிவிட்டன. 
வீரசேகரனை அப்படியே வாரித்‌ தழுவிக்கொண்டு, 
“எதிரியின்‌ மகனிடம்‌ உனக்கு அளவுகடந்த அன்பு 
இருக்கிறது! அதனால்‌ உனக்கு அபாயம்‌ நேரிடாமல்‌ 
பார்த்துக்கொள்‌ வீரசேகரா! உனக்குத்‌ தேவியின்மீது 
ஒருபுறம்‌ பக்தி: இன்னொருபுறம்‌ தேவியின்‌ பிராணநாதன்‌ 
படுவி ழ்ச்சியடைய வேண்டுமென்ற கடமை! உன்னுடைய 
இரண்டுங்கெட்டான்‌ நிலையை நினைக்கும்போது என்‌ 
மனது என்னவோ செய்கிறது!" என்றார்‌. 


"இதில்‌ மட்டுமல்ல; எதிலுமே எனக்கு இரண்டுங்‌ 
கெட்டான்‌ நிலைமைதான்‌!” என்று ஊர்மிளாவைக்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ நோக்கிப்‌ பெருமூச்சு விட்டான்‌ வீரசேகரன்‌. 


“நம்முடைய சுந்தர ஜோசியர்‌ எப்போது 
வித்தியாப்பியாசத்திற்குப்‌ புறப்படவேண்டும்‌?” என்று 
கேட்டாள்‌ காரியக்காரியான ஊர்மிளா. 


302 


“நான்‌ புறப்படப்‌ போவதில்லை! எனக்குக்‌ 
கட்டுப்பாடுகளே பிடிக்காது! எனது ஆத்மா 
சுதந்திரமானது! அது தளைகளை விரும்பாது!" என்றார்‌ 
சுந்தர ஜோசியர்‌. 


“ஜோசியரே! எனக்காக நீர்‌ அவசியம்‌ 
ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. நாளை மதியத்திற்குள்‌ 
நான்‌ ஓர்‌ உபாத்தியாயரைக்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்க்காவிட்டாவ்‌, ஜனநாதன்‌ குறிப்பிடும்‌ நபரைத்தான்‌ 
குருவாக நான்‌ ஒப்புக்கொள்ள நேரிடும்‌! ஜனநாதன்‌ 
சம்பந்தப்படும்‌ எதிலுமே ஒரு சூழ்ச்சி இல்லாமல்‌ இருக்காது. 
அவனால்‌ குருவாகக்‌ குறிப்பிடப்படும்‌ அந்த நபர்‌ 
என்றாவது ஒருநாள்‌ எங்கள்‌ மன்னர்‌ இரகசியமாகத்‌ 
தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்‌ வருவதற்கு ஏதாவது ஒரு 
மாரீச வேலை செய்பவராக இருக்கும்‌....!” என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“என்ன; ஜனநாதர்‌ அப்படிப்பட்டவரா? அவர்‌ 
உனக்கு உயிருக்குயிரான நண்பராயிற்றே?” என்று 
ஊர்மிளா திடுக்கிட்டுக்‌ கேட்டாள்‌... 


“ஜனநாதன்‌ நண்பன்தான்‌! அனால்‌ இதுபோன்ற 
விஷயங்களில்‌ ஜனநாதனின்‌ போக்கைக்‌ கடவுளால்கூட 
தம்ப முடியாது அரசியல்‌ பதவியின்‌ உயர்விற்காக 
எவனும்‌ எதையுமே செய்யக்‌ கூடியவன்‌ மேலும்‌ மனித 
உள்ளத்தின்‌ மாண்புள்ள இலட்சியங்களையெல்லாம்‌ 
வெறும்‌ களிமண்‌ உருண்டைகளாக மதித்து நையாண்டி. 
செய்பவன்‌ ஜனநாதன்‌!" 


“அப்படியானால்‌ நீங்கள்‌ அவசியம்‌ இந்த வேலையை 
ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌! தேவியைக்‌ காப்பாற்றும்‌ 
புண்ணியமும்‌ உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌!" என்றாள்‌ 
ஊர்மிளா சுந்தர ஜோசியரை நோக்கி. 


வெகு நேரம்‌ தயங்கியபின்‌ சம்மதிப்பதுபோலச்‌ 
சுந்தர ஜோசியர்‌ நடித்துவிட்டு அந்த வேலையை 
ஏற்றுக்கொள்ள முன்‌ வந்தார்‌. 


903 


“தேவியை நீங்கள்‌ சந்தித்தால்‌ அவளுடைய கைராசி 
எப்படியிருக்கும்‌ என்றும்‌ பார்க்கலாம்‌! உங்களுக்குப்‌ புது 
அனுமானங்களும்‌ கிடைக்கும்‌!” என்றாள்‌ ஊர்மிளா. 


“தேவியை நம்‌ ஜோசியர்‌ சந்திக்கவே முடியாது! 
தேவியின்‌ சினறக்கூடத்திற்குள்‌ ஆண்வாடையே நுழையக்‌ 
கூடாதென தான்‌ கடுமையாகக்‌ கட்டளையிட்டிருக்கிறேன்‌. 
தேவி பூட்டி வைக்கப்படும்‌ கூடத்தின்‌ சாவி எப்போதும்‌ 
என்‌ வசமே இருந்தாலும்‌ என்‌ உத்தரவை தான்‌ 
மீறமாட்டேன்‌! ஏனென்றால்‌ அது அரசாங்கத்‌ 
தோரணையில்‌ இடப்பட்ட உத்தரவு!” என்றான்‌ 

ரசேகரன்‌. 


“அப்படியானால்‌ தேவியை யாருமே தரிசிக்க 
முடியாதா?” என்று ஊர்மிளா முகத்தைச்‌ சுளித்துக்‌ 
கொண்டு கேட்டாள்‌. 


"ஆமாம்‌, பார்க்க முடியாது! தேவியை மரணம்‌ 
சமீபித்திருக்கிறது!” என்ற வீரசேகரன்‌ சட்டென்று 
ஊர்மிளாவின்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. "ஊர்மிளா? 
தேவியைப்‌ பார்க்க வேண்டுமென முன்பொரு தடவை நீ 
ஆசைப்பட்டாயல்லவா?” என்று கேட்டான்‌. 


“ஆமாம்‌! ஒரு பெரிய தேசத்தின்‌ சக்கரவர்த்தி, பெண்‌ 
ஒருத்திக்காகத்‌ தன்‌ தலைநகரையும்‌ பறிகொடுத்துவிட்டு 
ஓடிப்‌ பதுங்கிக்‌ கிடக்கிறாரே, இன்னொரு மாபெரும்‌ 
சக்கரவர்த்தி அந்தப்‌ பெண்ணிற்காக எந்த 
அவமானத்தையும்‌ பாவத்தையும்‌ சுமக்கத்‌ தயாராய்‌ 
இருக்கிறாரே. அந்தப்‌ பெண்‌ அப்படியென்ன மகா 
ரூபவதியாய்‌ இருக்கிறாளெனப்‌ பார்க்கலாம்‌ என்ற அசை 
தான்‌!.... அனால்‌ சிறைக்‌ கோட்டைக்குள்‌ காக்கை 
குருவிகூட நுழைய முடியாதாமே?” என்றாள்‌ ஊர்மிளா. 


“நான்‌ நினைத்தால்‌ அது முடியும்‌! இந்த விஷயத்தில்‌ 
மாயா ஜாலமும்‌ மகேந்திர ஜாலமும்‌ செய்ய முடியாததை 
நான்‌ செய்ய முடியும்‌!... ஊர்மிளா! உண்மையாகவே நீ 

சைப்பட்டால்‌, நானை மறுநாள்‌ மாலையே தேவியை 
அருகில்‌ நின்று பார்க்கும்படி ஏற்பாடு செய்கிறேன்‌!” 


304 


அதெப்படி முடியும்‌? வேடிக்கை பார்க்க 
அனுமதிப்பார்களா?” 


“அனுமதிக்கமாட்டார்கள்‌ ஆனால்‌ ஏதாவதொரு 
வேலையின்‌ நிமித்தம்‌ உன்னைத்‌ தேவியின்‌ சிறைக்‌ 
கூடத்திற்குள்‌ நான்‌ அழைத்துப்‌ போகலாம்‌!” 


சட்டென்று சுந்தர ஜோசியர்‌ குறுக்கிட்டு 
ஊர்மிளாவை கண்டிக்கும்‌ குரலில்‌ பேசலானார்‌; 


“ஊர்மிளா! இதென்ன குழந்தைத்தனமான அசை...? 
தேவியை வெறுமனே போய்‌ வேடிக்கை பார்ப்பதில்‌ 
உனக்கு என்ன பலன்‌ வந்துவிடப்‌ போகிறது? இராஜ 
சமூகத்தினரை வெறுங்கையோடு போய்‌ பார்க்கக்கூடாது 
என்பது சாஸ்திரம்‌! நீயோ வெற்றிலைப்‌ பாக்குக்‌ கூட 
கையில்‌ எடுத்துச்‌ செல்ல முடியாது. மேலும்‌ 
கூண்டிலுள்ள மிருகத்தை வேடிக்கை பார்ப்பது போல 
நீ தேவியைப்‌ பார்த்தால்‌ அந்தப்‌ புண்ணியவதியின்‌ மனம்‌ 
எவ்வளவு புண்படும்‌? மேலும்‌ சிறைக்கோட்டைக்குள்‌ 
பலவிதமான பரிசோதனைகள்‌ இருக்கும்‌. ஆணாக 
இருந்தாலும்‌ பெண்ணாக இருந்தாலும்‌ தனியறையில்‌ 
பரிசோதகர்கள்‌ நன்றாகப்‌ பரீட்சிக்காமல்‌ யாரையும்‌ 
உள்ளே எங்கேயும்‌ போகவிடமாட்டார்களாம்‌!” 


“ஆண்களைச்‌ சோதிக்க ஆண்‌ பரிசோதகர்களும்‌, 
பெண்களைச்‌ சோதிக்கப்‌ பெண்‌ பரிசோதகர்களும்‌ 
தனித்தனியாக இருப்பார்கள்‌ இல்லையா?” என்றாள்‌ 
ஊர்மிளா வெடுக்கென. 


“இருந்தாலும்‌ அது உன்‌ சுபாவத்திற்கு ஒத்துவராது! 
உனக்குச்‌ சுருக்கென்று முன்‌ கோபம்‌ வந்துவிடும்‌. என்ன 
பேசுகிறோம்‌ என்பது தெரியாமலே எதையாவது வாய்க்கு 
வந்தபடி, உளறிவிடுவாய்‌! அதனால்‌ உன்னோடு வருகிற 
நம்‌ வீரசேகரனுக்குத்‌ தான்‌ வீண்‌ சிரமம்‌!” என்றார்‌ 
சுந்தர ஜோசியர்‌... 


“எனக்கொன்றும்‌ சிரமமேயில்லை! இந்த அற்ப 
ஆசையைக்‌ கூட நிறைவேற்றாவிட்டால்‌ உங்கள்‌ குடும்ப 


305 


நண்பர்‌ என்று சொல்லிக்‌ கொள்ளவே தான்‌ 
வெட்கப்படுவேன்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“எதற்கென்று சொல்லி என்னை உள்ளே அழைத்துப்‌ 
போவீர்கள்‌? அதைச்‌ சொல்லுங்களேன்‌!” என்றாள்‌ 
ஊர்மிளா காரியார்த்தமாக. 


வீரசேகரன்‌ ஒருகணம்‌ ஆலோசித்துவிட்டுத்‌ தன்‌ 
திட்டத்தைச்‌ சொல்லலானான்‌. 


“ஊர்மிளா! இங்கே கவனி! நம்‌ சுந்தர ஜோசியரை 
முதலில்‌ சிறைக்‌ கோட்டைக்கு அழைத்துப்‌ போய்‌ நாளை 
மதியத்திற்குள்‌ அவரை குரு ஸ்தானத்தில்‌ அமர்த்தி 
விடுவேன்‌! அதோடு ஒரு பெரிய பொறுப்யையும்‌ 
நிறைவேற்றியவனாவேன்‌! அதன்‌ பிறகு, நாளை மறுநாள்‌ 
புதன்கிழமையன்று வித்தியாப்பியாசம்‌ ஆரம்பிக்க நல்ல 
நாழிகை குறித்திருக்கிறார்கள்‌! சிறைக்‌ கோட்டையினுள்‌ 
இருக்கும்‌ பிள்ளையார்‌ கோயில்தான்‌ நம்முடைய 
உபாத்தியாயரின்‌ பள்ளிக்கூடம்‌! தேவியின்‌ சிறைக்கூடத்தில்‌ 
இருந்து குமாரன்‌ சகலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களுடன்‌, 
ஆனால்‌ காவலர்கள்‌ புடைசூழ குருவிடம்‌ கொண்டு 
வரப்படுவான்‌. தகப்பனார்‌ இல்லாததால்‌ தேவிதான்‌ 
தகப்பனாரின்‌ ஸ்தானத்திலுமிருந்து தன்‌ குமாரனைக்‌ 
குருதக்ஷ்ணையுடன்‌ குருவிடம்‌ சமர்ப்பிக்கவேண்டும்‌. 
ஆனால்‌ சிறைக்கூடத்தைவிட்டு தேவி வெளியே வர 
முடியாதென்பது சிறை விதி: அதனால்‌ சிறைக்‌ 
கூடத்திற்குன்ளே நமஸ்கரித்து விழும்‌ தன்‌ குமாரனைத்‌ 
தேவி ஆசீர்வதித்து அவன்‌ ஏத்தி நிற்கும்‌ தட்டில்‌ ஏதாவது 
குரு தக்ஷிணை வைத்து அனுப்புவான்‌. ஆனால்‌ அவள்‌ 
வைக்கும்‌ குரு தகஷிணைதான்‌ அவளுக்கு இஷ்டமானதாய்‌ 
இருக்குமே தவிர, அந்தத்‌ தட்டில்‌ உள்ள தேங்காய்‌, பழம்‌, 
வெற்றிலைப்‌ பாக்கு முதலானவற்றையெல்லாம்‌ நான்தான்‌ 
வாங்கிக்‌ கொண்டு போய்த்‌ தயாராய்‌ வைத்திருக்க 
வேண்டும்‌! அப்போது அவற்றை எடுத்து வரும்‌ 
கூடைக்காரியாக ஊர்மிளா என்னோடு வரலாம்‌. தட்டில்‌ 
தேங்காய்‌ பழம்‌ முதலானவற்றை எடுத்து வைத்து 
ஊர்மிளாவே தன்‌ கையால்‌ தேவியிடம்‌ கொடுக்கலாம்‌. 

வீ. ம. 11-29 


306 


அப்போது. தேவியின்‌ கையைக்‌ கூட ஊர்மிளா தொட்டுப்‌ 
பார்க்கலாம்‌. ஆனால்‌ தேவியின்‌ துர்ப்பாக்கியத்தையும்‌ 
தன்னோடு ஒட்டிக்‌ கொண்டு வந்துவிடக்‌ கூடாது!” என்று 
சிரித்தான்‌ வீரசேகரன்‌. 


அதை சுந்தர ஜோசியர்‌ ஆமோதிப்பவர்யோல 
ஊர்மிளாவை நோக்கி, “பார்த்தாயா? இது வெகு 
சுலபந்தான்‌! இதனால்‌ ஒரு தோஷமும்‌ ஏற்பட்டுவிடாது. 
உன்‌ மனோரதமும்‌ நிறைவேறும்‌. புண்ணியவதியைத்‌ 
தொட்டுப்‌ பார்க்கும்‌ புண்ணியமும்‌ உனக்குக்‌ கிடைக்கும்‌. 
இன்னும்‌ இதில்‌ ஒரு விசேஷம்‌ உண்டு! வீட்டில்தான்‌ 
தினசரி அழுகின தேங்காய்களை என்னிடம்‌ தள்ளி 
விடுகிறாய்‌ என்றால்‌, சிறைக்குள்‌ குரு பதவி அடைந்த 
பிறகும்‌ எனக்குக்‌ கிடைக்கும்‌ தேங்காய்கள்‌ உன்‌ கை 
விசேஷம்‌ பட்டதாகவே இருக்கும்‌!” என்று ஏளனமாகச்‌ 
சொல்லிவிட்டு, வீரசேகரன்‌ பக்கம்‌ திரும்பி, “ஆனால்‌ 
அங்கே தேங்காய்களை சமையலுக்குக்‌ கூட 
உபயோகப்படுத்த முடியாதாகையால்‌, அழுகலாகவும்‌ 
சிறுகலாகவுமாகப்‌ பார்த்து நீ தேங்காய்கள்‌ வாங்கினால்‌ 
போதும்‌! உனக்குச்‌ சிலவு மிச்சப்படும்‌!” என்றார்‌. 


“இல்லை! விக்கிரம பாண்டியனின்‌ அரசாங்கச்‌ 
சிலவில்‌ அதைப்‌ பற்று எழுதிக்‌ கொள்ளலாம்‌! அதனால்‌ 
நல்ல பெரிய தேங்காய்களாகப்‌ பார்த்து ஊர்மிளாவே 
எனக்கு வாங்கிக்‌ கொடுக்கட்டும்‌. அப்போதாவது 
ஊர்மிளாவின்‌ கைவிசேஷத்தைச்‌ சுந்தர ஜோசியர்‌ 
சிலாகிப்பாரா பார்ப்போம்‌!” என்று சிரித்த வீரசேகரன்‌, 
தன்‌ தோள்பட்டையில்‌ ஊர்ந்த விட்டிற்‌ பூச்சியை அப்பால்‌ 
எடுத்துவிடக்‌ குனிந்தான்‌. 


அவன்‌ மறுபடி தலை நிமிர்வதற்குள்‌ ஜோகசியரும்‌, 
ஊர்மிளாவும்‌ கண்ஜாடைகளின்‌ மூலம்‌ எல்வனவோ 
கருத்துக்களைப்‌ பரிமாறிக்‌ கொண்டுவிட்டார்கள்‌. 


தலை நிமிர்ந்த வீரசேகரன்‌, “என்ன சுந்தர 
ஜோஸியரே! சிறைக்‌ கோட்டைக்குப்‌ புறப்பட நாளை நீர்‌ 
தயாராக இரும்‌! நாளை மெளன விரதத்திலோ சக்தி 
பூஜையிலோ மூழ்கிவிடாதிரும்‌... ஊர்மிளா! நாளை 


807 


மறுநாள்‌ புறப்பட நீ தயாராக இரு! என்னுடைய 
மனோரதங்கள்‌ வெகு கலபமாக முடிந்துவிடும்‌!” என்று 
உற்சாகப்‌ பெருக்கோடு கூறினான்‌. 


“இல்லை! இல்லை! இல்லை! நான்‌ வரமாட்டேன்‌; 
நான்‌ லரமாட்டேன்‌!” என்றாள்‌ ஊர்மிளா திடீரென... 


“ஏன்‌, மாட்டாய்‌? உன்னைக்‌ கூடைக்காரி வேஷம்‌ 
போடச்‌ சொல்லுகிறேனே என்றா?” என்று கேட்டான்‌ 
வீரசேகரன்‌. 


“இல்லை! அப்படி வேஷம்‌ போட்டு நடிப்பதென்றால்‌ 
எனக்குக்‌ கொள்ளைப்‌ பிரியந்தான்‌! ஆனால்‌... 
என்னுடைய அல்ப ஆசைக்காக உங்களுக்கு ஏதாவது 
வீண்‌ கஷ்டம்‌ வரக்‌ கூடாது!” என்றாள்‌ ஊர்மிளா. 


அதை ஆமோதிப்பவர்‌ போல சுந்தர ஜோசியர்‌, 
“ஆமாம்‌ ஆமாம்‌! எவ்வளவு பெரிய தேச பக்தனையும்‌ 
சந்தேகப்‌ படக்கூடிய சந்தர்ப்பம்‌ இது. யாரும்‌ யாரையும்‌ 
சந்தேகிக்க வேண்டிய விஷயமல்லவா இது!” என்றார்‌. 


“ஜோசியர்‌ சொல்வது ஓரளவு வாஸ்தவந்தான்‌, 
ஊர்மிளா! உன்னை நான்‌ தேவியிடம்‌ அழைத்துப்‌ 
போகும்‌ போது கோட்டைக்குள்‌ எங்காவது ஒரு மூலையில்‌ 
ஏதாவது ஒரு சிறு விபரீதம்‌ நேரிட்டு விட்டாலும்‌ உடனே 
அதைப்‌ பிரமாதப்படுத்தி விடுவார்கள்‌. சம்பந்தமில்லாமலே 
அப்போது நம்மைப்‌ பழியில்‌ மாட்டிவிட முயலக்கூடிய 
குயுத்திக்காரர்களும்‌ எதிரிகளும்‌ எனக்கு அநேகர்‌ 
கோட்டைக்குள்‌ உண்டு! அவர்களில்‌ முக்கியமானவன்‌ 
அஞ்க கோட்டை நாடாள்வான்‌ என்னும்‌ அஞ்சு 
தலைப்பாம்பு!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அப்படியானால்‌ நான்‌ வரவே மாட்டேன்‌! என்னால்‌. 
உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டம்‌ ஏற்பட்டாலும்‌ அதை 
என்னால்‌ தாங்கவே முடியாது!” என்றாள்‌ ஊர்மிளா 
திடமான குரலில்‌. 


“இல்லை, ஊர்மிளா! நீ வரத்தான்‌ வேண்டும்‌. 
என்னுடைய திருப்திக்காவது நீ வரத்தான்‌ வேண்டும்‌. 


308 


முரட்டுக்‌ காவலர்களுக்கு மத்தியில்‌ கண்ணீருக்கும்‌ தேவி. 
கருணை வடிவான உன்‌ முகத்தை ஒரு முறை 
பார்த்தாலாவது ஒரு கணம்‌ ஆத்ம சாந்தி அடைவாள்‌! 
என்னைப்பற்றிக்‌ கவலைப்படாதே. என்‌ நெஞ்சில்‌ 
துரோகமில்லாதபோது, எனக்கு ஜனநாதன்‌ என்ற ஒரு 
நண்பன்‌ இருக்கும்‌ வரையில்‌ அரசர்‌ கூட என்னைத்‌ 
துரோகி என்று குற்றம்‌ சாட்டி தீர்த்துவிட முடியாது 
என்று வீரசேகரன்‌ பலவாறாகக்‌ கூறி மிகவும்‌ கெஞ்சிக்‌ 
கேட்டுக்‌ கொண்ட பிறகு, அவன்‌ சொன்ன திட்டத்துக்கு 
ஊர்மிளா சம்மதித்தாள்‌!” 


விருந்து முடிந்து சுந்தர ஜோசியரிடம்‌ வீரசேகரன்‌ 
விடை பெற்றுக்கொண்டு அசோகவனக்‌ கோட்டையின்‌ 
காவலுக்குப்‌ புறப்பட்டான்‌. அவனுக்கு தெருவாசற்படிவரை 
விளக்கு வெளிச்சம்‌ காட்டிவந்த ஊர்மிளா, சட்டென்று 
அவனின்‌ கையைப்‌ பற்றிக்‌ கனிவுடன்‌ அவன்‌ முகத்தை 
ல கணம்‌ பார்த்தாள்‌. பிறகு தழதழக்கும்‌ குரலில்‌, 
“வீரசேகரா! உன்னுடைய அன்பிற்கு நான்‌ எப்படி நன்றி 
செலுத்தப்‌ போகிறேனோ தெரியவில்லை?” என்றாள்‌ 
அவள்‌. 


“உன்னிடம்‌ நான்‌ எதிர்பார்ப்பது வெறும்‌ நன்றி 
அல்ல! என்று வீரசேகரன்‌ சொல்லிவிட்டு 
விடுவிடுவெனப்‌ போய்விட்டான்‌. ஆனாலும்‌ அவன்‌ 
மனதில்‌ இருந்த உற்சாகமும்‌, நம்பிக்கையும்‌ அழியவில்லை!” 


அன்றிரவு வீரசேகரன்‌ அசோகவனக்‌ கோட்டையில்‌ 
தாக்கக்‌ கலக்கத்துடன்‌ கண்மூடும்போதெல்லாம்‌ 
அவனுக்குப்‌ பலவிதமான கனவுகள்‌ உண்டாயின. 


சூன்ய வெளியிலிருந்து ஒரு புலிக்‌ கொடியைப்‌ 
பின்‌ தொடர்ந்து வீரசேகரன்‌ உற்சாகமாய்‌ ஒரு 
குதிரைமீது வருகிறான்‌. திடீரென ஒரு மின்னல்‌! பிறகு 
இருட்டு! புலிக்கொடி அனாதியான ஒரு கோயிலின்‌ 
அழகான ஒரு துவஜஸ்தம்பமாக மாறுகிறது அதைக்‌ குறி 
வைத்து போகும்‌ அவன்‌ நிர்மானுஷியத்தை ஊடுருவி 
அதள பாதாளத்திற்குள்‌ இறங்குகிறான்‌. அங்கே 
சூடிக்கொடுத்த சுடர்‌ கொடியான ஆண்டாளின்‌ கோயில்‌. 


909 


“கற்பூரம்‌ நாறுமோ, 
கமவப்பூ நாறுமோ, 
திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌. 
தித்தித்திருக்குமோ, 
மருப்‌ பொசித்த மாதவன்றன்‌. 
வாய்ச்சுவையும்‌ நாற்றமும்‌; 
விருப்புற்றுக்‌ கேட்கின்றேன்‌. 
சொல்லாழி வெண்சங்கே... 


என்று நாச்சியார்‌ திருமொழிப்‌ பாடிக்கொண்டு 
வீரசேகரன்‌ அளவிறந்த பக்தியுடன்‌ ஆண்டாளின்‌ 
விக்கிரகத்தை நெருங்குகிறான்‌. அது ஊர்மிளாவின்‌ 
உருவமாக மாறுகிறது. அதைத்‌ தாவிப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வீரசேகரன்‌ பாய்கிறான்‌ திடீரென ஒரு முரட்டு நந்தி 
குறுக்கிடுகிறது. அதன்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌ 
காத்தவராயன்‌ முகம்‌ மாதிரி.... ப்‌ 


சை, என்ன கனவ... ஆண்டாளின்‌ கோயிலில்‌ எப்படி 
நந்தி படுத்திருக்கும்‌?.... சுத்தப்‌ பைத்தியக்காரத்தனம்‌... 
மறுபடியும்‌ வீரசேகரனுக்கு இன்னொரு கனவு. திடீரென 
ஒரு பொற்கோட்டை வானவீதியில்‌ மிதக்கிறது. அதைச்‌ 
சூறையாடக்‌ கொள்ளைக்காரர்கள்‌ பலமாகத்‌ 
தாக்குகிறார்கள்‌. எங்கும்‌ என்னவோ ஒரு குழப்பம்‌. 
எங்கிருந்தோ சங்கிலியை அறுத்துக்கொண்டு ஊர்மிளா 
தப்பி ஓடி வருகிறான்‌. எங்கிருந்தோ குதிரை வீரர்கள்‌ 
பாய்ந்து வருகிறார்கள்‌. 


மின்னல்போலக்‌ கத்தியை வீசிக்‌ கொண்டு வரும்‌ 
ஒரு குதிரை வீரன்‌ பளிச்சிடுகிறான்‌. அது வீரசேகரனின்‌ 
உருவமாக மாறுகிறது. ஊர்மிளா பொற்கோட்டையின்‌ 
முரட்டுக்‌ கதவுகளைச்‌ சுட்டிக்காட்டி என்னவோ 
கண்ஜாடை காட்டிக்‌ கூப்பிடுகிறாள்‌. அப்புறம்‌ அவனுடைய 
குதிரையையும்‌, கத்தியையும்‌ காணோம்‌. அவன்‌ மட்டும்‌ 
ஐம்மெனக்‌ கையைக்‌ கட்டிக்‌ கொண்டு நிற்கிறான்‌. 
அவனுடைய முதுகுப்புறம்‌ ஊர்மிளா இராஜகுமாரிபோல்‌ 
நின்று, அவனை வளைத்துப்‌ பிடித்தவாறு புன்முறுவல்‌ 
செய்கிறாள்‌. அதன்‌ பிறகு அவர்களுக்கு எங்கே போவது 


310 


என்றே தெரியவில்லை. பொற்கோட்டை தலைமீது சரிந்து 
விழுவதுமட்டும்‌ தெரிகிறது... பிறகு எல்லாம்‌ சூன்யம்‌! 
சூன்யம்‌... 


இவ்விரு கனவுகளாலும்‌ வீரசேகரனுக்கு ஒருபுறம்‌ 
குழப்பமும்‌. இன்னொருபுறம்‌ இன்னதென்று விலரிக்க 
இயலாத ஆனந்தமும்‌ உண்டாயிற்று. இதுபோன்ற 
கனவுகள்‌ அன்றிரவு ஊர்மிளாவிற்கும்‌ உண்டாயிருக்கும்‌ 
என்று வீரசேகரன்‌ நினைத்தான்‌. 


உண்மையில்‌ அன்றிரவு ஊர்மிளாவோ, சுந்தர 
ஜோசியரோ, காத்தவராயரோ உறங்கியிருந்தால்‌ 
அலர்களும்‌ பலவிதமான கனவுகளைக்‌ கண்டிருப்பார்கள்‌. 
அவ்லாறு மெல்ல மெல்லக்‌ கனவு காண்பதிலே 
கண்ணிமைகள்‌ மூடாமல்‌, உள்ளமின்றி உறங்குலார்கள்‌. 
அக்கனவுகளில்‌ என்னென்ன கள்ளம்‌ மறைந்திருக்குமென 
அறிந்து கொள்ள முடியாது. அக்கனவுகளின்‌ பயன்‌ 
என்னவாக முடியும்‌ என்பதும்‌ அலர்களுக்கே தெரியாது! 


311 


விதி வழியே 


“அடியனேன்‌ ஏகுகின்றனன்‌ 
வெஞ்சின விதியினை 
வெல்ல வல்வமோ?” 


கம்ப ராமாயணம்‌ 


டை திறந்த வெள்ளம்போல்‌ வீரசேகரன்‌ 
போன சிறிது நாழிகை கழித்து எங்கோ 
இருளிலிருந்து வீட்டிற்குத்‌ திரும்பி வந்த 
காத்தவராயன்‌, அங்கே சுந்தர 
நோகியரும்‌ ஊர்மிளாவும்‌ உருவாக்கும்‌ சதித்‌ திட்டத்தில்‌ 
கலந்து கொண்டான்‌. 


“அற்புதமான யோசனைதான்‌! கோட்டைக்குள்‌ நம்‌ 
சுந்தர ஜோசியர்‌ குருவாக இருந்தால்‌, அங்குள்ள 
சூழ்நிலைகளையும்‌ சந்தர்ப்பத்தையும்‌ பார்த்துக்கொண்டு, 
தேவியைத்‌ தக்க சமயத்தில்‌ தந்திரமாகச்‌ சிறைமீட்க 
அவர்‌ ஒரு சதித்திட்டம்‌ தயாரிப்பார்‌!” என்றான்‌ 
காத்தவராயன்‌. 


“ஆனால்‌ அந்தச்‌ சதித்‌ திட்டத்தைத்‌ தேவி தெரிந்து 
கொண்டு அதன்‌ பிரகாரம்‌ நடக்க வேண்டுமே? 
அதற்காகத்தான்‌ நான்‌ இந்த உபாயம்‌ செய்தேன்‌!” 
என்றாள்‌ ஊர்மிளா பெருமை பொங்கும்‌ குரலில்‌. 


312 


“ஆமாம்‌! தேவியின்‌ குமாரனுக்கு 
வித்தியாப்பியாசம்‌ தொடங்கியவுடனே, 
அட்சராப்பியாசத்தையும்‌ எண்‌ கணிதத்தையும்‌ நம்‌ 
சுந்தர ஜோசியர்‌ ஆரம்பித்து விடுவார்‌, '௮' னா, ஆ 
வன்னா என்று உயிர்‌ மெய்‌ எழுத்துக்களையும்‌ ஒன்று 
இரண்டு என்று எண்களையும்‌ அவர்‌ எழுதிக்‌ காட்டும்‌ 
ஏட்டுச்‌ சுவடிகளைக்‌ குமாரன்‌ தன்‌ தாயாரிடம்‌ 
எடுத்துப்‌ போவான்‌. வெளிப்‌ பார்வைக்கு அவை 
வெறும்‌ எழுத்துக்களாகவும்‌ எண்களாகவும்‌ 
தோன்றினாலும்‌ எண்ணையும்‌ எழுத்தையும்‌ 
சம்பந்தப்படுத்திப்‌ பார்க்கும்போது, அவற்றில்‌ 
மறைபொருளான வாசகம்‌ எழுதப்பட்டிருப்பதை தேவி 
புரிந்துகொள்ள வேண்டும்‌...” என்றான்‌ காத்தவராயன்‌. 


உடனே ஊர்மிளா ஏடுகளையும்‌ எழுத்தாணியையும்‌ 
எடுத்து லைத்துக்கொண்டு பேசலானாள்‌. 


"இங்கே பாருங்கள்‌! எண்ணும்‌ எழுத்தும்‌ இரு 
கண்ணெனத்‌ தகும்‌! அவ்விரண்டையும்‌ 
வைத்துக்கொண்டு நாம்‌ எவ்வளவோ மந்திர 
வித்தைகளெல்லாம்‌ செய்யலாம்‌. இங்கே கவனியுங்கள்‌. 
தம்‌ சுந்தர ஜோசியர்‌ தேவிக்கு மறை பொருளாக 
ஒரு வாசகம்‌ எழுத வேண்டுமென்றால்‌, க்.ச்‌,ட்‌.த்‌ என்று 
வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள்‌ பதினெட்டையும்‌ 
அப்படியே வாசகத்தில்‌ வைத்துக்கொள்ளலாம்‌. ௮, ஆ 
என்று வரக்கூடிய உயிரெழுத்துக்கள்‌ 
பன்னிரெண்டுக்கும்‌ பதிலாகப்‌ பன்னிரண்டு எண்களை 
உபயோகப்படுத்தலாம்‌. அதாவது '௮' என்பதற்குப்‌ பதில்‌ 
ஒன்றாவது எண்ணையும்‌ 'ஆ' என்பதற்குப்‌ பதில்‌ 
இரண்டாவது எண்ணையும்‌ இப்படியே வரிசைக்‌ 
கிரமமாக பன்னிரண்டு எண்கள்‌ வரை 
உபயோகப்படுத்தலாம்‌!” என்று ஊர்மிளா சொல்லிவிட்டுப்‌ 
பின்வரும்‌ அட்டலணையை ஓர்‌ ஓலை நறுக்கில்‌ 
தயாரித்துக்‌ கொண்டாள்‌. 


313 


த உ Rpabgy 
அதத அ அ உ இ. 


மேற்கூறிய அட்டவணை தயாரானதும்‌, “இங்கே பாருங்கள்‌! 
உதாரணமாக, நாளை இரவு .வா என்பதற்கு 
சுந்தரஜோசியர்‌ எப்படி எழுதவேண்டும்‌ தெரியுமா?” என்று 
கேட்டவாறே, ஊர்மிளா அந்த உதாரணத்தையும்‌ ஓலை 
நறுக்கில்‌ பின்வருமாறு எழுதிக்‌ காட்டினாள்‌. 


நம்பன்‌ உ௩ர்‌ கவ்‌ ௫.வ்ஃ 


ந்‌ உ நா 
ரூ [ப 
௩ ௮ 
ச்‌ க ர 

ட தட வு 
ல்‌ ௨ வா 


இவ்வாறு எழுதிக்‌ காண்பித்த பிறகு ஊர்மிளா, 
“இங்கே பாருங்கள்‌! பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுக்கு 
மட்டும்‌ பதிலாகப்‌ பன்னிரண்டு எண்களை வரிசைக்‌ 


314 


கிரமமாக ஞாபகம்‌ வைத்துக்‌ கொள்ளுவது சுந்தர 
ஜோசியருக்கும்‌ சுலபம்‌ தேவிக்கும்‌ சுலபம்‌!" என்றாள்‌. 


“ஆனால்‌ இந்த மறைமுகமான பாஷையைக்‌ 
குமாரனுக்கு எழுத்துக்களாகவும்‌ எண்களாகவும்‌ காவலர்‌ 
முன்னிலையில்‌ தான்‌ ஏட்டில்‌ எழுதித்தான்‌ பிரயோகிக்க 
முடியும்‌ என்பதை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இந்த மறைமுகமான பாஷையில்‌ 
உயிரெழுத்துக்களையே நீக்கவிட நேருவதால்‌, குமாரனுக்கு 
அரிச்சுவடி துவங்கி, உயிரெழுத்துக்களை நன்றாக கற்றுக்‌ 
கொடுத்து முடிந்த பிறகு மெய்யெழுத்துக்களையும்‌ 
எண்களையும்‌ எழுதக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்போது தான்‌ இந்த 
மறைமுகமான பாஷையைக்‌ கையாள வேண்டும்‌. அதற்கு 
முன்போ பின்போ அவசரப்பட்டு உபயோகபடுத்தினால்‌ 
சந்தேகமும்‌ அபாயமும்‌ உண்டாகிவிடும்‌. குமாரன்‌ 
உயிரெழுத்துக்களைக்‌ கற்றுக்‌ கொண்டுவிட்டான்‌ என்பதை 
பலரின்‌ வாய்மொழியாக நாங்கள்‌ தெரிந்து 
கொண்டவுடனே அதற்குப்‌ பிறகு தேவியின்‌ சிறைமீட்சி 
எந்தச்‌ சமயத்திலும்‌ நடைபெறலாம்‌ என்பதை ஊகித்துக்‌ 
கொண்டு வெளியே தக்க உபகரணங்களுடன்‌ தயாராக 
இருப்போம்‌! ஆனாவ்‌ இவ்வளவும்‌ வெற்றிகரமாக நடப்பதோ 
அபாயகரமாக முடிவதோ குருவின்‌ மறைமுகமான 
பாஷையைத்‌ தேவி புரிந்து கொள்வது ஒன்றில்‌ தான்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருக்கிறது!" என்றான்‌ காத்தவராயன்‌. 


“அது என்‌ பொறுப்பு! உயிர்‌ எழுத்துக்கள்‌ 
பன்னிரண்டுக்கும்‌ இன்ன இன்ன எண்கள்‌ என்று 
வரிசைக்‌ கிரமமாக எழுதியுள்ள ஒலை நறுக்கை எப்படியும்‌ 
நான்‌ தேவியிடம்‌ சேர்த்து விடுகிறேன்‌. அந்த ஓலை 
நறுக்கு இருக்கும்‌ மறைவிடத்தையும்‌ தேவி புரிந்து 
கொள்ளும்படி செய்து விடுகிறேன்‌!" என்றாள்‌ ஊர்மிளா. 


“நீ வீரசேகரனோடு போகும்போது தேவியின்‌ முன்‌ 
நீ வாயாலோ கையாலோ எதுவும்‌ செய்ய முடியாது!" 

“ஆனால்‌ எனக்குக்‌ கண்ணிருக்கிறது... தேங்காய்க்கு 
கண்ணிருப்பதுபோல!'' என்றாள்‌ ஊர்மிளா 
தன்னம்பிக்கையுடன்‌. 


315 


“ஊர்மிளா, ஜாக்கிரனது! நீ வீரசேகரனோடு போகும்‌. 
பாது சிறிது தவறினாலும்‌ பெரும்‌ அபாயம்‌ 
உண்டாகிவிடும்‌. முக்கியமாகச்‌ சிறைக்‌ கோட்டைக்குள்‌ 
குரு பதவியோடு அடைபடும்‌ சுந்தர ஜோசியர்‌ மீளவே 
முடியாத அபாயத்தில்‌ மாட்டிக்கொண்டு விடுவார்‌!" 


"சுந்தர ஜோசியருக்கும்‌ எனக்கும்‌ சம்பந்தமுண்டு 
என்பது கோட்டைக்குள்‌ வீரசேகரன்‌ ஒருவனுக்குத்தான்‌ 
தெரியும்‌! வீரசேகரனைப்‌ பொறுத்தவரையில்‌ எனக்குப்‌ 
பூரண நம்பிக்கை உண்டு!” என்று ஊர்மிளா 
காத்தவராயன்‌ முகத்னதக்‌ கூர்த்து பார்த்தாள்‌. 


காத்தவராயன்‌ தலை குனிந்தான்‌. அவனுடைய 
முகம்‌ என்னவோ ஓர்‌ எண்ணத்தால்‌ வெளுத்தது. 


"இத்த அபாயகரமாடை பாதையில்‌ சரியான 
எமாளியான வீரசேகரனின்‌ உயிர்‌ மாட்டிக்‌ 
கொண்டாலும்‌ யாரும்‌ கவலைப்பட வேண்டியது இல்லை!” 
என்றாள்‌ ஊர்மிளா பொருமும்‌ குரவில்‌. 


“தான்‌ அப்படி நினைக்கவில்லை. கடைசிவனர 
உபயோகப்படக்‌ கூடிய ஒரு சூதாட்டக்காயை, முதலிலேயே 
பலி கொடுத்து விடக்‌ கூடாது!" என்றான்‌ காத்தவராயன்‌. 


சுந்தர ஜோசியர்‌ தீவிரமான சிந்தனையில்‌ 
லயித்திருந்தார்‌. தேவியின்‌ முகதரிசனம்‌ கிடைக்கா 
விட்டாலும்‌ குமாரனின்‌ முகத்தையாவது இரண்டு 
இனங்களில்‌ காணப்போகிறோம்‌. அவனுக்குத்‌ தினசரி 
வித்தை கற்பிக்கும்‌ பாக்கியம்‌ கிட்டப்‌ போகிறது 
என்றெல்லாம்‌ எண்ணக்‌ கடலில்‌ அவர்‌ மனம்‌ லயித்துக்‌ 
கொண்டிருந்தது. 


அவரைத்‌ தன்‌ பாம்புக்‌ கண்களால்‌ கூர்ந்து 
நோக்கினான்‌ காத்தவராயன்‌. ' 


*வித்தியாப்பியாசத்தின்‌ போது தந்தையின்‌ குரலைக்‌ 


குமாரன்‌ இனங்‌ கண்டுகொள்ள முடியாதபடி நீங்கள்‌ 
சாதுரியமாய்‌ நடத்து கொள்ள வேண்டும்‌. ஏனெனிவ்‌ 


316 


சூழ்ச்சித்‌ திறன்களை அறிந்து கொள்ள முடியாத பிராயம்‌ 
அவனுக்கு!” என்று காத்தவராயன்‌ எச்சரித்தான்‌ 
கண்டிப்பான குரலில்‌. 


சுந்தர ஜோசியரைத்‌ திரும்பிப்‌ பார்த்த 
ஊர்மிளாவிற்கு என்னவோ பயத்தால்‌ உடம்பு “வெடவெட” 
வென ஆடியது. 


அதைக்‌ கவனித்த காத்தவராயனின்‌ பூதாகரமான 
உடம்பும்‌ நடுங்கியது. சுந்தர ஜோசியரின்‌ உடம்புகூட ஒரு 
கணம்‌ நடுங்கியது... 


“ஆமாம்‌! நீங்கள்‌ நினைப்பது சரிதான்‌! தேவியின்‌ 
குமாரனுக்கு வித்தை கற்பிக்கும்‌ குருதான்‌ வீரபாண்டியன்‌ 
என்பது கோட்டைக்குள்‌ யாருக்காவது தெரிந்துவிட்டால்‌ 
அங்கேயே என்‌ ஜீவன்‌ முடிந்துவிடும்‌. ஆனால்‌ எனக்கு 
அதைப்பற்றிய கவலையில்லை! பிராணத்‌ தியாகத்துக்கும்‌ 
தயாராக இருக்கும்‌ தன்‌ பத்தினியைச்‌ சிறை மீட்கப்‌ 
பிராண நாயகன்‌ செய்யும்‌ கடைசி உபாயம்‌ இது! எந்த 
வீரபாண்டியனைப்‌ பிடித்துச்‌ சிறைக்குள்‌ அடைக்க 
வேண்டுமென வீரசேகரன்‌ ஆத்திரப்படுகிறானோ, அதே 
வீரபாண்டியனை இனந்தெரியாமல்‌ குருவாகக்‌ 
குமாரனுக்கு அமர்த்தப்‌ போகிறான்‌ வீரசேகரன்‌! 
இதுவரை நமக்குத்‌ துணை செய்த விதி, கடைசிவரையில்‌ 
நம்மைக்‌ கைவிடாது என்றே நம்புகிறேன்‌!” என்றார்‌ சுந்தர 
ஜோசியர்‌. 


“நாம்‌ எதையும்‌ பூரணமாக நம்பிவிட முடியாது! 
எளிதில்‌ பிடிபடாத வீரபாண்டியர்‌ வலியச்‌ 
சிறைக்கோட்டைக்குள்‌ போய்‌ அடைய்படும்படி. இதை ஒரு 
சூழ்ச்சியாகவும்‌ எதிரிகள்‌ கையாளலாம்‌. வீரசேகரனின்‌ 
ஆருயிர்‌ நண்பனான ஜனநாதன்‌ எஏமகாதகன்‌!" என்றான்‌ 
காத்தவராயன்‌. 


“ஜனநாதன்‌ இதில்‌ தலையிட்டு எந்த ரகசியத்தையும்‌ 
கிளப்பாதபடி. செய்ய என்‌ லசம்‌ ஒரு வழி இருக்கிறது!” 
என்று கூறிய ஊர்மிளா காத்தவராயன்‌ காதுக்குள்‌ 
என்னவோ சொன்னாள்‌. 


317 


"அது ஓரளவு சரிதான்‌! ஆனால்‌ ஜனநாதனைப்‌ 
பொறுத்தவரை அதைப்‌ பூரணமாகவும்‌ நம்பிவிட 
முடியாது! மேலும்‌ ஜனநாதனைத்‌ தவிர வேறு யாராவது 
கோட்டைக்குள்‌ குருவைச்‌ சந்தேகித்து வீரபாண்டியத்‌ 
பீதவரின்‌ மாறு வேஷத்தைக்‌ கலைத்து விட்டால்‌ என்ன 
செய்வது?” என்றான்‌ காத்தவராயன்‌. 


“எதுவும்‌ விதிப்படியே நடக்கட்டும்‌! அறிவு காட்டுகிற 
இந்தத்‌ திட்டத்தில்‌ நாம்‌ துணிந்து இறங்குவோம்‌. 
கன்னிபகவதி நம்மைக்‌ காப்பாளாக!” என்று சுந்தர 
ஜோசியர்‌ தீர்மானமான குரவில்‌ கூறினார்‌. 


அதன்‌ பிறகு அந்தத்‌ திட்டத்தின்‌ காரியாம்சங்களை 
மூவரும்‌ உடனே கவனிக்கலானார்கள்‌. 


“நீங்கள்‌ போய்‌ உடனே அகல்யாவைப்‌ பாருங்கள்‌!” 
என்று ஊர்மிளா, காத்தவராயனிடம்‌ சொன்னாள்‌. 


"நீ தயாராக ஓலை தறுக்குகளை எழுதிவை. உன்‌ 
இடது கையாலேயே எழுது! சிறு சிறு விஷயங்களில்கூட 
ஐரக்ரெதையாக இருக்கவேண்டும்‌!” என்று காத்தவராயன்‌ 
ஊர்மிளாவிடம்‌ சொல்லிவிட்டுத்‌ தெருக்‌ கதவைத்‌ 
திறந்துகொண்டு சுற்றுமுற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டே 
இருளில்‌ பாய்ந்து சென்றான்‌. 


318 


காலன்‌ வந்தான்‌! 


“வஞ்சம்‌ கொண்டான்‌! வானர மல்லன்‌ வருகாவன்‌! 
துஞ்சும்‌ கண்டால்‌ என்னை!” 


கம்ப ராமாயணம்‌ 


இுநாள்‌ செவ்வாய்கிழமை மதியத்திற்குள்‌ 
சுந்தர ஜோசியரை அசோகவனக்‌ 
கோட்டைக்கு வீரசேகரன்‌ அழைத்துச்‌ 
சென்று, தேவியின்‌ குமாரனுக்கு 
அவரையே குருவாகத்‌ தேர்த்தெடுப்பதாகக்‌ கூறி, 
காவற்படை அதிகாரியான ஏகவாசக வாணகோவரசரிடம்‌ 
ஜோசியரை ஒப்படைத்தான்‌. சிறிது நாழிகைக்குள்‌ சிறைக்‌ 
கோட்டையின்‌ உட்புறச்‌ சிறையதிகாரிகள்‌ அனைவருக்கும்‌ 
ஏகவாசகரிடமிகுந்து உத்தரவுகள்‌ பிறப்பிக்கப்பட்டு, 
புதிதாக ஒருவர்‌ கோட்டைக்குள்‌ நுழைகிறார்‌ என்பதற்கு 
எச்சரிப்பாக ஆங்காங்கே சின்னங்கள்‌ ஊதப்பட்டு, பதில்‌ 
ஒலிகளும்‌ வந்தன. 

இரத்தக்‌ காவி படிந்த பிரும்மாண்டமான கோட்டை 
வாசலை சுந்தர ஜோசியர்‌ நெருங்கிய சமயம்‌, 
வெளிப்புறத்தில்‌ கொலையஞ்சா அரக்கர்‌ போன்ற 
காவலாட்களும்‌, குதிரைச்‌ சேவகரும்‌, யானை மறவர்களும்‌, 
பெரியதொரு புலிக்கொடியின்கீழ்‌ அணிவகுப்புகள்‌ 
நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வெளிப்புறத்திலுள்ள 
உயரமான மதில்‌ அரண்களின்‌ மீது கழுகுப்‌ 
பார்வையுடன்‌ காவலாட்கள்‌ உலாவிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
அம்பு பூட்டப்பட்ட விற்களுடன்‌ எதையாவது குறி 


319 


பார்த்தவண்ணம்‌ அவர்கள்‌ பயங்கரமாக விழித்தனர்‌. 
அந்த மதிலின்‌ உயரமான சுவர்‌ மடிப்புகளின்‌ மீது 
கூண்டுகள்‌ போலுள்ள அட்டாவைகள்‌ என்னும்‌ காவற்‌ 
கோபுரங்களில்‌ அபாய அறிவிப்பு மணிகளுடன்‌ 
அட்டாலைச்சேவகர்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. 


பிரதான வாசல்‌ எப்போதும்‌ பூட்டப்‌ 
பட்டிருக்குமாதலால்‌, அதன்‌ அருகேயுள்ள சிறு பொறி 
வாசலின்‌ உள்ளே சுந்தர ஜோசியர்‌ துழைந்தவுடனே, 
அதன்‌ விசைக்‌ கதவுகள்‌ டபக்கென்று இறுக்கி 
மூடிக்கொண்டன. அந்தக்‌ காட்சியை தூரத்தில்‌ ஒரு 
மரத்தின்‌ மறைவிலிருந்து கவனித்த காத்தவராயனுக்கு 
என்னவோ ஒரு கணம்‌ நெஞ்சு “திக்‌” கென்று அடித்துக்‌ 
கொண்டது. எதிரிகளின்‌ வாசலுக்குள்‌ குரு பதவியுடன்‌ 
துழையும்‌ வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகள்‌ மறுபடி 
வெளியே திரும்பி வரமாட்டாரோ, உள்ளே யாராவது 
அவருடைய மாறுவேஷத்தை இனங்கண்டு 
கொள்வார்களோ என்றெல்லாம்‌ காத்தவராயன்‌ 
யயப்பிராந்தி அடைந்தான்‌. 

தல்ல வேளையாகச்‌ சிறைக்‌ கோட்டைக்குள்‌ நுழையும்‌ 
சுந்தர ஜோசியரைச்‌ சோதனையிட்ட அதிகாரிகள்‌ 
அவருடைய போலித்தாடிமீசைகளைப்‌ பரீட்சித்துப்‌ 
பார்க்கவில்லை. வெறும்‌ சம்பிரதாயத்தையொட்டிச்‌ 
சோதனையிட்டார்களே தவிர, வீரசேகரன்‌ அழைத்து 
வந்த குருவானபடியாலே, அவர்‌ மீது யாருக்கும்‌ சந்தேகம்‌ 
தட்டவே நியாயமில்லை. உயரமான மதிலரண்கள்‌ 
மத்தியில்‌ அடைபடும்‌ சுந்தர ஜோசியருக்கோ, தம்மைப்‌ 
பற்றிய பயத்தைவிட, அங்குள்ள எந்த மூவையில்‌ எந்தக்‌ 
கோட்டைப்‌ பகுதியில்‌ தேவியும்‌ குமாரனும்‌ 
சிறைவைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்ற ஏக்கந்தான்‌ 
அதிகரித்திருந்தது. அந்த ஏக்கம்‌ வெளியே தெரியாதபடி 
அவர்‌ மிகவும்‌ சிரமப்பட்டு மனதை அடக்கிக்கொண்டார்‌. 
அவர்‌ பிள்ளையார்கோயிலில்‌ தங்கியிருப்பதற்கு வேண்டிய 
செளகரியங்களையெல்லாம்‌ மாளிகை நாயகம்‌ என்கிற 
அதிகாரி வந்து செய்து கொடுத்து விட்டுப்‌ போனார்‌. 
பிள்ளையார்‌ கோயிலைச்‌ சுற்றிக்‌ காவலர்களும்‌ 
திறுத்தப்பட்டனர்‌. 


920. 


ஒரு வழியாகச்‌ சோதனைகளெல்லாம்‌ முடிந்து 
“அப்பாடா” என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே 
பிள்ளையார்‌ கோயிலில்‌ சுந்தர ஜோசியர்‌ அமர்ந்த சமயம்‌ 
எங்கிருந்தோ வானரம்‌ போல்‌ அஞ்சுகோட்டை 
நாடாள்வான்‌ தாவி ஓடிவந்தான்‌. 


“அதோ எமன்‌ வருகிறான்‌! அவன்‌ உள்ளூர என்மீது 
வஞ்சம்‌ கொண்டிருக்கிறான்‌! என்‌ சம்பந்தப்பட்ட எவரையுமே 
எதிரியாகப்‌ பாவிப்பான்‌! அவன்‌ விஷமக்‌ குரங்கு என்பது 
மட்டுமல்ல! எமனே வருகிற மாதிரிதான்‌! ஆனால்‌ என்னை 
எதிரில்‌ கண்டால்‌ மட்டும்‌ கொஞ்சம்‌ பயப்படுவான்‌!” என்று 

சேகரன்‌ விளக்கிக்கொண்டிருக்கும்போதே அஞ்சு 
கோட்டையான்‌ ஹி ஹி ஹி என்கிற ராட்சஸச்‌ சிரிப்புடன்‌ 
அருகில்‌ வந்து, சுந்தர ஜோசியரை எமகிங்கரனைப்‌ போலவே 
உக்கிரமாகப்‌ பார்த்தான்‌. எங்கே அவன்‌ தம்‌ முகத்‌ 
திகைப்பினால்‌ அடையாளங்‌ கண்டுகொள்வானோ என்று 
சுந்தர ஜோசியர்‌ சடக்கென அரிச்சுவடியின்‌ ஏடுகளை 
நோக்கித்‌ தம்‌ முகத்தைக்‌ கவிழ்த்துக்‌ கொண்டார்‌. 

“இவர்தான்‌ புதிதாக நியமிக்கப்பட்ட குருவோ? அந்த 
அசட்டுச்‌ சின்னக்‌ குரங்கிற்குப்‌ பாடஞ்‌ சொல்லிக்கொடுக்க 
இவருக்குத்‌ திறமையுண்டா?” என்று கேட்டான்‌ அஞ்சு 
கோட்டை நாடாள்வான்‌. 


“உனக்குக்கூட அறிவூட்டும்‌ திறமை இவருக்கு உண்டு!” 
என்றான்‌ எரிச்சலுடன்‌ வீரசேகரன்‌. 


“இவரை நான்‌ சில கேள்விகள்‌ கேட்கவேண்டும்‌!” 


*இவர்‌ இன்று மெளன விரதம்‌ அனுஷ்டிக்கிறார்‌. 
இனி இவர்‌ விஷயங்களில்‌ தலையிட என்னைத்‌ தவிர 
வேறு யாருக்கும்‌ அதிகாரமில்லை. இவரிடம்‌ வந்து 
ஏதாவது உன்‌ குரங்குப்‌ புத்தியைக்‌ காட்டினால்‌ 
உன்னுடைய வாலையெல்லாம்‌ ஓட்ட அறுத்தெறிந்து 
விடுவேன்‌! பத்திரம்‌!” 

"ஆ! அஞ்சுகோட்டைகளைக்‌ கட்டியாண்ட என்னை 
ஓர்‌ சோழியப்‌ போர்வீரன்‌ கிள்ளுக்கிரையாக 
நினைக்கும்படி ஆயிற்றே? ஜனநாதன்‌ சிநேகம்‌ 


921 


மிருக்கிறதென்ற தைரியத்தில்‌ தான்‌ இத்தனை நாளும்‌ 
அட்டகாசம்‌ செய்துவந்தாய்‌! இப்போது ஜனநாதன்‌ 
மிஷ்டத்தைக்‌ கேட்காமல்‌ இந்தச்‌ சுந்தர முனிவரைக்‌ 
கொண்டுவந்து நீ குருவாகச்‌ சேர்த்திருப்பதால்‌ ஜனநாதனே 
உனக்கு எதிரியாகி ஏதாவது சூழ்ச்சி செய்வான்‌ 
வீரசேகறா! எனக்கும்‌ சந்தர்ப்பம்‌ வரும்‌ மிதியுண்ட 
சர்ப்பம்‌ சும்மாயிராது!” என்று சறினான்‌ 
அஞ்சுகோட்டையான்‌. 


“நீ என்னை என்ன செய்ய முடியும்‌?” 


ஹி! ஹி! ஹி! வாசலில்‌ பார்த்தாயா? 
தொண்ணூற்றொன்பது துரோகிகளின்‌ தலைகள்‌ 
ஈட்டிகளில்‌ செருகப்‌ பட்டிருக்கின்றன நூறாவது ஈட்டியை 
வீரபாண்டியன்‌ தலைக்காகச்‌ சுத்தமாகத்‌ துடைத்து 
வைத்திருந்தேன்‌. இப்போது..." 


“அஞ்ககோட்டையா! அவ்வளவு மழுங்கலான 
ஈட்டிக்கு உன்னுடைய அஞ்சு தலைகளையும்‌ செருகி 
வைத்தால்‌ தரன்‌ அந்தமாக இருக்கும்‌! என்னுடைய 
தலையை அதில்‌ செருகமுடியுமெனக்‌ கனவுக்கூடக்‌ 
காணாதே! நான்‌ எமனுக்கும்‌ எமன்‌! முதலில்‌ அப்பால்‌ 
போ!” என்று வீரசேகரன்‌ சீறியதும்‌ அஞ்சு கோட்டையான்‌ 
கொக்கரித்துக்கொண்டே காவலரின்‌ மத்தியில்‌ போய்‌ 
மறைந்தான்‌. 


சுந்தர ஜோசியரிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்ட 
வீரசேகரன்‌ அசோகவனக்‌ கோட்டையைவிட்டு வெளியே 
வந்தபோது அவனது மனதில்‌ பெரிய பாரம்‌ நீங்கியது 
போலிருந்தது. ஊர்மிளாவிடமிருந்து கந்தர ஜோசியரைப்‌ 
பிரித்து விட்டோம்‌ என்பதினால்‌ ஏற்பட்ட நிம்மதியா 
அது என்பது அவனுக்கே புரியவில்லை! 


வீ.ம. 11-21 


322 


ஆகாத செயல்‌ 


“ஆகாசெய்தாய்‌! அஞ்சலை போலும்‌! 
அறிவிலாய்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


கா விஷ்ணுவின்‌ திருநாமத்தை 
உச்சரித்து “ஹரி ஓம்‌” எனத்‌ தேவியின்‌ 
குமாரனுக்கு வித்தியாப்பியாசம்‌ 
தொடங்கும்‌ சுதினமான புதன்கிழமைப்‌ 
பொழு வீ ரசேகரனுக்காகவே சீக்கிரம்‌ விடிந்து விட்டது 
போலிருந்தது. சரியாக இருள்‌ கலைவதற்கு முன்பே 

ரசேகரன்‌ தன்னை ஒரு கந்தர்வனைப்‌ போல 
அலங்கரித்துக்‌ கொண்டு ஊர்மிளாவின்‌ வீட்டிற்கு 
அளவிறந்த உற்சாகத்துடன்‌ ஓடி வந்தான்‌. 


அங்கே ஊர்மிளா, ஒரு கூடைக்காரி யோல்‌ 
“மாறுவேடம்‌! தரித்து அவனை எதிர்நோக்கிப்‌ 
புன்முறுவலுடன்‌ காத்திருந்தாள்‌. அச்சமயம்‌ காத்தவராயன்‌ 
எங்கேயோ வெளியில்‌ நழுவிப்‌ போய்விட்டான்‌. 


கூலிக்காரி போவ்‌ புழுதியும்‌ கரிக்கோடுகளும்‌ படிந்த 
முரட்டுக்‌ கிழிசல்‌ சீிலையொன்றை ஊர்மிளா 
உடுத்தியிருந்தாள்‌. அவளுடைய சொருகுக்‌ கொண்டையில்‌ 
இருந்து வேப்பெண்ணெய்‌ வாசனை “குப்‌” பெனக்‌ கிளம்பி 
வீரசேகரனின்‌ மூக்கைத்‌ துளைத்தது. 


"பாவம்‌! பன்னீரில்‌ குளித்துவிட்டு வருகிறவனுக்கு 
இந்த வேப்பெண்ணெய்‌ நாற்றத்தைச்‌ சகிக்க முடியாது: 


323 


இல்லையா? நான்‌ என்ன செய்வது? இனம்‌ கூடைக்காரிகள்‌ 
மருக்கொழுந்தோ தாழம்புவோதான்‌ கொண்டையில்‌ சூடிக்‌ 
கொள்வது வழக்கம்‌. அவை இரண்டு பூக்களும்‌ என்‌ 
தோட்டத்தில்‌ கிடையா!" என்றான்‌ ஊர்மிளா. 


“அதனாலென்ன? நாம்‌ அங்காடித்‌ தெருவிற்குப்‌ 
போய்த்‌ தேங்காய்‌, பழம்‌, புஷ்பம்‌, நெல்‌ எல்லாம்‌ வாங்கிக்‌ 
கொண்டுதானே அசோகவனக்‌ கோட்டைக்குப்‌ 
புறப்படுவோம்‌. அப்போது நானே உனக்கு மருக்கொழுந்து 
வாங்கிக்‌ கொடுக்கிறேன்‌. அது “கமகம” என்று எப்படி. 
மணக்கும்‌ பார்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ ஆசையோடு. 


“என்‌ மாறுவேடம்‌ எப்படி? என்னைத்‌ 


தூக்குக்காரியென யாரும்‌ நம்பி விடுவார்கள்‌, இல்லையா?” 


“நீ என்ன வேஷம்‌ தரித்தாலும்‌ உன்‌ அழகு 
குறையவில்லை. ஊர்மிளா! உன்‌ கருவிழிகளில்‌ 
குறுகுறுக்கும்‌ இயற்கையான பண்பொளியை மட்டும்‌ 
உன்னால்‌ மறைக்கவே முடியாது!” 


“ஏன்‌ முடியாது? தேங்காய்க்‌ கூடைக்குக்‌ கீழே உள்ள 
சுகம்‌ மாட்டின்‌ துணி என்‌ கண்வரைக்கும்‌ நழுவித்‌ 
தொங்கும்படழு. மறைத்துக்‌ கொள்ளலாமே? என்‌ நடிப்புத்‌ 
திறமையைப்பற்றி நீ சிறிதும்‌ சந்தேகப்பட வேண்டாம்‌!” 


“சரி, புறப்படு! தேங்காய்‌ பழம்‌ பொறுக்கி 
வாங்குவதற்கு நேரமாகாதா? வித்தியாப்பியாசத்திற்கு 
உரிய முகூர்த்த நாழிகை நெருங்கிச்‌ சிறைக்‌ கூடத்திற்குத்‌ 
தேவியின்‌ குமாரனை மேளதாளத்தோடு அழைக்க 
வருவதற்குள்‌, நீ அங்கே தேங்காய்ப்‌ பழக்கூடையை, இறக்கி 
வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும்‌!” 


“இல்லை, நான்‌ வரமாட்டேன்‌!” என்று திடிரென 
ஊர்மிளா கூறியதும்‌ வீரசேகரனின்‌ உற்சாகம்‌ மிகவும்‌ 
வாடியது. “அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ முரட்டு 
அதிகாரிகள்‌ இருப்பார்கள்‌. அவர்களைக்‌ கண்டாலே 
எனக்குப்‌ பயத்தால்‌ வாயடைத்துப்‌ போகும்‌. அவர்கள்‌ 
ஏதாவது என்னைக்‌ கேள்விகள்‌ கேட்டால்‌ என்ன 
செய்வது?” என்று ஊர்மிளா தயங்கினாள்‌. 


324 


“அதையெல்லாம்‌ நான்‌ பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. 
என்‌ பின்னாலே வரும்போது உனக்கென்ன பயம்‌? 
புறப்படு ஊர்மிளா அங்கே எனக்கு எவ்வளவு மதிப்பு 
இருக்கிறதெனப்‌ பார்த்தால்‌ நீ மிகவும்‌ பெருமைப்படுவாய்‌,” 


“நிஜமாகவா?” 


“ஆமாம்‌... ஊர்மிளா... இன்று எனக்கென்னவோ 
ஒரே ஆனத்தமாக இருக்கிறது. உன்னுடைய அற்ப 
ஆசையொன்றை திறைவேற்றுகிறோம்‌ என்று 
நினைக்கும்போதே எனக்கு நிலைகொள்ளவில்லை. அத்தச்‌ 
சந்தோஷத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ என்னையே கிள்ளி 
விட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ போலிருக்கிறது!” 


“பாவம்‌! என்னால்‌ உனக்கு எவ்வளவு 
கஷ்டம்‌...உம்‌... தேவியை ச்‌ அட்‌ அருகில்‌ நின்று 
பார்க்க முடியுமோ என்னவோ... 


“அதுதான்‌ சொன்னேனே! தேவியின்‌ 
சிறைக்கூடத்தில்‌ உன்‌ தலையிலிருந்து தேங்காய்க்‌ கூடையை 
இறக்கும்போது, எனக்குப்‌ பதில்‌ தேவியே 
வேண்டுமானாலும்‌ கை கொடுத்து இறக்கி வைக்கட்டும்‌ 
அப்போது உன்‌ கைகள்‌ மீது தேவியின்‌ கைவிரல்கள்‌ 
படலாம்‌. உன்‌ ஆசைக்காக அந்த ஆனந்தத்தைக்‌ கூட 
நான்‌ இழந்து விடுகிறேன்‌, ஊர்மிளா... 


“ஆசையைப்‌ பார்‌!” 


“அப்புறம்‌ தேங்காய்ப்‌ பழங்களை வரிசையாகத்‌ 
தட்டுகளில்‌ வைத்துக்‌ காட்டும்போது எத்தனை தடவைகள்‌ 
வேண்டுமானாலும்‌ தேவியின்‌ கைகனைத்‌ தொட்டுப்‌ பார்‌! 
அப்புறம்‌ சிறைக்கூடத்தைப்‌ பூட்டிக்கொண்டு வெளியே 
வரும்போது இன்னொரு முறை வேண்டுமானாலும்‌ 
தேவியின்‌ முகத்தைத்‌ திரும்பிப்‌ பார்‌!” 


“அப்போது என்னையும்‌ தேவியையும்‌ தவிர வேறு 
யாரும்‌ இருக்க மாட்டார்களா? தேவியோடு இருக்கும்‌ 


பகல்‌ காவற்காரிக்குக்‌ கைகள்‌ இல்லையா? அவள்‌ ஏதும்‌ 


325 


சொல்லமாட்டாளா? அந்தக்‌ காவற்காரி எப்படிப்பட்ட 
ராக்ஷஸியாய்‌ இருப்பாளோ என்னமோ!” 


“அந்தக்‌ கிழவி தெய்வானுகூலமாக இன்று ஒரு பகல்‌ 
மட்டும்‌ வேலைக்கு வச மாட்டாளாம்‌. திடீரென 
முடியாமல்‌ படுக்கையில்‌ கிடக்கிறான்‌!” 


*திடீரென்றா... எனக்காக நீ ஏதாலது!... என்று கேட்ட 
ஊர்மிளா கீழே கூடையை எடுப்பலள்‌ போலக்‌ குனிந்து, 
தன்‌ முகத்தின்‌ கலவரத்தை மறைத்துக்‌ கொண்டாள்‌.” 


“ஆமாம்‌! நேற்றிரவு அவள்‌ வீட்டிற்கு ஒரு விபூதி 
சாமியார்‌ வந்தாராம்‌. கிழவியின்‌ வயிற்று வலிக்கு விபூதி 
மந்திரித்துக்‌ கொடுத்துச்‌ சாப்பிடச்‌ சொன்னாராம்‌. அது 
திடிரென்று வயிற்றுப்‌ போக்கைக்‌ கிளப்பிவிட்டது. அதை 
நிறுத்துவதற்காக இப்போது சிறை வைத்தியரிடமிருந்து 
மருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு பகலுக்கு 
மட்டும்‌ எவனை தம்பி புதிதாகக்‌ காவலுக்குப்‌ 
போடமுடியும்‌?” இன்று ஒரு பகல்‌ மட்டும்‌ தேவியைத்‌ 
தனியாகத்‌ தான்‌ சிறைகூடத்தில்‌ பூட்டிவைக்க வேண்டும்‌. 


“அப்படியானால்‌... மறுபடி வித்தியாப்பியாச 
நாழிகை வரும்போது தானே சிறைக்கூடத்தின்‌ கதவைத்‌ 
திறப்பீர்கள்‌? அந்த இடை நேரத்தில்‌ நாம்‌ வைத்துவிட்டு 
வரும்‌ தேங்காய்களில்‌ ஒன்றைத்‌ தேவி எடுத்து தன்‌ 
தலையை உடைத்துக்‌ கொண்டு பிராணத்தியாகம்‌ 
செய்துகொள்ள முயன்றால்‌ என்ன செய்வது?” 


அவ்வாறு செய்வதில்லையென எனக்குத்‌ தேவி 
வாக்குறுதி கொடுத்திருக்கிறாள்‌. மேலும்‌ சிறை மீட்கத்‌ 
தன்‌ பிராணநாயங்கர்‌ வருவார்‌ என்று இன்னும்‌ அந்தப்‌ 
பேதை நம்பிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 

“பின்னே வீரபாண்டி௰ர்‌ வெறுமனே இருப்பாரா? 
ஏதாவது தந்திரமாக முயற்சி செய்யலாம்‌. எதற்கும்‌ 
ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்‌!” என்றாள்‌ ஊர்மிளா. 


“சிறையைவிட்டுத்‌ தேவி தப்பினால்‌ என்‌ தலை 
போய்விடும்‌ என்பதற்காகத்தானே இப்படி எச்சரிக்கறாம்‌... 


326 


ஊர்மிளா உண்மையில்‌ என்மேல்‌ உனக்கு உள்ளூர அன்பு 
இருக்கிறது!” என்று வீரசேகரன்‌ கண்களில்‌ ஆனந்தக்‌ 
கண்ணீர்‌ வடிய விம்மினான்‌. 


ஊர்மிளாவிற்குக்‌ கண்கள்‌ கலங்கிவிட்டன. 
குழந்தையைத்‌ துர்க்கைக்குப்‌ பலி கொடுக்கும்போது 
ஏற்படும்‌ தாயின்‌ வேதனையும்‌ பரிதாபமும்‌ அவளுடைய 
தாமரை முகத்தின்‌ வியர்வையில்‌ ததும்பின.. 


அதன்‌ பின்னர்‌, கூடையை எடுத்துக்கொண்டு 
ஊர்மிளா பின்‌ தொடர வீரசேகரன்‌ அங்காடித்‌ தெருவை 
நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. காலை நேரத்து இளங்காற்றும்‌, 
மெல்லிய பொன்னொளியும்‌ இருவர்‌ மனதிலும்‌ இன்பக்‌ 
குது குதுப்பை ஏற்றின. வீரசேகரன்‌ தன்‌ பின்னால்‌ 
திரும்பிப்‌ பார்க்கும்போது ஊர்மிளா காரணமில்லாமல்‌ 
புன்முறுவல்‌ செய்துகொண்டு வந்தாள்‌. 


அவர்களிருவரும்‌ முச்சந்தியில்‌ திரும்புவதற்குள்‌ 
எதிரே “மருக்கொழுந்து” என்று கூவிக்‌ கொண்டே, இளம்‌ 
கூடைக்காரி ஒருத்தி வந்தாள்‌. 


அவள்‌ வீரசேகரனைப்‌ பார்த்ததும்‌, “சாமி! சாமி! 
சம்சாரத்திற்குப்‌ பூ லாங்கிக்‌ கொண்டுபோய்க்‌ கொடு 
சாமி!” என்று சொல்லிவிட்டு ஊர்மிளாவின்‌ அருகில்‌ 
மூக்கைப்‌ பிடித்துக்கொண்டு நின்றாள்‌. 


அவள்‌ தலையிலிருந்த பெரிய கூடையை வீரசேகரன்‌ 
கிழே இறக்கிவைத்து அதன்மேல்‌ தட்டி விருந்து 'கம்மென்று 
மணக்கும்‌ மருக்கொழுந்து கொத்துக்களில்‌ நல்லதாக 
ஒன்றைப்‌ பொறுக்கி எடுத்தான்‌... 


வீரசேகரன்‌ கவனிக்காதபோது ஊர்மிளாவின்‌ 
கையை அந்த மருக்கொழுந்துக்காரி நறுக்கெனக்‌ 
கிள்ளிவிட்டு கடைக்கண்ணால்‌ சிரித்தாள்‌. 


காசு கொடுப்பதற்காக வீரசேகரன்‌ நிமிர்ந்தான்‌. 
“என்ன சாமி! அரைவீசம்‌ காசு கொடுக்கிற? நீ ஆசைப்‌ 
பட்ட பொண்ணு தலையிலே வச்சு மோத்துபார்த்தால்‌ 


327 


ஆயிரம்‌ வராகன்‌ கொடுக்கலாமே, சாமி!” என்றாள்‌ அந்த 
மருக்கொழுந்துக்காரி. அவளைப்‌ பார்க்கும்போது பருவக்‌ 
முறும்புள்ள ஒரு அங்காடிக்‌ கூடைக்காரியாய்த்‌ 
தோன்றியதே தவிர அவள்தான்‌ அகல்யா என்பதோ, 
மளர்மிளாவினால்‌ ரகசியமாக ஏற்பாடு செய்யப்பட்டு 
வதிர்ப்படுபவள்‌ என்பதோ வீரசேகரனுக்குத்‌ தெரியாது. 


அவன்‌ விட்டெறிந்த காசைக்‌ கூடைக்கடியில்‌ 
வைப்பதற்காக மேலேயுள்ள மருக்கொழுந்துத்‌ தட்டை 
எடுத்து அவள்‌ வெளியே வைத்தாள்‌. அப்போது கூடை 
நிறைய பெரிய பெரிய தேங்காய்கள்‌ இருப்பது தெரிந்தது. 
ஆனால்‌ அத்தேங்காய்களுக்குள்‌ சதியோலைகள்‌ மறைத்து 
வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ரகசியம்‌ 
வீரசேகரனுக்குத்‌ தெரியாது. தேவியின்‌ சிறை மீட்சிப்‌ 
படலத்திற்குத்‌ தேவையான பரிபாஷையைத்‌ தேவிக்கு 
உணர்த்த, பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களுக்கும்‌ 
வரிசைக்‌ கிரமமாகப்‌ பன்னிரண்டு எண்கள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கும்‌ ஓலை நறுக்குகளை ஊர்மிளா ஏற்கெனவே 
தயாரித்திருந்தாள்‌. ஒவ்வொரு தேங்காயின்‌ குடுமிப்புறமும்‌ 
உள்ள மூன்று கண்களில்‌ ஒன்றை ஓட்டை செய்து அதன்‌ 
வழியாக ஓர்‌ ஓலை நறுக்கை உள்ளே திணித்து மறுபடி 
ஒட்டை அனடக்கப்பட்டிருப்பது கண்ணில்‌ படாதபடி 
தேங்காய்களின்‌ மீது சந்தனக்‌ குழம்பை வாரித்‌ 
தெளித்திருந்தாள்‌ அகல்யா-மருக்கொழுந்துக்காரி. 

கண்ணை அள்ளும்படியான அத்தேங்காய்களின்‌ மீது 
ஊர்மிளாவின்‌ கண்கள்‌ “குறு குறுவெனப்‌ பதிவைக்‌ 
கண்ட வீரசேகரன்‌, அவை தரன்‌ உயர்தரமான 
தேங்காய்கள்‌ என்று நிச்சயித்துக்‌ கொண்டான்‌. 


“தேங்காய்களும்‌ விற்பதற்குத்தானா?” என்று 
ஆவலோடு கேட்டான்‌. 


“இது மாதிரிக்‌ காய்கள்‌ அங்காடிக்‌ கடைத்‌ 
தெருவுக்குப்‌ போனாலும்‌ கிடைக்காது. சாமி, காய்‌ ஒண்ணு 
சம்‌ காசு எடு சாமி! இதை விற்றுத்தான்‌ நான்‌ என்‌ 
மச்சானைக்‌ கண்ணாலம்‌ பண்ணிக்கணும்‌ சாமி உனக்குப்‌ 
புண்ணியமாய்ப்‌ போவும்‌ இன்னக்கி இராஜாலாட்டம்‌ உன்‌ 


328 


முகத்திலே விழிச்சேன்‌!” என்று அந்தத்‌ தேங்காய்க்காரி 
மிகவும்‌ கெஞ்சிக்‌ குழைந்தாள்‌. 


“இவ்வளவு நவ்ல காய்களை வைத்துக்கொண்டு 
இவள்‌ கெஞ்சுவதைப்‌ பார்த்தால்‌ எனக்குச்‌ சந்தேகமாக 
இருக்கிறது. எங்காவது அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ 
இருந்தோ கலியாண வீட்டிலிருந்தோ இவள்‌ 
திருடிக்கொண்டு வந்திருப்பாள்‌. இவளிடம்‌ ஒன்றும்‌ 
வாங்காதீர்கள்‌, ஐயா!” என்றாள்‌ ஊர்மிளா வெடுக்கென்று. 


“ஏண்டி! ஐயாவுக்கு சம்சாரம்கணக்கா யோசனை 
சொல்ற மாதிரி ஐயா மனசை மயக்கப்‌ பார்க்கறியோ?" 
என்று கண்ணைச்சிமிட்டிய அத்தத்‌ தேங்காய்க்காரி 
வெடுக்கென்று வீரசேகரனை நோக்கினாள்‌. “ஐய்யே! அந்த 
வேப்பெண்ணெய்க்காரி சொல்றதைக்‌ கேட்காதே சாமி 
என்‌ குடிசையிலே உள்ள இரட்டைத்‌ தென்னமரத்திலே 
தான்‌ கண்ணுக்குக்‌ கண்ணாக வளர்த்த காய்க! அங்காடித்‌ 
தெருவுக்கு விற்கப்போனா தண்டல்காரன்க வரிவரியினு 
காக கடமை கேப்பானுக! ஆறுநாள்‌ மகமை கொடுக்கணும்‌! 
அதுதான்‌ சாமி உன்னைக்‌ கெஞ்சறேன்‌. அந்தக்‌ குட்டி 
என்‌ வயித்திலே அடிச்சு விலையைக்‌ குறைக்கப்‌ பார்க்கிறா” 
என்று ராகம்பாட ஆரம்பித்து விட்டாள்‌ தேங்காய்க்காரி. 


“கொள்ளை விவை கேட்கிறானே! குறைத்துக்‌ 
கேளுங்கள்‌ இல்லாவிட்டால்‌ வேண்டாம்‌!” என்று ஊர்மிளா 
மெல்ல அவன்‌ காதுக்குள்‌ சொன்னாள்‌. 


“உனக்குத்‌ தேங்காய்கள்‌ பிடித்திருக்கும்போது 
அவற்றைத்தான்‌ என்ன விலை கொடுத்தும்‌ நான்‌ 
வாங்குவேன்‌. மேலும்‌ உன்னையும்‌, என்னையும்‌ 
சம்பந்தப்படுத்திக்‌ கண்‌ சிமிட்டினாளே அதற்கு என்‌ 
உயிரையங்கூடக்‌ கொடுக்கலாம்‌” என்று வீரசேகரன்‌ 
ரகசியமாகக்‌ காதுக்குள்‌ சொல்லும்போது ஊர்மிளாவின்‌ 
முகம்‌ நாணத்தால்‌ சிவந்துவிட்டது. 


“எத்தனை காய்‌ சாமி வேணும்‌?” என்று கேட்டான்‌ 
தேங்காய்க்காரி.. 


329 


“நல்லதாக அழுகல்‌ இல்லாததாக ஐந்து காய்கள்‌ 
எண்ணிப்‌ போடு!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அவளைப்‌ பொறுக்க விடாதீங்க ஐயா, நீங்களே 
பொறுக்கி என்‌ கூடையில்‌ போடுங்க” என்றாள்‌ ஊர்மிளா 
உரத்த குரலில்‌ “லெடுக்‌" கென்று. 


“நீயே எந்தக்‌ காயை லேணுமென்றாலும்‌ பொறுக்கி 
எடுத்துக்க சாமி!” என்றாள்‌ தேங்காய்க்காரி. 


“தான்‌ கண்ணைழமூடிக்கொண்டு பொறுக்கினாலும்‌ 
என்‌ கை ராசி எப்படிக்‌ காய்கள்‌ வரும்‌ பார்‌!” என்று 
வீரசேகரன்‌ ஐம்பமாக உற்சாகக்‌ கிறு கிறுப்போடு ஐந்து 
தேங்காய்களை எண்ணி ஊர்மிளாவின்‌ கூடைக்குள்‌ 
போட்டான்‌. 


அதன்‌ பிறகு இருவரும்‌ அங்காடித்‌ தெருவிற்குப்‌ 
போய்‌ எலுமிச்சம்பழம்‌, புஷ்பமாலைகள்‌, குங்குமம்‌, 
மஞ்சள்‌, கனிவர்க்கங்கள்‌ நெல்‌ முதலானலற்றையெல்லாம்‌ 
வாங்கிக்‌ கூடையில்‌ போட்டுக்‌ கொண்டு அசோகலனக்‌ 
கோட்டைக்குக்‌ கிளம்பினார்கள்‌... 


கூடையைத்‌ தூக்கித்‌ தலையில்‌ வைத்துக்கொண்டு 
மெளனமாக ஊர்மிளா வீரசேகரனின்‌ பின்புறம்‌ நடந்து 
லந்தாள்‌. இருலரும்‌ அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ 
நுழைந்து பலவிதமான பரிசோதகர்களையும்‌ கட்டுக்‌ 
காவல்களையும்‌ கடந்து செல்லும்போது ஊர்மிளா 
தன்னை யாரும்‌ சந்தேகிக்காதபடி இயற்கையாகவும்‌ 
சாதுரியமாகவும்‌ நடித்தாள்‌. 


அலர்கள்‌ இருவரும்‌ தேவியின்‌ சிறைக்‌ கோட்டத்தில்‌ 
ஏறும்போது அஞ்சு கோட்டை நாடாள்வான்‌ எதிர்ப்பட்டு 
“இந்தாடி! என்ன பூனை மாதிரி வருகிறாய்‌. உன்னை 
இதற்கு முன்பு நான்‌ பார்த்ததில்லையே, நீ யாரடி?" 
என்று கேட்டான்‌. 


ஊர்மிளா அருவருப்புடன்‌ முகத்தைச்‌ சளிப்பதைக்‌ 
கண்ட வீரசேகரன்‌ ஆத்திரத்துடன்‌, “அவள்‌ ஊமை! உன்‌ 


330 


கேள்விகளுக்கு அவள்‌ பதில்‌ சொல்லமாட்டான்‌. அதோடு 
அவள்‌ செவிடு! நீ நாயாகக்‌ குலைத்தாலும்‌ அவள்‌ காதில்‌ 
விழாது!" என்று பதில்‌ சூடு கொடுத்துவிட்டு அவளை 
அழைத்துக்‌ கொண்டு விர்‌' ரெனத்‌ தேவியின்‌ சிறைக்‌ 
கூடத்தை அடைத்தான்‌. 


அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்த அஞ்சு 
கோட்டையானோ சிறைக்கூடத்துக்கு வெளியே மறைவாக 
நின்று உள்ளே நடப்பதைத்தன்‌ பாம்புச்‌ செவிகளால்‌ 
கூர்த்து கவனிக்கலானான்‌. உள்ளே குமாரன்‌ 
வீரகேரளனுக்குப்‌ புத்தாடை புனைந்து கொண்டிருந்த 
தேவி, பின்னால்‌ காலடி ஓசைகளைக்‌ கேட்டுத்‌ திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌. கூடைக்காரி வேஷத்தில்‌ ஊர்மிளா வருவதைப்‌ 
பார்த்ததும்‌ தேவி திகைப்புடன்‌ ஒரு கணம்‌ மெய்சிலிர்த்‌ 
தாளானாலும்‌ ஊர்மிளாவின்‌ கண்களில்‌ தெரிந்த 
குறிப்புகளிலிருந்து அவள்‌ தந்திரமாக வந்திருப்பதின்‌ 
உட்கருத்தை ஒருவாறு புரிந்து கொண்டு தன்னைச்‌ 
சமாளித்துக்‌ கொண்டாள்‌; தன்‌ குமாரனின்‌ வாயையும்‌ 
பொத்தி அவனைக்‌ கொண்டுபோய்‌ பூஜை அறைக்குள்‌ 
இருக்கச்‌ செய்துவிட்டு வந்தாள்‌ அது சமயம்‌ வீரசேகரன்‌ 
சிறைக்கதவின்‌ உட்புறத்தைத்‌ தாளிட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. ஆகையால்‌ அங்கு நடந்த ஒன்றையும்‌ 
சந்தேகிக்கும்படியான அளவிற்கு அவன்‌ கவனிக்கவில்லை. 


ஊர்மிளாவின்‌ தலையிலிருந்து தேங்காய்க்‌ 
கூடையைத்‌ தேவி இறக்கி வைக்கும்போது, "தாயே! நீ 
தீர்க்க சுமங்கலியாய்‌ இருப்பாய்‌! உன்னைப்‌ போன்ற 
புண்ணியவதிகளால்‌ தான்‌ ஏழைகளான எங்களுடைய 
பாரமெல்லாம்‌ குறையும்‌!" என்றாள்‌ ஊர்மிளா. 


தேவியின்‌ சிறை மீட்சிக்காகத்தான்‌ அவள்‌ 
தந்திரமாக வந்திருக்கிறாள்‌ என்கிற குறிப்பும்‌ தன்னுடைய 
ஓத்தாசையுடன்‌ தான்‌ அது நிறைவேறும்‌ என்கிற 
குறிப்பையும்‌ தேவி ஓரளவு புரிந்துகொண்டாள்‌. 


“உன்னைப்‌ போன்றவளின்‌ அன்பிருக்கும்போது 
நான்‌ துர்பாக்கியவதி அல்ல அம்மா!” என்றாள்‌ தேவி 
தழதழக்கும்‌ குரலில்‌. 


331 


ஊர்மிளாவிற்கு மெய்சிலிர்த்தது. சாதாரணப்‌ 
பெண்ணொருத்தி தேவியை நேரில்‌ காணும்‌ பக்திப்‌ 
பரவசத்தினால்‌ ஏற்படும்‌ மெய்சிலிர்ப்பென அதை 
வீரசேகரன்‌ எண்ணிக்‌ கொண்டான்‌. 


தேங்காய்களை வரிசையாகத்‌ தட்டில்‌ அடுக்கித்‌ 
தேவியிடம்‌ ஊர்மிளா கொடுக்கும்போது, “மகனைப்‌ பெற்ற 
நாய்க்கு இதைவிடச்‌ சுபதினம்‌ வேறில்லை! "எண்ணும்‌, 
எழுத்தும்‌ கண்ணெனத்‌ தகும்‌!" என்று “எண்ணும்‌ 
எழுத்தும்‌" என்பதை அழுத்தந்திருத்தமாகக்‌ கூறிவிட்டு 
தேவியின்‌ கைகளை மறைவாகக்‌ கிள்ளியும்‌ கண்ணாலும்‌ 
கையாலும்‌ ஜாடைகள்‌ காட்டியும்‌, தேங்காயிலுள்ள மூன்று 
சண்களைக்‌ குறிப்பாகப்‌ பார்த்து, "தாயே! முக்கண்ணுடைய 
பெருமான்‌ உனக்கு அருள்‌ புரிவானாக!” என்று 
நந்திரமாகச்‌ சொல்லித்‌ தன்னுடைய உட்கருத்தைத்‌ தேவி 
ளவு புரிந்து கொள்ளும்படி செய்துவிட்டாள்‌. 


அதன்‌ பிறகு தேவியின்‌ சிறைக்‌ கோட்டத்தை விட்டூ 
ஊர்மிளா வெறுங்கையுடன்‌ கீழே இறங்கியபோது 
அஞ்சுகோட்டை நாடாள்வான்‌ எதிர்ப்பட்டு “ஹி! ஹி! ஹி!" 
என்று பயங்கரமாக வீரசேகரனை நோக்கிச்‌ சரித்தான்‌. 


“அனுமதிச்‌ சிட்டில்லாமல்‌ அதிகப்பிரசங்கி ஒருத்தியை 
உள்ளே அழைத்து வந்தாயா? ஹா! ஹா! உன்னுடைய 
அதிகாரத்தையும்‌, செல்வாக்கையும்‌ பிரயோகித்துத்தான்‌. 
இவளை ரகசியமாக உள்ளே கூட்டி வந்திருக்கிறாய்‌. இன்று 
பிரதான காவலில்‌ இருந்தவர்கள்‌ ஜனநாதனின்‌ ஆட்கள்‌ 
உம்‌ மருக்கொழுந்து மணம்‌ கமகமக்க அழகான 
பெண்ணொருத்தியைக்‌ கூடைக்காரி போல்‌ கூட்டி 
வந்திருக்கிறாய்‌ என்பதைக்‌ கவனித்தவுடனே நாலை 
சந்தேகப்பட்டேன்‌!" 


"என்ன சந்தேகப்பட்டாய்‌?” 
“உம்‌! அனுமதிச்‌ சட்டு இல்லாமல்‌ ஒரு வஞ்சகியை 


உள்ளே கூட்டி வந்தாயா?.... வீரசேகரா! கொஞ்சங்கூடப்‌ 
பயப்படாமல்‌ ஆகாத செயல்‌ புரிந்துவிட்டாய்‌! 


332 


அறிவற்றவனே! இப்போது என்னிடம்‌ வகையா 
அகப்பட்டுக்‌ கொண்டு விட்டாய்‌!" 


"அஞ்சு கோட்டையா! துள்ளாதே! இந்தச்‌ சாதாரணம்‌ 
குற்றத்திற்காக யாரும்‌ என்‌ தலையைச்‌ சிவி ஈட்டியிள்‌ 
சொருகி விடமுடியாது! என்னைக்‌ கேள்வி கேட்கவும்‌ 
உனக்கு அதிகாரம்‌ கிடையாது!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
எரிச்சலோடு. 


“கொஞ்சம்‌ இரு, உன்னையும்‌ இவளையும்‌ என்ன 
செய்கிறேன்‌ பார்‌! அனுமதியில்லாமல்‌ உள்ளே 
நுழைந்ததற்காக இவள்‌ தாக்கிலே தொங்கவிடப்பட்டு. 
அதற்கு நீ அனுசரணையாய்‌ இருந்ததற்காக உனக்கு ஆறு 
தூறு கசையடி கிடைப்பதைக்‌ கண்டாலும்‌ என்‌ ஆத்திரம்‌ 
அடங்காது!” என்று அஞ்சுகோட்டையான்‌ சொல்லிவிட்டு 
விர்ரென குற்றவிசாரணை விடுதியை நோக்கிப்‌ பாய்ந்து 
சென்றான்‌. 


ஊர்மிளா உடல்‌ முழுதும்‌ ஜில்லிட்டுப்போய்‌ மனம்‌ 
நடுங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளை வீரசேகரன்‌ 
அவசரமவசரமாகக்‌ கோட்டையை விட்டு வெளியே 
கொண்டு வந்து பத்திரமான ஓர்‌ இடத்தில்‌ விட்டு உடனே 
வீட்டுக்குப்‌ போகும்படி சொன்னான்‌. 


“ஐயோ வீரசேகரா!... உன்னோடு தனியாகக்‌ 
கிளம்பும்‌ போதே ஏதோ தவறான காரியம்‌ செய்கிறோம்‌ 
என்று என்‌ மனசு என்னவோ உறுத்தியதே..." என்றாள்‌ 
ஊர்மிளா "வெடவெட” வென உடம்பெல்லாம்‌ நடுங்க! 


“அப்படியானால்‌?... அப்படியானால்‌?... என்னோடு 
வரவேண்டுமென்கிற ஆசை உன்‌ மனதில்‌ 
போராடியிருக்கிறது!" என்று வீரசேகரன்‌ உற்சாகத்தோடு 
துள்ளினான்‌. 


"கடைசி வினாடியில்கூட உன்‌ கூட வரமாட்டேன்‌ 
என்று தயங்கினேனே!... இப்போது என்னால்‌ எவ்வளவு 
பெரிய கஷ்டம்‌ பார்‌!" என்றாள்‌ ஊர்மிளா கண்கலங்க. 


333 


“உனக்காக ஒரு கஷ்டம்‌ அனுபவிக்கிறேன்‌ என்றால்‌ 
தில்‌ கூட எனக்கு ஓர்‌ அலாதியான ஆனந்தம்‌ இருக்கும்‌. 
கலர்மிளா!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


“உன்னை இப்படி அபாயத்தில்‌ மாட்டிவிட்டுத்‌ 
கலைமறைத்து ஓடுவதென்றால்‌ என்‌ மனசு 
4வேதனைப்படாதா?. உன்மீது ஒரு குற்றமுமில்லை! 
எல்லாவற்றிற்கும்‌ இந்தப்‌ பாபி தான்‌ காரணம்‌! அதை 
உன்‌ மேலதிகாரிகளிடம்‌ வந்து சொல்லிவி டவேண்டுமென 
வன்‌ மனசு கிடந்து துடிக்கிறது... ஆனால்‌... ஆனால்‌ 
என்‌ குடும்ப நிலையை யோசித்தால்‌ தான்‌.நான்‌ 
உன்னோடு வந்தேன்‌ என்று தெரிந்தாலே என்‌ கணவர்‌ 
என்னைக்‌ கொன்றுவிடுவார்‌!” 


“ஆமாம்‌! நீ விசாரணை அதிகாரிகளிடம்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்டு உன்‌ வீடு ஒற்றர்களுக்கு 
மிலக்கானால்‌ உங்கள்‌ கள்ள நாணயத்தொழில்‌ 
வெளிப்பட்டுவிடும்‌ எனக்‌ காத்தவராயர்‌ பரிதவிப்பார்‌! 
அப்போது விக்கிரம பாண்டியனின்‌ அரசாங்கம்‌ உங்கள்‌ 
குடும்பத்தையே தீக்கிரையாக்கிவி டும்‌!" 


“ஐயோ...வீ ரசேகரா...! இருதலைக்‌ கொள்ளி எறும்பு 
போல்‌ தவிக்கிறேனே!" என்று ஊர்மிளா புலம்பினாள்‌. 


“ஊர்மிளா, பயப்படாதே! எனக்கொரு அபாயமும்‌ 
வராது நம்மிருவருக்குள்ளும்‌ நெருங்கிய பாசப்பிணைப்பு 
ஏற்பட வேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌!'' இந்த 
நெருக்கடியை இறைவன்‌ உண்டாக்கியிருக்கிறான்‌ என்று 
வீரசேகரன்‌ சொல்லிவிட்டு ஊர்மிளா தூரத்தில்‌ போய்ப்‌ 
பத்திரமாக மறையும்வரை அவளைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்த பிறகு அசோகவனக்‌ கோட்டைக்குத்‌ 
திரும்பினான்‌. 


க , 


அத்தியாமம்‌இ(ஐ) 


பொய்‌ நிலை 


“பொய்த்‌ நிலை காண்டி! 
யான்புகன்ற யாவும்‌ உன்‌ 
கைந்நிலை நெல்லியங்‌ 
கனியிற்‌ காட்டுவேனே!" 


கம்ப ராமாயணம்‌ 


யடி. அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ 
வீரசேகரன்‌ பிரவேசிக்கும்போது 
டி முக்கியமான பரிசோதகர்களையெல்லாம்‌ 
அஞ்சுகோட்டை நாடாள்வான்‌ அழைத்து 
வந்து, விஷயத்தைப்‌ பிரமாதப்படுத்தி அட்டகாசம்‌ செய்து 
கொண்டிருத்தான்‌. 


அது சமயம்‌ வித்தியாப்பியாசத்திற்குரிய முகூர்த்த 
நாழிகை நெருங்கி விட்டதால்‌, அங்கு வந்த காவற்‌ 
படைத்தலைவர்‌ ஏகவாசகவாணகோவரசர்‌ முதலான 
சோழ அதிகாரிகள்‌ அனைவரும்‌ வீ ரசேகரன்மீது அஞ்சு 
கோட்டையான்‌ சரமாரியாகக்‌ குற்றச்சாட்டுக்கள்‌ 
தொடுப்பதைக்‌ காது கொடுத்துக்‌ கேட்டார்கள்‌. 


அங்கு அலட்சியமாக வந்து சேர்ந்த ஜனநாதன்‌ 
வழக்கம்போல்‌ விஷமச்‌ ' சிரிப்புடன்‌ குறுக்கிட்டு, “அஞ்சு 
கோட்டையா! சிறிது மூச்சு வாங்க நிறுத்தி எதிரிக்கும்‌ 
சிறிது பேச இடங்கொடு!” என்றான்‌... 


335 


வீரசேகரனுக்கோ அவ்வளவு குற்றச்‌ 
சாட்டுகளுக்கும்‌ உண்மையான பதில்‌ சொல்லவேண்டிய 
துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. 


“சிறைக்‌ கோட்டைக்குள்‌ அனுமதி ஓலை இல்லாமல்‌ 
ஒருத்தியை நான்‌ கூட்டி. வந்தது குற்றந்தான்‌! அவள்‌ 
நிஜமாகக்‌ கூடைக்காரி அல்ல என்பதும்‌ அவள்‌ அழகான 
இளம்‌ பெண்‌ என்பதும்‌ அவளிடம்‌ “கமகம'வென 
மருக்கொழுந்து மணந்தது என்பதும்‌ உண்மைதான்‌! 
அவள்‌ ஊமையென நான்‌ புளுகியதும்‌ உண்மைதான்‌! 
தேவியிடம்‌ அவள்‌ இரண்டு வார்த்தைகள்‌ யேச 
அனுமதித்ததும்‌ தவறுதான்‌! கடைசியாக அவளை 
விசாரணை அதிகாரிகளிடம்‌ ஒப்படைக்காமல்‌ என்‌ 
செல்வாக்கைப்‌ பிரயோகித்து அவசரமவசரமாக அவளை 
வெளியேற்றியதும்‌ தவறுதான்‌! ஆனால்‌ தவறான உள்‌ 
நோக்கம்‌ எதுவும்‌ அவளுக்குக்‌ கிடையாது! அவள்‌ 
எனக்கு மிகவும்‌ வேண்டியவன்‌. ஒரு சூதுவாதும்‌ 
தெரியாதவள்‌! உலகத்திலே தேவிதான்‌ மாபெரும்‌ 
அழகியெனக்‌ கேள்விப்பட்டதும்‌ தேவியை ஒருமுறை 
நேரில்‌ பார்க்க அந்தப்‌ பெண்‌ ஆசைப்பட்டாள்‌. 
தேவியை வேடிக்கை பார்ப்பதற்காக ஒருத்திக்கு 
அனுமதியோலை வேண்டுமென விண்ணப்பித்தால்‌ அது 
என்‌ அந்தஸ்திற்குப்‌ பரிகாசமாகுமென நினைத்தேன்‌!" 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


ஜனநாதன்‌ அலட்சியப்‌ புன்னகையுடன்‌ குறுக்கிட்டு, 
“பொது ஜனங்களின்‌ அற்ப ஆசைகளுக்கு வளைந்து 
கொடுக்காத முறையில்‌ அரசாங்க விதிகள்‌ 
அமையும்போது இது போன்ற இடைவழி உபாயங்களும்‌ 
நடைமுறை ஊழல்களும்‌ மலிவது சகஜந்தான்‌! 
இதுபோன்ற சாதாரண விஷயங்களில்‌ ஒரு அதிகாரி 
ஒழுங்கு பிசகினால்‌, இன்னொரு அதிகாரி அதைக்‌ 
கண்டும்‌ காணாதவர்‌ போலப்‌ போய்விடுவது தான்‌ 
புத்திசாலித்தனமாகும்‌ என்று இதுவரை கருதப்பட்டு 
வந்திருக்கிறது. இப்போது தம்மில்‌ யார்‌ முட்டாளாக 
நடந்து கொள்ளப்போகிறோமோ தெரியவில்லை!” என்று 
கடைக்கண்ணால்‌ கிழவர்‌ ஏகவாசகரைப்‌ பார்த்தான்‌. 


936 


“பொறுப்புள்ள அதிகாரியே சினற விதிகளை 
மீறினால்‌ கடுமையான தண்டனைகள்‌ அளிப்பதுதான்‌. 
வழக்கம்‌, கசையடி, சிறைப்பு, கல்லேற்றல்‌, கிட்டி பூட்டல்‌, 
நடைவிளக்கெரித்தல்‌ என்று பலவிதமான தண்டனை 
முறைகளும்‌ உண்டு. ஆனால்‌ வீரசேகரன்‌ நம்‌ சோழ 
மகாராணியாரின்‌ பொறுப்பில்‌ உள்ளவனாகவும்‌ சிறந்த 
தேச பக்தனாகவும்‌ விளங்குலதால்‌ இது முதலாவது குற்றம்‌. 
ஆனபடியாலே சம்பிரதாயத்திற்காகக்‌ குறைந்தபக்ஷ்த்‌ 
தண்டனை விதிக்கப்படலாம்‌. இருபது விநாடி நேரம்‌ 
லெயிலவில்‌ திற்பித்தலே போதுமான தண்டனையென 
நினைக்கிறேன்‌!” என்றார்‌ கிழவர்‌ ஏகவாசகர்‌. 


அதோடு திருப்தியடையாமல்‌ அஞ்சு கோட்டையான்‌ 
முகம்‌ சுளித்து, “இன்று பிரதானக்‌ காவலில்‌ இருந்தலர்கள்‌ 
அந்தக்‌ கூடைக்காரியைச்‌ சரியாகப்‌ பரிசோதிக்காமல்‌ 
உள்ளே அனுமதித்து விட்டார்கள்‌. அதற்காகவே 
முன்னதாகக்‌ கூடிப்பேசி அங்கே நிறுத்தப்பட்டவர்கள்போல்‌ 
தெரிகிறது! அவர்களையாலது கடுமையாகத்‌ தண்டிக்க 
வேண்டும்‌!” என்று கத்தினான்‌. 


“ஜனநாதன்‌ சட்டென்று குறுக்கிட்டு, இன்று பிரதான 
காவலில்‌ இருந்தவர்கள்‌ என்னால்‌ நிறுத்தப்பட்ட ஒற்றர்கள்‌. 
அந்தக்‌ கூடைக்காரி சம்பந்தமாக ரசேகரனே பூரணப்‌ 
பொறுப்பேற்றுக்‌ கொள்லதாகச்‌ சொல்லி லற்புறுத்தியதில்‌ 
பேரில்தான்‌ அவளை உள்ளே அனுமதித்தார்கள்‌. 
என்னுடைய ஆட்கள்மீது யாராவது ஒரு விரல்‌ 
நுனியைக்கூட லைக்க நினைத்தால்‌ அது சும்மா கிடக்கிற 
பாம்பைச்‌ ண்டிவிட்டமாதிரி ஆகும்‌!” என்று சொல்லி 
விட்டு வழக்கம்போல்‌ விஷமப்‌ புன்னகையொன்றையும்‌ 
உதிர்த்தான்‌. 

“அந்த மருக்கொழுந்துக்காரியின்‌ கூடையைக்‌ கூடப்‌ 
பரிசோதிக்க வீரசேகரன்‌ விடவில்லை!” என்று 
அஞ்சுக்கோட்டையான்‌ விடாமல்‌ உறுமினான்‌. 


“அந்தக்‌ கூடையைப்‌ பரிசோதிக்காததால்‌ இப்போது 
என்ன தவறு நடந்துவிட்டது?” என்று வீரசேகரன்‌ 
முனகினான்‌. 


337 


"அந்தக்‌ கூடையிலிருந்து தேங்காய்‌, பழம்‌, 
புஷ்பங்களில்‌ ஏதாவது சதித்திட்டம்‌ மறைத்து 
எவக்கப்பட்டிருக்கலாம்‌! ஏதாவது குறிப்போலைகள்‌ 
ருக்கலாம்‌; அதை நான்‌ சர்வ நிச்சயமாக யூகிக்கிறேன்‌!” 
என்றான்‌. அஞ்சுகோட்டையான்‌. 


“வேண்டுமானால்‌, இப்போதே போய்‌ அத்தேங்காய்களை 
உடைத்துப்பார்‌! பழங்களை அறுத்துப்பார்‌! 
புக்களைப்பிய்த்துப்பார்‌!” என்று குமுறினான்‌ வீரசேகரன்‌. 


ஜனநாதன்‌ குறுக்கிட்டு, “அது அத்தியாவசியமான 
பரிசோதனைதான்‌ என்றாலும்‌, சிறிது நாழிகை அதை 
த்தி வைப்போம்‌. இப்போது வித்தியாப்பியாசத்திற்குரிய 
முகூர்த்த நாழிகை நெருங்கிவிட்டது. முகூர்த்த 
3வளையைத்‌ தவறவிட்டால்‌ நாமெல்லாம்‌ 
முூட்டாள்கள்தான்‌ என்பதை நம்‌ சோழ மகாராணியார்‌ 
புடிவு கட்டிவிடுவார்‌. இனிமேல்‌ கடைத்‌ தெருவிற்குப்‌ 
பாய்‌ வேறு தேங்காய்ப்பழங்கள்‌ வாங்கி வரமுடியாது. 
தனால்‌ இங்கு நடந்தது எதுவும்‌ தேவியின்‌ காதுக்கு 
எட்டாதபடி வைத்திருப்போம்‌, சிறைக்‌ கூடத்திலிருந்து 
தேவியின்‌ ஆசீர்வாதத்தோடு குமாரனை நாம்‌ 
மளதாளத்தோடு அழைத்து வரும்போது, காணிக்கைத்‌ 
கட்டுகளிலுள்ள தேங்காய்‌ பழங்களின்‌ எண்ணிக்கையையும்‌ 
கன்மையையும்‌ மேலெழுந்த வாரியாகப்‌ பரிசோதித்துப்‌ 
பார்ப்போம்‌! அதற்கு மேலும்‌ தேவைப்பட்டால்‌ 
வித்தியாப்பியாசம்‌ முடிந்த பிறகு அஞ்சு கோட்டையான்‌ 
எதை வேண்டுமானாலும்‌ அறுத்துப்‌ பார்க்கட்டும்‌! அவன்‌ 
நடு கோழிகள்‌ அறுத்து நாளாகிவிட்டது. இப்போது 
அவனுக்கு யார்‌ கழுத்தையாவது அறுக்க வேண்டும்‌!” 
என்று சிரித்தான்‌. 


“துரோகிகளின்‌ கழுத்தைத்தான்‌ அறுக்கவேண்டும்‌!” 
யன்று துள்ளினான்‌ அஞ்சு கோட்டையான்‌. 

ஜனதாதன்‌ சிரித்துக்கொண்டே, "பார்த்தாயா, 
வீரசேகரா? இலட்சியவாதிகளெல்லாம்‌ கடைசியில்‌ 
ஏந்தர்ப்பவாதியின்‌ கைகளில்‌ தான்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்கிறார்கள்‌!” என்றான்‌. 

ஷீ.ஐ.11-22 


338 


அதன்‌ பின்னர்‌ ஐனதாதன்‌ கூறிய பிரகாரமே, 
பிள்ளையார்‌ கோவிலுக்குத்‌ தேவியின்‌ குமாரன்‌ 
மேளதாளங்களோடு அழைத்து வரப்பட்டு வித்தியாப்பியாசம்‌. 
தொடங்கியபோது குரு ஸ்தானத்திலிருத்து சுந்தரஜோசியர்‌ 
தம்‌ புதல்வனின்‌ பால்வடியும்‌ வதனத்தை அவலுடன்‌ 
பார்த்துக்‌ கொண்டேயிருந்தார்‌. ஆனால்‌ அவனை 
அப்படியே அள்ளியணைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்கிற 
ஆசைத்‌ துடிப்பைத்‌ தம்‌ மனத்திற்குள்ளேயே வெட்டிப்‌ 
புதைத்துக்‌ கொண்டு விட்டார்‌. அதோடு தம்மை அவன்‌ 
இனங்கண்டு கொண்டு, “அப்பா” என கூவி விடாதபடி, 
தம்‌ குரலையும்‌ பார்வையையும்‌ மாற்றிக்‌ கொண்டார்‌. 
முகத்தைத்‌ தாடி மீசைகள்‌ மறைப்பது போக மீதியுள்ள 
இடங்களையெல்லாம்‌ விபூதிப்‌ பட்டைகளாலும்‌ குங்குமச்‌ 
சந்தனப்‌ பூச்சுகளாலும்‌ முன்‌ ஜாக்கிரதையாகவே 
மறைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


ஒரு வழியாக வித்தியாப்பியாசம்‌ முடிந்ததும்‌, 
காணிக்கைத்‌ தட்டுகளிலுள்ள தேங்காய்ப்‌ பழங்களை 
நோக்கி அஞ்சுக்கோட்டையான்‌ தாவிப்‌ பாய்ந்தான்‌. 
அவற்றின்‌ எண்ணிக்கையெல்லாம்‌ தான்‌ வாங்கி வந்தபடி. 
சரியாகவே இருக்கிறதென்றும்‌, எதுவும்‌ குறையவில்லை. 
யென்றும்‌ வீரசேகரன்‌ ஒப்புக்கொண்டான்‌. 


பழங்களையும்‌, புஷ்பங்களையும்‌ பலவிதமாகவும்‌ 
அஞ்சு கோட்டையான்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தபோது 
அவற்றில்‌ எந்தவிதமான ஓலையோ சதியோ இருந்திருக்கும்‌ 
என்பதற்கான அடையாளமே தென்படவில்லை. 


அதிருப்தியுற்ற அஞ்சுகோட்டையான்‌ பன்மடங்கு 
ஆத்திரத்துடன்‌ தேங்காய்களையும்‌ புரட்டிப்‌ பார்க்கலானான்‌. 

“உடைக்காத தேங்காய்க்குள்‌ எப்படியப்பா 
எதையாவது ஒளித்து வைக்க முடியும்‌? உனக்கு அறிவுதான்‌ 
இல்லை. கண்ணுமா இல்லை?” என்று குத்திவிட்டான்‌ 
ஜனநாதன்‌ விஷமமாக... ன்‌ 


உடனே “கண்‌ !கண்‌!'' என்று கூவிய 
அஞ்சுகோட்டையான்‌, “இதோ கண்டுபிடித்து விட்டேன்‌! 


339 


இந்தப்‌ பெரிய தேங்காயிலுள்ள மூன்று கண்களில்‌ ஒன்று 
ஓட்டை செய்யப்பட்டு மெழுகாலும்‌, வஜ்ரத்தாலும்‌, சாந்துப்‌ 
பொட்டாலும்‌, அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது!” என்று 
கொக்கரித்தான்‌. 


அவ்வளவுதான்‌ ஜனநாதனைத்‌ தவிர அங்கிருந்த 
அனைவரும்‌ திடுக்கிட்டார்கள்‌. கலவரமடைந்த 
வீரசேகரனும்‌ தாவிச்‌ சென்று தேங்காய்களைப்‌ பறித்துப்‌ 
பரிசோதித்துப்‌ பார்த்தான்‌ ஒவ்வொரு தேங்காயின்‌ 
குடுமிப்புறமும்‌ ஒரு கண்‌ ஓட்டை செய்யப்பட்டிருந்தது. 
தேங்காயின்‌ உள்ளே எதையோ திணித்து வைத்துப்‌ பிறகு 
எடுக்கப்பட்டதின்‌ அறிகுறியாகத்‌ தேங்காயின்‌ தண்ணீரும்‌ 
குறைந்து காணப்பட்டது. அந்த இளநீரையெல்லாம்‌ 
நன்றாக வடிகட்டிப்‌ பார்த்தபோது மெழுகின்‌ 
துணுக்குகளும்‌ சாந்துப்‌ பொட்டு, வஜ்ரம்‌ முதலானவற்றின்‌ 
துணுக்குகளும்‌ காணப்பட்டன. நுட்பமான ஓலைப்‌ பிசிறு 
ஒன்றும்‌ அகப்பட்டது. 


“ஓவ்வொரு தேங்காயின்‌ கண்‌ வழியாகவும்‌ 
ஓவ்வொரு சதியோலை கயிறுபோல்‌ திரித்து 
துழைக்கப்பட்டுத்‌ தேங்காயினுள்ளே இரகசியமாகத்‌ 
திணித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌! அதனால்‌ 
சதியோலையிலுள்ள எழுத்துக்கள்‌ உருவில்‌ பெரிதாகவும்‌ 
எண்ணிக்கையில்‌ சுருக்கமாகவுமே இருந்திருக்குமேன 
யூகிக்கலாம்‌! தேங்காய்களில்‌ ஓட்டை செய்திருப்பது 
பரிசோதகர்களின்‌ கண்ணில்‌ சரியாகப்‌ படாதபடி 
மெழுகாலும்‌ வஜ்ரத்தாலும்‌ சாந்துப்‌ பொட்டாலும்‌ ஓட்டை 
கச்சிதமாக அடைக்கப்பட்டு ஏதோ சத்தனக்குப்பி 
தேங்காய்க்‌ கூடைமீது கொட்டி விட்டது போலச்‌ 
சந்தனத்தையும்‌ வாரித்தெளித்திருக்க வேண்டும்‌!” என்று 
விவரிக்கலானான்‌ அஞ்சுகோட்டையான்‌... 


“ஒரு தேங்காயிலாவது ஓர்‌ ஓலை கூட 
அகப்படவில்லையே!” என்றான்‌ வீரசேகரன்‌. 
“எல்லா ஓலைத்‌ துணுக்குகளையும்‌ தேவி 


எடுத்துக்கொண்டிருப்பாள்‌; எடுத்த சுவடே தெரியாதவாறு 
மறுபடி ஓட்டைகளை மூடி மறைத்திருப்பாள்‌; 


340 


வித்தியாப்பியாசம்‌ முடிந்து பிள்ளையார்‌ கோவிலின்‌ 
முன்‌ தேங்காங்களையெல்லாம்‌ கல்லில்‌ சிதறுகாய்களாக 
அடிக்கும்போது அதோடு விஷயமே உருத்தெரியாதபடி. 
சிதறிவிடுமென நம்பியிருப்பாள்‌!” என்றார்‌ ஆடையூர்‌ 
தாடாள்வார்‌. 


அஞ்ககோட்டையான்‌ மிகுந்த பரபரப்புடன்‌, “உடனே 
நாம்‌ சதியோலைகளைக்‌ கண்டுபிடித்தே தீரவேண்டும்‌. 
அதனால்‌ சதித்திட்டங்கள்‌ நிறைவேறாதபடி தடுக்க 
முடிவதோடு, சதியில்‌ யார்‌ யார்‌ சம்பந்தப்பட்டி ருக்கிறார்கள்‌. 
என்பதையும்‌ சுலபமாகக்‌ கண்டுபிடித்து அவர்களையும்‌ 
தீர்த்துக்‌ கட்டி விடலாம்‌. உடனே தேவியின்‌ 
சிறைக்கூடத்தில்‌ போய்‌ பரிசோதித்துப்‌ பார்த்தாலென்ன?" 
என்றான்‌. 

“போய்ப்‌ பார்த்தால்‌ உருப்படியாக எதுவும்‌ 
அகப்படுமென எந்த முட்டாளும்‌ எண்ணமாட்டான்‌! 
அபாயகரமான சதி ஓலைகளையெல்லாம்‌ தேவி 
படித்தவுடனே தீயிலிட்டு எரித்திருப்பாள்‌. அதற்குப்‌ 
போதுமான நேரமும்‌ செளகரியமும்‌ சிறைக்கூடத்தில்‌ 
இருந்திருக்கிறது! தேவியின்‌ குமாரனை நாம்‌ 
மேளதாளத்தோடு அழைத்து வரும்போது, 
சிறைக்கூடத்திலுள்ள ஓர்‌ அகல்‌ விளக்கு அப்போதுதான்‌ 
அணைக்கப்பட்டதுபோல புகை விடுவதைக்‌ கவனித்தேன்‌! 
இப்போது சம்பவத்தோடு பிணைத்துப்‌ பார்க்கும்‌ போது 
அது என்‌ கவனத்திற்கு வருகிறது! இந்நேரம்‌ 
சதியோலைகளெல்லாம்‌ கருகிச்‌ சாம்பலாகிக்‌ காற்றோடும்‌ 
விளக்கெண்ணையோடும்‌ கலந்து யோயிருக்கும்‌! 
சதியோலைகளில்‌ என்ன எழுதப்பட்டிருக்கும்‌ என்பதை 
அஞ்சு கோட்டையான்‌ எள்ளத்தனையும்‌ அறிந்துகொள்ள 
முடியாது!” என்றான்‌ ஜனநாதன்‌. 

“தேவியை விசாரித்து அதைத்‌ தெரிந்துகொண்டு 
விடலாம்‌!” என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌. 

“தேவி ஒருபோதும்‌ உண்மையைச்‌ சொல்லமாட்டாள்‌! 
அவளை இங்கே நாம்‌ அடைத்து வைத்திருப்பதே 
அநியாயமென்று அவள்‌ கருதும்போது, தன்‌ சிறைமீட்சிப்‌ 


341 


படலத்திற்குரிய தத்திரோபாயத்தை அதர்மமெனக்‌ 
கருதுவாள்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்க முடியாது! தேவியைச்‌ 
சித்திரவதை செய்து விஷயத்தைக்‌ கக்க வைக்கலாம்‌ 
என்றாலோ நம்‌ வீரசேகரன்‌ அனுமதிக்கமாட்டான்‌; நம்‌ 
சோழ மகாராணியாரும்‌ சம்மதிக்கமாட்டார்‌! இங்கு 
நடந்தது எதுவும்‌ தேவிக்கு எட்டாதபடி செய்து தேவியின்‌ 
நடவடிக்கைகளைக்‌ கவனித்து வருவதே புத்திசாலித்‌ 
தனமாகும்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


மேற்கூறிய வாக்குவாதங்களையெல்லாம்‌ 
கலவரத்துடன்‌ கவனித்து வந்த சுந்தர ஜோசியர்‌ 
கடைசியாகச்‌ சிறிது நிம்மதியுடன்‌ பெருமூச்சுவிட்டார்‌. 


“கடைசியில்‌ முடிவு என்ன?” என்று ஆத்திரத்துடன்‌ 
கேட்டார்‌ ஆடையுரார்‌! 


“முடிவென்ன? விஷயத்தை பிரமாதப்படுத்திய உம்‌ 
அஞ்சு கோட்டையான்‌ கடைசியில்‌ ஒன்றுக்கும்‌ 
பிர்யோஜனமில்லாத முட்டாள்‌ என்பதைத்‌ தான்‌ 
நிரூபித்துக்கொண்டான்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“ஓர்‌ அதிகாரியை இன்னோர்‌ அதிகாரி முட்டாள்‌ 
எனக்‌ கூறுவது சரியல்ல!” என்றார்‌ ஆடையுரார்‌ 
எரிச்சலுடன்‌. 


“அவரவருக்குரிய பட்டத்தைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிடுவதை மூன்றாவது மனுஷர்‌ தடுக்கமுடியாது! நம்‌ 
சோழிய அரசியல்‌ சபை நடக்கும்போது மட்டுந்தான்‌ 
பரஸ்பரம்‌ கெளரவம்‌ கொடுத்துப்‌ பேச வேண்டும்‌ என்பது 
மந்திராலோசனைப்‌ பெருமக்களின்‌ சபை விதி! உம்முடைய 
அஞ்சு கோட்டையானுக்கோ நம்‌ அரசியல்‌ சபையின்‌ 
வாசற்படியில்‌ நிற்பதற்குக்கூட அருகதை கிடையாது!” 
என்றான்‌ ஜனநாதன்‌. 


மிகவும்‌ வலியவனாகத்‌ தோன்றும்‌ ஜனநாதனின்‌ 
ஏளனங்களெல்லாம்‌ மிகவும்‌ எனியவனாகத்‌ தோன்றும்‌ 
வீரசேகரன்மீதுதான்‌ அஞ்சுக்கோட்டையானுக்கு 
ஆத்திரத்தைக்‌ கிளப்பி விட்டன. 


342 


“அந்தக்‌ கூடைக்காரியைக்‌ கொண்டுவந்து என்னிடம்‌ 
ஓப்படைக்கட்டும்‌. அந்தச்‌ சதிகாரியை சாகும்வரை 
சித்திரவதை செய்து விஷயத்தைக்‌ கக்க வைக்கிறேன்‌. 
சதித்‌ திட்டங்களையெல்லாம்‌ கண்டு பிடிக்கிறேன்‌. துரோகி 
யார்‌ என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌ நிரூபித்துக்‌ 
காட்டுகிறேன்‌!” என்று அஞ்சுகோட்டையான்‌ வீரசேகரனை 
நோக்கிச்‌ சீறினான்‌. 


“அவள்‌ சதிகாரியோ இல்லை! சத்தேகத்திற்கடமான 
தேங்காய்களைத்‌ தூக்கி வந்தாளே தவிர அவளைச்‌ 
சந்தேகப்படவே முடியாது!” என்று கதறினான்‌ 

ரசேகரன்‌. 


"தம்பி! புத்திசாலியான பெண்‌ எவளையும்‌ 
நம்பிவிடாதே! அந்தப்‌ பெண்ணிற்காக நீ இவ்வளவு தூரம்‌ 
உத்திரவாதம்‌ அளிக்க முன்‌ வந்தால்‌ எந்தச்‌ சமயமும்‌ 
உன்‌ தலைக்குத்தான்‌ அபாயம்‌ காத்திருக்கும்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


“என்னிடம்‌ நேர்மை இருக்கும்‌ போது எதற்காக 
நான்‌ அஞ்சவேண்டும்‌?” என்று வீரசேகரன்‌ குமுறினான்‌. 


“வீ ரசேகரா! சதியில்‌ அந்தப்‌ பெண்‌ சம்பந்தப்பட்டு 
இருக்க மாட்டாள்‌ என எப்படி நீ நிச்சயமாகச்‌ சொல்ல 
முடியும்‌?” என்று அவனை விசாரிக்கத்‌ தொடங்கிய 
காவற்படை அதிகாரியான ஏகவாசகர்‌ கடுமையான 
குரலில்‌ கேட்டார்‌. 


"இல்லை! அதை நான்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லுவேன்‌! 
இன்று சிறைக்‌ கோட்டைக்கு வரவேண்டுமென அவன்‌ 
அவ்வளவு கட்டாயமாக நினைக்கவில்லை. கடைசி 
நேரத்தில்‌ வரமாட்டேன்‌ என்று கூடச்‌ சொன்னாள்‌. 
தேவியைப்‌ பார்க்கட்டும்‌ என நான்‌ தான்‌ கட்டாயப்படுத்தி 
அவளை அழைத்து வந்தேன்‌!” 

"அதெல்லாம்‌ ஸ்திரீ சாகஸமாய்‌ இருக்கும்‌! அவளே 
சதி ஓலைகளுள்ள தேங்காய்களைத்‌ தயாரித்திருக்கலாம்‌!” 
என்றார்‌ ஏகவாசகர்‌. 


343 


“இல்லை! வீட்டைவிட்டு கிளம்பும்‌ போது அவள்‌ 
பவெறுங்கூடையுடன்தான்‌ புறப்பட்டாள்‌. வரும்‌ வழியில்‌ 
தற்செயலாய்‌ எதிர்ப்பட்ட தேங்காய்க்காரி ஒருத்தியை 
நிறுத்தி நான்தான்‌ தேங்காய்கள்‌ வாங்கி அவளுடைய 
கூடையில்‌ போட்டேன்‌. என்‌ கண்ணெதிரே 
நீதங்காய்களைத்‌ தொடாமல்‌ அவற்றில்‌ ஒட்டை செய்து 
ஈதி ஓலைகளை அவள்‌ திணித்திருக்க. முடியாது!” 


“அசோகவனக்‌ கோட்டைக்கு வரும்‌ வழியில்‌ அவள்‌ 
எங்காவது சிறிது நேரம்‌ தேங்காய்களுடன்‌ தனியாக 
இருந்தாளா?... அதாவது உன்‌ கண்பார்வையில்‌ 
இல்லாமல்‌?” 


“இல்லை! தேங்காய்களை வாங்கிக்‌ கூடையில்‌ 
போட்டதிலிருந்து தேவியின்‌ முன்‌ கூடையை இறக்கும்வரை 
என்னைவிட்டு ஒருகணங்கூடப்‌ பிரியவில்லை! இன்னும்‌ 
சரியாகச்‌ சொல்லப்‌ போனால்‌, அதற்கு பிறகும்‌ அவள்‌ 
நீதங்காய்களைத்‌ தொட்டது கூட இல்லை! காணிக்கைத்‌ 
நட்டுகளில்‌ நான்தான்‌ தேங்காய்களை அடுக்கி வைத்து 
அவளிடம்‌ கொடுத்துத்‌ தேவியிடம்‌ கொடுக்கச்‌ 
சொன்னேன்‌!” ்‌ 


“அப்படியானால்‌ ஏற்கனவே சதி ஒலையுள்ள ஐந்து 
தேங்காய்களை தயாரித்து ரகசியமாகத்‌ தேங்காய்க்காரியின்‌ 
கூடைக்குள்‌ வேறு யாரோ சேர்த்திருக்கலாம்‌. குறிப்பிட்ட 
அத்தேங்காய்களை நீ வாங்கும்படி. உன்‌ கூட வந்திருந்தவள்‌ 
செய்திருக்க வேண்டும்‌!” 

“இல்லை! என்‌ கூட வந்தவள்‌ குறிப்பாக எந்தத்‌ 
தேங்காயையும்‌ வாங்க சொல்லவே இல்லை. கடைத்‌ 
தெருவிற்குப்‌ போய்‌ விலை மலிவாக வேறு தேங்காய்கள்‌ 
வாங்கலாமென்று கூடச்‌ சொன்னாள்‌?” 


“ஐந்து தேங்காய்களையும்‌ தேங்காய்க்காரியே 
உன்னிடம்‌ பொறுக்கிக்‌ கொடுத்தானா?” 


“இல்லை! நானாகத்தான்‌ ஏதோ கைக்கு வந்தபடி 
அங்கொன்று இங்கொன்றுமாகத்‌ தேங்காய்களைப்‌ 


944 


பொறுக்கிக்‌ கொண்டேன்‌! அத்தனை தேங்காய்களுக்கு 
மத்தியில்‌ சதி ஓலைகள்‌ உள்ள ஐந்து தேங்காய்கள்‌ மட்டும்‌ 
எப்படி வரிசையாக என்‌ கைக்கு வந்தன என்றுதான்‌ 
ஆச்சரியமாக இருக்கிறது! மேலும்‌ ஐந்து தேங்காய்கள்‌ 
தான்‌ வாங்கப்‌ போகிறேன்‌ என்று முன்‌ கூட்டியே 
யாரிடமும்‌ சொன்னதில்லை!” 


“அப்படியானால்‌ தேங்காய்க்காரியின்‌ கூடையில்‌ 
இருந்த அத்தனை தேங்காய்களும்‌ ஓட்டை செய்யப்பட்டு 
ஓவ்வொரு தேங்காய்க்குள்ளும்‌ ஒரே வாசகமுள்ள 
ஒவ்வொரு சதி ஓலை வைக்கப்பட்டிருக்கும்‌! நீ எந்தத்‌ 
தேங்காயை எடுத்தாலும்‌ அதற்குள்‌ ஒரு சதி ஓலை 
இருக்கும்படி எதிரிகள்‌ சதி செய்திருக்கிறார்கள்‌. அந்தத்‌ 
தேங்காய்க்காரியாவது சதி திட்டத்தில்‌ நிச்சயம்‌ 
சம்பந்தப்பட்டிருப்பாள்‌. இல்லை மறைமுகமான கருவியாக 
பயன்படுத்திக்‌ கொண்டிருப்பாள்‌!” 

“ஆமாம்‌! அப்படித்தான்‌ தோன்றுகிறது!” 

அதற்குமேல்‌ அஞ்சு கோட்டையான்‌ குறுக்கிட்டால்‌. 
“ஆனால்‌ சதிகாரி ஒருத்தியா இருவரா பலரா என்பது 
தெரியவில்லை. இங்கே கோட்டைக்குள்‌ செல்வாக்குள்ள 
துரோகி ஒருவனும்‌ இந்தச்‌ சதித்‌ திட்டத்தில்‌ நிச்சயம்‌ 
சம்பந்தப்பட்டிருப்பான்‌. கோட்டைக்குள்‌ அனுமதி 
ஓலையில்லாமல்‌ நுழைந்த சிறுக்கியைக்‌ கொண்டு வந்து 
சரியாக விசாரித்தால்‌ எல்லாம்‌ வெட்ட வெளிச்சமாகி 
விடும்‌!” என்று அவன்‌ கூச்சலிட்டான்‌. 


“அவள்‌ எதற்கு? நான்‌ இல்லையா?” என்று 
ஆத்திரத்துடன்‌. வீரசேகரன்‌ அவனோடு தர்க்கிக்கலானான்‌. 

“உன்னை வைத்துக்‌ கொண்டு என்ன செய்வது? 
அவளை நேரில்‌ விசாரித்தால்தான்‌ விஷயமெல்லாம்‌ 
வெளிப்படும்‌ சதித்‌ திட்டங்களில்‌ நீ எவ்வளவு தூரம்‌ 
நேர்முகமாகவேோ மறைமுகமாகவோ சம்பந்தப்‌ 
பட்டிருக்கிறாய்‌ என்பதும்‌ தெரிய வேண்டும்‌. அவளைக்‌ 
கொண்டுவா! அப்புறம்‌ நீ நடத்தும்‌ பொய்‌ நாடகம்‌ என்ன 
ஆகிறதெனப்‌ பார்‌! நான்‌ சொன்னதையெல்லாம்‌ உன்‌ 


345 
உள்ளங்கை நெல்லிக்கனி போல்‌ நிரூபித்துக்‌ 
காட்டுகிறேன்‌!” 


"என்னையுமா சதிகாரன்‌ என்கிறாய்‌? கிராதகன்‌! 
உன்‌ நாக்கு அழுகிப்போகும்‌!” 

"பின்னே அந்தச்‌ சிறுக்கியைக்‌ காட்டிக்‌ கொடுக்க 
ஏன்‌ பயப்படுகிறாய்‌? அவளுக்கும்‌ உனக்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌? அலளை ஏன்‌ நீ பொருட்படுத்துகிறாய்‌?” 

“அவள்‌ என்‌ நண்பர்‌ ஒருவரின்‌ நாயகி!” 


“ஜனநாதன்‌ ஒருவர்தான்‌ உனக்கு நண்பராயிற்றே!” 


என்று அஞ்சுகோட்டையான்‌ “ஹி...ஹி...ஹி” என்று 
சிரித்தான்‌. 
ஜனநாதன்‌ சட்டென்று குறுக்கிட்டு 


“அஞ்சுகோட்டையா, இது மாதிரியான விஷயம்‌ என்றால்‌ 
நீ கூட எவனுக்கும்‌ வெகு சுலபமாக நண்பனாக விடலாம்‌. 
உனக்கு எத்தனை ரகமான நாயகிகள்‌ இருக்கிறார்களோ 
அத்தனை ரகமான நண்பர்கள்‌ கிடைப்பார்கள்‌!” என்றான்‌. 


அங்கிருந்த எல்லோரும்‌ “கொல்‌"லென்ற சிரிப்பை 
வாய்க்குள்ளேயே அடக்கிக்‌ கொண்டனர்‌. அஞ்சு 
கோட்டையானின்‌ மூகம்‌ அவமானத்தால்‌ சுருங்கிவிட்டது. 


“சஇத்திட்டத்தைத்‌ தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை 
எடுக்காமல்‌ நாம்‌ விளையாட்டாக இருக்கக்‌ கூடாது. எந்தக்‌ 
கணமும்‌ ஏதோ ஒரு பெரிய விபரீதம்‌ நடக்கப்‌ போகிறது. 
ஏனெனில்‌ நெஞ்சமுத்தக்காரர்களின்‌ சதியில்‌ மகாப்‌ 
புத்திசாலியொருவனும்‌ சம்பந்தப்பட்டிருப்பான்‌ எனச்‌ 
சந்தேகிக்கிறேன்‌!” என்றார்‌. ஆடைழுரார்‌. 


“அனுமதி ஒலையில்லாமல்‌ ஒரு சதிகாரியைக்‌ 
கூட்டிவந்து விட்டு இப்போது அவளைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கவும்‌ வீரசேகரன்‌ மறுக்கிறான்‌. இது சாதாரண 
ஒரு சேவகன்‌ செய்திருந்தால்‌ அவனுக்கு உடனே சிரச்சேதம்‌ 
விதித்திருப்பீர்கள்‌! செல்வாக்குள்ள ஒரு சோழ அதிகாரி 
செய்திருப்பதால்‌ சதியைத்‌ தடுக்கும்‌ சிரத்தைகூட எடுத்துக்‌ 


346 


கொள்ளாமல்‌ விட்டுவிடுவீர்கள்‌. அதிகார பூர்வமாக 
நீங்கள்‌ என்னதான்‌ கட்டளையிட்டாலும்‌ அந்தச்‌ 
சதிகாரியின்‌ பெயரை வீரசேகரன்‌ சொல்லக்கூட மறுத்து 
விடுவான்‌. இதை நான்‌ நிச்சயமாகச்‌ சொல்வேன்‌!" 
என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌. 


விஷயம்‌ விபரீதமான திசையில்‌ திரும்புவதைக்‌ 
கண்ட காவற்படை அதிகாரியான ஏகவாசகர்‌ தம்‌ 
முகத்தைக்‌ கடுமையாக்கிக்‌ கொண்டு வீரசேகரனை 
நோக்கிப்‌ பின்வருமாறு கூறினார்‌. 


“வீரசேகரா! வீணாக உன்‌ உயிருக்கு அபாயத்தைத்‌ 
தேடிக்‌ கொள்ளாதே, அரசியல்‌ சதிகளைக்‌ கண்டு 
பிடிப்பதற்குத்‌ தேவையான செய்திகளைச்‌ சொல்ல 
மறுப்பது தேசத்‌ துரோகத்தை விடக்‌ கொடியகுற்றமாகும்‌. 
அந்தக்‌ குற்றத்திற்காகக்‌ கழுதைமேலேற்றி ஊர்வலம்‌ 
வரச்செய்து கடைசியில்‌ மரண தண்டனை கூட 
விதிக்கப்படலாம்‌! இப்போது உனக்குக்‌ கட்டளையிடுகிறேன்‌! 
சொல்‌! நீ கூட்டிவந்த அந்த இளம்‌ பெண்‌ யார்‌? அவள்‌ 
பெயரென்ன? அவளுடைய வீடு எங்கிருக்கிறது? சொல்‌! 


347 


மன்மதனார்‌ மாயம்‌! 


எல்லியாமத்து இருளரூடே 
ஒளி அம்புஎய்யும்‌ மன்மதனரர்‌ 
உனக்கு இம்மாயம்‌ உரைத்தாரோ? 


கம்ப ராமாயணம்‌ 


னம்‌ சிறிதும்‌ தளராமல்‌ வீரசேகரன்‌ 
தன்றாக திமிர்ந்து ஏகவாசகரைப்‌ 
பார்த்துக்‌ கம்பீரமான குரலில்‌ 
பின்வருமாறு சொன்னான்‌. 


“இப்போது தங்களுடைய கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்ல. 
முடியாத நிலையில்‌ இருக்கிறேன்‌. என்‌ உயிர்‌ போனாலும்‌ 
அவள்‌ யாரென்பதை சொல்லமாட்டேன்‌. யாரும்‌ அவளைத்‌ 
தேடிக்‌ கண்டுபிடிக்கவும்‌ விடமாட்டேன்‌!” 


“ஏன்‌? ஏண்‌?” 


"நான்‌ உத்தம வீரனென்றால்‌, அரசாங்க விதிகளின்‌ 
கெளரவத்தைக்‌ காப்பாற்றுவது போல்‌, ஓர்‌ அபலையின்‌ 
உயிரையும்‌, அவளுடைய குடும்ப கெளரவத்தையும்‌ 
காப்பாற்றுவது முக்கியமாகும்‌!” 


“அவளைக்‌ காவலில்‌ வைத்து விசாரிக்கத்தான்‌ 
விரும்புகிறோமே தவிர அவளுடைய உயிரை ஒன்றும்‌ 
செய்துவிடமாட்டோம்‌!” 


348 


“அவ்வாறு அரசர்‌ பெருமானின்‌ ஆணையுடன்‌ 
நீங்கள்‌ உறுதிப்பட்டயம்‌ எழுதிக்‌ கொடுத்தாலும்‌ அது 
நடைமுறையில்‌ எல்வாறு அனுசரிக்கப்படும்‌ என்பது 
எனக்கு ஒரளவு தெரியும்‌. குயுக்தியில்‌ வல்லவர்களான 
சில விரோதிகள்‌ எனக்கு இங்கு இருக்கிறார்கள்‌. 
என்னோடு சம்பந்தப்பட்டலள்‌ என்பதற்காகவே ஒரு 
சூதுவாதும்‌ தெரியாத ஓர்‌ அபலையை அவர்கள்‌ 
சித்திரவதை செய்லார்கள்‌. அவளுடைய குடும்பத்தையும்‌ 
மானத்தையும்‌ சிரழிப்பார்கள்‌. அவளை மன்னிக்கும்படி. 
நான்‌ கோரி, சோழ மகாராணியாரிடமிருந்து 
சம்பிரதாயமாக உத்தரவு ஓலை வந்து சேருவதற்குள்‌ 
அந்த அபலையை மறைமுகமாகவோ, நேர்முகமாகவோ 
கொன்று விடுவார்கள்‌! என்னை நம்பியவள்‌ ஒருத்தி 
நாசமானாள்‌ என்பதை எண்ணி எண்ணியே நான்‌ 
உருகிச்‌ சாகவேண்டுமென என்‌ எதிரிகள்‌ விரும்புவார்கள்‌!” 


அஞ்சு கோட்டையான்‌ ஆத்திரத்தோடு துள்ளி, 
“ஜனநாதரின்‌ சினேகம்‌ இருக்கிறது என்கிற 
தைரியத்தால்தான்‌ வீரசேகரன்‌ இவ்வளவு திமிராகவும்‌, 
தந்திரமாகவும்‌ பேசுகிறான்‌!” என்றான்‌. 


ஜனநாதன்‌ சட்டென்று சிரித்து, “எலரையும்‌ 
தண்பனென நிச்சயிக்க இந்த ஜனநாதன்‌ விடுவதில்லை! 
சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி ஆடையுர்‌ நாடாள்வார்‌ தம்‌ 
ஆடைகளை மாற்றிக்கொள்வது போலவும்‌, அஞ்சு 
கோட்டையான்‌ தன்‌ ஆசை நாயகிகளை மாற்றிக்‌ 
கொள்வது போலவும்‌ தானும்‌ என்‌ நண்பர்களை மாற்றிக்‌ 
கொள்வேன்‌. அஞ்சுகோட்டையான்‌! தேவைப்பட்டால்‌ நீ 
கூட என்‌ நண்பனாகலாம்‌. அதற்கொன்றும்‌ அதிகப்‌ 
புத்திசாலித்தனம்‌ வேண்டுமென்பதில்லை!" என்றான்‌. 


கிழவர்‌ ஏகவாசகர்‌ அதிகார பூர்வமாகக்‌ கனைத்துக்‌ 
கொண்டே, “வீரசேகரா! அப்படியானால்‌ தேங்காயின்‌ 
ஓட்டைகளில்‌ எந்தவிதமான சதித்திட்டமும்‌ இராது என்பது 
உன்‌ அபிப்பிராயமா?” என்று கேட்டார்‌. 


“இல்லை! தேங்காய்களில்‌ நிச்சயம்‌ சதித்திட்டம்‌ 
இருந்திருக்றேதென நான்‌ தான்‌ அதிகம்‌ நம்புகிறேன்‌. 


349 


அதைத்தடுக்க வேண்டிய பொறுப்பும்‌ எனக்குத்தான்‌ 
அதிகம்‌ உண்டு. என்னிடம்‌ தேங்காய்களை விற்ற அந்தச்‌ 
சதிகாரியைக்‌ கண்டு பிடித்தால்‌ தான்‌ எல்லாம்‌ 
வெளியாகும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அப்படியொரு தேங்காய்க்காரி இருந்தாலல்லவா? 
அவளைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌! தன்னுடன்‌ வந்த 
மருக்கொழுந்துக்காரியைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்‌ 
பதற்காக வீரசேகரன்‌ புதிதாக ஒரு தேங்காய்க்காரியைச்‌ 
சிருஷ்டி செய்து கொள்ளுகிறான்‌. அவனுடைய 
கற்பனையிலுள்ளவளை எப்படிக்‌ கடைத்தெருவிவ்‌ 
கண்டுபிடிக்க முடியும்‌?” என்றார்‌ ஆடையூர்‌ நாடாள்வார்‌. 


“அந்தத்‌ தேங்காய்க்காரியை உனக்குத்‌ தெரியுமா?” 
என்று கேட்டார்‌ ஏகவாசகர்‌. 


“தெரியாது! அவ்வளவு குறிப்பாக நான்‌ அவளைக்‌ 
கவனிக்கவில்லை. ஆனால்‌ என்‌ கண்முன்‌ கொண்டு 
வந்து நிறுத்தினால்‌ ஒருவேளை அடையாளங்‌ கண்டு 
கொள்ள முடியும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


அதற்குமேல்‌, “அவளுடைய உயரம்‌ நிறம்‌ முதலான 
அடையாளங்கள்‌ என்ன?” என்று ஜனநாதன்‌ விசாரித்துக்‌ 
கொண்டு, தன்னுடைய பிரதம ஒற்றனை வரவழைத்து 
அவளைப்‌ பற்றிய தகவல்கள்‌ கொடுக்கும்படி 
கட்டளையிட்டான்‌. 


அன்று மாவை அந்தப்‌ பிரதம ஒற்றன்‌ வந்து 
"இரட்டைத்‌ தென்னமரம்‌ உள்ள குடிசையே மதுரையில்‌ 
கிடையாது. மருக்கொழுந்தோ தேங்காயோ கூவி விற்கும்‌ 
எந்த அங்காடிக்காரியும்‌ இன்று காலையில்‌ எந்தத்‌ 
தெருவிலும்‌ நடமாடியதாகத்‌ தெரியவில்லை. மத்திய 
உயரமும்‌ மாதிறமும்‌ மஞ்சள்‌ பூசிய முகமுமுள்ள 
பெண்கள்‌ மதுரையில்‌ ஆயிரத்திற்கு மேவ்‌ உண்டு! 
விசாரணைக்குரிய தேங்காய்க்காரியை இனிமேல்‌ 
யாராவது உண்டு பண்ணினால்தான்‌ உண்டு!” என்று 
சபையினருக்குத்‌ தகவல்‌ கொடுத்தான்‌. 


350 


வீரசேகரனுக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டது. அவனைக்‌ 
குறிப்பாகப்‌ பார்த்த ஜனநாதன்‌, “தம்பி! தேங்காய்க்காரி 
விஷயம்‌ நிஜந்தானா?” என்று கேட்டான்‌. 


“உண்மைதான்‌, நான்‌ பொய்‌ சொல்லவில்லை!” 
என்று பரிதாபமாகக்‌ கூறினான்‌ வீரசேகரன்‌. 


அஞ்சுகோட்டையான்‌ “ஹி ஹி ஹி" என்று சிரித்து, 
“அப்பொழுதே நான்‌ சந்தேகித்தது இப்போது ஊர்ஜிதமாகி 
விட்டது. சதிகாரியைக்‌ காப்பாற்றுவதற்காக இந்த அதிகாரி 
துணிந்து புளுகுகிறான்‌. தேங்காய்க்காரி விஷயமே சுத்தப்‌ 
பொய்‌!” என்று கத்தினான்‌. 


வீரசேகரனின்‌ ஆத்திரமும்‌, உணர்ச்சிகளும்‌ உச்ச 
நிலையை அடைந்து விட்டன. தன்‌ உடைவாளை உருவி 
அதன்மீது ஆணையிட்டு பின்வருமாறு பிரதிக்ஞை 
செய்தான்‌. 


“மூன்று தினங்களில்‌ அந்தச்‌ சதிகாரியான 
தேங்காய்க்காரிகை கொண்டுவந்து விசாரணைச்‌ 
சபைமுன்‌ நிறுத்தாவிட்டால்‌ என்னையும்‌ சதிகாரன்‌ எனக்‌ 
குற்றம்‌ சாட்டி அஞ்சு கோட்டையான்‌ இஷ்டப்படும்‌ எந்தத்‌ 
தண்டனையையும்‌ என்மீது விதித்து உடனே சிறிதும்‌ 
கூசாமல்‌ அதை நீங்கள்‌ நிறைவேற்றி விடலாம்‌ என்றான்‌!” 


“வீரசேகரா! ஜாக்கிரதை மூன்று தினங்களில்‌ 
தேங்காய்க்காரி அகப்படாவிட்டால்‌, நீ அரசாங்கப்‌ 
பதவியிலிருந்தே விலக்கப்படலாம்‌. நானே அதை 
வற்புறுத்துவேன்‌! ஜாக்கிரதை!” என்றான்‌ ஜனநாதன்‌! 


“மரண தண்டனை தான்‌ அந்த வாயாடிக்கு விதிக்க 
தான்‌ இஷ்டப்படுவேன்‌!” என்று அஞ்சு கோட்டையான்‌ 
பயங்கரமான குரலில்‌ உறுமினான்‌. 


“ஒரு விஷயம்‌ முடிந்தது! தேங்காய்களின்‌ ரகசியச்‌ 
சதித்திட்டத்தைத்‌ தடுப்பதற்கு நாம்‌ தற்காலிகமாக ஏதாவது 
நடவடிக்கை எடுக்க வேண்டாமா?” என்று கேட்டாஜ்‌ 
ஆடையுரார்‌. 


351 


“அது அவசரமானது தான்‌! தேங்காயின்‌ சிறு 
ஓட்டைக்குள்‌ பெரிய எழுத்துக்கள்‌ உள்ள சிறு ஓலை 
நறுக்குகள்‌ தஇணிக்கப்பட்டிருக்கும்‌ என்றால்‌ இரண்டே 
வார்த்தைகளில்‌ தேவி புரிந்து கொள்ளும்படியான 
அளவிற்கு அது ஒரு பகிரங்கச்‌ சதியாக இருக்குமெனவும்‌ 
நாம்‌ யூகிக்கலாம்‌! கோட்டைக்கு உள்ளேயோ வெளியேயோ 
உள்ள சில துரோகிகள்‌ திடீரெனத்‌ தாக்கித்‌ தேவியையும்‌ 
குமாரனையும்‌ ஒருங்கே சிறை மீட்பதற்கு அவ்விருவரும்‌ 
குறிப்பிட்ட நாழிகையில்‌ குறிப்பிட்ட விதமாகத்‌ தயாராக 
இருக்க வேண்டும்‌ என அறிவிக்கும்‌ ஓலையாகவும்‌ அவை 
இருக்கலாம்‌! அவ்வாறு யுகிப்பதுதான்‌ புத்திசாலித்தனம்‌ 
என்றால்‌, தேவியையும்‌, குமாரனையும்‌ உடனடியாகப்‌ 
பிரித்து தாயையும்‌ மகனையும்‌ வெவ்வேறு சிறையில்‌ 
அடைத்து வைப்பதுதான்‌ புத்திசாலித்தனம்‌ ஆகும்‌. அதுவும்‌ 
முக்கியமாக இரவு நேரத்தில்‌ தேவியும்‌ குமாரனும்‌ 
சிறைக்கூடத்தில்‌ ஒன்றாகப்‌ படுத்துறங்கக்‌ கூடாது! 
என்றான்‌ ஜனநாதன்‌ விஷமப்‌' புன்னகையுடன்‌. 


“அவ்வாறு செய்வது தேவியின்‌ உயிரையே பிரிப்பது 
போல்‌ ஆகும்‌ என்றாலும்‌ அதில்‌ எனக்கு ஆட்சேபணை 
இல்லை. தேவி உயிரோடு இருக்கவேண்டுமா என்கிற 
விஷயமும்‌ இன்னும்‌ மூன்று நாட்களில்‌ தெரிந்து விடும்‌!" 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


அதற்குமேல்‌ ஆக வேண்டிய காரியங்களையெல்லாம்‌ 
பார்த்து விட்டு அதிகாரிகள்‌ அனைவரும்‌ கலைந்து 
போகும்போது தனியாகத்‌ தலைகுனிந்து செல்லும்‌ 
வீரசேகரனிடம்‌ ஜனநாதன்‌ வத்து “தம்பி! உன்‌ 
தேங்காய்க்காரி விஷயத்தை நான்‌ நம்பாதது போலவே 
என்னுடைய நட்பின்‌ போக்கையும்‌ நீ நம்பியிருக்க 
மாட்டாய்‌!” என்றான்‌. 


“ஆமாம்‌! உன்‌ சுபாவமே அப்படித்தான்‌” 
“நீ கூட்டி வந்த மருக்கொழுந்துக்காரி உன்னுடைய 


உயிரை விட மேலூனவளா? அவ்வளவு தூரம்‌ உனக்கு 
நம்பிக்கை ஏற்படும்படி, அவள்‌ உன்னை மருக வைத்து 


352 


விட்டாளா?” என்று விஷமச்‌ சிரிப்புடன்‌ கேட்டான்‌ 
ஜனநாதன்‌. 


“நிரபராதி ஒருத்தி வேதனைப்படுவதை என்னால்‌ 
சகிக்க முடியாது.” 


“தம்பி! எனியவள்‌ பெண்‌ என்று மிகவும்‌ நீ இரக்கப்‌ 
படுகிறாய்‌. தட்டநடுநிசியில்தான்‌ மன்மதனின்‌ அம்பு 
உனக்கு இதமாக இருக்குமே தவிர, பட்டப்பகலில்‌ உன்‌ 
இருதயத்தைத்‌ துளைக்கும்‌!” 


“நீ என்ன சொல்கிறாய்‌, ஜனதாதா?” என்று 
வீரசேகரன்‌ திடுக்கிட்டுக்‌ கேட்டான்‌. 


“தம்பி! மருக்கொழுந்துக்காரிக்காக மாயமாக ஒரு 
தேங்காய்க்காரியைச்‌ சிருஷ்டித்தாயே, அந்தச்‌ சமயோசித 
உபாயம்‌ உனக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தது யார்‌? ஒரு 
வேளை உனக்கு மன்மதனார்‌ இந்த மாயம்‌ உரைத்தாரோ!” 
என்று சிரித்தான்‌. ஜனநாதன்‌. 

“எனக்குச்‌ சிருஷ்டிச்கவும்‌ தெரியாது. அழிக்கவும்‌ 
தெரியாது” என்றான்‌ சேகரன்‌ உறுதியான குரலில்‌, 


“தம்பீ! தேங்காய்க்காரியைக்‌ கொண்டு வந்து நீ 
விசாரணை சபைமுன்‌ ஒப்படைக்கவே முடியாது! 
உடனடியாக நீ அரசியல்‌ பதவியிலிருந்து விலகச்‌ 
சம்மதித்தால்‌ உன்னுடைய உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ளலாம்‌!” 


“அதற்கு என்‌ உயிரே போனாலும்‌ 
சம்மதிக்கமாட்டேன்‌ என்பது உனக்குத்‌ தெரியும்‌. என்னை 
ஏன்‌ அரசியல்‌ பதவியிலிருந்து நீக்கிவிட விரும்புகிறாய்‌? 
தேவியையும்‌, குமாரனையும்‌ உடனடியாக நீ ஏன்‌ 
பிரித்தாய்‌? முக்கியமாக இரவு நேரத்தில்‌ தேவி தனியாக 
இருக்க வேண்டுமென ஏன்‌ விரும்புகிறாய்‌? 
வெளிப்படையாகச்‌ சொன்ன காரணங்களைத்‌ தவிர 
நிச்சயம்‌ உனக்கு ஏதாவதோர்‌ உள்நோக்கம்‌ இருக்கும்‌! 
அது என்ன?” என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


953 


“தம்பீ! எல்லாம்‌ மனமதனார்‌ மாயத்திற்காகச்‌ 
செய்யப்படும்‌ உபாயந்தான்‌!" என்று ஜனநாதன்‌ விஷமமாகச்‌ 
சிரித்துக்கொண்டே மெல்ல நழுவி மறைந்தான்‌. 


வீரசேகரனின்‌ முகம்‌ வெளுத்தது. 


கனல்‌ கண்ணாள்‌ 


போவதின்‌ மேலே வழி நின்றாள்‌ 
தூணாம்‌ என்னும்‌ தோளுடையானைக்‌ 
காணாவந்தாள்‌ கட்செவி என்னக்‌ கனல்‌ கண்ணாள்‌ 


கம்ப ராமாயணம்‌ 


தி குழம்பியவனாக அசோகவனக்‌ 
கோட்டையிலிருந்து வந்த வீரசேகரன்‌. 
சிவகாமியின்‌ முகத்தில்‌ விழிக்க 
விருப்பமில்லாதவனாக நேரே தன்‌ 
பாசறைக்குச்‌ சென்று குதிரை மீதேறி மனம்‌ போனபடி 
தெருக்களில்‌ அலைந்தான்‌. இருட்டிய பிறகு பெருமாள்‌ 
கோவிலில்‌ பிரசாதங்கள்‌ வாங்கிச்‌ சாப்பிட்டுவிட்டு 
மறுபடியும்‌ அசோகவனக்‌ கோட்டைக்‌ காவலுக்குக்‌ 
கிளம்பினான்‌. 


“ஊர்மிளா பத்திரமாக வீடுபோய்ச்‌ 
சேர்ந்திருப்பாளா” என்று அவனுக்குப்‌ போய்பூ 


வீ.ம.11-23 


354 


பார்க்கவேண்டும்‌ போலிருந்தது. ஆனால்‌ ஒற்றர்கள்‌ 
தன்னைப்‌ பின்‌ தொடர்ந்து வந்து ஊர்மிளாவின்‌ வீட்டை 
தெரிந்து கொண்டு விடுவார்களோ என்கிற பயம்‌ தோன்றி 
அவனுடைய ஆவலை அடக்கி விட்டது. தேங்காய்க்காரியை 
மூன்று தினங்களுக்குள்‌ கண்டு பிடித்தால்‌ தான்‌ அவள்‌ 
துள்ள பழியும்‌ தன்‌ தலைக்குள்ள அபாயமும்‌ நீங்கும்‌ 
என்பதை அவன்‌ நன்றாக உணர்ந்தான்‌. ஆனால்‌ 
மகேந்திர ஜாலம்போல்‌ சில நாழிகைக்குள்‌ மாயமாய்‌ 
மறைந்துபோன சதிகாரியை எங்கே எப்படிக்‌ கண்டு 
பிடிப்பதென்றே அவனுக்குப்‌ புரியவில்லை. ஊர்மிளாவை 
எந்தச்‌ சதியிலும்‌ சம்பந்தப்படுத்திப்‌ பார்க்கவும்‌ 
அவனுடைய உள்ளம்‌ இடந்தர மறுத்து விட்டது. ஊர்மிளா 
தன்‌ வீட்டைவிட்டுக்‌ கிளம்பி அசோகவனக்‌ கோட்டை 
யிலிருந்து தப்பி வரும்‌ வரை அவள்‌ நடந்து கொண்ட 
ஒவ்வொரு போக்கையும்‌ நினைத்துப்‌ பார்க்கும்‌ போது 
அவள்‌ சூதுவாது ஒன்றும்‌ தெரியாதவள்‌ என்றே 
அவனுக்குப்‌ பட்டது. அவனோடுகூட வரும்போது 
அவளுடைய கருவிழிகளில்‌ ததும்பி நின்று பாசப்‌ 
புன்னகைகளெல்லாம்‌ அவன்‌ மனக்கண்முன்‌ நின்று 
அவனுடைய ஏக்கத்தை அதிகப்படுத்தின. அவளுக்காகத்‌ 
தன்‌ தலையைப்‌ பறி கொடுத்தாலாவது அலளுடைய 
இருதயம்‌ முழுசாகத்‌ தனக்குக்‌ கிடைக்காதா, இறந்தும்‌ 
இறவாதவனாக அவளுடைய உணர்ச்சிகளில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கலாமே என்றெல்லாம்‌ எண்ணினான்‌. 


அவன்‌, தேவியின்‌ சிறைக்கூடத்தை அணுகியபோது, 
அங்கே அவனுக்கு முன்பாகவே காவலுக்குச்‌ சிவகாமி 
வந்திருந்தாள்‌ பஞ்சவர்ண ஆடைகளைப்‌ பகட்டாக 
அணிந்துகொண்டு வந்திருந்த அவள்‌, நாக சர்ப்பங்களும்‌ 
கண்டு அஞ்சும்படியான கருடனைப்போல வேகத்துடன்‌ 
காணப்பட்டாள்‌. அவளுடைய கால்களின்‌ சிலம்பொலிகள்‌ 
சிறைக்கோட்டத்தின்‌ இருளையும்‌ கீறிக்கொண்டு 
அச்சத்தை மூட்டுவனவாக இருந்தன. அவளுடைய 
தேகமெல்லாம்‌ வியர்த்துக்‌ கொட்டின. கண்கள்‌ கனல்‌ 
கக்கின. சூரியனைக்‌ கவ்விப்‌ பிடிக்க முயலும்‌ இராகுவைப்‌ 
போல எதிரே வரும்‌ வயிரத்தோளனை ஒருகணம்‌ உற்றுப்‌ 
பார்த்தான்‌. அவளுக்கு எல்லா விஷயங்களும்‌ 


3 
355 


தெரிந்திருக்கும்‌ என்பதை ஙுகித்துக்‌ கொண்ட வீரசேகரன்‌ 
சிவகாமியின்‌ முகத்தைக்‌ கம்பீரமாகவே ஏறிட்டுப்‌ 
பார்த்தான்‌. 


“வீரசேகரா! எனக்குத்‌ துரோகம்‌ செய்ய 
நினைத்தாய்‌! அந்தப்‌ பாவந்தான்‌ உன்‌ தலைக்கு 
அபாயமாக வந்து விடிந்திருக்கிறது! உன்னை மயக்கி 
வஞ்சிக்கும்‌ அந்தச்‌ சதிகாரியைக்‌ கொண்டு வந்து உடனே 
ஒப்படைத்துவிடு!” என்று சிவகாமி கிரீச்சிட்டாள்‌. 


“அவள்‌ சதிகாரியுமல்ல; வஞ்சகியுமல்ல! 
அதனால்தான்‌ நான்‌ அவளைக்‌ கொண்டு வத்து 
பழிகாரர்களிடம்‌ ஒப்படைக்கவில்லை!” என்றான்‌ 


எரிச்சலுடன்‌ வீரசேகரன்‌. 


“அந்தச்‌ சிறுக்கிக்கு ஒரு புருஷன்‌ இருக்கிறானாமே! 
புருஷ்னையே வஞ்சிக்கிறவள்‌ யாரைத்தான்‌ வஞ்சிக்க 
மாட்டாள்‌? அவளுக்காக உன்‌ தலையைப்‌ பறிகொடுக்கப்‌ 
போகிறாயா?” 


“ஆமாம்‌?” 


“அ! இப்படி உதாசனமாக என்னிடமே பேகம்‌ 
துணிச்சல்‌ உனக்கு எங்கிருந்து வந்தது? அந்தக்‌ குடிகெடுக்கி 
உன்‌ குணத்தையே மாற்றிவிட்டாளா?.... வீரசேகரா!.... 
அனாதையாகக்‌ கிடந்த உன்னை எடுத்து வளர்த்து 
இவ்வளவு அருமைபெருமையாக உன்னத ஸ்திதிக்குக்‌ 
கொண்டு வந்தேனே! இப்போது என்னிடமிருந்து உன்னை 
இன்னொருத்தி பறித்துக்‌ கொண்டுபோக விடுவேனா? 
மாட்டேன்‌! மாட்டேன்‌!” அந்தமேனி மினுக்கி மட்டும்‌ 
இப்போது என்‌ கையில்‌ அகப்பட்டால்‌... என்று சிவகாமி 
பற்களை “நறநற”வெனக்‌ கடித்தாள்‌. 


“அவள்‌ உன்‌ கையில்‌ அகப்படவே மாட்டாள்‌!” 
“ஏன்‌ அகப்படமாட்டாள்‌, ஊர்மிளா என்ற அந்தச்‌ 


சிறுக்கியை இந்தச்‌ சிறைக்‌ கோட்டைக்குள்தான்‌ எங்கோ 
ரகசியமாகப்‌ பதுக்கி வைத்திருக்கிறாயாமே?” 


356 


“யார்‌ ஜனநாதன்‌ சொன்னானா? உன்னை எதற்காக 
இப்படி ஜனநாதன்‌ தூண்டி விடுகிறான்‌?” 


“இரவு நேரங்களில்‌ என்னையும்‌ தேவியோடு 
சிறைக்கூடத்திற்குள்‌ வைத்துப்‌ பூட்டிவிட்டு நீ அந்தக்‌ 
கிராதகியோடு ரகசியமாகக்‌ கொஞ்சிக்‌ குலாவ மெல்ல 
தழுவி விடுவாயாம்‌!” என்று சீறினான்‌ சிவகாமி 
அவளுடைய குரலில்‌ அருள்‌ என்பதே சிறிதும்‌ இல்லை! 


வீரசேகரன்‌ மெளனமாகச்‌ சிந்தனையில்‌ 
ஆழ்ந்தான்‌. 


இரவுக்‌ காவலுக்கு ஆட்கள்‌ மாறும்‌ நேரம்‌ வந்தது 
தேவியின்‌ சிறைக்கூடத்திலிருந்து பகற்‌ காவல்காரி 
வெளியே போனதும்‌ வழக்கம்போல்‌ அதன்‌ உட்புறம்‌ 
சிவகாமி போய்‌ இராமல்‌ சிறைக்‌ கதவை வெளிப்புறம்‌ 
பூட்டிக்கொண்டு, கதவின்‌ இரும்புக்‌ கம்பிகள்‌ மீது 
சாய்த்தவண்ணம்‌ உட்கார்ந்தாள்‌. 


“சிறைக்கூடத்தில்‌ தேவி தனியாக இருப்பாளே? 
உள்ளே பூஜையறையில்தான்‌ தேவி படுப்பது 
வழக்கமாகையால்‌ உள்ளே என்ன நடக்கிறது என்பது 
இங்கிருந்து பார்த்தால்‌ ஒன்றும்‌ தெரியாதே...” என்று 
கலவரத்துடன்‌ வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


“உள்ளே என்ன நடத்தாலென்ன? தேவி தப்பியோட 
வேண்டுமென்றால்‌ இங்கே வாசல்‌ வழியாக நம்மைத்‌ 
தாண்டிக்‌ கொண்டு தானே ஓடமுடியும்‌? நான்‌ இரவு 
முழுதும்‌ கண்விழித்திருந்து இந்தக்‌ கம்பிகளின்‌ வழியாக 
உள்ளேயே கவனித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. உள்ளே 
ஏதாவது சப்தம்‌ கேட்டால்‌ உன்னை எழுப்புகிறேன்‌. என்‌ 
அருகில்‌ நீ கவலையில்லாமல்‌ தூங்கு!” என்றாள்‌ சிவகாமி. 


“இப்போது ஆறுதலுக்குக்கூடத்‌ தேவியின்‌ அருகே 
தேவியின்‌ குமாரன்கூட இல்லையே? குமாரனைத்தான்‌ 
ஜனதாதன்‌ தந்திரமாக வேறு சிறையில்‌ பிரித்துவைத்து 
விட்டானே! உள்ளே தேவிக்கு ஏதாவது 
தேவைப்பட்டால்‌...” 


357 


*“தேலைப்பட்டால்‌ நம்மை வந்து கூப்பிடட்டுமே! 
அதற்காக நானும்‌ போய்‌ அவளுடன்‌ சிறைக்குள்‌ அடைந்து 
கிடக்க முழியுமா? உன்னோடுதான்‌ சிறைக்கு வெளியே 
நான்‌ காவலிருப்பேன்‌!'' அதைச்‌ சொல்லும்போது 
சிலகாமியின்‌ குரலில்‌ இருந்த வேகம்‌ அலளுடைய 
உடம்பிலிருந்தும்‌, கூந்தலிலிருந்தும்‌ வரும்‌ வாசனை 
திரவியங்களுக்குக்கூட இல்லை. 


“சிவகாமி! நீ எதற்காக இந்தத்‌ தந்திரம்‌ செய்கிறாய்‌ 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌ 
நெஞ்சு அடைக்கப்‌ பலஹீனமான குரலில்‌. 


“இல்லை, வீரசேகரா உன்னைத்‌ தொந்தரவு 
செய்யமாட்டேன்‌! நீ பேசாமவ்‌ என்‌ அருகில்‌ இருந்தாலே 
போதும்‌!” என்று சிவகாமி பரிதாபமாகக்‌ குரல்‌ விம்மக்‌ 
கூறினான்‌. 


“இன்னும்‌ இரண்டுநாள்‌ வரைதானே உன்‌ பிடுங்கவ்‌! 
அதற்கப்புறம்‌ என்‌ தலையை நீ காப்பாற்ற முடியாது! 
எனக்கு நிம்மதி கிடைத்துவிடும்‌!” 


“விரசேகரா! நீயே செய்யக்கூடாத ஒரு காரியத்தைச்‌ 
செய்தாய்‌. நானும்‌ செய்யக்கூடாத காரியத்தைச்‌ செய்தால்‌ 
உன்னைக்‌ காப்பாற்ற முடியும்‌! உன்னை அடைவதற்காக 
நான்‌ எந்தப்‌ பயங்கரமான பாவத்தையும்‌ செய்வேன்‌!” 
என்றாள்‌ சிவகாமி இராட்சஸி போல்‌ உறுதியான 
குரலில்‌. 


வீரசேகரனின்‌ முகம்‌ வெளிறியது! 


சிறைக்கூடத்தில்‌ தேவி தனியாக இருக்கும்படி 
ஜனநாதன்‌ ஏன்‌ சூழ்ச்சி செய்திருக்கிறான்‌? குலோத்துங்க 
சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌ ரகசியமாகத்‌ தேவியின்‌ சிறைக்‌ 
கூடத்திற்குள்‌ வரும்‌ முயற்சி நடைபெறுகிறதோ? 
இன்றிரவோ, நாளையிரவோ எத்தக்‌ கணமும்‌ 
சக்கரவர்த்திகள்‌ விபரீத ஆசையுடன்‌ வரலாம்‌! 
அப்படியானாவ்‌ தேவியின்‌ பிராணத்‌ தியாகத்திற்கு எந்தக்‌ 
கணமும்‌ விஷதானம்‌ கொடுக்கத்‌ தன்‌ கையில்‌ தயாராக 


958 


விஷப்பொடியுள்ள மோதிரத்தை வைத்திருக்க வேண்டும்‌. 
தேவியின்‌ சிறைப்புறம்‌ குலோத்துங்க சோழச்‌ 
சக்கரவர்த்திகளின்‌ காலடியோசை கேட்டவுடனே அந்த 
விஷ மோதிரத்தைத்‌ தேவியிடம்‌ விட்டெறிந்து 
விடவேண்டும்‌, அல்லது சிறைக்குள்‌ பாய்ந்து தேவியைக்‌ 
கொன்றுவிடவேண்டும்‌....! என்றெல்லாம்‌ வீரசேகரன்‌ 
சிந்திக்கலானான்‌. அந்தச்‌ சந்தேகத்தோடு அன்றிரவு 
முழுவதும்‌ சிறைக்‌ கூடத்திற்குள்ளேயே கண்கொட்டாமல்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தான்‌. சிவகாமியோ அவனுடைய 
கழுத்தைக்‌ கெட்டியாகப்‌ யிடித்த வண்ணம்‌ 
அரைகுறையான தாக்கத்தில்‌ என்னென்னவோ முனகிக்‌ 
கொண்டேயிருந்தாள்‌.. 


0510 


359 


எவ்வழி? 


அணுகலாம்‌ வகை 
எவ்வழி என்பதை உணர்வின்‌ எண்ணினான்‌. 
செவ்வழி ஒதுக்கினன்‌. 


கம்ப ராமாயணம்‌ 


றுநாள்‌ பொழுது விடிந்ததும்‌ 
பிள்ளையார்‌ கோயிலுக்கு வீரசேகரன்‌ 
வ்ந்து சுந்தர ஜோஸியரோடு பேசிக்‌ 
கொண்டிருந்தபோது தன்‌ சந்தேகங்களை 
ு யெல்லாம்‌ அவரிடம்‌ விவரித்தான்‌. 


“வீரசேகரா! நிராதரவான தேவியைக்‌ 
கொன்றுவிடப்‌ போகிறாயா?” என்று கந்தர ஜோசியர்‌ 
தழதழக்கும்‌ குரலில்‌ கேட்டார்‌. 


“ஆமாம்‌! உயிரைவிட மானம்‌ உயர்ந்தது என்று 
தேவி மதிப்பவளாதலின்‌ அவ்வாறு செய்வதைத்தவிர 
வேறு வழியில்லை! இரண்டு தினங்களுக்குள்‌ சதிகாரியான 
தேங்காய்க்காரியை நான்‌ கண்டுபிடித்து என்‌ தலையைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌? வீரபாண்டியனையும்‌ 
சிறைப்படுத்தித்‌ தேவியோடு ஒன்றாகச்‌ சிறைக்குள்‌ 
அடைக்க வேண்டும்‌! இவ்வி ரண்டும்‌ எளிதாக நடைபெறக்‌ 
கூடிய காரியங்களா...? ஜோசியரே! எங்கள்‌ 
சக்கரவர்த்திகள்‌ எந்தக்‌ கணம்‌ தேவியின்‌ 
சிறைக்கூடத்திற்குள்‌ எப்படி வருவாரெனச்‌ சொல்ல 
முடியாது. அதனால்‌ தேவியின்‌ பிராணத்தியாகத்தை 


360 


எந்தக்‌ கணமும்‌ நாம்‌ எதிர்பார்த்திருப்பதைத்தவிர வேறு 
வழியில்லை! அவ்வாறு தேவி போய்விடுவாளேயானால்‌ 
தாயற்ற குமாரனுக்கு நீர்தான்‌ கத்தையாக இருந்து ஆறுதல்‌ 
அளிக்க நேரிடும்‌!” என்று சேகரன்‌ மனமுடைந்த 
குரலில்‌ சொல்லி விட்டுப்‌ போனான்‌. 


அவன்‌ போனதும்‌ சுந்தர ஜோசியர்‌ தம்‌ நிதானத்தை 
இழந்துவிட்டார்‌. “தேவியை உடனடியாகக்‌ காப்பாற்றியாக 
வேண்டும்‌; அல்லது தேவியைக்‌ கடைசியாக ஒரு 
தடவையாவது அன்றிரவுக்குள்‌ சந்தித்துவிட வேண்டும்‌!” 
என்று அவர்‌ தீர்மானித்துக்கொண்டார்‌. அதற்கு வசதியாக 
முந்திய இரவில்‌ அவர்‌ செய்த ஒரு காரியம்‌ நினைவிற்கு 
வந்தது. 


வித்தியாப்பியாசம்‌ முடிந்ததும்‌ முந்தைய இரவில்‌ 
படுத்துறங்குவதற்காகப்‌ பிள்ளையார்‌ கோவிலின்‌ உட்புறக்‌ 
கதவை ஜோசியர்‌ தாளிட்டுக்கொண்டார்‌. ஆனால்‌ அவர்‌ 
இரவு முழுவதும்‌ படுத்துறங்கவேயில்வை. பிள்ளையாரின்‌ 
பீடத்துக்கு அருகே தளவரிசையிலுள்ள ஒரு சிறு கல்லை 
எழுத்தாணியின்‌ உதவியைக்‌ கொண்டு ஓசைப்படாமல்‌ 
பெயர்த்தெடுப்பதிலே ஈடுப்ட்டிருந்தார்‌! 


மதில்‌ அரண்களின்‌ ஒரு மூலைப்புறமுள்ள அந்தப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலுக்கும்‌ பிரதானச்‌ சிறை 
கோட்டத்திலுள்ள இருப்பறைக்கும்‌ ஒரு சுரங்க வழி 
இருந்தது. அந்தச்‌ சிறைக்‌ கோட்டையானது சுந்தர 
ஜோசியர்‌ வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகளாக அரசாண்ட 
காலத்திவ்‌ பொன்‌ நாணயங்கள்‌ தயாரிப்பதற்காகவும்‌, 
அரசாங்கக்‌ கருவுலமாகவும்‌ உபயோகப்படுத்தப்பட்டு 
வந்தது. செலாவணி போக அரசாங்கத்திற்கு 
மூலாதாரமான பொன்‌ நாணயங்களை நிரந்தர 
இருப்பாகச்‌ சேகரித்து வைக்கும்‌ சேமிப்பு கிடங்காகவும்‌ 
மூவ பண்டகமாகவும்‌ விளங்குவதற்கு இருப்பு 
பாளங்களோடு கூடிய பத்திரமான இருப்பறை ஒன்று 
சிறைக்கோட்டத்தின்‌ தான்காவது அடுக்கில்‌ 
கட்டப்பட்டிருந்தது. அந்த விசாலமான இருப்பறையின்‌ ஒரு 
மூலையிலுள்ள பூஜை அறைக்கும்‌, பிள்ளையார்‌ 
கோவிலுக்கும்‌ ரகசியமான சுரங்கவழியொன்று 


361 


அமைக்கப்பட்டிருந்தது. பகைவரோ, கலகக்காரர்களோ, 
உள்ளே தொழிலாளிகளுக்கு மத்தியில்‌ கொள்ளைக்‌ 
கூட்டத்தினரோ இருப்பறையிலுள்ள சேமிப்பு நிதிகளைச்‌ 
றையாடி நாட்டின்‌ பொருளாதார நிலையைச்‌ 
ர்குலைக்க முனையலாம்‌, எதிரிகளால்‌ ஏற்படக்கூடிய 
அந்த நெருக்கடி தீரும்வரை, இருப்பறையிலுள்ள 
பொக்கிஷத்தையெல்லாம்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ சுரங்க 
வழியாகக்‌ கொண்டுவந்து பிள்ளையார்‌ கோயிலின்‌ கழே 
வெட்டப்பட்டிருக்கும்‌ பாதாளக்‌ கிடங்கினுள்‌ மறைத்து 
வைக்கலாம்‌ என்கிற முன்‌ யோசனையுடன்‌ அந்தச்‌ 
சுரங்கவழி அமைக்கப்பட்டிருந்தது. அப்படியொரு 
சுரங்கமும்‌ யாதாளக்‌ கிடங்கும்‌ இருப்பது 
வீரபாண்டியனுக்கும்‌ மற்றும்‌ இரண்டொரு அந்தரங்க 
அதிகாரிகளுக்கும்‌ மட்டுமே தெரியும்‌ இருப்பறையின்‌ 
பூஜையறையிலுள்ள வெள்ளிக்‌ கணபதியின்‌ பீடத்தின்‌ 
அடியில்‌ தான்‌ சுரங்க வழிக்குரிய துவாரம்‌ இருந்தது. 
வெள்ளிப்‌ பிள்ளையார்‌ அமர்ந்திருக்கும்‌ வெள்ளிப்‌ 
பெருச்சாளியின்‌ வெள்ளி வாலை இருபத்தேழு தடவைகள்‌ 
வலதுபுறமாகச்‌ சுற்றினால்‌ மணியோசையுடன்‌ 
பிள்ளையார்‌ பீடம்‌ அகன்று சுரங்கத்‌ துவாரத்திற்கு 
வழிவிடும்‌! அந்தத்‌ துவாரத்திற்குள்‌ இறங்கி வெகுதூரம்‌. 
இருட்டில்‌ வந்தால்‌ பிள்ளையார்‌ கோவிலுக்கு 
அடியிலுள்ள பாதாளக்‌ கிடங்கிற்குள்‌ வந்து சேரலாம்‌. 
அங்கிருந்து யாராவது ஒருவர்‌ மிகுந்த அவசியத்தை 
முன்னிட்டு வெளியேற வேண்டுமானால்‌ பாதாளக்‌ 
கிடங்கின்‌ மேல்‌ விதானத்திலுள்ள சிறு விசையொன்றை 
மேலே தள்ளினால்‌ பிள்ளையார்‌ கோயிலுள்ள 
பிள்ளையார்‌ பீடம்‌ அகன்று ஒர்‌ ஆள்‌ அளவு 
வெளியேறக்கூடிய சுரங்கத்‌ துவாரத்திற்கு வழிவிடும்‌. 
பகைவரோ, கலகக்காரரோ, கொள்ளைக்காரரோ எவராய்‌ 
இருந்தாலும்‌, பொற்கோட்டையின்‌ எந்தப்‌ பகுதியை 
உடைத்துத்‌ தூள்‌ தூளாகச்‌ சிதறடிக்க முயன்றாலும்‌ 
பிள்ளையார்மீது மட்டும்‌ கைவைக்கமாட்டார்கள்‌. 
அதனாலேயே ரகசிய வழிகள்‌ பிள்ளையார்‌ பீடங்களில்‌ 
பொருத்தப்பட்டிருந்தன. இருப்பறையிலிருந்து 
யொக்கிஷத்தைக்‌ கொண்டுவந்து பாதாளக்‌ கிடங்கில்‌ 
மறைத்து வைப்பதற்காகவே அமைக்கப்பட்ட 


362 


சுரங்கமாகையால்‌ பிள்ளையார்‌ கோயிலிருந்தபடி யாரும்‌ 
கீழேயுள்ள அந்தப்‌ பாதாளக்கிடங்கிற்குள்‌ இறங்குவதற்குப்‌ 
பிள்ளையார்‌ கோயிலில்‌ எந்தவித ரகசியச்‌ சாதனமும்‌ 
அமைக்கப்படவில்லை. பிரும்மாண்டமான 
பிள்ளையாரோடு பீடத்தை நகற்றலாம்‌ என்றாலோ சுந்தர 
ஜோசியர்‌ தனியொருவராக அந்தக்‌ காரியத்தை 
ஓசைப்படாமல்‌ செய்ய முடியாது. 


அவர்‌ வெகுநேரம்‌ யோசித்த பிறகு ஒரு வழி 
புலப்பட்டது. கீழேயுள்ள பாதாளக்‌ கிடங்கின்‌ மேல்‌ 
விதானத்தில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ விசைக்‌ கருவியானது 
பிள்ளையார்‌ பீடத்தினருகே ஒரு சிறு கல்லுக்கடியில்தான்‌ 
இருந்தது. பீடத்தைச்‌ சுற்றிச்‌ சுந்தர ஜோசியர்‌ ஒவ்வொரு 
கல்லாக எழுத்தாணியைக்‌ கொண்டு தட்டிப்‌ பார்த்து, 
அதிலிருந்து எழும்‌ சப்த வித்தியாசங்களை ஆராய்ந்து 
எந்தக்‌ கல்லுக்கடியில்‌ விசைக்கருவி பொருத்தப்‌ 
பட்டிருக்கிறது என்பதை யுகித்துவிட்டார்‌. அதன்பிறகு 
கற்களை இணைக்கும்‌ ஒட்டுமானத்தை எழுத்தாணியால்‌ 
மெல்லக்‌ கீறி, அந்தக்‌ கல்லைப்‌ பெயர்த்தெடுப்பதற்குத்‌ 
தயாராய்‌ வைத்திருந்தார்‌. அந்தக்‌ கல்லின்‌ கீழுள்ள 
விசைக்‌ கருவியின்‌ மேல்‌ பகுதியைப்‌ பிடித்திமுத்தால்‌ 
சுரங்க துவாரம்‌ வழி விட்டு விடும்‌ அதன்‌ வழியாக 
அவர்‌ அன்றிரவு இறங்கிப்‌ போனால்‌ சிறைக்‌ 
கோட்டத்திலுள்ள இருப்பறை தளவரிசையின்‌ பகுதியை 
அடைந்து விடலாம்‌. அங்கு பூஜையறையிலுள்ள வெள்ளிப்‌ 
பிள்ளையாரை நகர்த்த வசதியாக வெள்ளிப்‌ 
பெருச்சாளியின்‌ வாலை யாராவது ஒடித்து வைத்தால்‌ 
அதிலுள்ள விசைமுறுக்குத்‌ தளர்ந்துவிடும்‌. சுலபமாகச்‌ 
சுரங்கக்‌ கதவை அசைத்துத்‌ திறத்து கொண்டு 
இருப்பறையை அவர்‌ அடைந்து விடலாம்‌. 


சிறைக்கோட்டத்திலே மிகவும்‌ விசாலமான 
கூடமாகவும்‌ பத்திரமான இடமாகவும்‌ விளங்கும்‌ 
இருப்பறையில்தான்‌ தேவி சிறை வைக்கப்பட்டிருப்பாள்‌ 
என்பது சுந்தர ஜோசியரின்‌ சரியான யூகம்‌! தேவி 
தினந்தோறும்‌ பூஜை செய்சிறாள்‌ என்பதிலிருந்தும்‌, மற்றும்‌ 
வீரசேகரன்‌ பலசமயங்களில்‌ பேசியதில்‌ கிரகித்துக்‌ 
கொண்ட சாரத்திலிருந்தும்‌ அவர்‌ தம்முடைய யுகத்தை 


363 


ஊர்ஜிதப்படுத்திக்‌ கொண்டார்‌. உயிர்‌ எழுத்துக்களுக்குப்‌ 
பதிலாக வரிசைக்கிரமமாக எண்களை உபயோகப்படுத்தும்‌ 
பரிபாஷையைப்‌ பற்றிய குறிப்போலை ஊர்மிளாவின்‌ 
மூலம்‌ பத்திரமாகத்‌ தேங்காய்களின்‌ வழியாகத்‌ தேவியின்‌ 
கைக்குச்‌ சேர்ந்து விட்டது என்பதும்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. 


இருப்பறையிலிருந்து தேவியையும்‌ குமாரனையும்‌ 
சுரங்க வழியில்‌ ரகசியமாக அழைத்துவந்து பாதாளக்‌ 
கிடங்கினுள்‌ இரண்டு மூன்று தினங்கள்‌ பதுக்கி வைத்தால்‌ 
தேவி தப்பிவிட்டாள்‌ என்கிற பரபரப்பில்‌ அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ உள்ளும்‌ புறமும்‌ உள்ள கடினமான 
காவலெல்லாம்‌ குறைந்து விடும்‌. தேவியை மதுரை 
மாநகரெங்கும்‌ தேடியலையத்‌ தொடங்குவார்கள்‌. அந்தக்‌ 
குழப்பத்தில்‌ சந்தர்ப்பம்‌ வாய்க்கும்போது பாதாளக்‌ 
கிடங்கிலிருந்து வெளிப்பட்டுக்‌ காத்தவராயனின்‌ ரகசியக்‌ 
கட்டிடத்தை அடைந்து விடலாம்‌ அதன்பிறகு மதுரை 
மாநகரை விட்டு நீங்குவதற்கு ஏதாவது வழி தேடலாம்‌ 

இதுதான்‌ சுந்தர ஜோசியரின்‌ திட்டமாகும்‌! 


அதற்குமேல்‌ தேவிக்கு அறிவி ப்பதற்காகப்‌ பின்வரும்‌ 
வாசகத்தைச்‌ சுந்தர ஜோசியர்‌ தம்‌ மனதில்‌ தீர்மானித்துக்‌ 
கொண்டார்‌. & 


“தேவி! அவசரம்‌. குலோத்துங்க சோழன்‌ வரலாம்‌. 
அதற்கு முன்னதாக உன்னைச்‌ சந்திக்கிறேன்‌. இன்றிரவு 
இரண்டாலது சாமமணி அடித்தபிறகு இருப்பறையின்‌ 
பூஜையறையில்‌ ஒர்‌ அதிசயம்‌ நிகழும்‌. ஏதாவது காரணம்‌ 
சொல்லி குமாரனையும்‌ உன்னோடு வைத்துக்கொண்டு 
அங்கே காத்திரு. உனக்காக உன்‌ பிராணநாதனே 
உதவிக்கு லருவான்‌. முன்னதாகப்‌ பெருச்சாளி 
வாகனத்தின்‌ வாலை ஓடித்துவிடு.” 


மேற்கூறிய வாசகத்திலுள்ள உயிரெழுத்துக்களை 
நீக்கிவிட்டு அவற்றிற்குப்‌ பதிலாக எண்களை 
உபயோகப்படுத்தி பரிபாஷை வாசகத்துக்குரிய 
எழுத்துக்கள்‌ எண்கள்‌ மூழுவதையும்‌ ஒழுங்காக 
மனப்பாடம்‌ செய்து கொண்டார்‌ சுந்தர வாத்தியார்‌. 
அன்று மாலை வித்தியாப்பியாசத்திற்குத்‌ தேவியின்‌ 


364 


குமாரன்‌ அவரிடம்‌ வந்திருந்தபோது எழுத்துக்களின்‌ 
உச்சரிப்பையும்‌ எண்களின்‌ உச்சரிப்பையும்‌ ஒருங்கே 
பயிற்றுவிக்கும்‌ தோரணையோடு மறைமுகமான 
வாசகத்தையெல்லாம்‌ சுவடிகளில்‌ எழுதிக்‌ கொடுத்தார்‌. 
வழக்கம்போல்‌ குமாரன்‌ அன்று படித்ததற்கு 
அடையாளமாகச்‌ சுவடிகளைத்‌ தன்‌ தாயாரிடம்‌ காட்டி 
வணங்கி விட்டுத்‌ தன்‌ சிறைக்குப்‌ போவான்‌. ஒருவேளை 
அவன்‌ அப்படிப்‌ போகாமல்‌ இருந்து விடக்கூடாதே 
என்பதற்காகச்‌ சுந்ததஜோசியர்‌ ஒரு யுக்தி செய்தார்‌. 
பிள்ளையாரின்‌ பிரசாதமாகத்‌ தேவியிடம்‌ கொடுக்கும்படி 
சிறிது விபூதியையும்‌ சந்தனத்தையும்‌ பிள்ளையாரின்‌ 
வயிற்றிலிருந்து எடுத்துக்‌ குமாரனிடம்‌ கொடுத்தார்‌. இது 
போன்ற மத உரிமைகளை யாரும்‌ பரீக்ஷித்து 
அனுப்பலாமே தவிர, சிறை விதிகளில்‌ இந்த விபூதிப்‌ 
பரிவர்த்தனைக்குத்‌ தடையேதும்‌ கிடையாது ஏனேனில்‌ 
காவற்படை அதிகாரியான ஏகவாசக வாணகோவரசர்‌ 
சிறந்த சைவப்‌ பழமாகவும்‌ முதிர்ந்த பிள்ளையார்‌ 
பக்தராகவும்‌ விளங்குபவர்‌. 


“இந்த விபூதியிலும்‌, சந்தனத்திலும்‌ ஏதாவது விஷம்‌ 
கலந்திருக்கலாம்‌!” என்று அஞ்சு கோட்டையான்‌ 
ஆட்சேபணை தெரிவித்தான்‌. 


“அப்படியானால்‌ அவ்விரண்டையும்‌ நீயே தின்று 
பார்‌! அதற்கு மேலும்‌ நீ உயிரோடிருந்தால்‌ உன்னை 
நாஸ்திகன்‌ என்று குற்றம்‌ சாட்டத்‌ தயங்க மாட்டார்‌. 
எங்கள்‌ ஏகவாசகர்‌!” என்றான்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ 
ஜனநாதன்‌. 


அதற்கு மேல்‌ பிள்ளையாரின்‌ விபூதி சகிதம்‌ 
குமாரனைத்‌ தேவியின்‌ சிறைக்கூடத்திற்கு அழைத்துச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ அவன்‌ கையிலிருந்த சுவடிகளை 
வாங்கிப்‌ பார்த்தான்‌ ஜனநாதன்‌. 


“ஆகா! போதனாமுறை அசுர வேகத்தில்‌ நடக்கிறது! 
அகரத்தில்‌ காலூன்றுவதற்குமுன்‌ தகரம்‌ ஆரம்பித்து 
விடுகிறது. எழுத்துகளுக்குச்‌ சமமாக எண்களும்‌ சில்லறை 
சில்லறையாகப்‌ புகுத்தப்படுகின்றன. ஒருவேளை பையனை 


365 


சில்லறை கைம்மாற்று வியாபாரியாக்க வாத்தியார்‌ 
நினைக்கிறாரோ என்னவோ!” என்று ஜனநாதன்‌ 
பரிகாசமாகச்‌ சொல்லிவிட்டு, சுவடியில்‌ சிறிது 
கிழித்தெறிந்துவிட்டு மிஞ்சியதை குமாரன்‌ கையில்‌ 
கொடுத்தான்‌. 


கிழிந்த சுவடிகள்‌ தேவியின்‌ பார்வைக்கு வந்தபோது 
அவற்றில்‌ பின்வரும்‌ மறைமுக வாசகங்கள்‌ மட்டுமே 
எஞ்சியிருந்தன. 

“தேவி! அவசரம்‌ குலோத்துங்க சோழன்‌ வரலாம்‌... 
இன்றிரவு இரண்டாவது சாம மணி அடித்தபிறகு 
இருப்பறையின்‌ பூஜையறையில்‌... உதவிக்கு நாதனே 
வருவான்‌... முன்னதாக பெருச்சாளி வாகனத்தின்‌ வாலை 
ஒடித்துவிடு!” 


இதைப்‌ படித்ததும்‌ தேவியின்‌ முகத்தில்‌ சவக்களை 
தட்டியது! 


இரண்டாவது சாம மணி அடித்ததும்‌ புஜையறையில்‌ 
அதிசயமாகத்‌ தோன்றப்‌ போகிறவன்‌ குலோத்துங்க 
சோழர்தான்‌ என்று தேவி எண்ணிவிட்டாள்‌! 
குலோத்துங்கனின்‌ உதவிக்காகவே ஜனநாதன்‌ அங்கு 
ஏதோ சூழ்ச்சி செய்யத்‌ தன்‌ குமாரனோடு தொடர்ந்து 
வந்திருக்கிறான்‌ என்றும்‌ எண்ணினாள்‌. 


அதற்கேற்றாற்போல்‌, குமாரனையும்‌ 
வீரசேகரனையும்‌ பின்‌ தொடர்ந்து வந்த ஜனநாதன்‌ 
சிறைக்கூடத்தை ஒருமுறை விஷமச்‌ சிரிப்புடன்‌ 
சுற்றுமுற்றும்‌ பார்த்துவிட்டு, எதையோ அவசரமாகப்‌ 
பரிசோதிக்க விரும்பியவன்‌ போலப்‌ பூஜையறைக்குள்‌ 
சென்றான்‌. பூஜையறையிலிருந்து திரும்பி லரும்போது 
பெருச்சாளி வாகனத்தின்‌ வெள்ளிவாலை ஒடித்துக்‌ 
கொண்டு வந்து தேவியின்‌ கையில்‌ கொடுத்துவிட்டுச்‌ 
சிரித்தான்‌. 


* 


மமாயா சனகன்‌ 


ஓர்‌ மாயையான்‌ 
அந்தமில்‌ கொடுந்தொழில்‌ 
அரக்கனழம்‌ எனாச்‌ 
சிந்தையில்‌ உணர்த்தினள்‌ 
அமுதில்‌ செம்மையாள்‌, 


கம்ப ராமாயணம்‌ 


ரணத்தின்‌ எல்லையை மிதித்து விட்டது 
போன்ற உணர்ச்சி தேவிக்குத்‌ 
தட்டியதும்‌ அவளுக்கு எங்கிருந்தோ ஒரு 

்‌ துணிச்சலும்‌, ஆத்திரங்‌ கலந்த 
பரிகாசமும்‌ வந்தன. அவள்‌ ஜனநாதனை நன்றாக 
நிமிர்ந்து நோக்கனொள்‌. அவனோ தேவியின்‌ அருகில்‌ 
கிடந்த கம்பராமாயணச்‌ சுவடிகளையும்‌ தேவியையும்‌ மாறி 
மாறிப்‌ பார்த்து விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌. 


“இராமாயணத்தை எந்தப்‌ புண்ணியமூர்த்தி 
அரங்கேற்றப்போவதாக உத்தேசம்‌?" என்று தேவி 
அளவிறந்த ஏளனத்துடன்‌ ஜனநாதனைக்‌ கேட்டாள்‌. 


“எங்கள்‌ கம்பர்‌ அரங்கேற்றும்‌ இராமாயணம்‌ வெறும்‌ 
கற்பனைச்‌ சித்திரந்தான்‌! அதற்கு எவ்வளவு சக்தியுண்டு 
என்பதை நடைமுறையில்‌ நான்தான்‌ பரீட்சித்துப்‌ பராக்கப்‌ 
போகிறேன்‌!” என்று சிரித்த ஜனநாதன்‌, பகற்‌ 
காவற்காரியை யொழுதுக்கு முன்னதாகவே 
அனுப்பிவிட்டான்‌. 


367 


அச்சமயம்‌ வீரசேகரன்‌, சிவகாமி, ஜனநாதன்‌ 
இம்மூவர்‌ மட்டுமே தேவியோடும்‌ குமாரனோடும்‌ சிறை 
கூடத்தில்‌ இருந்தனர்‌. 


தேவி கம்பீரமான பார்வையுடன்‌ ஜனநாதனை 
நோக்கி, “நீ கம்பராமாயணம்‌ படித்திருப்பாய்‌! இராவணன்‌ 
ஆசைக்குப்‌ பலியாகும்படி சதைக்கு மாயா ஜனகன்‌ புத்தி 
சொல்லுவதாக ஒரு படலம்‌ உண்டல்லவா?" என்று 
கேட்டாள்‌. 


“ஆம்‌, அது மிகவும்‌ சுவாரசியமான படலமாகத்தான்‌ 
இருக்கும்‌. இராவணன்‌ தன்‌ படைப்பலம்‌ முழுவதையும்‌ 
உபயோகப்படுத்தி, கிட்டி பூட்டினால்‌ நிஜ ஜனகனைக்கூட 
அவ்வாறு புத்தி சொல்லும்படி செய்திருக்கலாம்‌!” என்றான்‌. 
ஜனநாதன்‌ அலட்சியமாக. 


“நிஜ ஜனகன்‌ தன்‌ உயிர்‌ போனாலும்‌ தன்னுடைய 
மகளுக்குப்‌ பாவத்தைப்‌ போதிக்கமாட்டான்‌ 
என்பதினாலேயே இராவணன்‌ தன்னுடைய இராட்சசன்‌ 
ஓருவனை மாயா ஜனகனாக உருவெடுக்கச்‌ சொன்னான்‌!" 


"தேவைப்பட்டால்‌ நான்‌ மட்டுமல்ல, எந்தப்‌ பதவிப்‌ 
பிரியனும்‌ மாயா ஜனகனாக மாறத்‌ தயங்கமாட்டான்‌!” 


“அவ்வாறு சதைக்குப்‌ புத்தி சொன்னால்‌, மாயா 
ஐனகனுக்கு என்ன ஊதியம்‌ கிடைக்கும்‌?" 


“சிதைக்குக்‌ கிடைப்பதில்‌ அரைக்கால்வாசிகூட மாயா 
ஜனகனுக்குக்‌ கிடைக்காது?" 


"சீதைக்கு என்ன கிடைக்கும்‌?” 


“இராவணனின்‌ தவம்‌ முழுவதும்‌ கிடைக்கலாம்‌! 
இராவணன்‌ தன்‌ திரிலோகப்‌ பதவி முழுவதையும்‌ 
சதைக்குக்‌ கொடுத்துவிட்டு மண்டோதரி உட்பட அந்தப்புர 
மகளிர்‌ அனைவரையும்‌ சதைக்கு அடிமைகளாக்கலாம்‌. 
சதையின்‌ காலடிகளிலே தன்‌ புகழ்‌, தன்‌ செல்வாக்கு, 
தன்‌ ஆயுள்‌ அனைத்தையும்‌ இராவணன்‌ கொட்டி 
விடலாம்‌! தன்‌ மகன்‌ இத்திரஜித்திற்கும்‌ கொடுக்காத 


368 


பதவிகளைக்‌ கூடச்‌ சீதையின்‌ குமாரனுக்குக்‌ 
கொடுக்கலாம்‌. சதை பச்சாதாபப்‌ பட்டால்‌ ஸ்ரீராமச்சந்திர 
மூர்த்திக்குக்கூட பரதனின்‌ சிம்மாசனத்தைப்‌ பறித்துக்‌ 
கொடுக்கலாம்‌!" என்றான்‌ ஜனநாதன்‌. 


“இவ்வளவையும்‌ காதுகொடுத்துக்‌ கேட்டதற்குப்‌ 
பிராயச்சித்தமாக எனக்கு ஒரு துளி விஷம்‌ கொடுத்தால்‌ 
போதும்‌!" என்றாள்‌ தேவி கணீரென்ற குரலில்‌! 


கண்களில்‌ நீர்வடிய நின்ற வீரசேகரன்‌ சட்டெனத்‌ 
தேவியை நோக்கி, “தேவி! கவலை வேண்டாம்‌. என்‌ 
உயிரைக்‌ கொடுத்தாவது என்‌ வாக்குறுதியைக்‌ 
காப்பாற்றியே தருவேன்‌. மாசற்ற உங்கள்‌ கற்பிற்குத்‌ 
தேவைப்பட்டால்‌ எந்தக்‌ கணமும்‌ உங்கள்‌ பிராணத்‌ 
தியாகத்திற்கு வழி வகுப்பேன்‌. இதோ என்‌ கையிலுள்ள 
மோதிரத்தைப்‌ பாருங்கள்‌! உண்டதும்‌ உயிரை 
உறிஞ்சக்கூடிய விஷப்பொடி இந்த மோதிரத்தில்‌ 
இருக்கிறது!" என்றான்‌. 


தேவி அவசரமாகப்‌ பூஜை கூடத்தினுள்‌ சென்று 
அங்குள்ள கற்சுவர்கள்‌, தரை அனைத்தையும்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்தாள்‌. எந்தக்‌ கல்லினுள்ளும்‌ குலோத்துங்க சோழன்‌ 
தேரையைப்‌ போல்‌ ஒளிந்து கொண்டிருக்கவில்லை! 


பூஜையறையிலிருந்து தேவி திரும்பி வந்தபோது 
ஜனநாதன்‌ “கலகல” வெனச்‌ சிரித்தான்‌. 

“இங்கே சிறைக்கூடத்திற்கு எப்படி, கரங்கம்‌ அமைக்க 
முடியுமென நானும்‌ யோசித்து யோசித்துப்‌ பார்த்தேன்‌. 
என்‌ புத்திக்குக்‌ கூட அது தட்டுப்படவில்லை;" என்றான்‌. 
ஐனநாதன்‌. 

“தேவி கலவரத்தோடு வீரசேகரனை நோக்கி, 
“இன்றிரவு இரண்டாவது சாமக்கால மணி அடித்த பிறகு 
ஏதோ ஒரு விபரீதம்‌ நடக்கப்‌ போகிறதென என்‌ மனசு 
அடித்துக்‌ கொள்ளுகிறது!” என்றாள்‌... 

நத 


“தேவி! என்‌ பிணத்தைத்‌ தாண்டாமல்‌ யாரும்‌ 
உள்ளே நுழைய முடியாது! உள்ளே நுழைய விரும்புகிறவர்‌ 


369 


எங்கள்‌ சக்கரவர்த்திகனாய்‌ இருந்தால்‌ உங்களுடைய 
பிணத்தைத்‌ தான்‌ தொடமுடியும்‌! கவலை வேண்டாம்‌! 
இன்றிரவு பூஜையறையில்‌ உங்களுக்குத்‌ துணையாகச்‌ 
சிவகாமி படுத்திருக்கட்டும்‌. இந்த விஷமோதிரத்தைச்‌ 
சிவகாமியே வைத்திருக்கட்டும்‌! இன்றிரவு உங்களுக்கு 
எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது இதை உங்களிடம்‌ 
அவள்‌ கொடுப்பாள்‌!" என்று வீரசேகரன்‌ அந்த 
விஷமோதிரத்தைச்‌ சிவகாமியிடம்‌ கொடுத்தான்‌. 


“தம்பி! இராமாயணத்தில்‌ சூர்ப்பனகை என்னும்‌ 
ஒரு கதாபாத்திரம்‌ இருப்பதை மறந்துவிட்டாயே?” என்று 
விஷமமாய்ச்‌ சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“தேவிக்குத்‌ தக்க சமயத்தில்‌ இந்த மோதிரத்தை 
சிவகாமி கொடுக்க மறுப்பாளேயானால்‌, தேவியின்‌ 
கற்பிற்கு ஏற்படும்‌ அபாயத்தைச்‌ சிவகாமி கண்கொண்டு 
பார்ப்பாளேயானால்‌, என்‌ கையால்‌ கட்டிய தாலியை 
அவளுடைய கழுத்திலிருந்து என்‌ கையாலேயே பறித்து 
அவளுடைய கைகள்‌ இரண்டையும்‌ வெட்டி அவளுடைய 
காலடியில்‌ என்‌ தலையைத்‌ துண்டித்து எறிவேன்‌!” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ சிவகாமி “வெடவெட”வென 
நடுங்கினாள்‌ அன்றிரவு தேவியோடு பூஜையறையில்‌ 
படுத்திருக்கவேண்டும்‌ என்கிற நினைப்பே அவளுக்குப்‌ 
பயமூட்டுவதாய்‌ இருந்தது. எப்படி இரவு கழியப்‌ 
போகிறதோ என்று அப்போதே கண்ணை மூடிக்‌ 
கொண்டு நடுநடுங்க ஆரம்பித்து விட்டாள்‌. 


அவளுடைய சுபாவத்தை நன்குணர்ந்திருந்த 
ஜனநாதன்‌ விஷமச்சிரிப்புடன்‌ வீரசேகரனை நோக்கி, 
“தழ்பி! இன்று மத்தியானம்‌ நீ இலேசாகக்‌ 
கண்ணயரும்போது உன்‌ கையிலிருந்த மோதிரத்தை நான்‌ 
கழற்றிப்‌ பார்த்தது உனக்கு எப்படி ஞாபககமிருக்கும்‌? 
அதிலுள்ள விஷப்பொடியை சிவகாமிக்காகத்தான்‌ 
வைத்திருக்கிறாயோ என்று நினைத்து வேறோரு 
கருநிறப்பொடியை மாற்றி வைத்துவிட்டேன்‌. இப்போது 
சிவகாமியின்‌ கையிலுள்ள மோதிரத்திலிருப்பது உண்டதும்‌ 

வீ.ம, 11-24 


370 


சாவைத்‌ தரக்கூடிய விஷப்பொடியல்ல! மனதிற்கு நூறு 
யானை பலத்தையும்‌ உணர்வின்‌ போதையையும்‌ தரக்‌ 
கூடிய மதுசாரப்பொடி. இதில்‌ கொஞ்சம்‌ சாப்பிட்டால்‌ 
பயமெல்லாம்‌ மாயமாய்‌ மறைந்துவிடும்‌. எங்கிருக்கிறோம்‌ 
என்பது கூட மறந்துவிடும்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ சிவகாமியின்‌ முகத்தில்‌ ஒருவித 
நிம்மதி படர்ந்தது; ஆனால்‌ தேவியின்‌ முகத்திலோ 
அதிகமாகக்‌ கலவரம்‌ பாய்ந்தது. 


“தேவி! கவலை வேண்டாம்‌! விஷமில்லாவிட்டால்‌ 
என்‌ வீரவாஸ்‌ இருக்கிறது! உலகம்‌ வியக்கும்‌ உங்களுடைய 
மாசுமருவற்ற அழகு, உடலில்‌ ஒருவிதக்‌ கோரமும்‌ 
இல்லாமலே மாய்ந்துவிட வேண்டுமென நினைத்தேன்‌. 
விதி வேறுவிதமாக இருக்கும்‌ போலிருக்கிறது! 
உங்களுடைய சிறைக்கூடத்தின்‌ கதவை வெளியில்‌ பூட்டிக்‌ 
கொண்டு வாசலிலேயே நான்‌ கண்கொட்டாமல்‌ காவல்‌ 
புரிகிறேன்‌. பூஜையறையில்‌ நீங்கள்‌ இரண்டாவது சாம 
மணி அடிக்கும்போது தூங்கிவிடாதீர்கள்‌. ஏதாவது சிறு 
சப்தம்‌ கேட்டாலும்‌ என்னைக்‌ கூப்பிடுங்கள்‌! நான்‌ 
உருவிய வாளுடன்‌ உள்ளே ஓடிவருகிறேன்‌. 
தேவைப்பட்டால்‌ அந்த வாள்‌ மூனனயிலே உங்கள்‌ 
இருதயத்தைப்‌ பாய்ச்சி விடுங்கள்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


அதன்‌ பிறகு குமாரனை தேவி வாரியணைத்து 
முத்தமிட்டாள்‌. கடைசி முறையாக அவனைப்‌ 
பார்ப்பதுபோன்று மிகவும்‌ பரிதாபமாக வெகு நேரம்‌ 
அவனை உற்றுப்‌ பார்த்து விட்டுச்‌ சொன்னாள்‌. 


“குழந்தாய்‌! நீ என்‌ வயிற்றில்‌ பிறக்காவிட்டாலும்‌ 
என்‌ சகோதரியிடம்‌ பிறந்த குமாரன்‌ என்கிற ஆசையோடு 
உன்னை வளர்த்தேன்‌. உன்‌ தாய்‌ போன இடத்திற்கே 
இன்றிரவு நான்‌ போகப்போகிறேன்‌! என்னால்‌ 
உனக்கேற்பட்ட துர்ப்பாக்கியங்களையெல்லாம்‌ அவளிடம்‌ 
சொல்லி அமுதால்தான்‌ என்‌ ஆவி நிம்மதியடையும்‌! இந்தத்‌ 
துர்ப்பாக்கியவதி தொட்டு வளர்த்ததினாலேயே இவ்வளவு 
பெரிய நிர்க்கதி என்றால்‌, என்‌ வயிற்றிலும்‌ ஒரு குமாரன்‌ 


371 


பிறப்பானேயாகிவ்‌ அவனுக்கு என்ன கதி நேரிடுமோ? 
தல்ல வேளையாக அதற்கு முன்‌ நான்‌ போய்விடுவேன்‌!" 
என்றாள்‌ தேவி அளவிறந்த துயரத்துடன்‌. 


“இல்லை, தேவி! இனி உங்கள்‌ வயிற்றிலும்‌ ஒரு 
குழந்தை பிறந்து அதற்கு எங்கள்‌ குலோத்துங்க சோழ 
சக்கரவர்த்திகளே பெயரிட்டுப்‌ பரிவட்டம்‌ கட்டவேண்டும்‌! 
அதுவரை நீங்கள்‌ இருக்கத்தான்‌ போகிறீர்கள்‌!” என்றான்‌ 
விஷமச்‌ சிரிப்புடன்‌ ஜனநாதன்‌. 


தேவியின்‌ தேகம்‌ புல்லரித்தது. ஆனால்‌ அவள்‌ 
சிறிதும்‌ மனங்கலங்கவில்லை. “வீ ரசேகரா! உன்னைத்தான்‌ 
நம்பியிருக்கிறேன்‌!” என்று மட்டும்‌ சொன்னாள்‌. 


“தேவி! எனக்குத்‌ தெரியாமல்‌ எவர்‌ எந்த ரூபத்தில்‌ 
உங்களுடைய சிறைக்‌ கூடத்திற்குள்‌ வரமுடியும்‌? 
மதிப்புக்குரியவரும்‌ மானத்துக்கு அஞ்சுபவரும்‌ இங்கே யார்‌. 
முகத்திலாவது விழிக்க மனம்‌ கூசமாட்டார்களா?” 
என்றான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! அத்தகைய பேர்வழிகள்‌ இதுபோன்ற 
விஷயங்களில்‌ முக அடையாளம்‌ தெரியாதபடி 
திருட்டுத்தனமாக வருவதுதான்‌ வழக்கம்‌! முக்கியமாக 
முகத்தில்‌ தாடி மீசைகளுடன்‌ முனிபுங்கவர்கள்‌ போல்‌ 
தான்‌ வருவார்கள்‌! அதுவும்‌ இந்தச்‌ சிறைக்கோட்டையினுள்‌ 
சாதாரணமாக நடமாடும்‌ ஒருவரைப்‌ போல்‌ போலி 
வேஷம்‌ தரித்துத்தான்‌ வருவார்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌... 


அதன்பின்‌ தேவியின்‌ குமாரனை வேறு 
சிறைக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு ஜனநாதன்‌ மறுபடியும்‌ 
தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்கு முன்‌ வந்து நின்றான்‌. 
உள்ளே சிவகாமியும்‌ தேவியும்‌ பூஜையறைக்குன்‌ 
படுத்துறங்கப்‌ போய்விட்டார்கள்‌. வீரசேகரன்‌ 
உருவியவாளுடன்‌ சிறைக்கூடத்தின்‌ வாசல்‌ முன்னே 
உட்கார்ந்து காவல்‌ புரிந்து கொண்டிருந்தான்‌. 


வீரசேகரனின்‌ முன்புறந்தான்‌ நடைபாதையிலுள்ள 
திரிவிளக்கின்‌ வெளிச்சம்‌ இலேசாக விழுந்து 


372 


கொண்டிருந்ததே தவிர அவனுக்குப்‌ பின்புறமுள்ள சுவர்‌ 
மூலையில்‌ இருள்திட்டுச்‌ சரிந்திருந்தது. 

“வீரசேகரா! ஜாக்கிரதை! இன்றிரவு எதிரிகள்‌ 
யாராவது மறைவாக நின்று உன்‌ மண்டையில்‌ அடித்துக்‌ 
கொன்று விட முயலக்கூடும்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“இரண்டு நாளுக்கப்புறம்‌ உருளப்போகிற என்‌ தலை 
இப்போதே உருளுவதைப்பற்றி எனக்குக்‌ கவலையில்லை! 
அதற்கு முன்‌ என்‌ உயிருக்குயிரான நண்பனின்‌ 
உண்மையான சொரூபத்தைத்‌ தெரிந்து கொள்ள 
விரும்புகிறேன்‌!" என்றான்‌. விர்சேகன்‌. 


“என்னை மாயா ஜனகனின்‌ அவதாரமெனச்‌ சற்று 
முன்‌ தான்‌ தேவி குறிப்பிட்டான்‌. என்னுடைய 
கொடுந்தொழிலுக்கு முடிவே இல்லை என்பதையும்‌, மாயா 
அவதாரங்களில்‌ மகாவல்லுனன்‌ என்பதையும்‌ தேவி வெகு 
தன்றாக உணர்த்தினாள்‌. அலகிலா விளையாட்டுடைய 
இந்த ஜனநாதன்‌ தன்னுடைய காரியசித்திக்காக இன்னும்‌ 
எத்தனையோ விதமான அவதாரங்களை எடுக்க 
நேரிடலாம்‌!” 


“உன்னுடைய காரியசித்திக்கு நான்‌ குறுக்கே 
நிற்பதால்‌ என்னை நீ ஒழித்துவிட விரும்புவாய்‌, 
அல்லவா!” 


“அவ்வாறு விரும்பினால்‌ அதிலொன்றும்‌ 
வியப்பில்லை, தம்பி! அரசியல்‌ வட்டாரத்தில்‌ பதவி 
உயர்விற்காக எந்தப்‌ பெரிய மனிதனும்‌, எந்தவித 
ஹீனமான காரியமும்‌ செய்யத்‌ தயங்கமாட்டான்‌; அவ்வாறு 
தயங்குபவன்‌ முட்டாள்‌!” 


“ஜனநாதா! நான்‌ இறந்து போனால்‌ உனக்குக்‌ 
கொஞ்சம்‌ கூடக்‌ கவலை வராதா?" என்ற வீரசேகரன்‌ 
கண்களில்‌ நீர்‌ கசிந்தது. 

“எதையும்‌ வெறுங்கனவு, வெறும்‌ மாயை என்று 


நினைக்கும்‌ அப்பியாசம்‌ மட்டும்‌ மனதிற்கு இருந்து 
விட்டால்‌ எப்படிக்‌ கவலைகள்‌ வரும்‌? அத்தகைய 


373 


அறிவாளிக்குத்‌ துக்கம்‌ ஏது? ஆதிசங்கரரின்‌ மாயாவாத 
தத்துவத்தில்‌ பயிற்சியுள்ள சைவன்‌ நான்‌! ௧௧ துக்கங்கள்‌ 
என்னும்‌ தளைகளுக்கு அகப்படாத ஞானிதான்‌ நான்‌ 
என்பதை இன்னும்‌ நீ புரிந்து கொள்ளவில்லையா?” என்று 
அலட்சியமாகச்‌ சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“இல்லை, ஜனநாதா! என்‌ நட்பை நினைத்து 
என்றாவது ஒருநாள்‌ நீ கண்ணீர்‌ விடுவாய்‌!" 


“அரசியல்‌ சதுரங்கத்தில்‌ எதிரிடையான காயைத்‌ 
தன்‌ கையாலேயே வெட்டியெறிய நேருவதைக்‌ கண்டு 
எந்த முட்டாளாவது துக்கப்படுவானா? சிறிது காலம்‌ 
போனால்‌ உன்னுடைய முகங்கூட எனக்கு மறந்து போகும்‌! 
நீ இலட்சியவாதி! அதனால்‌ தான்‌ சந்தர்ப்பவாதிக்கு 
இருதயம்‌ கிடையாது என்பதை உன்னால்‌ புரிந்து கொள்ள 
முடியவில்லை!" 


வீரசேகரன்‌ ஆத்திரமும்‌ ஆவேசமும்‌ கொண்டான்‌. 


“ஜனநாதா! நண்பனின்‌ கொலை வாளுக்கு எதிராக 
என்‌ வீரவாளை உயர்த்த நேரிடும்‌ “வாள்‌ நிலை 
கண்டான்‌” என்கிற உன்னுடைய எந்தப்‌ பட்டத்தைக்‌ கண்டு 
நான்‌ அளவற்ற மதிப்புக்‌ கொண்டேனோ, அந்த வாள்‌ 
நிலை கண்டானோடு வாட்போர்‌ புரியும்படியான 
நெருக்கடியை உண்டு பண்ணாதே!" 


“தம்பி! உன்‌ விஷயத்தில்‌ புத்திக்குப்‌ பதில்‌ 
கத்தியைத்தான்‌ நான்‌ உபயோகப்படுத்த வேண்டுமென நீ 
ஆசைப்பட்டால்‌ எனக்கு ஆட்சேபணை இல்லை. வாள்‌ 
நிலை கண்டு எனக்கும்‌ வெகு நாட்களாகிவிட்டன. என்‌ 
வீரநண்பனுக்கு வீரமரணத்தைத்‌ தாராளமாக 
அனள்ளிவழங்கும்‌ கைங்கரியத்தையும்‌ செய்தவனாவேன்‌! 
தேங்காய்க்காரி சம்பந்தமாக அதிகாரிகள்‌ 
பறிக்கத்திட்டமிட்டிருக்கிறு உன்‌ தலையை இப்போதே 
அகற்றிவிட நான்‌ ஏன்‌ அநாவசியமாகச்‌ சிரமப்பட 
வேண்டுமென நினைத்தேன்‌; அவ்வளவு தான்‌! உம்‌, 
வாளை எடுத்துப்பார்‌!” 


974 


“இன்றிரவு எப்போது தேவைப்படுகிறதோ 
அந்தச்சமயம்‌ என்‌ வாளை எடுப்பேன்‌! எவராய்‌ 
இருந்தாலும்‌ சரி!" என்றான்‌ வீரசேகரன்‌ உறுதியான 
குரலில்‌. 


“எந்தச்‌ சமயத்தில்‌ என்‌ வாளை உபயோகப்படுத்த 
வேண்டுமோ அந்தச்‌ சமயத்தில்‌ நான்‌ வருகிறேன்‌” என்று 
ஜனநாதன்‌ விஷமமாகச்‌ சிரித்துவிட்டு வெளியேறினான்‌. 


அவன்‌ இருளில்‌ போய்‌ மறையும்‌ ஓசைகள்‌ 
பிள்ளையார்‌ கோயில்‌ திசையில்‌ கேட்கவே வீரசேகரனுக்கு 
வேறொரு சந்தேகம்‌ உண்டாயிற்று. முகத்தில்‌ தாடி 
மீசையுள்ள சுந்தர ஜோசியரின்‌ வேஷத்தில்‌ குலோத்துங்க 
சோழ சக்கரவர்த்திகளை ஜனநாதன்‌ நடமாட விடுவானோ 
என்று நினைத்தான்‌. அதற்கேற்றாற்‌ போல்‌, தூரத்தில்‌ 
கேட்கும்‌ ஏதோ ஒரு சிறு சந்தடிக்கிடையில்‌, "குலோத்துங்க 
சோழ சக்கரவர்த்திகள்‌ வாழ்க!” என்ற ஐனநாதனின்‌ 
குரல்‌ மெல்லியதாகக்‌ கேட்டது! 


375 


கரங்க வழி 


“வெவ்வழி இருள்தர 
மிதித்து மீச்செல்வார்‌” 


கம்ப ராமாயணம்‌ 


ணாளனை இழந்த மங்கையரின்‌ 
மனதைப்‌ போல அசோகவனக்‌ 
கோட்டையில்‌ இருள்‌ சூழ்ந்திருந்தது. 

௮ இரண்டாவது சாமத்து மணி 
அடிப்பதற்குரிய நேரமும்‌ அதி பயங்கரமாக நெருங்கி 
வத்து கொண்டிருந்தது. 


்‌்‌ KD 


தேவியின்‌ சிறைக்‌ கூடத்துக்கு முன்‌ வீரசேகரன்‌ 
தன்‌ உடைவாளின்‌ கைப்பிடி மீது கைவைத்த வண்ணமே 
சிறிது கூடக்‌ கண்ணயராமல்‌ காவல்‌ புரிந்து 
கொண்டிருந்தான்‌. கோவைப்‌ பழங்கள்‌ போல்‌ சிவந்த 
அவனுடைய இரண்டு விழிகளும்‌ “குறுகுறு”வென சிறைக்‌ 
கதவின்‌ கம்பிகள்‌ வழியாக உள்ளே பதிந்திருந்தன. இங்கு. 
பூஜையறையின்‌ உட்புறம்‌ தாளிட்டுக்கொண்டு உறங்கும்‌ 
தேவியும்‌ சிவகாமியும்‌ எந்தவிதமான அபாயத்தைக்‌ கண்டு 
தன்னை உதவிக்குக்‌ கூப்பிட்டு ஒஓலமிடுவார்களோ என 
ஓவ்வொரு கணமும்‌ எதிர்நோக்கிக்‌ காத்திருந்தான்‌. 
இடையிடையே தன்‌ பின்புறமுள்ள சுவரின்‌ இருளில்‌ 
யாராவது மறைந்து நின்று தன்‌ மண்டையில்‌ அடித்துத்‌ 
தாக்கக்‌ காத்திருக்றொர்களோ எனத்‌ திரும்பித்‌ திரும்பிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டான்‌. 


376 


அந்தச்‌ சமயம்‌ பிள்ளையார்‌ கோயிலின்‌ உட்புறம்‌ 
கதவைத்‌ தாளிட்டுக்‌ கொண்டு சுந்தர ஜோஸியர்‌ 
உறங்குபவர்போல குறட்டைச்‌ சப்தத்தை எழுப்பிக்‌ 
கொண்டே தீவிரமான ஒரு காரியத்தில்‌ முனைந்திருந்தார்‌. 
முன்‌ சாமத்தில்‌ மிகவும்‌ பிரயாசைப்பட்டதின்‌ பேரில்‌ 
பிள்ளையார்‌ பீடத்தின்‌ அருகிலுள்ள சிறு கல்லொன்றை 
தளவரிசையிலிருந்து பெயர்த்து எடுத்து விட்டார்‌; அதன்‌ 
கீழுள்ள கல்‌ இணைப்புகளையெல்லாம்‌ எழுத்தாணியின்‌ 
உதவியைக்‌ கொண்டு மெல்ல மெல்ல நெம்பியெடுத்து 
விட்டார்‌; ஒரு முழ அளவு குழி ஏற்பட்டதுமே. அதனடியில்‌ 
இருக்கும்‌ விசைக்‌ கருவியின்‌ மேற்புறக்‌ கம்பி அவருடைய 
கைக்கு அகர்பட்டுவிட்டது. எவ்வளவுதான்‌ தம்முடைய 
பலம்‌ முழுவதையும்‌ பிரயோகித்து அந்தக்‌ கம்பியை மேல்‌ 
நோக்கி இழுத்த போதிலும்‌ "கிர்‌ கர்‌” என்ற மெல்லிய 
சப்தத்துடன்‌ பிள்ளையார்‌ பீடம்‌ சிறிதளவே விலகி, அதன்‌ 
கீழுள்ள சுரங்கத்‌ துவாரமும்‌ சிறிதளவே தென்பட்டது. 
அந்த மெல்லிய “கிர்‌ கிர்‌” சப்தத்தைக்‌ கேட்டதும்‌ வெளியே 
நிற்கும்‌ காவலர்‌ யாராவது பிள்ளையார்‌ கோயிலின்‌ 
கதவைத்‌ தட்டுவார்களோ என்று சுந்தர ஜோஸியர்‌ பயந்து 
கொண்டிருந்த போது, வெளியே வானத்தில்‌ புரண்டு 
கொண்டிருக்கும்‌ இடியோசைகளால்‌ “இர்‌ கிர்‌” சப்தத்தைக்‌ 
காவலர்‌ யாரும்‌ பொருட்படுத்தவில்லையென்றே அவருக்குப்‌ 
புலப்பட்டது. 


அதன்‌ பிறகு சுந்தர வாத்தியார்‌ சில தினங்களுக்கு 
உபயோகப்படக்‌ கூடிய பழவர்க்கங்களையும்‌ கோயிற்‌ 
பிரசாதங்களையும்‌ எடுத்து மடியில்‌ கட்டிக்‌ கொண்டார்‌. 


பிள்ளையார்‌ பீடத்திலுள்ள சிறு அகல்‌ 
விளக்கொன்றை சுந்தர ஜோஸியர்‌ எடுத்துத்‌ தம்‌ கையில்‌ 
பிடித்துக்‌ கொண்டார்‌. எதுவும்‌ விபரீதம்‌ நேரிடாமல்‌, 
காப்பாற்றடி, தாயே! கன்னி பகவதி! என்று அவர்‌ தம்‌ 
மனதிற்குள்‌ தியானித்துக்‌ கொண்டு, உடம்பைக்‌ 
கூனிக்குறுகி வளைத்தவண்ணம்‌, சிறு சுரங்கத்‌ 
துவாரத்தினுள்‌ இறங்கினார்‌ பாம்புபோல்‌ பலவாறும்‌ 
நெளிந்து இறங்கியபடியே &ீழுள்ள பாதாளக்‌ கிடங்கை 
அடைந்துவிட்டார்‌. 


977 


பாதாளக்கிடங்கில்‌ ஒரே அமுக்கு நாற்றமும்‌, மண்‌ 
வாசனையும்‌ “குபீரென வீசின. அங்கே அடைத்திருக்கும்‌ 
இருளை விழுங்க முடியாமல்‌ சுந்தர வாத்தியாரின்‌ 
கையிலுள்ள அகல்‌ வெளிச்சம்‌ திணறித்‌ தடுமாறியது. 
பிள்ளையார்‌. பீடத்தின்‌ ழே இரகசியமாக காற்றுத்‌ 
துவாரங்கள்‌ பொருத்தப்படாதிருந்தால்‌ அங்கு 
உறைந்திருக்கும்‌ கெட்டியான காற்றில்‌ யாருக்கும்‌ 
மூர்சீசடைத்துப்‌ போய்‌ மரணமே சம்பவித்துவிடும்‌. 


சுந்தர வாத்தியார்‌ தம்‌ மடியில்‌ கட்டியிருந்த 
பழவர்க்கங்களையும்‌ பிரசாதங்களையும்‌ பாதாளக்‌ 
கிடங்கின்‌ ஒருபுறம்‌ வைத்துவிட்டு சுரங்கவழியில்‌ இருளை 
மிதித்துக்கொண்டு நடக்கலானார்‌. மிகவும்‌ குறுகலான 
அந்தச்‌ சுரங்கப்பாதை பலவாறாக வளைந்து நெளிந்தும்‌ 
ஏறியும்‌ இறங்கியும்‌ சிறைக்கோட்டத்தின்‌ இருப்பறையை 
நோக்கிச்‌ சென்றது. நெருக்கடியான நேரத்தில்‌ மேலே 
இருப்பறையிலிருந்து பொன்‌ நாணயப்‌ பெட்டிகளைக்‌ கீழே 
தள்ளிவிடுவதற்கு வசதியாக ஆங்காங்கே சுரங்கப்‌ 
பாதையில்‌ வழுக்குப்‌ பாறைகள்‌ போல காணப்பட்டனவே 
தவிர, அவற்றில்‌ படிகள்‌ காணப்படவில்லை! அந்த 
வழுக்குப்‌ பாறைகள்மீது. சுந்தர வாத்தியார்‌ தவழ்ந்தும்‌ 
ஊர்ந்தும்‌ தொற்றியும்‌ மிகவும்‌ சிரமப்பட்டு ஏறினார்‌. 
“இந்தப்‌ பயங்கரமான சுரங்கப்‌ பாதையில்‌ எப்படி 
தேவியையும்‌, குமாரனையும்‌ பத்திரமாகக்‌ கொண்டுவந்து 
சேர்க்கப்‌ போகிறோமோ” என்ற கவலையில்‌ சுந்தர 
ஜோஸியர்‌ துரிதமாக பூஜையறையின்‌ தளவரிசைக்கு 
அடியில்‌ வந்து சேர்ந்துவிட்டார்‌. தலைக்கு மேலேயுள்ள 
வெள்ளி விக்கனேஸ்வரரை பீடத்தோடு அவர்‌ 
அகற்றிவிட்டால்‌ சுரங்கத்‌ துவாரம்‌ அவருக்கு வழி விட்டு 
பூஜையறையை அடைந்துவிடலாம்‌. பெருச்சாளி 
வாகனத்தின்‌ வால்‌ தயாராக ஓடித்துவிடப்பட்டிருக்கிறது 
என்ப்தற்கு அறிகுறியாக அவருடைய தலைக்குமேலே உள்ள 
விசைக்கருவி அறுந்து சுரங்கத்தில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அவர்‌ தம்‌ மனதிற்குள்‌ எண்களை 
எண்ணிக்கொண்டு வந்த கணக்குப்படி இந்தேரம்‌ 
இரண்டாவது சாமக்கால மணி அடித்திருக்கும்‌ என்றும்‌ 
அவருக்குத்‌ தோன்றியது. ஆனால்‌ இப்போது தேவியும்‌, 


378 


குமாரனும்‌ தயாராக வந்து பூஜையறையில்‌ 
காத்திருப்பார்களோ மாட்டார்களோ? தேவியின்‌ கூடவே 
வேறு யாராவது காவற்காரி பூஜையறையில்‌ 
படுத்திருப்பாளேோ? எதிர்பாராதவிதமாக வேறு 
விபரீதங்கள்‌ நிகழ்ந்து இந்த இரகசிய சுரங்க வழியை 
எதிரிகள்‌ தெரிந்து கொள்வார்களேயானால்‌ அதன்‌ பிறகு 
தேவியைச்‌ சந்திக்க முடியும்‌ என்பதைக்‌ கனவு கூடக்காண 
முடியாது! இதுவே கடைசி முயற்சி! இதில்‌ சிறு தவறு 
நிகழ்ந்தாலும்‌ இங்கேயே தன்‌ இலட்சியம்‌ அனைத்தும்‌ 
நிராசையாக முடிந்து போய்விடும்‌. இவ்வாறெல்லாம்‌ 
சிந்தித்த சுந்தர வாத்தியார்‌ மேலே எஷ்ன செய்வதெனத்‌ 
தெரியாமல்‌ தயங்கி நின்றார்‌. 


சில கணங்கள்‌ கழிந்தன. 


சுந்தர வாத்தியாருக்கு வெறுங்கையராகத்‌ திரும்பிப்‌ 
போக மனமில்லை. 


பூஜையறையிலுள்ள வெள்ளி விக்கினேஸ்வரரின்‌ 
பீடத்தைத்‌ தலையால்‌ தூக்கி நகற்றாமலே, சுரங்கத்துக்குள்‌. 
இருந்தவாறே, “தேவி!” என்று மெல்லக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 


ஒரு பதிலும்‌ வரவில்லை! 


அந்தச்‌ சமயம்‌ பூஜையறையில்‌ படுத்திருந்த தேவி கண்‌ 
விழித்துக்‌ கொண்டுதான்‌ இருந்தாள்‌. ஒவ்வொரு கணமும்‌ 
ஏதோ ஒரு விபரீதம்‌ நடக்கப்‌ போகிறதெனப்‌ பீதி அதிகரிக்கப்‌ 
பெற்றவளாகத்‌ தேவி புரண்டு புரண்டு படுத்தாள்‌. 


அந்நிய உருவம்‌ ஏதாவது தென்பட்டாலும்‌, அற்ப ஓசை 
கேட்டாலும்‌ “வீரசேகரா!” என உரக்கக்‌ கூச்சலிட 
வேண்டுமெனத்‌ தேவி நிச்சயித்துக்‌ கொண்டாள்‌. 


பூஜையறையில்‌ வெள்ளி விக்கினேஸ்வரரின்‌ 
பீடத்தின்‌ அருகில்‌ சிறு குத்துவிளக்கு ஒன்று மட்டும்‌ 
நடுங்கியபடி எளிமையான வெளிச்சத்தைக்‌ கக்கிக்‌ 
கொண்டிருந்தது. விக்கனேஸ்வரரின்‌ பீடத்திற்குள்‌ யாரோ 
“தேவி!” என முணுமுணுப்பது போன்றிருந்தது. அது 


379 


தன்னுடைய மனப்பிரமையாக இருக்குமென்று தேவி 
நினைத்தாள்‌. ஆனால்‌ விக்கினேஸ்வரரின்‌ பீடத்திற்குள்‌ 
விசித்திரமான ஓசைகளெல்லாம்‌ வரவர அதிகரித்து 
வருவது போலத்‌ தோன்றின. 


தேவிக்குப்‌ பீதி அதிகமாயிற்று அருகில்‌ திரும்பிக்‌ 
கொண்டு படுத்திருந்த சிவகாமி நன்றாக அயர்ந்து 
உறங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவளை தேவி அசைத்துப்‌ 
பார்த்தாள்‌; அவளை நன்றாகத்‌ தட்டி எழுப்புவோமா 
என்று கூட யோசித்தாள்‌... 

அதற்குள்‌. 

விக்கினேஸ்வரரின்‌ பீடத்தின்‌ கழே தரையில்‌ 
என்னவோ “இர்‌ கர்‌” என்ற மெல்லிய ஓசை கேட்டது. 
அதைத்‌ தொடர்ந்து விக்கினேஸ்வரரின்‌ பீடம்‌ 
அகற்றப்பட்டிருப்பதையும்‌, அதன்‌ கீழுள்ள துவாரத்தில்‌ 
தாடி மீசையுள்ள ஒரு முகம்‌ வெளிப்படுவதையும்‌ தேவி 
கண்டாள்‌. 

அடுத்த கணம்‌, தேவி கதிகலங்கியவளாய்‌, 
“வீரசேகரா!” என்று வானமே கிழிந்து விழுந்து 
விடுவதைப்‌ போல்‌ உரத்த குரலில்‌ கூச்சலிட்டாள்‌! 


அற்ற போதன்றி 
ஆசை அறாது! என்றான்‌. 


ஆ ்‌ ம்‌ 
* கம்ப ராமாயணம்‌ 


ருள்‌ நீக்கியார்‌ மடம்‌, பின்னிரவின்‌ 
நிசப்தத்தில்‌ மூழ்கி, நட்சத்திரங்களின்‌ 
மங்கல்‌ பூச்சுடன்‌ மயானக்களை 
, வீசிக்கொண்டிருந்தது. 


வருவாய்க்குரிய நிலங்களோ, சாமர்த்தியசாலிகளோ 
அத்த மடத்திற்கு இல்லாததால்‌ திருத்தொண்டர்‌ கூட்டம்‌ 
எதுவும்‌ அங்கே வந்து குழுமுவதில்லை. முன்‌ 
தலைமுறையில்‌ அது சிவனடியார்களுக்கு உரியதா, 
சமணர்களுக்குரியதா என்பது பற்றிய வழக்கேற்பட்டு, 
ஊர்ச்‌ சபையினரால்‌ தீர்க்கப்படாமல்‌ இருந்து 
வந்தமையாலும்‌, யுத்தகால நெருக்கடிகளினாலும்‌ அந்த 
அநாதி காலத்து மடமானது சிறிதும்‌ அருளே இல்லாதபடி 
வெகு காலமாகக்‌ கவனிப்பாராற்றுக்‌ கிடந்தது. அதற்கு 
அநுபோகப்‌ பாத்தியதை கொண்டாடி பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ 
அடிக்கடி அந்த மடத்தில்‌ வந்து தங்க ஆரம்பித்த பிறகு, 
நானாவிதமான பாம்பு ஜாதிகளும்‌ அங்கே வந்து 
குடியேறத்‌ தலைப்பட்டன. அதனால்‌, பகல்‌ நேரத்தில்‌ 
கூட எலரும்‌ அந்த மடத்தின்‌ பக்கமே தலைகாட்டுவதில்லை. 

அசோகவனக்‌ கோட்டையிலிருந்து கிளம்பிய 
ஜனநாதன்‌. அந்த மடத்தைத்‌ தாண்டி மெதுவாகத்‌ தன்‌ 


381 


குதிரையைச்‌ செலுத்தியபோது இருளோடு இருளாக ஏதோ 
ஒரு பெண்ணின்‌ உருவம்‌ மடத்தினுள்‌ பாய்ந்தோடி 
மறைவதின்‌ சிலம்பொலிகள்‌ கேட்டன. ஆனால்‌ ஜனநாதன்‌ 
திரும்பிக்கூடப்பாராமல்‌ தன்வழியே குதிரையைச்‌ 
செலுத்தித்‌ தன்‌ மாளிகை வாயிலையடைந்தான்‌. வெளி, 
வாசலில்‌ காவற்காரனைக்‌ காணோம்‌! 


ஜனநாதன்‌ குதிரையிலிருந்து இறங்கி, குதிரையைக்‌ 
கட்டுவதற்காக அதன்‌ கொட்டகைக்கு வந்தபோது, அங்கே 
இருள்‌ சரிவின்‌ மறைவில்‌ இளம்‌ பெண்ணொருத்தி 
முக்காடிட்ட வண்ணம்‌ ஜனநாதனை எதிர்நோக்கிக்‌ 
காத்திருந்தாள்‌! 


அங்கே சுவர்‌ மாடத்தில்‌ எரிந்து கொண்டிருந்த 
சிறு திரிவிளக்கை ஜனநாதன்‌ எடுத்து வந்து, அதன்‌ 
மெல்லிய வெளிச்சத்தில்‌ எதிரே நிற்கும்‌ இளம்‌ பெண்ணின்‌ 
முகத்தை கூர்ந்து நோக்கினான்‌. 


“யார்‌...? நீ தான்‌ ஊர்மிளாவா? வீரசேகரனின்‌ 


தலையைக்‌ காப்பாற்றும்‌ விஷயத்திற்காக வந்திருக்கறாயா?" 
என்று ஜனநாதன்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ கேட்டான்‌. 


ஊர்மிளா தன்‌ கண்ணீர்த்‌ துளிகளைத்‌ துடைத்துக்‌ 
கொண்டு, ஜனநாதனை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. அவளுடைய 
அழகிய முகம்‌ மிகவும்‌ வாடி வதங்கிக்‌ கண்களிரண்டும்‌ 
சிவந்து போயிருந்தன. ஆனால்‌ அவளுடைய பார்வையில்‌ 
மட்டும்‌ அலாதியான ஒரு திக்ஷண்யம்‌ ஒளிர்ந்தது. 


“என்னுடைய காவற்காரனை என்ன செய்தாய்‌ 
என்பதை முதலில்‌ சொல்‌!" என்று கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


“அவனுடைய எஜமானனுக்கு அசோகவனக்‌ 
கோட்டையருகில்‌ அபாயமெனச்‌ சொல்லி அவனை 
அவசரமாக அனுப்பினேன்‌!” என்றாள்‌ ஊர்மிளா. 


“ஜனநாதன்‌ எமனுக்கும்‌ எமன்‌ என்பது அவனுக்குத்‌ 
தெரியும்‌! ஆனால்‌ இரவில்‌ பெண்ணொருத்தி வத்து 
சொன்னதால்‌ நம்பியிருக்கிறான்‌! முட்டாள்‌!” 


382 


ஜனநாதன்‌ மிகவும்‌ பயங்கரமான மனிதன்‌ என்று 
ஊர்மிளா கேள்விப்பட்டிருந்தாலும்‌ ஒரு தீர்மானத்துடனே 
வந்தவளாகையால்‌ சிறிதும்‌ கலங்காமல்‌ ஜனநாதன்‌ 
முகத்தை நன்றாகவே நிமிர்ந்து நோக்கினாள்‌. 


“நானை மறுநாள்‌ சனிக்கிழமை அஸ்தமன த்திற்குள்‌ 
தேங்காய்க்காரியைக்‌ கண்டுபிடித்து உங்கள்‌ சோழிய 
விசாரணை சயை முன்‌ கொண்டுவந்து நிறுத்த 
வீரசேகரனால்‌ முடியவே முடியாது!” என்றான்‌ ஊர்மிளா 
உறுதியான குரவில்‌. 


“வீரசேகரனின்‌ கண்ணில்‌ தட்டுப்படாதபடி 
தேங்காய்க்கரிரியை எங்கே கொண்டுபோய்‌ ஒளித்து 
வைத்திருக்கிறாய்‌? அந்த யெளவன ஸ்திரீ என்‌ கண்ணிலும்‌ 
தட்டுப்படாமல்‌ இருக்க வேண்டுமானால்‌, அவள்‌ காலில்‌ 
அணிந்திருக்கிற சிலம்புகளைக்‌ கழட்டிவிடச்‌ சொல்‌!" என்று 
அலட்சியமாகப்‌ புன்னகை செய்தான்‌ ஜனநாதன்‌. 


“அவளை நீங்கள்‌ பிடித்துக்‌ கொடுக்கமாட்டீர்கள்‌ 
என்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு!" என்றாள்‌ 
ஊர்மிளா நிதானமாக. 


“வீரசேகரனுக்காக ஓர்‌ அற்பத்‌ தியாகங்கூடச்‌ 
செய்யாமல்‌ அவனுடைய தலையை அநாவசியமாகக்‌ 
காப்பாற்ற விரும்புகிறாயா? அந்த இலட்சியவாதியோ நிஜத்‌ 
தேங்காய்க்காரியைக்‌ கொண்டு வந்து நிறுத்தினாலொழிய 
தன்‌ சபதப்படித்‌ தற்கொலை செய்து கொள்ளவும்‌ தயங்க 
மாட்டான்‌! வேறொருத்தியின்‌ உயிரைக்‌ கூலிக்கு 
விலைபேசி அவள்தான்‌ தேங்காய்க்காரியெனப்‌ புளுகி, 
விசாரணை சபைமுன்‌ கொண்டு வத்து நிறுத்தினாலும்‌, 
வீரசேகரன்‌ ஒப்புக்‌ கொள்ளமாட்டான்‌! சுத்த முட்டாள்‌!" 


“இந்த நிலையில்‌ மிகவும்‌ சாமர்த்தியசாலியான 
ஜனநாதர்‌ ஒருவரால்தான்‌. வீரசேகரனைக்‌ காப்பாற்ற 
முடியும்‌ என நம்பி வந்தேன்‌!” 

“தீ மிகவும்‌ புத்திசாலியான பெண்தான்‌! 
ஜனநாதனிடம்‌ வெறும்‌ முகஸ்துதியினாலே காரியத்தைச்‌ 


983 


சாதித்துக்கொள்ள முடியும்‌ என நம்பி வந்திருக்கிறாய்‌! 
ஆனால்‌ வீரசேகரன்‌ தலையை எதற்காக தான்‌ காப்பாற்ற 
வேண்டுமென நீ சொல்லவில்லை!” 


“வீரசேகரன்‌ உங்கள்‌ அருமை நண்பன்‌?" 


“அவ்வாறு நீ உள்ளூர நம்பியிருந்தால்‌ இந்த 
நேரத்தில்‌ என்னிடம்‌ நீ வந்திருக்கமாட்டாய்‌! மாபெரும்‌ 
சுயநலக்காரனான ஐனநாதனுக்கு இந்த உலகத்திலே 
நண்பன்‌ என்கிற தலைவேதனை எதுவும்‌ கிடையாது 
என்பது உனக்குத்‌ தெரிந்திருக்கும்‌! என்னை ஏதோ 
மிரட்டிக்‌ காரியம்‌ சாதிக்கலாமென்றே தம்பி 
வந்திருக்கிறாய்‌!” 


“ஆமாம்‌! தேங்காய்க்காரியை வீரசேகரன்‌ 
கொண்டுவந்து நிறுத்தப்போவதில்லை! வீரசேகரன்‌ 
உயிரை நீங்கள்‌ காப்பாற்றியே தீரவேண்டும்‌!” என்றாள்‌ 
ஊர்மினா மிகவும்‌ உறுதியான குரலில்‌. 


அவளுடைய முகத்தைக்‌ கூர்த்து பார்த்த ஜனநாதன்‌ 
விஷமப்‌ புன்னகை செய்தான்‌. 


“வீரசேகரனது உயிரைக்‌ காப்பாற்றுவதினால்‌ 
உனக்கோ, அவனுக்கோ அல்லது எனக்கோ என்ன 
இலாபம்‌?” என்று ஜனநாதன்‌ கேட்டான்‌... 


ஊர்மிளா சட்டென முகம்‌ வாடித்‌ தலை 
குனிந்தாள்‌. அடையமுடியாத காதலின்‌ அளவற்ற 
துயரோடு வீரசேகரன்‌ உயிர்‌ வாழ்வதினால்‌, அவனுக்கோ 
அவளுக்கோ என்ன பிரயோஜனம்‌ என்று அவளுடைய 
நெஞ்சும்‌ கேட்டது. கருவிழிகளில்‌ நீரும்‌ துளிர்த்தன. சில 
கணங்கள்‌ கழிந்ததும்‌, அவள்‌ தன்னைச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு ஜனதாதனை பரிதாபமாகப்‌ பார்த்தாள்‌. 


“வீணாக வீரசேகரனை ஒழிப்பதினால்‌ யாருக்கு 
என்ன இலாபம்‌ வந்துவிடப்‌ போகிறது?” என்று குரல்‌ 
தழதழக்க ஊர்மிளா கேட்டான்‌. 


384 


“வீரசேகரனைப்‌ போன்ற இலட்சியவா திகள்‌ 
அரசியல்‌ துறையில்‌ இருக்கக்கூடாது! இலட்சிய 
வெறியைவிடச்‌ சந்தர்ப்பங்களைப்‌ பயன்படுத்திக்கொள்ளும்‌ 
புத்திசாலித்தனந்தான்‌ அரசியல்துறைக்கு வேண்டும்‌. 

ரசேகரனோ, என்னுடைய காரியசித்திகளுக்கெல்லாம்‌ 

அறிந்தோ அறியாமலோ அநாவசியமான இடையுறுகளை 
உண்டாக்குகிறான்‌ உண்மையிலே நான்‌ கொஞ்சம்‌ 
புத்திசாலியாக இருந்தால்‌ வீரசேகரன்‌ தானாகவே தன்‌ 
தலைக்கு அபாயத்தைத்‌ தேடிக்கொண்டிருக்கும்‌ இந்த 
அருமையான சந்தர்ப்பத்தைக்‌ கண்டு அளவில்லாத 
ஆனந்தம்‌ அனடய வேண்டும்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 


“அரசியலை விட்டு விலகும்படி நீங்கள்‌ 
வற்புறுத்தினாலும்‌ வீரசேகரன்‌ விலகமாட்டானா?” என்று 
ஊர்மிளா உள்ளமுருக வினாவினான்‌. 


“அரசியலே தனக்கு வாய்த்த உன்னதமான 
இலட்சியம்‌ என்று கருதும்‌ முட்டாள்‌ அலன்‌! அவன்மீது 
ஏதாவது குற்றத்தைச்‌ சுமத்தி யாராவது அவனை 
அரசியலை விட்டு வெளியே பிடித்துத்‌ தள்ளினால்தான்‌ 
அவன்‌ லெளியேறுவானே தவிர. தானாக அவன்‌ 
விலகவே மாட்டான்‌! ஒருவேளை நீ கிடைப்பாய்‌ என்று 
தெரிந்தால்‌ இந்த உலகத்தைத்‌ துறக்கவும்‌ அவன்‌ 
முன்வரலாம்‌!” என்று ஜனநாதன்‌ சொல்லிவிட்டு 
ஊர்மிளாவின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து நோக்கினான்‌. 

ஊர்மிளாவின்‌ நெஞ்சில்‌ ஏதோ ஒருமுள்‌ 
“சுருக்‌ கென்று தைப்பது போலிருந்தது. 

“நீங்கள்‌ இப்படிச்‌ சொல்வது தர்மமா?” என்று 
ஊர்மிளா விம்மினாள்‌. 

“தர்ம அதர்மங்களைப்பற்றி நான்‌ அதிகமாகத்‌ 
தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை! எனக்குக்‌ காரிய 
சித்தி ஒன்றுதான்‌ பிரதானம்‌, நான்‌ கர்மவீரன்‌!” 

“வீரசேகரனின்‌ உத்தம உள்ளம்‌ உங்கள்‌ 
ஒருவரையே உயிருக்குயிரான நண்பர்‌ என மதிக்கிறது. 


385 


உங்கள்‌ உடைவாளை உருவி அவன்‌ உள்ளத்தைச்‌ 
சிதைத்தாலும்‌ உங்களையே தன்‌ ஒரே நண்பர்‌ என 
நினைத்து அவன்‌ உருகுவான்‌!” 


“அத்தகைய நட்பு எனக்கு அனாவசியச்‌ சிரமத்தையே 
உண்டாக்கும்‌! அரசியல்‌ துறையில்‌ நான்‌ நட்பிற்கு 
வைத்திருக்கும்‌ விதிமுறைகளே வேறு! எனக்கு 
நண்பர்களாக வாய்ப்பவர்கள்‌ என்‌ இஷ்டப்படியெல்லாம்‌ 
வளைந்து கொடுக்க வேண்டும்‌. வீரசேகரனோ தேவியின்‌ 
காரணமாக எனக்குத்‌ தீராப்‌ பகைவனாகி விட்டான்‌. 
பகைவர்களை முளையிலேயே கிள்ளிவிவேதுதான்‌ 
புத்திசாலித்தனம்‌ எனக்‌ கருதுபவன்‌ நான்‌!” 


“உங்களுக்கு ஏற்படும்‌ அற்ப நன்மை ஒன்றை 
உத்தேசித்துத்‌ தான்‌ உங்கள்‌ அருமை நண்பனின்‌ தலையை 
அறுக்க விரும்புகிதீர்களா?”” என்று மனமுடைந்து 
விம்மினாள்‌ ஊர்மிளா. 


“வீ ரசேகரனின்‌ தலைமை அறுப்பதினால்‌ 
அவனுக்கும்‌ உனக்கும்‌ தான்‌: அதிகமான நன்மைகள்‌ 
விளையும்‌! ஏனென்றால்‌, அவனுடைய தலையை 
அறுத்தாலொழிய அவ்னுடைய மனசின்‌ ஆசை ஒரு 
போதும்‌ அறாது!" என்றான்‌ ஐனதாதன்‌. 


நெஞ்சை அறுக்கும்‌ அந்த வலியைத்‌ தாங்கமுடியாமல்‌ 
ஊர்மிளா "வெடுக்‌”கெனத்‌ தன்‌ உதட்டைக்‌ கடித்துக்‌ 
கொண்டாள்‌! மெளனமாகத்‌ தலைகுனிந்து விம்மும்‌ 
அவளைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த ஜனநாதன்‌ சிறிது 
நேரம்‌ அவளை அழவிட்டு விட்டுப்‌ பிறகு பேசலானான்‌. 
“ஓர்‌ உயிரை அழிக்கிற விஷயம்‌, அல்லது காப்பாற்றுகிற 
விஷயம்‌ இவ்விரண்டில்‌ எனக்கு எதனால்‌ அதிக நன்மை 
கிடைக்குமோ அதைத்தான்‌ தேர்ந்தெடுப்பது என்‌ வழக்கம்‌!” 
என்றான்‌ ஜனநாதன்‌... 


“வீ ரசேகரனை நீங்கள்‌ காப்பாற்றினால்‌ நான்‌ 
உங்களுக்கு எது வேண்டுமானாலும்‌ கொடுப்பேன்‌!" 


“நீ என்ன கொடுப்பாய்‌?” 


வீ.ம.11-25 


386 


“என்‌ உயிரை லேண்டுமானாலும்‌ கொடுப்பேனே!” 


“நீ உயிர்‌ விடுவதனால்‌ எனக்கென்ன பிரயோஜனம்‌? 
வீரசேகரன்‌ உயிரை நீ உன்னதமானது என்று 
நினைத்தால்‌ அதற்கணையாகப்‌ பலி கொடுக்கக்கூடியது 
இந்த உலகத்தில்‌ ஒன்றே ஒன்றுதான்‌ உண்டு!” 

“என்ன அது?” என்று ஊர்மிளா ஆவலும்‌ தயக்கமும்‌ 
கலவரமும்‌ ஒருங்கே தொனிக்கக்‌ கேட்டாள்‌. 


“தேவியின்‌ மானம்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


களர்மிள்வின்‌ முகத்தில்‌ பேய்க்‌ களை தட்டியது. 
ஆனால்‌ அத்திரத்தையெல்லாம்‌ வெகு சிரமப்பட்டு உள்ளே 
அடக்கிக்‌ கொண்டாள்‌. 


“தேவியின்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்கும்வரை அத்தகைய 
பலி நடைபெறாது!” என்ற வார்த்தைகள்‌ மட்டும்‌ 
ஊர்மிளாவின்‌ உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. 


“ஈவீரசேகரனை காப்பாற்றுவதும்‌ சாமானிய 
விஷயமல்ல!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“அப்படியானால்‌ தேங்காய்க்காரியைக்‌ கொண்டு 
வந்து உங்கள்‌ சோழிய விசாரணை சயைமுன்‌ நிறுத்தச்‌ 
செய்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை!” என்றாள்‌ 
ஊர்மிளா அழுத்தந்திருத்தமாக. 


“அமாம்‌! வீரசேகரனுக்காக நீ எதையாவது பலி 
கொடுத்தே தீரவேண்டும்‌ ஒன்றை அழித்து ஒன்றை 
காப்பதுதான்‌ உலக பரிபாலனத்தின்‌ ஆத்மீக ரகசியம்‌!” 
என்றான்‌ ஜனநாதன்‌. 


“தேங்காய்க்காரி விசாரணை சயைமுன்‌ 
நிறுத்தப்படுவதை நீங்கள்‌ சிறிதும்‌ விரும்பமாட்டீர்கள்‌! 
அவ்வாறு அவளைப்‌ பிடித்துக்‌ கொடுத்தாலும்‌ 
அவளுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்ற 
நீங்களாகவே ஓர்‌ உபாயம்‌ தேட நேரிடும்‌!” 


387 


“யார்‌ அவள்‌ தேங்காய்க்காரி!” 
“அகல்யா” 
“எந்த அகல்யா? கெளதமரின்‌ மனைவியா?” 


“இந்த அகல்யாவும்‌ ஒரு முனிவரின்‌ மனைவிதான்‌! 
இவளும்‌ அதிசெல்வாக்குள்ள தேவேந்திரனின்‌ 
அவமானத்திற்கும்‌ வீழ்ச்சிக்கும்‌ காரணமாகக்‌ 
கூடியவள்தான்‌. இவள்‌ என்‌ பிராண சிநேகிதி, எனக்காகத்‌ 
தன்‌ பிராணனைமட்டுமல்ல எதையுமே தியாகம்‌ 
செய்யக்கூடியவள்‌!" 


“அகல்யைப்‌ படலம்‌ உன்‌ கையில்‌ இருக்கும்‌ வரை 
எவருக்கும்‌ மேலான தேவேந்திரனைக்கூட உன்‌ 
இஷ்டப்படியெல்லாம்‌ ஆட்டி விளையாட நினைப்பாய்‌, 
இல்லையா?” 


“வீரசேகரனை நீங்கள்‌ காப்பாற்றாவிட்டால்‌ 
அகல்யாவைக்‌ கொண்டு. போய்‌ விசாரணை சபைமுன்‌ 
நிறுத்துவதைத்‌ தவிர எனக்கு வேறுவழி இல்லையே! 
வீரசேகரன்‌ உயிரை நீங்கள்‌ வீணாகப்‌ பலி கொடுத்தால்‌, 
உலகறிய அகல்யா வெளிப்படுத்தும்‌ பலவிஷயங்கள்‌ 
உங்களுக்குப்‌ பிடிக்காமல்‌ இருக்கும்‌!” 


“ஜனநாதனையே மிரட்டக்கூடிய அளவு அந்தப்‌ 
பேதைக்கு என்ன விஷயங்கள்‌ தெரிந்திருக்குமென 
நினைக்கிறாய்‌?” 


“சோழ. சாம்ராஜ்யத்தையே உள்ளுக்குள்ளேயே 
சிதைத்தெறிய உங்கள்‌ பல்லவ வம்சத்தின்‌ இரத்தம்‌ 
விரும்புமென அகல்யா யூகித்தறிந்திருக்கிறாள்‌. 
உங்களுடைய குலோத்துங்கச்‌ சோழ சக்கரவர்த்திகளுக்கு 
மானக்கேட்டை உண்டாக்கவேண்டும்‌ என்பதற்காகவே 
நீங்கள்‌ தேவியைச்‌ சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும்‌ 
அவள்‌ கருதுகிறான்‌. இதற்குமேல்‌ அதிகமாக ஒன்றும்‌ நான்‌ 
சொல்ல விரும்பவில்லை!" 


388 


“ஓ! அவ்வளவு தூரம்‌ அவளுக்குத்‌ தெரியுமா? 
ஆனால்‌ தேவதை இரத்தப்பேயாக மாறினாலும்‌ இந்தத்‌ 
தேவேந்திரனை ஆட்டிவைக்க முடியாது; நீ போய்‌ 
வரலாம்‌!” 


“உங்களுடைய நண்பனை நீங்கள்‌ இழக்கச்‌ சித்தமாக 
இருந்தால்‌ அகல்யாவை இழக்கவும்‌ நீங்கள்‌ சித்தமாக 
இருக்க வேண்டும்‌! இதைச்‌ சொல்லிவிட்டுப்‌ போகவே 
வந்தேன்‌. இதற்கு மேல்‌ உங்கள்‌ இஷ்டம்‌!” என்று 
ஊர்மினா கணீரென்ற குரலில்‌ சொல்லிவிட்டு ஜனநாதன்‌ 
மாளிகையிலிருந்து வெளியேறி தெருவின்‌ சூனிய இருளில்‌ 
மறைந்தாள்‌... 


மாயன்‌ வந்தான்‌! 


சேய காவம்‌ பிரிந்து 
அகலத்‌ தீரிந்தான்‌, 
மீண்டும்‌ சேக்கையின்‌ கண்‌ 
மாயன்‌ வந்தான்‌! 
இனி வளர்வான்‌! 


கம்ப ராமாயணம்‌ 


ரணத்தின்‌ அறைகூவல்‌ போல, 
“வீரசேகரா!” என்று தேவி அலறியதும்‌, 
சிறைக்கூடத்தின்‌ கதவை வீரசேகரன்‌ 

லை திறந்துகொண்டு, தன்‌ உடைவாளை 
உருவிய வண்ணம்‌, உள்ளே ஓடி. வந்தான்‌. 


“தேவி! இதோ வந்துவிட்டேன்‌!” என்ற அவனுடைய 
வீரகர்ஜனை வந்து சேருவதற்குள்‌, பூஜையறையின்‌ கதவை 
அவன்‌ பலமாகத்‌ தட்டித்‌ திறக்க முயலும்‌ ஓசைகள்‌ 
கேட்டன. 


பூஜையறையினுள்‌. சுரங்கத்‌ துவாரத்தின்‌ வழியாகத்‌ 
தலை நீட்டிய சுந்தர ஜோசியரோ, திடுக்கிட்டுச்‌ சர்வ 
நாடியும்‌ ஒடுங்கி ஒருகணம்‌ சிலையாகவே நின்று விட்டார்‌! 


தம்மையும்‌ தேவியையும்‌ எதிர்நோக்கி வரும்‌ 
அபாயத்தின்‌ பயங்கரத்தை உணர்ந்த மறுகணமே அவர்‌ 
சுரங்கத்‌ துவாரத்தில்‌ இருந்தபடி தம்‌ கையை நீட்டித்‌ 
தேவியின்‌ வாயைப்‌ பொத்தினார்‌. 


390 


“தேவி! நான்தான்‌!” என்ற சுந்தர ஜோஸியரின்‌ 
குரலையும்‌, அவருடைய தாடி மீசைகளுக்கு மத்தியில்‌ 
ஜொலிக்கும்‌ விழிகளின்‌ பாசப்‌ பார்வைகளையும்‌ கவனித்த 
தேவிக்கு, அவர்‌ தன்‌ பிராணபதி தான்‌ என்பது 
புரிந்துவிட்டது. அப்போது தான்‌ வீரசேகரனை அறை கூவி 
அழைத்துவிட்ட அபாயத்தின்‌ எதிரொலிகளும்‌ தெரிந்தன. 
தலைக்குமேல்‌ வெள்ளம்‌ போய்‌ விட்டதாக நினைத்த அவள்‌ 
அப்படியே தன்‌ பிராண காந்தரை இறுக அணைத்துக்‌ 
கொள்ளத்‌ துடித்தாள்‌. 


ஆனால்‌ சுந்தர ஜோஸியர்‌ அவளுடைய காதுக்குள்‌, 
“தேவி! இன்னும்‌ இரண்டு நாழிகை கழித்து மறுபடி நான்‌ 
வந்து வெள்ளி விக்கினேஸ்வரரின்‌ பீடத்தினடியில்‌ 
தட்டுகிறேன்‌. அப்போது செளகரியப்பட்டால்‌ 
விக்கினேஸ்வரரின்‌ பீடத்தை அகற்றிவிட்டுச்‌ சுரங்கத்தினுள்‌ 
இறங்கி என்னுடன்‌ கழே வரத்‌ தயாராயிரு!” என்று சொல்லி 
விட்டு, சுரங்கத்துவாரத்தினுள்‌ நத்தையைப்‌ போலத்‌ தம்‌ 
தவையை இழுத்துக்‌ கொண்டு, தலைக்குமேலே வெள்ளி 
விக்கினேஸ்வரரின்‌ பீடத்தை அகற்றி வைத்துக்கொள்ள 
முயன்றார்‌. 

வாழ்க்கைத்‌ துணைவரின்‌ முகதரிசனம்‌ கிடைத்ததும்‌ 
தேவிக்கு எங்கிருந்தோ ஒரு புதுச்‌ சக்தியும்‌ சாமர்த்தியமும்‌ 
வந்து சேர்ந்தன. நிலைமையைச்‌ சமாளிக்க வேண்டும்‌ என்கிற 
வேகத்தில்‌ இயற்கையறிவு உற்சாகமாக வேலை செய்தது. 

வெள்ளி விக்கினேஸ்வரரின்‌ பீடத்தைத்‌ தேவியும்‌ 
மெல்ல தகற்றி சுரங்கத்‌ துவாரம்‌ தெரியாதபடி ஒழுங்காகப்‌ 
பொருத்திவைத்தாள்‌. அருகில்‌ படுத்திருந்த சிவகாமியைக்‌ 
கவனித்தபோது தேவிக்கு மறுபடியும்‌ பயம்‌ வந்துவிட்டது. 
அவளை எப்படி அசைத்துப்‌ பார்த்தும்‌ கண்‌ விழிக்கவில்லை. 
ஒருவேளை சிவகாமி அயர்ந்து உறங்குபவள்‌ போல்‌ 
நடிக்கிறாளோ, பூஜையறையில்‌ நடந்ததையெல்லாம்‌ அவள்‌ 
கவனித்திருப்பாளேோ என்று தேவி நினைத்து நடுங்கினாள்‌. 


“தேவி! தேவி! சிவகாமி! சிவகாமி! நான்‌ உள்ளே 


வரலாமா?” என்று புஜையறையின்‌ கதவைத்‌ திறக்க முயலும்‌ 
வீரசேகரனின்‌ கூக்குரலும்‌ சந்தடிகளும்‌ அதிகரித்தன. 


991 


இனி விதிப்படி எது வந்தாலும்‌ சரி என்று தேவி 
தன்‌ மனதைத்‌ திடப்படுத்திக்கொண்டு எழுந்துபோய்‌ 
பூஜையறையின்‌ கதவைத்‌ திறந்தாள்‌. அவளுடைய நெஞ்சு 
“திக்‌ திக்கென வேகமாக அடித்துக்‌ கொண்டது. 


வீரசேகரன்‌ தன்‌ கையில்‌ பிடித்திருக்கும்‌ 
வீரவாளை நீட்டிக்‌ கொண்டே உள்ளே புகுந்தான்‌. 


“தேவி! ஏன்‌ அலறினீர்கள்‌? யார்‌ இங்கே வந்தது?” 
என்று வீரசேகரன்‌ கேட்டுக்‌ கொண்டே புஜையறையைச்‌ 
சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. அந்நியர்‌ எவரையுங்‌ காணோம்‌! 
தரையிலோ சுவர்களிலோ, குழியெதுவும்‌ 
பறிக்கப்படவில்லை! 


“தேவி! என்ன நடந்தது?" என்று வீரசேகரன்‌ 
பதறினான்‌. 


தேவி மறுமொழியொன்றும்‌ கூறாமல்‌, பிரமை 
பிடித்தவள்‌ போல்‌ நின்றாள்‌. அவளுடைய கருவிழிகள்‌ 
மட்டும்‌ சிவகாமி மீதே பதிந்திருந்தன. 


“சிவகாமி ஏன்‌ இப்படிக்‌ கிடக்கிறாள்‌? இவளுக்கு 
என்ன நேர்ந்துவிட்டது?” என்று பாய்ந்த வீரசேகரன்‌ 
கிழே குனிந்து சிவகாமியை எழுப்ப முயன்றான்‌. 


தேவியின்‌ தேகம்‌ ஜில்லிட்டது! 


ஆனால்‌, சிவகாமியிடமிருந்து மூச்சு வந்ததே தவிர, 
அவளை எழுப்ப வீரசேகரனால்‌ முடியவே இல்லை. 


சிவகாமியைப்‌ புரட்டிப்‌ பார்த்தபோது அவளுடைய 
வலது கை வீரசேகரனின்‌ முகத்தின்மீது விழவே. அவன்‌ 
கொடுத்த விஷமோதிரம்‌ அவளுடைய விரல்கள்‌ ஒன்றில்‌ 
ஒளிர்வதைக்‌ கண்டான்‌. அந்த மோதிரத்தின்‌ 
இரத்தினக்குப்பி திறக்கப்பட்டு; அதிலுள்ள 
பொடியையெவ்லாம்‌ சிவகாமி விழுங்கியிருந்தாள்‌ அதிவ்‌ 
வீரசேகரன்‌ வைத்திருந்த விஷப்‌ பொடிக்குப்‌ பதில்‌, பய 
உணர்வை அகற்றும்‌ உன்னதமான மதுசாரப்‌ பொடியை 
ஜனநாதன்‌ மாற்றி வைத்திருப்பதாகச்‌ சொன்னது உடனே 


992 


வீரசேகரனுக்கு நினைவு வந்தது. அவ்வளவு பெரிய 
மகிமை வாய்ந்த மதுசாரப்‌ பொடி என்பது வெறும்‌ 
மயக்க மருந்துதான்‌ என்பதும்‌ அவனுக்கு இப்போது 
விளங்கிவிட்டது. சிவகாமிக்குப்‌ பிரக்ஞை வர இன்னும்‌ 
சிறிது நேரமாகும்‌ என்றும்‌ தோன்றியது. 


தேவி அப்போதுதான்‌ கொஞ்சம்‌ உயிர்‌ 
வந்தவள்போல்‌ பெருமூச்சு விட்டாள்‌; 


“தேவி; ஏன்‌ ஒன்றும்‌ மறுமொழி கூறவில்லை? 
என்ன நடந்தது? ஏன்‌ அலறினீர்கள்‌ ஏன்‌ பிரமை 
பிடித்ததுபோல்‌ நிற்கிறீர்கள்‌?" என்று வீரசேகரன்‌ 
சரமாரியாகக்‌ கேள்விகளைத்‌ தொடுத்துக்‌ கொண்டே துடி 
துடித்தான்‌. அவனுடைய வாளின்‌ ஒளிகள்‌ 
விண்மீன்களைப்போல்‌ அங்குமிங்கும்‌ சிதறின. 


“தூக்கத்தில்‌ யாரோ என்னைத்‌ தீண்டுவதுபோல்‌ 
இருத்தது. நான்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பியதும்‌ என்‌ 
பிராணபதியின்‌ கனிவான குரலும்‌ கண்ணைப்பறிக்கும்‌ 
பார்வையும்‌ தோன்றின...” 


“உங்கள்‌ பிராணபதியைக்‌ கண்டு நீங்கள்‌ 
அலறுவானேன்‌?” 


“அவருடைய முகம்‌ தாடி மீசைகளுடன்‌ முனிவர்‌ 
ஒருவரின்‌ சுந்தர முகமாகவே காணப்பட்டது. யாரோ 
ஒர்‌ இராட்சசன்‌ தான்‌ அவ்வாறு மாயா ரூபமெடுத்து 
வந்தானோ என நினைத்து அலறிவிட்டேன்‌!” 


“ஓ! சந்நியாசி ரூபத்திவ்தான்‌ இராவணர்‌, தாடி 
மீசைகளுடன்‌ இங்கு நடமாடும்‌ ஒருவரைப்போல்‌ 
இரகசியமாகச்‌ சதாதேவியிடம்‌ வருவார்‌ என்று ஜனநாதன்‌ 
வேடிக்கையாகச்‌ சொல்லிவிட்டுப்‌ போனான்‌! உங்கள்‌ 
குமாரனுக்கு உபாத்தியாயராக வாய்த்திருக்கும்‌ சுந்தர 
முனிவர்‌ தாடி மீசைகளை உடையவராயிருந்தாலும்‌ 
எவருடைய மனதையும்‌ கவரும்படியான சுந்தர 
முகமுடையவர்‌ என உங்களிடம்‌ நான்‌ பலமுறை 
வர்ணித்துச்‌ சொல்லியிருக்கிறேன்‌. அவ்வாறு மாய 


393 


ரூபமெடுத்து வருபவர்‌ இராவணனாக இல்லாமல்‌ 
இராமனாக இருக்கவேண்டுமென நீங்களும்‌ 
ஏங்கியிருக்கலாம்‌. இவற்றினால்‌ ஏற்பட்ட பிரமைதான்‌ 
உங்களிடம்‌ கனவாக வெளிப்பட்டிருக்கிறது. மறுபடியும்‌ 
இதுமாதிரிக்‌ கனவுகள்‌ தோன்றாதபடி விக்கினேஸ்வரரைத்‌ 
தொழுதுவிட்டுத்‌ தூங்குங்கள்‌. உங்களுடைய மனதிற்கு 
நிம்மதி ஏற்பட வேண்டுமென்பதற்காகத்தானே இங்கே 
இந்தப்‌ பூஜையறையில்‌ காற்றோட்டத்தையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ படுத்துறங்குகிறீர்கள்‌. வழக்கம்‌ போல்‌ 
நிம்மதியாய்ப்‌ படுங்கள்‌. இந்தப்‌ பூஜையறைக்குள்‌ யாரும்‌ 
வரமுடியாது!” என்று வீரசேகரன்‌ சொல்லிவிட்டுத்‌ தன்‌ 
உடைவாளை உறையினுள்‌ சொருகிக்‌ கொண்டான்‌. 
தேவியின்‌ கருவிழிகள்‌ மறுபடி சிவகாமி படுத்திருக்கும்‌ 
திசையில்‌ வட்டமிட்டன. 


“சிவகாமிக்கு இன்னும்‌ பிரக்ஞை வரவில்லை. 
அதுவரை இங்கே நான்‌ இருக்கவேண்டுமா, தேவி? போயும்‌ 
போயும்‌ இந்தக்‌ கோழைப்‌ பெண்ணை உங்களுக்குத்‌ 
துணையாகப்‌ படுக்க வைத்தேனே ஆனால்‌ இவளை 
விட்டால்‌ வேறு எவளையும்‌ நம்பி உங்களருகில்‌ 
படுக்கவைக்க முடியாது!” என்று வீரசேகரன்‌ மனம்‌ 
நொந்து கொண்டான்‌. 


“எனக்கு என்‌ பிராணநாதரின்‌ நினைவைத்‌ தவிர 
வேறு துணை தேவை இல்லை! சிவகாமி உறங்கும்‌ போது 
அடிக்கடி வாய்‌ புலம்புகிறாள்‌. யாரையோ கொன்று 
லஞ்சம்‌ தீர்க்கலேண்டுமென்பது போல்‌ “கொல்லு! வெட்டு! 
இறராட்சஸி::* என்றெல்லாம்‌ என்னென்னவோ 
பிதற்றுகிறாள்‌. எனக்குப்‌ பயமாக இருக்கறது. இவள்‌ 
படுத்திருக்கும்போது இப்படிப்‌ பயங்கரமான பிதற்றல்‌! 
விழித்திருக்கும்‌ போதோ, இவளுடைய குரூரமான 
பார்வையை என்னால்‌ தாங்கவே முடிவதில்லை!” என்று 
தேவி பெருமூச்சுவிட்டாள்‌.. 


“அப்படியானால்‌ இனி சிவகாமி உங்களோடு 
பூஜையறையில்‌ படுக்கவேண்டாம்‌! வெளியிலேயே அவள்‌ 
படுத்துறங்கட்டும்‌.. நீங்கள்‌ பூஜைய்றையை நன்றாகத்‌ 


994 


தாளிட்டுக்கொண்டு படுங்கள்‌. சிவகாமியின்‌ குரலோ என்‌ 
குரலோ கேட்டாலொழிய நீங்கள்‌ கதவைத்‌ திறக்க 
வேண்டாம்‌! பத்திரம்‌!” என்று வீரசேகரன்‌ எச்சரித்து 
விட்டு மறுபடியும்‌ ஒரு தடவை பூஜையறையினுள்‌ சுற்று 
முற்றும்‌ தன்‌ கண்ணோட்டத்தைச்‌ செலுத்தினான்‌. 


“தேவி! பயப்படாதீர்கள்‌! உங்களுக்குப்‌ பெளத்த 
மதத்தில்‌ அதிகப்‌ பிடிப்பும்‌ புத்தர்பிரானின்‌ அருளில்‌ 
மிகுந்த பக்தியும்‌, அவரைத்‌ தொழுவதில்‌ நிம்மதியும்‌ 
உண்டெனக்‌ கேள்விப்பட்டேன்‌. நீங்கள்‌ விரும்பினால்‌, 
நீங்கள்‌ படுத்துறங்கும்‌ பூஜையறையில்‌ அந்த வெள்ளி 
விக்கினேஸ்வரரை அகற்றிவிட்டு புத்தர்பிரான்‌ சிலையை 
வைக்க ஏற்பாடு செய்கிறேன்‌. நான்‌ வைஷ்ணவன்‌ 
ஆனபடியாலே பிள்ளையாரைக்‌ கெல்லி எடுப்பதில்‌ எந்த 
விதத்தோஷமும்‌ வந்துவிடாது!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


“இல்லை! இல்லை! வேண்டாம்‌! என்‌ பிராணபதிக்குக்‌ 
குல தெய்வம்‌ கன்னி பகவதி! நான்‌ புகுந்த பாண்டிய 
வம்சம்‌ வழி வழி சைவ சமயத்தையே பின்பற்றி வருகிறது! 
இந்த விக்கினேஸ்வரர்‌ என்னை எல்லாவித விக்னங்‌ 
களிலிருந்தும்‌ காப்பாற்றுவார்‌ என்கிற நம்பிக்கை எனக்கு 
உண்டு!" என்று தேவி பதட்டத்துடன்‌ கூறினாள்‌. 


"தேவி! உங்களுக்கு இன்னும்‌ பயப்‌ பிராந்தி நீங்க 
வில்லையா? உங்களுக்கு ஆறுதலாக இன்னும்‌ சிறிது 
நேரம்‌ இங்கே காவலிருக்கட்டுமா?” என்று கேட்டான்‌ 

சேகரன்‌. 


“இல்லை, வேண்டாம்‌! இப்போது அகால நேரம்‌! நீ 
வெளியே போய்‌ காவலிரு! போகும்போது சிறைக்கூடம்‌ 
முழுவதையும்‌ ஒரு முறை நன்றாகப்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்துவிட்டு வெளிக்‌ கதவைப்‌ பூட்டிக்கொள்‌. இங்கே 
பூஜையறையில்‌ எனக்கொருவிதப்‌ பயமுமில்லை! 
யத்திரமாகவே இருப்பேன்‌. இனி விடிகறவரை கதவை 
யார்‌ தட்டினாலும்‌ திறக்கவே மாட்டேன்‌!” என்று தேவி 
திடமான குரலில்‌ சொல்லிவிட்டு வீரசேகரனை 
வெளியேறும்படி அவசரப்படுத்தினாள்‌.. 


3% 


வீரசேகரன்‌ வெளியே போனதும்‌, பூஜையறையின்‌ 
கதவை நன்றாகத்‌ தாளிட்டுக்கொண்டு, தேவி உள்ளே 
வந்தாள்‌. அங்கிருந்த திரிவிளக்கின்‌ வெளிச்சத்தைப்‌ 
பெரிதாக்கினாள்‌. வெள்ளி விக்கனேஸ்வரர்முன்‌ பூஜைத்‌ 
தட்டில்‌ கிடந்த புஷ்பங்களையெடுத்துத்‌ தன்‌ கூந்தலில்‌ 
சொருகிக்‌ கொண்டான்‌. தன்‌ நெற்றிக்‌ குங்குமத்தைத்‌ 
திருத்திக்‌ கொண்டாள்‌. கண்ணோரங்களினின்று 
வடிந்திருந்த அஞ்சனத்தை துடைத்துக்‌ கொண்டாள்‌. 
விக்கினேஸ்வரர்‌ பீடத்தின்முன்‌ பதுமையென அமர்ந்து 
புதுமணப்‌ பெண்போல்‌ உல்லாசமாகக்‌ காத்திருந்தாள்‌. 
அத்த விக்கினேஸ்வரரின்‌ பீடம்‌ எப்போது அகலும்‌, 
பிராணதாயகருடைய முகத்தை எப்போது காண்போம்‌, 
இன்னும்‌ இரண்டு நாழிகைகள்‌ எப்போது கழியும்‌ என்கிற 
ஆவலுடன்‌ ஒவ்வொரு கணத்தையும்‌ ஒவ்வொரு யுகமாகத்‌ 
தேவி கழிக்கலானாள்‌.. 


திமிங்கலக்‌ கடல்‌ சூழ்ந்த ஏதோ ஒரு மாய மந்திரத்‌ 
தீவிலே மனோகரமான ஓர்‌ இராஜகுமாரன்‌ அவளைத்‌ 
தட்டியெழுப்புவது போல விக்னேஸ்வரப்‌ பீடத்தினடியில்‌ 
சுந்தர ஜோஸியர்‌ மூன்று முறை இலேசாகத்‌ தட்டும்‌ 
ஓசையும்‌ கேட்டது. அதற்கு சமிக்ஞையாகத்‌ தேவியும்‌ 
பீடத்தின்‌ மேலே பலமாக மூன்று முறை தட்டினாள்‌. 


கால வெள்ளத்தைக்‌ கடந்த கனவுலகிலிருந்து “தேவி”! 
என்று அழைக்கும்‌ இன்பமான மெல்லிய குரல்‌ கேட்டது. 


மறுகணமே... 


தேவியின்‌ மிருதுவான கைகளுக்கு எங்கிருந்துதான்‌ 
அபரிமிதமான பலம்‌ வந்ததோ, விக்கனேஸ்வரரின்‌ பீடத்தை 
ஒரு நொடிப்‌ பொழுதில்‌ அகற்றினாள்‌. அதன்‌ கீழே தென்பட்ட 
சுரங்கத்‌ துவாரத்தினுள்‌ “சரசரவென இறங்கினாள்‌. 

அவளை எதிர்நோக்கிக்‌ கையில்‌ அகல்‌ விளக்குடன்‌ 
சுரங்கப்‌ பாதையில்‌ காத்திருந்தார்‌. சுந்தர ஜோசியர்‌ 
வானத்துப்‌ பூங்காவிலிருந்து உதிர்ந்து விழும்‌ நட்சத்திர 
மொட்டுபோன்ற தேவியை தம்முடைய மற்றோரு கையால்‌ 
பற்றி இழுத்து இறுக அணைத்துக்‌ கொண்டார்‌. 


396 


தேவி அப்படியே தன்‌ பிராணேஸ்வரரின்‌ 
விசாலமான தோளின்‌ மீது சாய்ந்து அவருடைய 
நெஞ்சகத்திலே தன்னுடைய செந்தாமரை முகத்தைப்‌ 
யுதைத்துக்கொண்டாள்‌. கூண்டிலிருந்து தப்பி 
வானவெளிக்கு வந்துவிட்ட இளம்‌ புறாவின்‌ 
நெஞ்சைப்போல அவளுடைய நளின இதயம்‌ உற்சாகத்துடன்‌ 
“படபட "வென அடித்துக்கொண்டது. அவள்‌ தன்‌ 
பிராணகாந்தரின்‌ கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு, 
கண்ணிமைகள்‌ துவள மெய்மறந்திருந்தாள்‌. அருகில்‌ எரியும்‌ 
அகல்விளக்கின்‌ தகிப்புக்கூடத்‌ தேவிக்கு உறைக்கவில்லை. 
அவளுக்கு எதனை காலத்து ஏக்கமோ...? 


“கதவி! நீ இப்போது திரும்பிப்போக 
வேண்டியதில்லையே?” என்று கேட்டார்‌ சுந்தர ஜோசியர்‌. 


“விடியற்சாமம்‌ வரை எத்தனை நாழிகை 
வேண்டுமானாலும்‌ நான்‌ உங்களோடு இருக்கலாம்‌. 
அதுவரை யாரும்‌ பூஜையறைக்‌ கதவைத்‌ தட்டமாட்டார்கள்‌!” 
என்று தேவி சொல்லும்போது உற்சாகத்தினால்‌ 
அவளுடைய தேகம்‌ முழுதும்‌ புது வனப்பொன்று 
ஜொலித்தது. அதன்பிறகு, குறுகலான சுரங்கத்தின்‌ 
வழுக்கலான பயங்கரப்‌ பாதையின்‌ மூலம்‌ அவளைப்‌ 
பாதாளக்‌ கிடங்கிற்கு அழைத்துச்‌ செல்ல விரும்பினார்‌. 
சுந்தர ஜோசியர்‌. அவர்‌ தம்முடைய கழுத்தைக்‌ 
கெட்டியாகப்‌ பிடித்துக்கொள்ளும்படி தேவியிடம்‌ சொல்லி 
விட்டு, புஷ்பக்‌ குவியலைப்போல்‌ அவளை மிருதுவாக 
ஒரு கையால்‌ அள்ளி அணைத்துக்கொண்டு, இன்னொரு 
கையிலுள்ள அகல்‌ வெளிச்சத்தை முன்னே 
காட்டியவண்ணம்‌, “கிடுகடு' பாதாளத்தை நோக்கி 
இறங்கலானார்‌... 


அந்தச்‌ சுரங்கப்‌ பாதையின்‌ பயங்கரத்தைக்‌ 
கண்டாலே மென்மையான இதயம்‌ படைத்த எந்தப்‌ 
பெண்ணுக்கும்‌ சாதாரணமாக மூர்ச்சை வந்துவிடும்‌. 
ஆனால்‌ தன்‌ பிராணகாந்தரின்‌ கைகளில்‌ இருக்கிறோம்‌ 
என்கிற உல்லாசத்தினால்‌ தேவிக்கு அந்தப்‌ பாதை 
சுவர்க்கத்தை நோக்கி வழி நடத்தும்‌ புஷ்பப்‌ பாதையாகவே 
தென்படலாயிற்று! 


397 


வழி நெடுகிலும்‌ பலவிஷயங்களையும்‌ பற்றி சுந்தர 
ஜோசியர்‌ தேவியிடம்‌ பேசிக்கொண்டே வந்தார்‌. தேவியும்‌ 
பூஜையறையில்‌ நடந்தனவற்றையெல்லாம்‌ அவரிடம்‌ 
விவரித்து விட்டு, அவரிடம்‌ பலவற்றைப்‌ பற்றியும்‌ 
எண்ணிறந்த கேள்விகளையெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டே 
வந்தாள்‌. 

மிகுந்த பிரயாசையுடன்‌ சுந்தர ஜோசியர்‌ வேகமாகப்‌ 
பாதாளக்‌ கிடங்கை அடைந்ததும்‌, “தேவி! இதுதான்‌ நான்‌ 
சொன்ன பாதாளக்‌ கிடங்கு! நீயும்‌ குமாரனும்‌ 
எப்படியாவது ஒன்றாகப்‌ புறப்பட்டு வந்து இந்தப்‌ 
பாதாளக்‌ இடங்கிற்குள்‌ மூன்று நான்கு நாள்‌ 
தங்கியிருந்தால்‌, நீங்கள்‌ தப்பிவிட்டீர்கள்‌ என்று எதிரிகள்‌ 
நினைத்து மதுரை நகரெங்கும்‌ உங்களைத்தேட 
ஆரம்பிப்பார்கள்‌. அசோகவனக்‌ கோட்டையின்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ காவல்‌ தளர்ந்துவிடும்‌. அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ 
நாம்‌ இங்கிருந்து ஏதாவது ஓர்‌ உபாயத்தின்‌ மூலம்‌ 
சுலபமாகத்தப்பிச்‌ சென்று விடலாம்‌! இப்படித்தான்‌ நான்‌ 
திட்டம்‌ செய்திருந்தேன்‌!” என்றார்‌ சுந்தரஜோசியர்‌. 


“என்றாவது ஒருநாள்‌ என்னைச்‌ சிறைமீட்க என்‌ 
பிராணநாதர்‌ வருவார்‌ என்று நான்‌ எண்ணாத நாளே 
இல்லை!” என்று தேவி ஆனந்தபாஷ்பம்‌ சொரிந்தாள்‌.. 
ஆனால்‌ மறுகணமே அவளுடைய முகத்திலிருந்து உவகை 
மாறி துயரத்தின்‌ வாடை கவிந்தது. 


“என்னைச்‌ சிறைமீட்க வந்திர்களே! நீங்க 
சிறையில்‌ அகப்பட்டுக்கொண்டால்‌ உங்களைச்‌ சிறைமீட்க 
வல்லவர்‌ யார்‌?” என்ற தேவியின்‌ குரலில்‌ விம்மல்‌ ஒலி 
வட்டமிட்டது... 


“தேவி! எனக்கு ஒருவித அபாயமும்‌ நேரிடாது! 
நான்‌ சுந்தர உபாத்தியாயராக மாயாரூபமெடுத்து 
வந்திருப்பதை அஞ்சுகோட்டையானும்‌ நம்‌ குமாரனுமே 
இனம்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை!” என்றார்‌ சுந்தரர்‌. 


“நம்‌ குமாரன்‌ வீரகேரளனை என்னிடமிருந்து 
பிரித்துத்‌ தனியாக வேறொரு சிறைக்கூடத்தில்‌ 


398 


வைத்திருக்கிறார்கள்‌ கிராதகர்கள்‌. சிறிது நேரங்கூட 
அவனை என்னோடு தனியாகத்‌ தங்க விடுவதில்லை! 
ஜனநாதன்‌ தான்‌ அவ்வாறு செய்து அதில்‌ ஏதோ ஒரு 
சூழ்ச்சி செய்கிறான்‌. ஆனாலும்‌ சந்தர்ப்பம்‌ 
கிடைக்கும்போது ஏதாவது ஒரு காரணம்‌ சொல்லிக்‌ 
குமாரனை என்னோடு வைத்துக்‌ கொள்ள முயல்கிறேன்‌. 
அச்சமயம்‌ நாம்‌ குமாரனோடு தப்பிச்‌ செல்லலாம்‌!” 
என்றாள்‌ தேவி. 


“ஒருவேளை அப்படிப்பட்ட சந்தர்ப்பமே உனக்கு 
வாய்க்காவிட்டால்‌...?” என்று தயங்கிச்‌ சொன்ன சுந்தர 
ஜோசியர்‌ மெல்லத்‌ தேவியின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து 
பார்க்கவும்‌ மனம்‌ கூசியவராய்‌ முகத்தைத்‌ திருப்பிக்‌ 
கொண்டார்‌. 


தேவிக்குச்‌ கரீரெனத்‌ தேகமெல்லாம்‌ புல்லரித்தது. 
“அப்படியானால்‌ குமாரன்‌ வீ ரகேரளனை இழந்துவிடச்‌ 
சொல்லுகிறீர்களா? என்னை மட்டும்‌ இந்த நரகத்திலிருந்து 
காப்பாற்றி அழைத்துச்‌ சென்றால்‌ போதுமென 
நினைக்கிறீர்களா? அவ்வளவிற்குத்‌ தாய்மையின்‌ 
பொறுப்பற்ற துர்ப்பாக்கியவதியா நான்‌?” என்று தேவி 
விம்மலானாள்‌. 


“தேவி! இருவரைக்‌ காப்பாற்ற முடியாவிட்டாலும்‌ 
ஒருவரையாவது காப்பாற்ற வேண்டுமென்று நினைத்தேன்‌. 
இதுபோல்‌ பத்திரமாகச்‌ சுரங்க வழியில்‌ வரும்‌ சந்தர்ப்பம்‌ 
மற்றொரு முறை உனக்கு வாய்க்காமலே போய்விடலாம்‌! 
கண்‌ பெற்று அதை மறுபடியும்‌ இழந்த குருடன்‌ 
வேணுமா நான்‌ ஒப்பற்ற இரத்தினமான உன்னை 

ட்க வழியிருந்தும்‌ அதை நழுவ விட்டேன்‌ என்றெ 
துயரை என்னால்‌ தாங்கவே முடியாது. தேவி தாங்கவே 
முடியாது! நீ இல்லாவிட்டால்‌ நானும்‌ இல்லை என்பதை 
யோசித்துப்‌ பார்த்தாயா?” 


“என்மீது உங்களுக்கு அளவற்ற பிரேமை உண்டு 
என்பது எனக்குத்‌ தெரியாதா? எந்தச்‌ சக்கரவர்த்திகளின்‌ 
மனைவிக்கும்‌ கிடைக்காத பதியின்‌ இருதயம்‌ எனக்குக்‌ 


399 


கிடைத்திருக்றெது. அந்த மாபெரும்‌ பாக்கியத்தை உணராத 
பாவியல்ல நான்‌! ஆனால்‌ நம்‌ குமாரன்‌ வீரகேரளன்‌ 
யார்‌ ஈன்ற செல்வம்‌ என்பதை யோசித்துப்‌ பாருங்கள்‌. 
அவன்‌ என்‌ சகோதரியின்‌ மகன்‌. மரண காலத்தில்‌ 
மகனை எவளோ ஒரு மாற்றாந்தாய்‌ கையில்‌ ஒப்படைக்க 
விரும்பாமல்‌ என்‌ கையாலே வளர்க்க 
வேண்டுமென்பதற்காகவே நீங்கள்‌ என்னை மணக்கும்படி 
தூண்டியவளின்‌ மகன்‌! அவனை இராட்சதர்களின்‌ 
மத்தியில்‌ தவிக்கும்படிப்‌ புறக்கணித்துவிட்டு நான்‌ மட்டும்‌ 
தலைதப்பிச்‌ சென்றால்‌, அவனைப்‌ பெற்ற தாயின்‌ உள்ளம்‌ 
என்னைச்‌ சபிக்காதா? இறந்தும்‌ இறவாதவளாக என்‌ 
எண்ணங்களிலே வாழும்‌ அவளுக்கு என்ன பதில்‌ 
சொல்வேன்‌? என்றாவது ஒருநாள்‌ நான்மடிந்து மேலுலகம்‌ 
சென்றால்‌ அங்கே என்‌ சகோதரி முகத்தில்‌ எப்படி 
விழிப்பேன்‌? எனக்கு இவ்வுலகில்‌ ஏற்பட்ட 
துர்ப்பாச்கியங்கள்‌ போதாதென மறு உலகிலும்‌ எனக்குத்‌ 
துர்ப்பாக்கியம்‌ ஏற்படவேண்டும்‌ என்கிறீர்களா? 
உங்களையும்‌ தான்‌ உலகம்‌ என்ன சொல்லும்‌? மடிந்து 
போன மனைவியின்‌ மகனை மாளாத தரகில்‌ 
தள்ளிவிட்டு, புது மனைவியை மட்டும்‌ மனோ 
உல்லாசத்திற்குச்‌ சிறைமீட்டு வந்திர்களென உலகம்‌ பழி 
தூற்றாதா? தனியே பச்சிளம்‌ பாலகனைப்‌ பாவிகளிடம்‌ 
பரிதவிக்கவிட்டுத்‌ தாய்மட்டும்‌ தப்பிச்‌ சென்றால்‌, 
அவனுடைய பசுமையான உள்ளத்தில்‌ கோயில்‌ 
கொண்டிருக்கும்‌ தாயின்‌ உருவம்‌ எவ்வளவு கோரமாக 
மாறும்‌? அதைவிடத்‌ துர்ப்பாக்கியம்‌ ஒருத்திக்கு வேறு 
உண்டா? தந்தையின்‌ முகம்‌ காணாமல்‌ தனியாகச்‌ 
சிறையில்‌ வாடும்‌ தனயன்‌ எப்போதாவது தாயின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தும்‌ ஆறுதல்‌ பெற முடியாவிட்டால்‌ 
அவனுடைய பச்சிளம்‌ இருதயம்‌ ஏங்கி ஏங்கியே 
மரித்துவிடாதா? அதைவிடத்‌ தாயின்‌ முகத்தைப்‌ பார்த்து 
ஆனத்தப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்போதே அவனுக்கு ஒரு 
துளி விஷங்கொடுத்துக்‌ கொன்று விடுவதே மேல்‌! என்‌ 
பதி கட்டளையிட்டால்‌ அதையாவது செய்து விட்டுவர 
எனக்கு அவகாசம்‌ கொடுங்கள்‌!” என்று தேவி (ஓவென்று 
விம்மி விம்மி அழுதாள்‌. 


400 


“தேவி! நெருக்கடியான நிலையை நீ இன்னும்‌ 
உணரவில்லை! மகனைப்பற்றி மனம்‌ மருகும்‌ பாண்டிய 
சக்கரவர்த்தினி பாண்டி௰ குலத்தின்‌ எதிர்‌ காலத்தையும்‌ 
எண்ணிப்‌ பார்க்கவில்லை! இப்போது நம்முடைய படைபலம்‌ 
பெருகியிருக்கறது. இலங்கை மன்னர்‌ பராக்கிரமபாகுவின்‌ 
படை பலமும்‌ கிடைத்திருக்கும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ நாம்‌ வெகு 
சுலபமாக மதுரையை முற்றுகையிட்டுச்‌ சோழர்களை 
முறியடித்து நம்முடைய தலைநகரை மீட்டுவிடலாம்‌. 
தேய்பிறையாக இருந்துவரும்‌ பாண்டியர்களின்‌ 
சந்திரோதயம்‌ மறுபடியும்‌ வளர்பிறையாக லளரத்‌ 
தொடங்கிவிடும்‌. அல்வாறு நாங்கள்‌ மதுரையை 
முற்றுகையிட்டால்‌ உன்‌ மானம்‌ சூறையாடப்படுமென 
சோழர்கள்‌ பயமுறுத்துகிறார்கள்‌. இப்பொழுது தேவியைச்‌ 
சிறைமீட்கும்‌ கையோடு, தலைநகரையும்‌ மீட்டு 
குலோத்துங்கனின்‌ கொடி நகரையும்‌ கொளுத்திவி டலாம்‌! 
பாண்டியனின்‌ பழிவாங்கும்‌ படலத்திலே சோழரின்‌ 
சாம்ராஜ்யத்தையே சரித்திரத்திலிருந்து கிழித்தெறிந்து 
விடலாம்‌!'' என்ற சுந்தர ஜோசியரின்‌ குரலில்‌ 
வீரபாண்டியனின்‌ கர்ஜனை மிளிர்ந்தது. 


தேவியின்‌ உள்ளமோ குமாரனின்‌ பரிவு தோய்ந்த 
முகத்தையே எண்ணிப்‌ பரிதவித்துக்‌ கொண்டிருந்தது. 


“இங்கே வாடி வதங்கும்‌ நம்‌ பச்சிளம்‌ குமாரனின்‌ 
நிலை என்ன?” 


"இப்போது நீ என்னோடு சிறை தப்பி வந்துவிட்டால்‌ 
பிறகு வேறோர்‌ உபாயத்தின்‌ மூலம்‌ குமாரனைச்‌ சிறை 
மீட்க முயலலாம்‌!” 


"அது சாத்தியமல்ல! நான்‌ சிறை தப்பி விட்டேன்‌ 
என்று தெரிந்தால்‌ மறுகணமே நம்‌ குமாரனில்‌ உயிரைப்‌ 
பணயம்‌ வைத்து அவனைக்‌ கொன்று விடுவார்கள்‌ 
ஈவிரக்கமற்ற அரக்கர்கள்‌! குமாரனை என்னிடமிருந்து 
பிரித்து வேறொரு சிறையில்‌ ஜனநாதன்‌ வைத்திருப்பதன்‌ 
நோக்கமே அதுவாக இருக்கலாம்‌!” என்று தேவி 
குமுறினாள்‌. 


407 


“தேவி! நம்முடைய கரங்களையும்‌ வம்சத்தையும்‌ 
அலங்கரிக்க இன்னும்‌ எத்தனையோ குமாரர்கள்‌ 
ஜனிப்பார்கள்‌!” 


"உங்கள்‌ அருகில்‌ அரியணையையும்‌ 
அந்தப்புரத்தையும்‌ அலங்கரிக்க இன்னும்‌ எத்தனையோ 
பட்டமகிஷிகளையும்‌ நீங்கள்‌ அடைய முடியும்‌!” 


“தேவி! நீ இங்கு சிறையில்‌ இருப்பதே எங்களுடைய 
இலட்சிய யாத்திரைக்கு பெரும்‌ தடையாக இருக்கிறதென 
என்‌ கட்சியினர்‌ பலர்‌ கருதுகிறார்கள்‌!” என்று சுந்தர 
ஜோசியர்‌ வன்மையான குரலில்‌ கூறினார்‌. 


“அல்வாறானால்‌ உங்களுடைய இலட்சியத்திற்குத்‌ 
தடையாய்‌ இருக்கும்‌ என்னை இந்த அருமையான 
சந்தர்ப்பத்திலேயே கொன்றுவிடுங்கள்‌. நான்‌ தாய்மைப்‌ 
பேறு அடையாவிட்டாலும்‌ தாய்மையின்‌ கடமையுள்ளவள்‌ 
என்பதை நான்‌ மறக்க முடியாது. இயலுமானால்‌ நானும்‌ 
குமாரனும்‌ ஒன்றாகவே தப்பி வருகிறோம்‌. இல்லையெனில்‌ 
இந்தச்‌ சிறைக்‌ கோட்டத்திலே உயிர்‌ நீத்துவிடுவோம்‌. 
அதற்குப்‌ போதுமான விஷத்தைக்கூட உங்கள்‌ பாண்டி௰ 
சாம்ராஜ்யத்தின்‌ கட்சியினரிடமிருந்து தான்‌ 
எதிர்பார்க்கவில்லை!” என்றாள்‌ தேவி, அளவற்ற கண்ணீர்‌ 
துளிகளின்‌ மத்தியில்‌ கம்பீரமாக. 


சுந்தர ஜோசியர்‌ அவளுடைய தாமரை வதனத்தின்‌ 
தூய்மையான கண்ணீர்த்‌ துளிகளை ஒரு கணம்‌ கூர்த்து 
நோக்கினார்‌. “தேவி! கவலை வேண்டாம்‌! உன்னுடைய 
உன்னதமான உள்ளமே உங்கள்‌ இருவரையும்‌ ஒன்றாகச்‌ 
சிறைமீட்கும்படியான பாக்கியத்தை எனக்குத்‌ தரலாம்‌! 
அதுவரை நான்‌ பொறுத்திருக்கிறேன்‌! உங்களிருவரையும்‌ 
ஒன்றாகவே நான்‌ இழக்க வேண்டுமானால்‌ பாண்டிய 
சாம்ராஜ்யத்தையும்‌ நான்‌ இழந்து விடுகிறேன்‌!" 

“எனக்கு இன்னொரு வாக்குறுதியும்‌ நீங்கள்‌ 
கொடுக்க வேண்டும்‌! ஒருவேளை இந்தச்‌ கரங்க லழியை 
எதிர்பாராதவிதமாக எதிரிகள்‌ கண்டுபிடித்து 
விடுவார்களேயானால்‌, உங்களுக்கு அபாயம்‌ நிச்சயம்‌ 

வி. ம.1[-25 


402 


சம்பவித்துவிடும்‌. அப்போது எங்களிருவரையும்‌ நீங்கள்‌ 
பொருட்படுத்தாமல்‌ தப்பிச்‌ சென்றுவிட வேண்டும்‌. தேவி 
புகுந்த வம்சம்‌ விளங்கவில்லை என்கிற பழிச்சொல்‌ 
எனக்கு எந்தக்‌ காலத்திலும்‌ ஏற்படக்‌ கூடாது. இந்த 
மாயச்‌ சிறையிலிருந்து மீளாமலே தேவி மாண்டு 
போனாலும்‌ அவளுடைய பிராணகாந்தரின்‌ வம்சமும்‌ 
இலட்சியமும்‌ சந்திரோதயமாக வளர்ந்தோங்கின என்கிற 
புகழைத்தான்‌ நீங்கள்‌ எனக்குத்‌ தரவேண்டும்‌!” என்றாள்‌ 
தேவி. 


“தேவி! உன்னை இழந்த பிறகு எனக்கு எதுவும்‌ இந்த 
உவகத்தில்‌ ஜரது என்றாலும்‌ உன்னுடைய ஆசைக்காக 
அந்த வாக்குறுதி அளிக்கிறேன்‌. இல்லாத போதும்‌ 
உனக்காக இந்த உயிரைச்‌ கமந்து கொண்டிருப்பேன்‌!” 
என்றார்‌ சுந்தரஜோசியர்‌ தழதழக்கும்‌ குரலில்‌. 


சுந்தர ஜோசியர்‌ அதைச்‌ சொன்னதும்‌ தேவி 
அப்படியே உணர்ச்சிவசமாகி ஓடிச்சென்று தன்‌ 
பிராணபதியை இறுக அணைத்துக்‌ கொண்டு கண்ணீர்‌ 
சொரிந்தான்‌. அந்தக்‌ கண்ணீரில்‌ அளவற்ற துயரமும்‌ 
ஆனந்தமும்‌ பல நாளைய ஆசையுங்கூட ஒருங்கே 
கனிந்திருந்தன. 


அவளுடைய கண்ணீரைத்‌ துடைத்துவிட்டு கந்தர 
ஜோசியர்‌ மெல்ல அவளுடைய முகத்தை நிமிர்த்தி 
மாதுளை மொட்டுகள்‌ போன்ற அவளுடைய கன்னங்களை 
வாஞ்சையுடன்‌ வருடலானார்‌. பதிப்பிரேமையோடு கூடிய 
அந்த ஸ்பரிசத்திலே தேவி மெய்மறந்து போனாள்‌. 
அவளுடைய உள்ளமும்‌ உதடுகளும்‌ ஏங்கின. 


மெல்லக்‌ கணவரின்‌ முகத்தைத்‌ தன்‌ நீலோற்பல 
விழிகளால்‌ ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. பிராணகாந்தரின்‌ 
விழிகளில்‌ அளவற்ற கவர்ச்சி பொங்கி நிற்பதையும்‌ 
கண்டாள்‌. 

"தேவி, நீ இப்போதே சிறைக்கூடத்திற்குத்‌ திரும்பிப்‌ 
போக வேண்டுமா?” என்று சுந்தரர்‌ நெஞ்சு விம்மத்‌ 
தழதழக்கும்‌ குரலில்‌ கேட்டார்‌. 


403 


தேவியின்‌ கண்களில்‌ நீர்‌ துளிர்த்தது! "இல்லை! 
துன்புறுத்திய தன்‌ பிராணகாந்தருக்கு ஆனந்தத்தைத்‌ 
தராமல்‌ மனைவி போகமாட்டான்‌. தினசரி அவரை இந்த 
நேரத்தில்‌ இங்கே சந்திக்கும்‌ பாக்கியமும்‌ அவளுக்குக்‌ 
கிடைக்கும்‌!” என்று மெல்லிய குரலில்‌ சொன்ன தேவி, 
நாணத்தோடு தலைகுனிந்து கொண்டாள்‌. 


தொலைவில்‌ அவர்‌ வளைவு மாடத்தில்‌ 
வைத்துவிட்டு வந்த அகல்‌ விளக்கின்‌ வெளிச்சம்‌ பிறை 
நிலாவைப்போல மங்கலாகப்‌ பிரகாசித்தது! 


ஆவியனையாள்‌! 


“ஆவியனையானைக்‌ கண்டனன்‌ எனப்‌ 
பெரிய காதல்‌ முதிர்கின்றான்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


னத்‌ துறவு பூண்ட பாம்பாட்டிச்‌ 
சித்தரின்‌ பாடலொன்று மருள்‌ நீக்கியார்‌ 
* மடத்திலிருந்து விடியாத இருளில்‌ 
உ தேய்ந்து வந்தது. 


சொல்லும்‌ புளியம்‌ பழத்தின்‌ ஓடு போலவே. 
குற்றத்தின்‌ இருந்தாலும்‌ அவர்‌ தொந்தங்களற்று, 
நில்லு மனதே பர நின்மலத்திவே 
நின்‌ றுனைதான்‌ வெணும்‌ பாழ்‌ என்று ஆடாய்‌ பாம்பே! 


404 


உலக பந்தங்களிலிருந்து கட்டறுத்துப்‌ பாழ்வெளியை 
நோக்கிப்‌ படரும்‌ அந்த ஞானப்பாடலின்‌ இசைவழியைப்‌ 
பின்பற்றி, ஊர்மிளா வேகமாக மருள்‌ நீக்கியார்‌ மடத்தை 
நோக்கி நடந்தாள்‌. 


அங்கே மடத்துத்‌ தண்ணையொன்றின்‌ இருள்‌ 
விரிப்பில்‌, யாரோ ஒருவர்‌ கறுப்புக்‌ கம்பளியால்‌ 
போர்த்திக்‌ கொண்டு படுத்திருப்பதை ஊர்மிளா 
பார்த்ததும்‌, யாரோ வழிபோக்கர்‌ மெல்லிய குறட்டையுடன்‌ 
அங்கு படுத்துறங்குவதாக நினைத்து, ஓசைப்படாமல்‌ 
மற்றொரு திண்ணைமீது ஏறி, அங்கிருந்த சாளரத்தின்‌ 
வழியாக உள்ளே ஊடுருவி நோக்கினாள்‌... 


பாழடைந்த அந்த மடத்தினுள்ளே, ஒரே இருட்டாக 
இருந்தது! 

பித்தரைப்போல்‌ பிதற்றும்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரின்‌ 
குரல்‌, அகல்யாவின்‌ வளையல்‌ ஓசை, சில சமயங்களில்‌ 
சிலம்பொலிகள்‌ இவை மட்டுமே ஜடவஸ்துக்களின்‌ 
மத்தியில்‌ உயிரொலிகளாகக்‌ கேட்டன. அங்கு படிந்திருந்த 
பல நாளையப்‌ புழுதியின்‌ அழுக்கு நாற்றத்தையும்‌ மீறி 
ஒருவித மட்டிப்பால்‌ ஊதுவ, ன்‌ புகை மணத்தது... 


விளையாட்டுக்‌ குழந்தைபோன்ற பருவப்பெண்ணான 
அகல்யா எப்படித்தான்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரோடு 
மயானக்கரைகளிலும்‌ பாழ்‌ மடங்களிலும்‌ வாழ முடிகிறதோ. 
என்று ஊர்மிளா மிகவும்‌ மனம்‌ உருகினாள்‌. சரியாக 
விவரம்‌ தெரியும்‌ வயதுக்கு முன்பே அகல்யாவின்‌ வாழ்வு 
ஒரு பட்டமரத்தோடு கட்டப்பட்டுவிட்ட தலைவிதியை 
எண்ணி அகல்யாவும்‌ கண்ணீர்‌ விடவில்லையே தவிர, 
அந்த பொருத்தமற்ற கட்டை அறுத்துக்கொண்டு சுதந்திரப்‌ 
பறவையாக வெளியேறி விதியையும்‌ வெல்லவேண்டும்‌ 
என்கிற எண்ணமும்‌ அதற்காக அவள்‌ துடித்த நேரங்களும்‌ 
பல உண்டு. ஆனால்‌ அதற்குப்‌ போதுமான மனம்‌ 
அவளுக்கு வளர்ந்ததே தவிர, விதியை வெல்லக்கூடிய மதி 
அவளுக்கு வாய்க்கவில்லை. 


உலகம்‌ தெரியாத வெகுளிப்‌ பெண்ணான அகல்யா, 
உலக சம்பிரதாயங்களையொட்டிச்‌ சித்தருக்குப்‌ 


405 


பணிவிடைகள்‌ செய்து வருவதே தன்னுடைய ஒரே 
கடமையென நினைத்துத்‌ தன்னை அதற்காகப்‌ 
பழக்கப்படுத்திக்‌ கொண்டாள்‌. பாம்பாட்டிச்‌ சித்தருக்கோ 
இந்த உவகில்‌ எந்தவித பந்தமும்‌ கிடையாது மனைவி 
யென்ற நினைப்போடு அகல்யாவை அவர்‌ ஒருபோதும்‌ 
பார்த்தவரல்லர்‌. அவருக்கும்‌ அகல்யாவுக்குமிடையே தந்தை 
மகள்‌ போன்ற உறவே நிலவி வந்தமையாவ்‌, அவருக்கு 
அந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ பணிவிடைகள்‌ செய்து வந்ததின்‌ 
காரணமாக, அவர்மீது அவளுக்கு ஒருவிதத்‌ தாய்மையின்‌ 
பரிவே ஏற்பட்டிருந்தது. அதனால்‌, “அடி மகளே!” என்று 
அவர்‌ கூப்பிடும்போதெல்வாம்‌, அவள்‌ புளகாங்கித 
மடைவான்‌. ஆனால்‌ நாளாக நாளாக, “அடிமகளே!" 
என்று கூப்பிடுவதின்‌ உட்பொருளை அவள்‌ 
புரிந்துகொள்ளத்‌ தொடங்கியதும்‌, அவள்‌ நெஞ்சு 
துணுக்குற்றது! அதன்‌ பின்னர்‌, ஒன்றிலும்‌ ஒட்டாத 
அவரை உலக நடப்பிற்குக்‌ கொண்டுவந்து விடலாமென்று 
நினைக்கலானாள்‌. தன்னை மிகவும்‌ கவர்ச்சிகரமாக 
அலங்கரித்துக்‌ கொண்டு அவர்‌ முன்‌ சென்று, “நான்‌ 
அழகாய்‌ இருக்கிறேனா?” என்று அவள்‌ வாய்‌ திறந்துகூட 
ஆசையோடு கேட்பாள்‌. அப்போதெல்லாம்‌ அவர்‌ 
“அடிமகளே! என்று சிரித்துவிட்டுத்‌ தம்முடைய 
ஞானப்பாடலை ஆரம்பித்து விடுவார்‌. 


“வெயில்கண்ட மஞ்சள்போன்ற மாதர்‌ அழகை 
விரும்பியே மேல்விழுந்து மேவு மாந்தர்‌ 

ஓஒயில்கண்ட இலவுகாத்து ஓடும்‌ கிளிபோல்‌ 
உடல்போனால்‌ ஓடுவார்‌ என்று ஆடாய்‌ பாம்பே” 


இவ்வாறு பிராணகாந்தன்‌ பாடுவதைக்‌ கேட்டால்‌ 
எந்தப்‌ பருவப்‌ பெண்தான்‌ ஓவென வாய்விட்டு அழாமல்‌ 
இருப்பாள்‌? அகல்யாவின்‌ ஆசைகள்‌ மாய மாய 
அவளுடைய இளமைக்‌ கனவுகளெல்லாம்‌ சாம்பலாகி 
அவளுக்கும்‌ சித்தருக்குமிடையே இருந்த பந்தங்கூடக்‌ கட்டுத்‌ 
தளர்ந்துவிட்டது. புற்றுக்குள்‌ இருக்கும்‌ பாம்புபோல்‌ 
சகபந்தமானது அவள்‌ நெஞ்சுக்குள்ளிருத்து தலையெடுத்து 
ஆடும்போதெல்லாம்‌ ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து 
மாய்ந்துவிடலாமா என்றுகூட அவளுக்குத்‌ தோன்றும்‌. 


406 


சித்தரின்‌ பாடல்களெல்லாம்‌ அவளுக்குப்‌ புரிவதே 
யில்லை; புரிந்துகொள்ளவும்‌ அவள்‌ விரும்புவதில்லை. 
விளையாட்டுப்‌ பெண்ணான அவள்‌ தன்னோடு கொஞ்சிப்‌ 
பேசிச்‌ சிரித்து விளையாடி தன்‌ குழந்தை உள்ளத்தை 
மகிழ்விக்கக்கூடிய தோழமையைத்தான்‌ விரும்பினாள்‌. 
அந்தத்‌ தோழமை ஜனநாதன்‌ ஒருவனிடந்தான்‌ 
கிடைக்குமெனவும்‌ அவள்‌ நினைத்தாள்‌. அந்த நினைப்பே 
தவறானது உலக சம்பிரதாயத்திற்கு விரோதமானது 
என்றெல்லாம்‌ கூறும்‌ ஊர்மிளாவின்‌ புத்திமதிகளைக்‌ கூட 
அவன்‌ புரிந்து கொள்ள விரும்புவதில்லை. உலக 
சம்பிரதாயங்களை நையாண்டி செய்யும்‌ ஞானப்‌ 
பித்தரோடு வள்‌ நெருங்கி வாழ்ந்ததினால்‌, சமுதாயக்‌ 
கட்டுப்பாடுகளை நினைக்கும்போது அவளுக்கு ஏளனமும்‌ 
அலட்சியமுமே பிறந்தன. சாவையும்‌ விரக்தியையும்‌ பற்றிய 
த்த வா்‌ அவள்‌ காதில்‌ வந்து விழுந்து விழுந்து 

ங்காரமிட்டுக்‌ கொண்டிருந்தமையால்‌. யாராவது 
இனிமையாகத்‌ தாலாட்டும்போது ஒரு முறை செத்துப்போக 
வேண்டும்‌ என்கிற ஏக்கத்தில்கூட அவளுக்கு அலாதியான 
ருசி விழுந்துவிட்டது. 

அன்று விடியாத இருளில்‌ அவள்‌ ஒரு 
தீர்மானத்தோடு தான்‌ அந்தப்‌ பாழ்மண்டபத்தில்‌ 
இருந்தாள்‌. 

“நீங்கள்‌ ஏன்‌ என்னைப்பற்றி யோசிப்பதே இல்லை?” 
என்று அகல்யா அழுகையும்‌ ஆத்திரமும்‌ கலந்த குரலில்‌ 
பாம்பாட்டிச்‌ சித்தரை நோக்கிக்‌ கேட்டாள்‌. 

சித்தர்‌ எங்கோ பார்த்துக்கொண்டு சிரித்தார்‌. பிறகு 
எதையோ நினைத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார்‌! 

“பஞ்சணையும்‌ பூவணையும்‌ பாயலும்‌ வெறும்‌. 

பாழ்சுடுகாடதனிலே பயன்‌ பெறுமோ? 

மஞ்சள்‌ மணம்‌ போய்‌ சுடு நாறுமணங்கள்‌ 

வருமென்று தெரிந்து நின்று ஆடாய்‌ பாம்பே. 

“அப்படியானால்‌ உங்களுக்கும்‌ எனக்கும்‌ ஒருவித 

பந்தமுமில்லையா? இந்த உலகில்‌ உங்கள்‌ ஒருவரையே 


407 


சதமென நம்பியிருந்தேனே! இனிமேல்‌ நான்‌ அவ்வாறு 
வாழப்போவதில்லை! ஆமாம்‌! வாழப்போவதே இல்லை! 
என்ன நான்‌ சொல்லுகிறது புரிகிறதா?” என்று கேட்டாள்‌ 
அகல்யா. 


சித்தர்‌ சிரித்தார்‌. “ஆடு பாம்பே! ஆடு பாம்பே!” 
என்கிற கவனத்தின்‌ சுருதியிலேயே அவர்‌ லயித்திருந்தார்‌. 


“ஆடுபாம்யே, ஆடு பாம்பே என்று சதா 
பாடுகிறீர்களே! இங்கே ஒரு பாம்புகூட படமெடுத்து ஆடி. 
வந்து என்னைக்‌ கடிக்கவில்லையே? என்னைக்‌ கடிக்கச்‌ 
சொல்லுங்கள்‌! இல்லாவிட்டால்‌ என்னால்‌ உங்களுக்கு 
அவமானம்‌ வரும்‌! ஜனதாதர்‌ துணிந்து விட்டால்‌ போதும்‌! 
என்ன நான்‌ சொல்லுகிறது புரிகிறதா! நான்‌ சாகப்‌ 
போகிறேன்‌! ஆமாம்‌! சாகப்‌ போகிறேன்‌!” 


சித்தர்‌ அதற்கும்‌ பதில்‌ சொல்லவில்லை; வழக்கம்‌ 
போல்‌ பாடலானார்‌. 


“எள்ளளவும்‌ அன்பு அகத்தில்‌ இல்லாதார்‌ முத்தி 
எய்துவது தொல்லுலகில்‌ இல்லை எனவே 

கள்ளப்புவன்‌ கட்டறுத்துக்‌ காவாகாவனைக்‌ 
கண்டு தொழுதே களித்து ஆடாய்‌ பாம்பே!” 


“இனிமேல்‌ என்னால்‌ உங்களுக்குச்‌ சேவை செய்ய 
முடியாது! உங்களைவிட்டு நான்‌ போகப்‌ போகிறேன்‌! 
அப்புறம்‌ நான்‌ உங்களிடம்‌ திரும்பி வரவே மாட்டேன்‌... 
என்ன நான்‌ சொல்லுகிறது புரிகிறதா... நான்‌ நாளை 
உங்களை விட்டுப்‌ போய்விடுவேன்‌!” என்று கூவினான்‌ 
அகல்யா. 


அதையும்‌ கவனிக்காமல்‌ சித்தர்‌ பாடலே செய்தார்‌. 
“ஆலப்‌ பொந்திலே வாழ்ந்த பாம்பே! 

அரசடிப்‌ பொந்திலே புகுந்து கொண்டாய்‌! 
வாலடி. தன்னிலே பார்த்துப்‌ பார்த்து 

வாங்கியே தூங்கிநின்‌ று ஆடாய்‌ பாம்பே!” 


408 


“ஆமாம்‌! நான்‌ நிம்மதியாகத்‌ தூங்கப்‌ போகிறேன்‌! 
அப்புறம்‌ எழுந்திருக்கவே மாட்டேன்‌! என்ன, நான்‌ 
சொல்லுகிறது புரிகிறதா? உங்களுக்கு நான்‌ 
வேண்பாமல்லவா?” 


சித்தர்‌ தம்‌ போக்கிலே பாடினார்‌. 
“மக்கள்‌ பெண்டிர்‌ கற்றம்‌ மருமக்கள்‌ மற்றவர்‌. 

மாளும்‌ போது கூட அவர்‌ மாள்வதிவ்வையே! 
தக்க உலகு அனைத்தையும்‌ தந்த கர்த்தனைத்‌ 

தாவித்‌ தாவித்‌ துதித்து நின்‌ று ஆடாய்‌ பாம்பே!” 


“அமாம்‌? உங்களுக்கு நான்‌ வேண்டாம்‌! எனக்கு 

ங்கள்‌ வேண்டாம்‌! ன்‌ போய்விடுகிறேன்‌! நாளை 
நா 

ஒருநாள்‌ தான்‌! என்ன நான்‌ சொல்லுகிறது புரிகிறதா?” 


சித்தர்‌ அப்போதும்‌ தம்‌ பாடலை நிறுத்தவில்லை. 
கணீரென்ற குரலில்‌ பாடலானார்‌. 


“பரியாசம்‌ போலவே கடித்த பாம்பு 
பலபேரறியவே மெத்த வீங்கிப்‌ 
பரியாரம்‌ ஒரு மாது பார்த்தபோது 
பையோடே கழன்றது என்று ஆடாய்‌ பாம்பே!” 


பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ அவ்வாறு பாடிக்‌ 
கொண்டிருக்கும்போது மடத்துத்‌ திண்ணையிலிருந்து 
அவ்வளவு காட்சியையும்‌ கவனித்தவாறு மெய்சிலிர்த்து 
நின்ற ஊர்மிளா தன்‌ கண்ணீரை துடைத்துக்‌ கொண்டு 
அகல்யா! என்று மெல்லிய குரலில்‌ கூப்பிட்டாள்‌. 


உள்ளிருந்து அகல்யா சாளரத்தின்‌ அருகில்‌ வந்ததும்‌, 
“அகல்யா! இதென்ன! உள்ளே கூச்சல்‌ போடாதே! 
இங்கு பதுங்கியிருப்பது யாருக்கும்‌ தெரியக்கூடாது! 
பாம்பாட்டிச்‌ சித்தரையும்‌ பாடவிடாதே! நாளை 
அஸ்தமனம்‌ வரை நீ இந்த மடத்தைவிட்டு வெளியே 
எங்கும்‌ போகக்கூடாது! ஜனநாதரே வந்து கூப்பிட்டாலும்‌ 
போகாதே! நீ இங்கு இருப்பது ஐனநாதருக்குக்கூடத்‌ 
தெரியாமல்‌ இருக்கவேண்டும்‌!” என்று எச்சரித்தாள்‌ 
ஊர்மிளா. 


409 


“தூளை நான்‌ மடிந்து போவதானாலும்‌ எனக்கு 
ஆனந்தமாகவே இருக்கும்‌, ஊர்மிளா!” 


“கவலைப்படாதே! ஐனதாதர்‌ உன்னைக்‌ காப்பார்‌!” 
“ஜனநாதரைச்‌ சத்தித்தாயா?” 


“ஆமாம்‌! ஆனால்‌ அறிவாளிகளின்‌ மனசு 
எப்படியிருக்கும்‌ என்று சொல்லமுடியாது! பத்திரம்‌! இந்த 
மடத்தின்‌ சாளரக்‌ கதவுகளையும்‌ நன்றாகச்‌ சாத்தித்‌ 
தாளிட்டுக்கொள்‌!” என்று ஊர்மிளா எச்சரித்துவிட்டு; 
வந்த வழியே தெருவின்‌ இருளில்‌ மறைந்து மறைந்து 
தடக்கலானாள்‌. 


அவள்‌ அவ்வாறு போகாமல்‌ மடத்தைச்‌ சற்றி அதன்‌ 
பின்புறத்தெரு வழியாகப்‌ போயிருந்தால்‌, மடத்தின்‌ 
பின்புறத்‌ தோப்பிலுள்ள மகிழ மரத்தடியில்‌ பஞ்ச 
கலியாணி போன்ற குதிரையொன்று கட்டப்பட்டிருப்பதைப்‌ 
பார்த்திருப்பாள்‌. அந்தக்‌ குதிரையைப்‌ பார்த்திருந்தால்‌, 
மடத்தின்‌ மற்றொரு திண்ணையில்‌ படுத்திருந்த 
வழிப்போக்கன்‌ ஜனநாதன்‌ தான்‌ என்றும்‌ யூ௫த்திருப்பாள்‌. 


ஆனால்‌ அவள்‌ ஒருவிதச்‌ சந்தேகமும்‌ இல்லாமல்‌, 
தெருக்கோடிவரை இருளில்‌ நடந்து, திருவள்ளுவர்‌ 
கோயிலின்‌ பின்புறம்‌ அவளுடைய நிழல்‌ மறைந்ததும்‌, 
மடத்தின்‌ மற்றொரு திண்ணையில்‌ அனந்த சயனம்‌ செய்து 
கொண்டிருந்த ஜனநாதன்‌ மெல்லத்தன்‌ குறட்டை 
சப்தத்தை நிறுத்திக்‌ கொண்டு எழுந்தான்‌. தன்னுடைய 
கம்பளிப்‌ போர்வையைச்‌ சுருட்டிக்‌ கையிடுக்கில்‌ 
வைத்துக்கொண்டான்‌. 


அதன்‌ பின்னர்‌ ஜனநாதன்‌ இருந்த திண்ணையின்‌ 
சாளருக்‌ கதவுகளை அகல்யா தாளிட வந்தபோது, 
ஜனநாதன்‌ தன்‌ குரலை மாற்றிக்‌ கொண்டு, “அடி. மகளே! 
ஆத்மீக விடுதலை பெற்ற பிறகும்‌ யாருக்கும்‌ அஞ்சாப்‌ 
பாம்பு அந்தப்‌ பொந்துக்குள்‌ அடைய்பட்டுக்‌ 
கிடப்பதுண்டோ? வலையைவிட்டு வெளியே வா, பாம்போ 
தளைக்கு அஞ்சி நின்றிடும்‌ சத்தியப்‌ பாம்போ 
தலையெடுத்து விளையாடு பாம்பே!” என்றான்‌. 


410 


உள்ளே இருந்த பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ எப்படி 
வெளித்திண்ணைக்கு வந்தார்‌ என்று ஒரு கணம்‌ 
திக்பிரமை பிடித்து நின்று விட்டான்‌ அகல்யா. 


“எட்டு நாகத்‌ தன்னைக்‌ கையால்‌ எடுத்து ஆட்டுவோம்‌ 
இந்திரனார்‌ உலகத்தை இங்கே காட்டுவோம்‌ 
கட்டுக்கு அடங்காத பாம்பைக்‌ கட்டி. விடுவோம்‌. 

கடும்‌ விஷம்‌ தன்னைக்‌ கக்கி ஆடு பாம்பே!” 


இவ்வாறு பாம்பாட்டிச்‌ சித்தரின்‌ பாடலை 
உல்லாசமாகப்‌ பாடுவது யார்‌ எனப்‌ பார்க்கலேண்டும்‌ 
என்கிற ஆலஷ்‌ அகல்யாவின்‌ நெஞ்சில்‌ லட்டமிட்டது. 
அவள்‌ மெல்லக்‌ கதவைத்‌ திறந்து வெளியே எட்டிப்‌ 
பார்த்தபோது, ஜனநாதன்‌ '“குபீ£ரெனப்‌ பாய்ந்து; 
அவளுடைய கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 


“யார்‌? ஜனநாதரா?” என்று வியப்புடன்‌ கேட்ட 
அகல்யாவிற்கு முகமெல்லாம்‌ “குப்பென வியர்த்துக்‌ 
கொட்டியது. ஜனநாதன்‌ என்று எண்ணியதுமே மனதில்‌ 
கலவரமும்‌ பயபக்தியும்‌ மரியாதையும்‌ நாணமும்‌ ஒருங்கே 
கலந்து மருகின. அவளையதியாமலே கன்னங்களில்‌ 
குழிவிழ, அவளுடைய உதடுகள்‌ சிரிக்கவும்‌ செய்தன. 


“விடுங்கள்‌!” என்றாள்‌ அகல்யா சங்கோஜத்துடன்‌, 
ஜனநாதனின்‌ பிடியிலிருந்து அவளால்‌ “தன்‌ கையை 
விடுவித்துக்கொள்ளவே முடியவில்லை. அவனுடைய 
வலுவான பிடியிலிருந்து யாரும்‌ தப்பவே முடியாது! 


“இத்தனை தாளும்‌ என்னை ஏறிட்டுப்‌ 
பார்க்கவில்லையே!" என்று அகல்யா குழந்தைபோல்‌ முகம்‌ 
சிணுங்கினாள்‌. ஆனால்‌ அடுத்த கணமே ஏதோ பெரிய 
தவறு செய்துவிட்ட பெரிய மனுஷிபோல்‌ தன்னை 
நினைத்துக்‌ கொண்டு, “வேண்டாம்‌! உங்களுக்கு நான்‌ 
எதற்கு?” என்றாள்‌. 

“அகல்யா! நீ அத்தை பாட்டிக்‌ கதைகள்‌ நிறையக்‌ 


கேட்டிருப்பாய்‌! எவராலும்‌ வெல்ல முடியாத ஒரு 
இராட்சதனின்‌ உயிர்‌ ஏழு கடலுக்கு அப்பால்‌ ஏதோ ஒரு 


411 


பொன்‌ வண்டினுள்‌ அடங்கியிருக்குமாம்‌! அந்த வண்டை 
அஞ்சுதனல நாகம்‌ பத்திரமாகப்‌ பாதுகாக்குமாம்‌! 
அதுபோல்‌ என்‌ ஆவியெல்லாம்‌ உன்னிடமே 
அடங்கியிருக்கிறது! அதைச்‌ சற்று முன்புதான்‌ 
உணர்ந்தேன்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“இப்போது ஏன்‌ இந்த நேரத்தில்‌ இங்கே வந்தீர்கள்‌?” 
என்று அகல்யா கேட்டாள்‌. அவளுடைய குரலில்‌ தனமும்‌ 
கலவரமும்‌ நன்கு தொனித்தன.. 


“அகல்யா! என்னுடைய மாளிகைத்‌ தோட்டத்தில்‌ நீ 
தட்டு வைத்தாயே லெள்ளரிச்‌ செடி, ஞாபகமிருக்கிறதா? 
அது ஒழுங்காக வேரூன்றாது என்றுகூடச்‌ சொன்னேனே. 
அதிசயமாய்‌ இப்போது தான்‌ அது பிஞ்சுவிட்டது! அதன்‌ 
முதல்‌ பிஞ்சை நீதான்‌ ரசி பார்க்கவேண்டும்‌ என 
நினைத்தேன்‌. உடனே உன்னிடம்‌ ஓடிவந்தேன்‌!" என்றான்‌. 
ஜனநாதன்‌. 


அகல்யா தன்னுடைய கருவிழிகளால்‌ அலனுடைய 
புன்னகை முகத்தை ஏறிட்டு நோக்கினாள்‌. ஜனநாதனோ, 
தன்‌ உயிருக்குயிரானவளின்‌ குளிர்‌ நிலவு போன்ற 
வதனத்தைப்‌ பார்த்ததும்‌, அப்போதுதான்‌ அன்பு பூவாகிக்‌ 
காயாகிப்‌ பழமாகவும்‌ முதிர்ச்சியடைந்திருப்பதுபோல்‌ 
அளவற்ற பிரேமையுடன்‌ பார்த்துக்‌ கொண்டேயிருந்தான்‌. 
உயிரோடு நெஞ்சைக்‌ காந்தம்போல்‌ கவர்ந்திழுக்கும்‌ 
அந்தப்‌ பார்வையிலிருந்து அகல்யாவால்‌ தன்‌ 
கருவிழிகளை விடுவித்துக்‌ கொள்ளவும்‌ முடியவில்லை. 
புஷ்பத்தின்‌ மதுரகந்தத்னதத்‌ தாங்க முடியாமல்‌ மருகும்‌ 
வண்டுகளைப்‌ போல்‌ அவளுடைய விழிகள்‌ துவண்டன. 


“அகல்யா! என்னோடுவா!” என்றான்‌ ஜனநாதன்‌ 
மதுரமான குரலில்‌. 


“ஊஹும்‌! மாட்டேன்‌!” என்று உறுதியான குரலில்‌ 
அகல்யா தலையாட்டினாள்‌. 


“உனக்கு ஆத்மீக விடுதலை திடைத்துவி ட்டதல்லவா?” 


“ஆமாம்‌!” 


412 


“நீயும்‌ நானும்‌ கந்தர்வர்களைப்‌ போல, இந்த உலக 
சம்பிரதாயங்களின்‌ குரல்‌ எட்டாத ஒர்‌ அமானுஷ்யமான 
இவிற்குப்‌ பறந்து போய்விடலாம்‌ என்று எத்தனையோ 
தடவைகள்‌ சொன்னாயே!” 


“ஆமாம்‌, சொன்னேன்‌. ஆனால்‌ நாளை சூரிய 
அஸ்தமனம்‌ வரை இந்த மடத்தைவிட்டு நான்‌ எங்கும்‌. 
வா முடியாது. என்மீது உங்களுக்கு உண்மையான 
அன்பிருந்தால்‌ நான்‌ சொல்கிறபடிதான்‌ நீங்கள்‌ 
கேட்கவேண்டும்‌! என்ன?” 


“சரி; நீடி சொல்வது புரிகிறது!" 
அகல்யாவின்‌ உதடுகளில்‌ சிரிப்பு வந்துவிட்டது. 


“உள்ளே நடந்ததையெல்லாம்‌ நீங்கள்‌ 
கவனித்துக்கொண்டிருந்திர்களா?” என்று அகல்யா 
நாணத்துடன்‌ கேட்டாள்‌. 


“ஆமாம்‌! காணாதன கண்டேன்‌! உன்னுடைய 
அன்பிற்கு ஆட்படவும்‌ வந்தேன்‌! எவராலும்‌ ஆட்டி 
அசைக்க முடியாத ஜனநாதன்‌ என்கிற பாம்பை நீ மகுடி 
ஊதி உன்‌ இஷ்டப்படியெல்லாம்‌ ஆட்டிவைக்கப்‌ 
போகிறாய்‌! எப்பேர்ப்பட்ட அறிவாளியும்‌ கடைசியில்‌ ஓர்‌ 
ஆரணங்கின்‌ அன்பிற்கு, அடிமையாகியே தீர்கிறான்‌!” 
என்றான்‌ ஜனநாதன்‌... 


அகல்யாவின்‌ கன்னப்‌ பூரிப்புகளில்‌ பெருமை 
பொங்கி வழிந்தது. அவளுடைய விழிச்‌ சுடர்கள்‌ 
நட்சத்திரங்களைப்‌ போல்‌ இருளில்‌ மின்னின. 

“அப்படியானால்‌ நான்‌ சொல்கிறபடி செய்யுங்கள்‌! 
இந்தப்‌ பாழ்‌ மடத்தில்‌ ஒர்‌ உக்கிராண அறை இருக்கிறது! 
அதில்‌ உங்களை நாளை சூரியாஸ்தமனம்‌ வரை டூட்டி 
வைப்பேன்‌!” என்றாள்‌ அகல்யா. 

“சம்மதம்‌! மறுபடி அதை நீ திறப்பாய்‌ என்கிற 


நம்பிக்கை மட்டும்‌ எனக்கு. ந்தால்‌ போதும்‌! ஆனால்‌ 
ஆத்மீக விடுதலை பெற்ற நீ, என்னை உன்‌ மனச்‌ 


413 


சிறையில்‌ பூட்டுவதற்குமுன்‌ என்‌ அன்பின்‌ காணிக்கையை 
ஏற்றுக்கொள்‌!” என்று ஜனநாதன்‌ தன்‌ நெஞ்சுப்‌ 
பதக்கத்தில்‌ சொருகியிருந்த வெள்ளரிப்‌ பிஞ்சு ஒன்றை 
எடுத்தான்‌. 


“நான்‌ நட்ட வெள்ளரிச்‌ செடியில்‌ காய்த்த முதல்‌ 
பிஞ்சா?” என்று அகல்யா குழந்தைபோல்‌ அதிசயப்‌ 
பார்வையுடன்‌ அந்த வெள்ளரிப்பிஞ்சை வாங்கிக்‌ 
கொண்டாள்‌. 


“ஆமாம்‌! அதை நன்றாக மென்று தின்று பார்‌! 
அதில்‌ யாருடைய உள்ளம்‌ அதிகமாக ருசிக்கிறது என்று 
சொல்‌!” 


அந்த வெள்ளரிப்‌ பிஞ்சை நன்றாக மென்று தின்று 
பார்த்த அகல்யா ஒன்றுமே சொல்லவில்லை! அந்த 
வெள்ளரிப்‌ பிஞ்சில்‌ துவாரமிட்டுக்‌ கலந்திருந்த மயக்க 
மருந்தின்‌ நெடியைத்‌ தாங்க மல்‌, அவள்‌ ஸ்மரணை 
நழுவி, ஜனநாதனின்‌ தோள்மீது சாயலானாள்‌. 

மறுகணமே ஜனநாதன்‌ அவளை மலர்க்‌ கொத்தென. 
அள்ளி, கறுப்புக்‌ கம்பிளியால்‌ அவளை மூடி மறைத்து 
மகிழ மரத்தடிக்குத்‌ தூக்கிக்‌ கொண்டு போனான்‌. 


மறுகணம்‌ அவளையும்‌ அவனையும்‌ சுமந்துகொண்டு 
கிளம்பிய வெண்ணிறக்‌ ப்‌ ரதவீ தியைத்‌ தாண்டி 
சிட்டாகப்‌ பறந்தது! 


414 


கொடும்‌ கூற்றனான்‌! 


“உயிர்‌ கொள்ள வாய்வெருவும்‌ 
கொடும்‌ கூற்றனான்‌” 


“ஆ கம்ப ராமாயணம்‌ 


ஞ்சள்‌ பூசிய மங்கையரின்‌ முகத்தைப்‌ 
போல அந்திச்‌ சூரியன்‌ மெல்ல கருமேகத்‌ 
திரைகளை நீக்கிக்‌ கொண்டு எட்டிப்‌ 
பார்த்தது. 

அதன்‌ குங்குமத்‌ திலகம்‌ அழியும்‌ முன்‌, அன்று 
அஸ்தமனத்திற்குள்‌ அதிகாரியான தேங்காய்க்காரியைச்‌ 
சோழிய விசாரணை சபைமுன்‌ வீரசேகரன்‌ கொண்டு 
வந்து நிறுத்தாவிட்டால்‌, அவனுடைய சபதப்படியே அவன்‌ 
தலை பறிபோய்‌ விடும்‌! 


அந்த விஷயத்தைப்‌ பிரமாதப்படுத்தி அஞ்சுகோட்டை 
நாடாள்வான்‌ ஆத்திரத்தோடு மதுரை மாநகரெங்கும்‌ 
ய்ரப்பியிருந்த செய்தியானது, பலரின்‌ காதுகள்‌ வழியாகப்‌ 
புகுந்து, பலரின்‌ வாய்களின்‌ வழியாக வெளிவரும்போது, 
ஆங்காங்கே பலரகமான கைச்சரக்குகளும்‌ சேர்க்கப்பட்டு, 
அவரவரின்‌ மனப்பரங்கிற்கும்‌ திறமைக்கும்‌ ஏற்றபடி 
பலவிதமான வதந்திகளாக உருமாறி பெருகிக்‌ 
கொண்டிருந்தன. சதிகாரி ஒருத்தி சாகஸமாகத்‌ 
தேங்காய்களுக்குள்‌ ஓலை நறுக்கோடு கொஞ்சம்‌ விஷமும்‌ 
வைத்து தேவியிடம்‌ நேரில்‌ கொடுத்துவிட்டு 
வத்தாளெனவும்‌ விஷங்கலத்த தேங்காய்த்‌ துண்டுகளை 


415 


வித்தியாப்பியாசப்‌ பிரசாதங்களாகச்‌ சிறைக்‌ 
காவலர்களுக்குத்‌ தேவி கொடுத்துக்‌ கொன்றுவிட்டு 
தப்பிவந்து விடுவதான சதித்திட்டம்‌ நடைபெறவிருந்தது 
எனவும்‌, அஞ்சு கோட்டையானின்‌ சாமர்த்தியத்தால்‌ அது 
கண்டு பிடிக்கப்பட்டது எனவும்‌ சிலர்‌ கதை திரித்தார்கள்‌. 
வீரபாண்டியச்‌ சக்கரவர்த்திகள்‌ முழு பலத்துடன்‌ 
மதுரையை முற்றுகையிட்டு மீட்பதற்கு தேவி 
சிறைப்பட்டிருப்பது ஒன்றுதான்‌ பெருந்தடையாய்‌ இருக்கிறது 
எனவும்‌, அதனால்‌ வீ ரபாண்டியரே தம்‌ பிராணநாயகியின்‌ 
பிராணனைக்‌ கொன்றுவிட விரும்பி சிறிது விஷத்தையும்‌, 
கட்டளை ஒலையையும்‌ தேங்காய்களுக்குள்‌ வைத்து. 
தேவியிடம்‌ நேரில்‌ கொடுத்து வரும்படி. தேங்காய்க்காரி 
யொருத்தியை அனுப்பினாரெனவும்‌, சுதந்திரக்‌ கட்சியினர்‌ 
உற்சாகமாய்‌ நகரெங்கும்‌ வதந்தி பரப்பினார்கள்‌. 


அந்தச்‌ சதித்‌ திட்டத்தில்‌ ஒப்பற்ற சோழியனான 
வீரசேகரன்‌ எப்படிச்‌ சம்பந்தப்பட்டிருப்பான்‌ என்பது 
மட்டும்‌ ஒருவருக்கும்‌ புரியவில்லை. ஆனால்‌ அந்தச்‌ சதிகாரி 
வீரசேகரனின்‌ காதலிதான்‌ என்று அஞ்சு கோட்டையான்‌ 
சொன்னதை எல்லோரும்‌ ஏகமனதாக நம்பினார்கள்‌. 
அவன்‌ தன்‌ காதலியைக்‌ காட்டிக்‌ கொடுப்பானா 
மாட்டானா, அன்று அஸ்தமனத்தில்‌ அவன்‌ தலை உருளப்‌ 
போகிறதா அல்லது அவனுடைய காதலியின்‌ தலை உருளப்‌ 
போகிறதா என்றெல்வாம்‌ வாதப்‌ பிரதிவாதங்கள்‌ 
செய்துகொண்டிருந்த ஜனங்கள்‌ அன்றைய அஸ்தமன த்தை 
ஆவலோடு எதிர்‌ நோக்கி ஒவ்வொரு கணத்தையும்‌ 
ஒவ்வொரு யுகமாகக்‌ கழித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


அன்று மாலை அசோகவனக்‌ கோட்டையின்‌ முன்‌ 
சோழிய அதிகாரிகளின்‌ அவசர சபை கூடி, விசாரணையும்‌ 
தண்டனையும்‌ பகிரங்கமாகவே நடத்துமென ஊரெங்கும்‌ 
பறைசாற்றப்பட்டி ருந்தது. அவ்வாறு பகிரங்க விசாரணை 
செய்தால்தான்‌, மற்றவர்களுக்கு அது ஓர்‌ எச்சரிக்கையாய்‌ 
இருக்குமெனவும்‌, “தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ சதித்‌ திட்டத்தில்‌ 
சம்பந்தப்பட்டிருந்தால்‌ ஒப்பற்ற சோழிய வீரனான 
வீரசேகரன்கூடத்‌ தலைதப்ப முடியாது” என்பதையுணர்ந்து 
எல்லோரும்‌ பயப்படுவார்கள்‌ எவைம்‌ அஞ்சு கோட்டையான்‌ 


416 


மிகவும்‌ வற்புறுத்தி, அவ்வாறு பகிரங்க விசாரணை 
செய்யும்படி ஏற்பாடு செய்து விட்டான்‌. 


தெருவில்‌ அற்ப விஷயம்‌ நடந்தாலும்‌ அதைச்‌ சுற்றி 
நின்று வேடிக்கை பார்க்கப்‌ பெருவாரியாகக்‌ கூடும்‌ 
ஜனங்கள்‌ அசோகவனக்‌ கோட்டைமுன்‌ இடம்‌ பிடிப்பதற்காக 
மத்தியானம்‌ முதற்‌ கொண்டே திரள்‌ திரளாகச்‌ 
செல்லலானார்கள்‌. வீரசேகரன்‌ தன்‌ காதலியைக்‌ 
கொண்டுவந்து விசாரணை சபைமுன்‌ நிறுத்தினால்‌ அந்தத்‌ 
துணிச்சல்காரி எப்படி இருக்கிறாள்‌ என்று பார்க்கவேண்டு 
மெனப்‌ பெண்களும்‌ விரும்பினார்கள்‌. வீரசேகரனுடைய 
காதலியாகத்‌ தேங்காய்களைக்‌ கூடையில்‌ சுமந்து வந்த 
கூடைக்காரி வேறு, தெருவில்‌ தேங்காய்களைவிற்றுச்‌ சென்ற 
சதிகாரி வேறு என்று வீரசேகரன்‌ வாதாவெதையும்‌ 
ஜனங்கள்‌ நம்பத்‌ தயாராக இல்லை. அந்நியமான ஓர்‌ 
ஆணும்‌, பெண்ணும்‌ நெருங்கினால்‌ அதைக்‌ காதல்‌ கண்‌ 
கொண்டு பார்க்கவே எல்லோரும்‌ ஒருமுகமாக 
விரும்பினார்கள்‌ விசாரணை சபைமுன்‌ தேங்காய்க்காரி 
கொண்டுவந்து நிறுத்தப்பட்டால்‌ சதித்திட்டங்கள்‌ 
அனைத்தும்‌ அம்பலமாகி விடுமெனவும்‌, சதிகாரர்‌ பலரின்‌ 
பெயர்ப்பட்டியலோடு அதன்‌ மூலவேரே பகிரங்கமாகி 
விடுவதுடன்‌ பாண்டிய நாட்டின்‌ எதிர்காலத்‌ தலைவிதியும்‌ 
தெரிந்துவிடும்‌ எனவும்‌ எதிர்பார்த்து, அரசியல்‌ கட்சியினர்‌ 
பலரும்‌ அங்கு பல வேஷங்களில்‌ வரத்‌ தலைப்பட்டனர்‌. 
ஒருவேளை தேங்காய்க்காரி கொண்டுவந்து நிறுத்தப்படா 
விட்டால்‌ குறைந்த பட்சம்‌ வீரசேகரன்‌ தலையாவது 
உருளுவதைக்‌ காணலாமெனப்‌ பலர்‌ நினைத்தார்கள்‌. அஞ்சு 
கோட்டையானோ அன்றைய ௮ஸ்தமனத்தைத்‌ தன்‌ 
சாமர்த்தியத்தையும்‌ வஞ்சத்தையும்‌ காட்டுவதற்குரிய அரிய 
வாய்ப்பாகவே கருதினான்‌. 


ஊர்மிளாவின்‌ வீட்டிலோ, ஒவ்வொரு கணமும்‌ 
விரைந்து கழிகிறதே என்று அவள்‌ புழுப்போல்‌ 
துடிதுடித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அகல்யாவை அழைத்து 
வருவதாகச்‌ சென்ற காத்தவராயனோ வெகு நேரங்கழித்து 
வெளிறிய முகத்துடன்‌ வெறும்‌ கையனாகத்தான்‌ திரும்பி 
வந்தான்‌. 


417 


“மருள்‌ நீக்கியார்‌ மடத்தில்‌ நாம்‌ பதுக்கி வைத்திருந்த 
அகல்யாவைத்‌ திடீரெனக்‌ காணவிவ்லை! சமயத்தில்‌ 
எங்கோ ஓடி. மறைந்து விட்டாள்‌. எங்கே தேடியும்‌ அவள்‌ 
போன இடமே தெரியவில்லை!” என்று காத்தவராயன்‌ 
சொன்னதும்‌ ஊர்மிளாவிற்கு உயிரே போய்விட்டது 


மாதிரி இருந்தது. 


அகல்யா திடிரென மறைவாளென ஊர்மிளா 
சிறிதும்‌ எதிர்பார்க்கவில்லை. வெகுளிப்‌ பெண்ணான 
அகல்யாவின்‌ அந்தரங்கம்‌ முழுவதுமே அவளுக்குத்‌ 
தெரியும்‌! அந்த உலகம்‌ தெரியாத பெண்‌, குழந்தை போல்‌ 
தனக்கு ஜனநாதன்‌ மீதுள்ள காதலால்‌ பாம்பாட்டிச்‌ 
சித்தரையும்‌ புறக்கணித்து விடவிரும்பிய போதெல்லாம்‌, 
ஊர்மிளாவிடந்தான்‌ அவள்‌ மனம்‌ விட்டு பேசவும்‌ 
ஆலோசனை கேட்கவும்‌ வருவாள்‌ அப்போதெல்லாம்‌ 
மனதைக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொள்ள முடியாவிட்டால்‌ 
தன்னுடைய பெண்மை கறை படாமலே ஆத்மாவை 
இறைவனது மலரடிகளில்‌ சேர்த்துவிடுவதுதான்‌ நல்லது! 
என்று ஊர்மிளா எத்தனையோ தடவைகள்‌ அவளுக்குப்‌ 
புத்திமதிகள்‌ சொல்லியிருக்கிறாள்‌. அவ்வாறு மன 
நிம்மதிக்காகப்‌ பிராணத்தியாகம்‌ செய்து கொள்ள 
நேர்ந்தால்‌ தேவியைச்‌ சிறைமீட்கும்‌ இலட்சியத்திற்காகவே 
தன்‌ உயிரைப்‌ பலி கொடுக்கப்போவதாக அகல்யாவும்‌ 
பல தடவைகள்‌ சொன்னாள்‌. இவற்றையெல்லாம்‌ 
உத்தேசித்துத்தான்‌ மகர்‌ சாமர்த்தியசாலியான ஜனநாதனும்‌ 
தங்கள்‌ சதி விஷயத்தில்‌ தலையிடாதபடி அவனுக்கு ஒரு 
தர்ம சங்கடமான நிலைமை உண்டாக்க வேண்டுமென 
நினைத்து, அகல்யாவையே தேங்காய்க்காரியாக்கிச்‌ 
சதித்திட்டத்தில்‌ ஈடுபடுத்தினாள்‌ ஊர்மிளா! தேவைப்‌ 
பட்டால்‌, வீ ரசேகரனின்‌ தலையைக்‌ காப்பாற்றுவதற்காகத்‌ 
தன்‌ உயிரையும்‌ பலி கொடுப்பதாக வாக்குறுதியளித்திருந்த 
அகல்யா, இப்போது அவ்வளவையும்‌ மறந்து தங்களுக்குத்‌ 
தெரியாமல்‌ தானாகவே எங்கும்‌ ஒழ. ஒளிந்திருக்க 
மாட்டாள்‌? ஜனநாதன்‌ தான்‌ எப்படியோ அவளைத்‌ 
தந்திரமாக மருள்‌ நீக்கியார்‌ மடத்திலிருந்து கிளப்பிக்‌ 
கொண்டு போய்‌ எங்கோ பதுக்கி வைத்திருக்கிறான்‌ 
என்றும்‌, இனி யானை லாயிவ்‌ போன கரும்பு என்னும்‌ 


விம. [1-27 


418 


கதையாய்‌ அது முடிந்து போகும்‌ என்றும்‌ 
ஊர்மிளாவிற்குத்‌ தோன்றியது. ஜனநாதனிடம்‌ 
உபகாரத்திற்குப்‌ போனதால்‌ பெரிய அபகாரம்‌ விளைத்து 
விட்டதேயென்று அவள்‌ மனம்‌ பரிதவித்தாள்‌. 


அன்று அஸ்தமனத்தில்‌, வீரசேகரன்‌ தலை £ீழே 
உருளுமேயானால்‌ அவனறியாமல்‌ அவனுக்கு அந்த 
அபாயத்தை உண்டாக்கியவள்‌ ஊர்மிளாவே ஆவாள்‌! 
எட்டாத அவளுடைய எந்த அன்பிற்காகத்‌ தலையைத்‌ 
தியாகம்‌ செய்யப்‌ போகிறானோ, எந்த அன்பைக்‌ காட்டி. 
அவனுடைய கண்களைக்‌ குருடாக்கி அபாயகரமான 
பாதையில்‌ அவ்னை வஞ்சகமாக வழி நடத்தினாளோ, 
எந்த அன்பை அவளால்‌ திருப்பிக்‌ கொடுக்க முடியாதோ, 
அந்த அன்பிற்காக அவன்‌ தன்‌ தலையைப்‌ பறிகொடுப்பது 
ஊர்மிளாவிற்குச்‌ சிறிதும்‌ பொறுக்கவில்லை! 
தன்னுயிரைப்‌ பலி கொடுத்தாவது அவனுடைய தலையைக்‌ 
காப்பாற்றவே அவள்‌ விரும்பினாள்‌ வேறு வழி ஏதேனும்‌ 
கிடைக்காவிட்டால்‌ அன்று அஸ்தமனத்திற்குள்‌ தான்தான்‌. 
அந்தச்‌ சதிகாரியென விசாரணைசபைமுன்‌ பிரசன்னமாவ 
தென்றும்‌, சதித்திட்டங்களைப்பற்றி விசாரிக்க ஆரம்பித்தால்‌ 
அங்கேயே வாய்பேசாப்‌ பிணமாகிவிடச்‌ சிறிது 
விஷத்தையும்‌ தயாராகத்‌ தன்‌ கையில்‌ கொண்டு 
போவதென்றும்‌ ஊர்மிளா தீர்மானித்துக்‌ கொண்டாள்‌! 
சிறிது நேரத்தில்‌ அவ்வாறு சாகப்போகிறோம்‌ என்றெ 
நினைப்பானது நடுக்கத்தை உண்டாக்குவதற்குப்‌ பதில்‌ 
அவளுக்கு அளவில்லாத ஓர்‌ ஆனந்தத்தையும்‌ 
நிம்மதியையுமே தந்தது. 


“இறைவா! எவ்வளவு பந்தமற்றதாகவும்‌, 
பரிசுத்தமானதாகவும்‌ எனக்கு ஆத்மாவைத்‌ தந்தாயோ 
அந்த அத்மாவைச்‌ சிறிதும்‌ கறை படாமல்‌ பரிசுத்தத்துடனே 
உன்‌ மலரடிகளில்‌ இன்று சேர்த்து விடுவேன்‌!” என்று 
ஊர்மிளா தன்‌ மனதிற்குள்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. 

அவள்‌ அசைவற்ற பதுமைபோல்‌ மெளனமாக 
இருப்பதையும்‌, அவளுடைய சலனமற்ற முகத்தையும்‌ 
கூர்ந்து பார்த்துக்‌ கொண்டிருந்த காத்தவராயனுக்கு ஏதோ 
இழக்கக்‌ கூடாததை இழந்துவிடப்‌ போகிறோம்‌ என்கிற 


419 


உணர்ச்சி ஏற்பட்டு, அவனுடைய பூதாகாரமான தேகம்‌ 
“கிடு கிடுவென நடுங்கியது தன்முன்‌ மரணக்‌ களையையே 
காண்பது போன்ற பீதியால்‌ அவன்‌ முகமெல்லாம்‌ 
வியர்த்துக்‌ கொட்டியது. 


“ஊர்மிளா! கவலைப்படாதே! தேவியைச்‌ சிறை மீட்கும்‌ 
வனர வீரசேகரன்‌ உயிரோடு இருந்தே தீரவேண்டும்‌! நான்‌ 
தேரே விசாரணை சயைக்குச்‌ சென்று வீரசேகரன்‌ 
தலையை வேறு எந்த உபாயத்தின்‌ மூலமாவது காப்பாற்ற 
முடியுமாவெனப்‌ பார்க்கிறேன்‌! நீ அங்கே வராதே! நான்‌ 
திரும்பி வரும்வரை வீட்டைவிட்டு லெளியே 
தலைகரட்டாதே!” என்று காத்தவராயன்‌ அவளுக்குக்‌ 
கட்டளையிட்டுவிட்டு, அவளை உள்ளே லைத்துத்‌ தெருக்‌ 
கதவையும்‌ கொல்லைப்புறக்‌ கதவையும்‌ வெளியே பூட்டிச்‌ 
சாவிக்‌ கொத்தை இடுப்பில்‌ சொருகிக்‌ கொண்டு 
“பூடபடவெனத்‌ தெருவில்‌ பாய்ந்து நடத்தான்‌. 


உள்ளே அடைப்பட்ட ஊர்மிளாவிற்கோ துயரத்திற்கு 
மத்தியில்‌ சிரிப்பு வந்தது! கிடைத்தற்கரிய செல்வத்தை 
ஓர்‌ உலோபி பூதங்காக்கிற தனம்போல்‌ எப்படிப்‌ 
பத்திரப்படுத்துகிறான்‌ என்று நினைத்துத்தான்‌ அவள்‌ 
சிரித்தாள்‌! அவளுக்கோ உயிர்‌ என்பது நிம்மதியற்ற ஒரு 
சுமையாகவே இத்தனை காலமும்‌ இருந்து வந்தது. அந்தச்‌ 
சுமையை அற்புதமாக நீக்கவிடுவதற்குரிய அருமையான 
சந்தர்ப்பமும்‌ கிடைத்திருக்கறது! நெஞ்சை அறுக்கும்‌ 
துயர்களுக்கெல்லாம்‌ இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ நிம்மதி 
கிடைத்துவிடும்‌! அவள்‌ கொல்லைப்புற சாளரத்தை 
நோக்கி விரைந்து சென்றாள்‌. அதன்‌ கம்பிகளை அவள்‌ 
பெயர்த்தெடுத்தாள்‌. ஒரு பரிமளச்‌ சிமிழிலிருந்து திட்டி. 
விஷத்தை எடுத்துத்‌ தன்‌ முந்தானையில்‌ முடிந்து 
கொண்டாள்‌. மரகதத்தில்‌ செய்த புத்தர்பிரானின்‌ சிறு 
சிலையுள்ள தங்கச்‌ சங்கிலியையும்‌ தன்‌ கழுத்தில்‌ தொங்க 
விட்டுக்‌ கொண்டாள்‌. 

மறுகணமே, அவள்‌ முக்காடிட்டுக்‌ கொண்டு, 
தெருவில்‌ இறங்கி நெருக்கித்‌ தள்ளும்‌ ஜனக்‌ கும்பலோடு 
கலத்து, அசோகவனக்‌ கோட்டையின்‌ முன்னுள்ள 
விசாரணை பொட்டலை அடைந்தான்‌. 


420 


அங்கே விசாரணை சபைமுன்‌ கம்பீரமாக 
நிறுத்தப்பட்டிருக்கும்‌ வீரசேகரனை நோக்கி, அஞ்சு 
கோட்டையான்‌ தன்‌ விஷநாக்கை நீட்டி, பலவாறாகவும்‌ 
அஞ்சு தலை நாகம்போல்‌ சீறி விழுந்து ஆர்ப்பாட்டம்‌ 
செய்து கொண்டிருந்தான்‌. 


“மாயெரு சோழ மண்டலத்‌ தலைவர்களே! 
சாதாரணப்‌ போர்வீரன்‌ ஒருவன்‌ உங்களை 
ஏமாற்றப்பார்க்கறான்‌. அந்த வீரசேகரன்‌ நிற்கிற 
மமதையைப்‌ பாருங்கள்‌! அன்று தன்னோடு அசோகலனக்‌ 
கோட்டைக்குள்‌ அழைத்து வந்த கூடைக்காரியைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கப்‌ பிடிவாதமாக மறுத்தான்‌. அவன்‌ சதிகாரி 
அல்ல, எவளோ தெருவில்‌ சென்ற தேங்காய்க்காரிதான்‌ 
சதிகாரி என்‌ கூறி இந்த உலகத்திலே இல்லாத 
ஒருத்தியின்‌ மீது அந்தச்‌ சதிக்குற்றத்தைச்‌ சுமத்தப்‌ 
பார்த்தான்‌! அவன்‌ கூறிய சபதப்படி இப்போது 
எவளையும்‌ அவன்‌ கொண்டு வந்து அஸ்தமனத்திற்குள்‌ 
இந்த விசாரணை சபைமுன்‌ நிறுத்தப்‌ போவதில்லை! 
அவனுக்கு மிகவும்‌ தெருங்கியவர்களெல்லாம்‌ 
சம்பந்தப்பட்டிருப்பதால்‌ தான்‌ இந்தச்‌ சதித்திட்டத்தை 
அமுக்கிவிட விரும்பித்‌ தன்‌ தலையைத்‌ தியாகம்‌ 
செய்பவன்போல்‌ முன்வந்திருக்கிறான்‌! ஒருவேளை தனக்கு 
வேண்டிய சாமர்த்தியசாலிகள்‌ யாராவது லந்து தன்‌ 
தலையைத்‌ தப்புவிப்பார்கள்‌ என்று இன்னும்‌ இவன்‌ 
நம்பிக்‌ கொண்டிருக்கலாம்‌!" என்று அஞ்சுகோட்டையான்‌ 
கூவி விட்டுச்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. அங்கு ஜனநாதன்‌ 
இல்லை! 


“இந்த வீ ரசேகரனைச்‌ சித்திரவதை செய்து ஒவ்வொரு 
அங்கமாக வெட்டியெறிந்து இவன்‌ வாயிலிருந்து 
விஷயத்தைக்‌ கக்கவைத்த பிறகே இவன்‌ தனலயை இதோ 
என்‌ அரிவாளுக்கு இரையாக்க வேண்டும்‌!” என்று மேலும்‌ 
கூவிய அஞ்சு கோட்டையானின்‌ பேய்க்குரல்‌ அங்கிருந்த 
ஐனக்கும்பலை அதிரச்‌ செய்தது! ஆட்டிறைச்சியை 
விரும்புபவர்கள்கூட உயிருள்ள ஆடு தங்கள்‌ கண்முன்பாக 
அங்கம்‌ அங்கமாக வெட்டப்படுவதை விரும்புவதில்லை! 


அந்த ஜனக்‌ கும்பலிலிருந்த சிவகாமி கரீச்சிட்டான்‌! 


421 


அவள்‌ கும்பலைப்‌ பிடித்துத்‌ தள்ளிக்கொண்டு 
விசாரணை சயைமுன்‌ வந்து நின்று பின்லருமாறு 
கூச்சலிட்டாள்‌. 


“கூடைக்காரியும்‌ தேங்காய்க்காரியும்‌ ஒருத்திதான்‌! 
அந்தச்‌ சதிகாரி என்‌ வீரசேகரனை வஞ்சித்து 
ஏமாற்றியிருக்கிறாள்‌. அந்தக்‌ கிராதகியைத்தான்‌ எப்படியும்‌ 
இங்கே கொண்டு வரவேண்டும்‌ அதற்குள்‌ வீரசேகரன்‌ 
தலையை இப்போது பறித்துவிட்டால்‌ சதித்திட்டங்கள்‌ 
அனைத்தும்‌ அம்பலமாகாமலே போய்விடும்‌! அதற்காக 
வேனும்‌ வீரசேகரன்‌ உயிரை இந்த விசாரணை சபை 
காப்பாற்றியே தீரவேண்டும்‌!” 


அவ்வாறு சிவகாமி சொன்னதும்‌, கம்பீரமாக நிற்கும்‌. 
அழகியை வீரனொருவன்‌ அநியாயமாகச்‌ சாவதை 
விரும்பாத ஜனங்களும்‌. சதிகாரியின்‌ உருவத்தைப்‌ பார்க்க 
ஆசைப்பட்ட கூட்டமும்‌, “எங்கே சதிகாரி? எங்கே சதிகாரி?" 
என்று கூச்சலிட ஆரம்பித்தார்கள்‌. 


கும்பலில்‌ இருந்த ஊர்மிளா, வெகு சிரமப்பட்டு 
ஜனங்களை விலக்கிக்கொண்டு, வீரசேகரனின்‌ பின்புறம்‌ 
நெருங்கி வந்து, முன்‌ வரிசையிலிருந்த மலைபோன்ற 
ஒரு ஸ்திரீயின்‌ பின்னால்‌ முக்காடிட்ட வண்ணம்‌ 
நின்றுகொண்டாள்‌. அவள்‌ அங்கு இருப்பது திடீரென 
எதிர்வரிசையிலிருந்த காத்தவராயனின்‌ கழுகுக்‌ கண்களில்‌ 
தென்பட்டதும்‌, அவனுடைய குரூரமான முகத்தில்‌ 
பரிதாபகரமான மரணக்களை படிந்தது. ஊர்மிளா 
என்ன செய்யப்போகிறாளோ என்று அவளுடைய 
ஒவ்வொரு அசைவையும்‌ அவன்‌ கூர்ந்து கவனித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


வீரசேகரனோ, சிறிதும்‌ கலங்காமல்‌ சுற்றுமுற்றும்‌ 
கும்பலைப்‌ பார்த்தான்‌! தன்னுடைய கடைசிப்‌ 
புன்னகையைப்‌ பார்த்து ஒரு துளி கண்ணீர்‌ வடிக்கவாவது 
ஊர்மிளா அவசியம்‌ அந்தக்‌ கும்பலில்‌ வந்திருப்பான்‌ 
என்று வீரசேகரன்‌ நம்பினான்‌. அவனுடைய 
நம்பிக்கையும்‌ வீண்போகவில்லை! 


422 


அவன்‌ தன்‌ பின்புறம்‌ திரும்பிப்‌ பார்த்தபோது, 
பருத்த ஸ்திரீயின்‌ முதுகுப்புறம்‌ மறைந்து நின்று 
கொண்டிருந்த ஊர்மிளா மெல்ல வீரசேகரனை நோக்கி 
ஒரு புன்னகை செய்தாள்‌. அந்தப்‌ புன்னகையிவ்‌ 
அவளுடைய ஆத்மா முழுவதுமே வெளிப்பட்டது. 


அவளை நோக்கி, வீரசேகரன்‌ ஒரு புன்னகை செய்து 
விட்டுச்‌ சட்டென முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டான்‌. அவன்‌ 
முகம்‌ முழுவதும்‌ புதியதொரு தேஜஸ்‌ ஜொலித்தது. 


அவனை தோக்கி விசாரணைச்‌ சபைத்தவைவராக 
விளங்கிய ஏகவாசகர்‌ கடுமையான குரலில்‌ கூறவானார்‌. 
ட்‌ 


“வீரசேகரா! கடைசி முறையாகச்‌ சொல்கிறேன்‌! 
அஸ்தமனமாகப்‌ போகிறது! உன்‌ சபதப்படி தேங்காய்க்‌ 
காரியைக்‌ கொண்டு வரவில்லை! உன்னோடு அசோகவனக்‌ 
கோட்டைக்குக்‌ கூட்டிவத்த கூடைக்காரியையாவது 
எங்களிடம்‌ ஒப்படைப்பதாகச்‌ சொல்லிவிடு! அந்தச்‌ 
சதிகாரிக்காக வீணாக இந்த இளவயதில்‌ உன்னுடைய 
மகோன்னதமான எதிர்காலத்தை இழந்து விடாதே!” என்று 
எமன்‌ குரல்‌ தொனித்தது. 


“நான்‌ கூட்டிவந்த கூடைக்காரியைச்‌ சதிகாரி என்று 
சொல்வதைவிட என்னையே சதிகாரன்‌ என்று அஞ்சு 
கோட்டையான்‌ பழி சாற்றுவதுதான்‌ மேல்‌; அவன்‌ என்‌ 
தலையை எந்தவிதமாக அவனுடைய அரிவாளுக்கு பலி 
கொள்ள விரும்புகிறானோ அவ்வாறெல்லாம்‌ என்னை 
வெட்டிச்‌ சிதைக்கவாம்‌! அதுவும்‌ எனக்கு ஓர்‌ ஆனந்தமே! 
ஆனால்‌ அப்போது என்‌ உடலிலிருந்து சிந்தும்‌ ஒவ்வொரு 
துளி இரத்தமும்‌ என்‌ நேர்மையை எதிரொலித்துக்‌ 
கொண்டே இருக்கும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


வீரசேகரனின்‌ உயிரைக்‌ கொள்ளையிடக்‌ கொடுங்‌ 
கூற்றுவனைப்‌ போல்‌ இதுவரை வாய்‌ வெருவிக்‌ 
கொண்டிருந்த அஞ்சுகோட்டையான்‌ உக்கிரமாக 
எழுந்தான்‌. தயாராகத்‌ திட்டி வைத்திருந்த அரிவாளை 
எடுத்துக்கொண்டு அவன்‌ ஆத்திரத்துடன்‌ வீ ரசேகரனை 
தோக்கிப்‌ பாய்ந்து வந்தான்‌! 


423 


வஞ்ச மாகன்‌ 


“வஞ்சியென நஞ்சமென 
வஞ்சமகள்‌ வந்தாள்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


ணியை இழக்க விரும்பாத நாகத்தைப்‌ 
போல்‌ சிவகாமி பாய்ந்து சென்று 
அஞ்சுகோட்டையானின்‌ அரிவாளுக்கும்‌ 
வீரசேகரன்‌ தலைக்கும்‌ குறுக்கே நின்று 
, சீறினாள்‌. 


“இன்னும்‌ அஸ்தமனமாகவில்லை!" என்று அவள்‌ 
கூவினாள்‌. 


“இனி வீரசேகரன்‌ தலையை இந்த உலகத்தில்‌ எந்த 
சர்வேஸ்வரனால்‌ காப்பாற்ற முடியும்‌!'' என்று 
அஞ்சுகோட்டையான்‌ ஆங்காரத்தோடு சிரித்தான்‌. 


“ஜனநாதன்‌ நினைத்தால்‌ காப்பாற்ற முடியும்‌!” என்று 
சொல்லிக்‌ கொண்டே ஜனநாதன்‌ அங்கே 
பிரசன்னமானான்‌! 


வழக்கம்போல்‌ ஜனநாதன்‌ விஷமப்‌ புன்னகையுடன்‌ 
அங்கு தோன்றியதும்‌ ஜனசமுத்திரத்தடையே பெரியதொரு 
பரபரப்பும்‌ கரகோஷமும்‌ உண்டாயின. பாண்டிய நாட்டு 
அபலை ஒருத்திக்காகச்‌ சோழிய வீரசேகரன்‌ தன்மீது 
சதிக்‌ குற்றத்தைச்‌ சுமந்து கொண்டு மரணத்திற்குச்‌ 


424 


சித்தமாக நிற்கும்‌ கம்பீரத்தைக்‌ கண்டதும்‌ பாண்டிய 
மக்கள்‌ அவன்மீது அனுதாபம்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


முக்கியமாகப்‌ பெண்கள்‌ கூட்டம்‌.௮வனுடைய 
சுகுமாரப்‌ பொலிவிலும்‌ யெளவன விழிகளிலும்‌ 
வசீகரிக்கப்பட்டிருந்த பெண்கள்‌ கூட்டம்‌.அவனுக்காகப்‌ 
பெரிதும்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்தது. யாராவது 
அவனுடைய தலையை எப்படியாலது காப்பாற்ற 
மாட்டார்களாவென அவர்களையறியாமலே இளநெஞ்சுகள்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்தன. அந்த நிலையில்‌ 
ஆபத்பாந்த௲னைப்போல ஜனதாதன்‌ தோன்றலே, 
ஐனசமுத்திரத்தின்‌ கரகோஷம்‌ லானைப்‌ பிளந்ததில்‌ 
வியப்பில்லை. 


“ஆமாம்‌! இந்த ஜனநாதன்‌ நினைத்தால்‌ நிச்சயமாகக்‌ 
காப்பாற்ற முடியும்‌! ஆனால்‌ ஜனநாதன்‌ ஆபத்பாந்தவனோ 
அனாதைரக்ஷ்கனோ அல்ல! அசல்‌ வியாபாரி!” என்று 
ஜனநாதன்‌ அழுத்தந்திருத்தமாகக்‌ கூறிவிட்டு அலட்சியமாகச்‌ 
சிரித்தான்‌. அலன்‌ தலையிடப்‌ போலதை உணர்ந்ததும்‌ 
சோழிய விசாரணை சபையிலிருந்த பலருக்கு மெய்‌ 
சிலிர்த்தன. 


அஞ்சுகோட்டையானுக்கோ உள்ளூரக்‌ கலவரம்‌ 
பற்றிக்‌ கொண்டது; அதை வெளிக்காட்டிக்‌ கொள்ளாமல்‌ 
நிலைமையைச்‌ சமாளிக்கவே விரும்பினான்‌. 


“வீரசேகரனுக்காக ஜனநாதன்‌ மன்னிப்புக்‌ கேட்கப்‌ 
போகிறாரா?” என்று கேட்டான்‌ அஞ்சுக்கோட்டையான்‌.. 


“அந்த வழக்கமே ஐனநாதனிடம்‌ இல்லை! 
பெருந்தவறுகளுக்கு மன்னிப்புக்‌ கேட்கவும்‌ மாட்டான்‌! சிறு 
தவறுகளை மன்னிக்கவும்‌ மாட்டான்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 

அவனை நோக்கி விசாரணை சபைத்‌ தலைவரான 


ஏகவாசகர்‌, “ஜனநாதா! வீரசேகரன்‌ சபதப்படி 
தேங்காய்க்காரியைக்‌ கொண்டு வந்து இப்போது 


425 


நிறுத்தினால்தான்‌ அவன்‌ தலையை யாரும்‌' காப்பாற்ற 
முடியும்‌!” என்றார்‌ கடுமையான குரலில்‌. 


“அது எனக்குத்‌ தெரியும்‌! போட்டிகளாக முளைத்த 
வீரசேகரனைத்‌ தீர்த்துவிட விரும்பும்‌ பதவிப்‌ பிரியர்கள்‌ 
நிச்சயம்‌ தேங்காய்க்காரியைக்‌ கேட்பார்கள்‌ என்பது எந்த 
முட்டாளுக்கும்‌ தெரிந்த விஷயந்தான்‌ என்று ஜனநாதன்‌ 
சிரித்தான்‌”. 


“ஜனநாதர்‌ எவளோ ஒருத்தியைக்‌ கூலிக்குப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வந்து அவள்தான்‌ தேங்காய்க்காரியென இங்கே 
நிறுத்தப்பார்க்கிறார்‌! அவளுடைய உயிருக்குக்‌ கூலியாக 
அவளுடைய ஏழைக்‌ குடும்பத்திற்குப்‌ பல நன்மைகள்‌ 
செய்வதாகவும்‌ பலவித வாக்குறுதிகள்‌ அளித்திருப்பார்‌!” 
என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌.. 


“அஞ்சு தலையா! அது யாருக்குமே சுலபந்தான்‌.. 
ஆனால்‌ அதை வீரசேகரன்‌ ஒப்புக்‌ கொள்ள மாட்டான்‌!” 
அவன்‌ உன்னைப்போல்‌ அவ்வளவு புத்திசாலியுமல்ல; 
சந்தர்ப்பவாதியுமல்ல; ஆகவே அவனிடம்‌ எந்தத்‌ 
தேங்காய்க்காரி சதி ஓலைகள்‌ அடங்கிய தேங்காய்களை 
விற்றாளோ, எவள்மீது சதிக்குற்றம்‌ சாட்டப்பட்டிருக்கிறதோ, 
அந்தத்‌ தேங்காய்க்காரியே இப்போது இங்கு வந்து 
எல்லோருக்கும்‌ காட்சி தரப்போகிறாள்‌!” என்று சிரித்தான்‌ 
ஜனநாதன்‌. 


அந்தச்‌ சமயம்‌ செவ்வானத்திலிருந்து பறிந்து வரும்‌ 
மின்னலைப்‌ போல ஒற்றைக்‌ குதிரை பூட்டிய வெள்ளி 
ரதம்‌ ஒன்று வேகமாக வந்து நிற்கும்‌ சக்கர ஒலிகளும்‌. 
ஐனக்கும்பலுக்கு வெளியே சந்தடிகளும்‌ கேட்டன. 


அந்த ரதத்தின்‌ உச்சிமீது கட்டியிருக்கும்‌ புலிக்‌ 
கொடிக்குக்‌ கீழே நந்திக்கொடி அதிபிரகாசமாகப்‌ 
பறப்பதைப்‌ பார்த்ததும்‌ அது ஜனநாதனின்‌ உல்லாச 
ரதும்‌ என்பது விஷயமறிந்தவர்களுக்குத்‌ தெரிந்து விடும்‌! 
அஞ்சுகோட்டையான்‌ கலவரத்துடன்‌ அந்தத்‌ திசையை 
நோக்கித்‌ திரும்பினான்‌... 


426 


“ஜனநாதன்‌ அடுத்து என்ன செய்யப்‌ போகிறானோ?” 
என்று ஜனத்திரள்‌ முழுவதும்‌ அவனையே கண்கொட்டாமல்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தது... 

“மதிப்புக்குரிய சபையோர்களே! எல்லோரும்‌ வெகு 
நேரமாக எதிர்பார்க்கும்‌ சதிகாரி இப்போது இந்த ஜனக்‌ 
கும்பலில்‌ தான்‌ இருக்கிறாள்‌; வீரசேகரனின்‌ தலையை 
தம்‌ சோழ சாம்ராஜ்யத்திற்காக இன்னும்‌ சிறிது 
காலத்திற்குக்‌ காப்பாற்ற வேண்டுமென்கிற உணர்ச்சி 
நமக்கில்லாவிட்டாலும்‌ அந்தச்‌ சதிகாரி வீரசேகரனைக்‌ 
காப்பாற்றுவதற்காகத்‌ தானாகவே இப்போது உங்கள்‌ முன்‌ 
பிரசன்னமாவாள்‌! அந்த அற்புதச்‌ செயலைப்‌ 
பாராட்டுவதற்கா௯ச்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சார்பாக 
என்னுடைய வெள்ளி ரதத்தில்‌ ஏராளமான 
சர்வரிசைகளை வரவழைத்திருக்கிறேன்‌!” என்று ஜனநாதன்‌ 
சொல்லிவிட்டு ஐலகை கும்பலைச்‌ சுற்றிலும்‌ ஒருமுறை 
பார்த்தான்‌. 


முகம்‌ தெரியாதபடி முக்காடிட்ட இளம்பெண்‌ ஒருத்தி 
கும்பலிலிருந்து வெளிபட்டு பதுமை போல்‌ நடத்து, 
ஜனநாதனின்‌ பின்புறம்‌ வத்து தலைகுனிந்து நின்றான்‌. 

ஜன சமுத்திரத்தின்‌ கண்கள்‌ அனைத்தும்‌ அந்தப்‌ 
பெண்ணின்‌ முகத்திரை மீதே பதிந்தன. 

வீரசேகரனுக்கு முகமெல்லாம்‌ வியர்த்துக்‌ 
கொட்டியது. 


சிவகாமி குரூரமாக அந்தப்‌ பெண்ணின்‌ நிழலைக்‌ “குறு 
குறு'வெனப்‌ பார்த்தாள்‌. அந்த முக்காடிட்ட பெண்தான்‌ 
வீரசேகரனின்‌ இருதயத்தைத்‌ தன்னிடமிருந்து திருடிய 
காதலியெனச்‌ சிவகாமி பரிபூரணமாக நம்பினாள்‌. இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ அவனைத்‌ தீர்த்துவிட்டால்‌ வீ ரசேகரனை 
மறுபடியும்‌ சுவாதீனப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌ என்று 
அவள்‌ நினைத்தாள்‌. அந்த நினைப்பு மேலோங்கியதும்‌ 
இரத்த பலியை விரும்பும்‌ ரெளத்திர காளிபோல்‌ சிவகாமி 
பற்களை "தற நற''வென்று கடித்தாள்‌. அஞ்சு 
கோட்டையானோ “திரு திரு"வென்று விழித்தவண்ணம்‌ தன்‌ 


427 


கையைவிட்டு விஷயம்‌ நழுவிப்‌ போய்‌ விடக்கூடாதே என்கிற 
பரபரப்புடன்‌ காணப்பட்டான்‌. 


”ஜனநாதா! அவள்‌ ஏன்‌ முகம்‌ தெரியாதபடி 
முக்காடிட்டுக்‌ கொண்டு வந்து நிற்கிறாள்‌?” என்று 
கேட்டார்‌ விசாரணை சபைத்தலைவரான ஏகவாசகர்‌. 


"இவள்‌ யார்‌ என்பது முகம்‌ தெரிந்தால்‌ இந்தக்‌ 
கும்பலில்‌ நமக்கு முகம்‌ தெரியாத யாராவது அம்போ, 
வில்லோ எய்து இவளை வாய்‌ பேசாதபடி கொன்றுவிட 
முயலக்கூடும்‌! முதலில்‌ இவளைச்‌ சுற்றி கவசம்‌ போல்‌ 
உங்கள்‌ காவலரை நிறுத்தவேண்டும்‌! மேலும்‌ இந்த 
விஷயத்தில்‌ வீரசேகரனை ஒரு சோதனை செய்து பார்க்க 
விரும்பினேன்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


அதற்கிணங்கப்‌ பன்னிரண்டு காவலர்கள்‌ அந்தப்‌ 
பெண்ணைக்‌ கேடயங்களோடு சூழ்ந்து மறைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


“என்ன ஜனநாதா? அந்த சதிகாரி தானாகவே 
சரணடைய முன்‌ வந்திருக்கிறாளா? அவள்‌ உண்மையான 
தேங்காய்க்காரிதானா?” என்று விசாரணை சபைத்‌ 
தலைவர்‌ ஏகவாசகர்‌ ஜனதாதனை நம்பாதவராய்‌ கேட்டார்‌. 


"இவள்தான்‌ சதியில்‌ சம்பந்தப்படுத்தப்பட்ட 
தேங்காய்க்காரி என்பதில்‌ எள்ளளவும்‌ சந்தேகமில்லை! 
ரசேகரனுக்கு இவளை அடையாளம்‌ தெரியும்‌! ஆனால்‌ 
வீரசேகரன்‌ தலையைக்‌ காப்பாற்ற இவள்‌ ஏன்‌ 
அனாவசியமாகத்‌ தியாகம்‌ செய்ய முன்‌ வந்திருக்கிறாள்‌. 
என்பது வீரசேகரனால்‌ கூடப்‌ புரிந்து கொள்ள 
முடியாது!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 
அதுதான்‌ சமயமென அஞ்சுக்கோட்டையான்‌ 
இடியெனக்‌ கிளம்பித்‌ தன்‌ கடைசி பாணத்தைத்தொடுத்தான்‌. 


“அவள்‌ உண்மையான தேங்காய்க்காரியாகவே 
இருக்கலாம்‌. ஆனால்‌ எந்தச்‌ சதிகாரியும்‌ எதிராளிக்காகத்‌ 
தானாகவே தன்னைத்‌ தியாகம்‌ செய்து கொள்ள முன்‌ 


428 


வரமாட்டாள்‌! அவள்‌ இங்கு வந்து அலட்சியமாக 
நிற்பதைப்‌ பார்த்தால்‌, அவள்‌ செய்த ராஜத்துரோகக்‌ 
காரியத்தையோ, அவளுக்கு தேரப்போகும்‌ 
பயங்கரத்தையோ, இந்த மாபெரும்‌ சோழிய விசாரணை 
சபையையோ சிறிதும்‌ பொருட்படுத்தாதவளாகவே 
தோன்றுகிறது. கொஞ்சம்‌ கூட அவள்‌ பயப்படுவதாகத்‌ 
தெரியவில்லை. அவளை ஐனநாதர்‌ குறித்த நேரத்தில்‌ 
இந்தச்‌ சபைமுன்‌ நிறுத்தி வீரசேகரனை விடுவித்ததும்‌, 
எப்படியாவது தந்திரமாக அந்தச்‌ சதகாரியின்‌ உயிரையும்‌ 
காப்பாற்ற உபாயங்கள்‌ செய்யலாம்‌. அவ்வாறு அவளிடம்‌ 
ஜனநாதர்‌ ஏரஈதாமான வாக்குறுதிகளும்‌ கொடுத்திருப்பார்‌. 
அதன்‌ பேரில்தான்‌ அவள்‌ இந்த விசாரணை சபையைச்‌ 
சாமான்யமாக நினைத்து இங்கு சிறிது நேரம்‌ நின்றுவிட்டு 
போகச்‌ சம்மதித்திருப்பாள்‌. ஆகலே அவளுக்கு என்ன 
தண்டனை என்பதை இந்த விசாரணை சபை முன்னதாக 
நிர்ணயித்துவிட்டுப்‌ பிறகு விசாரணை செய்ய 
ஆரம்பித்தால்தான்‌ அவள்‌ பயந்துபோய்‌ உண்மையான 
விஷயங்களைக்‌ கக்குவாள்‌. அவளுக்கு என்ன தண்டனை 
விதிக்கப்‌ போகிறீர்கள்‌?” என்று உறுமினான்‌ அஞ்சு 
கோட்டையான்‌. 


“அஞ்சு கோட்டையா! வீரசேகரன்‌ சம்பந்தப்படும்‌ 
இந்தச்‌ சதியில்‌ விசாரணை செய்யும்‌ அதிகாரந்தான்‌ 
இந்தச்‌ சபைக்கு உண்டே தவிர, குறிப்பாக இந்த ஒரு 
சதிகாரியைத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரம்‌ சிவகாமி 
ஒருத்தியிடந்தான்‌ இருக்கிறது. அதற்கான குலோத்துங்க 
சோழ சக்கரவர்த்திகளின்‌ அதிகார ஓலையும்‌ 
சிலகாமியிடமே இருக்கிறது. வீரசேகரனைப்‌ பற்றிய 
விசாரணையாதலால்‌ ஜனநாதன்‌ இதில்‌ தலையிடக்‌ 
கூடுமெனக்‌ கருதி இந்த விஷயத்தை முன்னதாக நான்‌ 
சபைக்குத்‌ தெரிவிக்காமல்‌ இரகசியமாக வைத்திருந்தேன்‌. 
இப்போது சிவகாமி இந்தச்‌ சதிகாரிக்கு என்ன தண்டனன 
விதிக்கிறாளோ அதைத்‌ தயாதாட்சண்யமின்றி நிறைவேற்ற 
இந்தச்‌ சபை கடமைப்பட்டிருக்கிறது!” என்றார்‌ ஏகலாசகர்‌. 


சபைமுன்‌ சிவகாமி மதயானைபோல்‌ பாய்ந்து வந்து 
முக்காடிட்ட பெண்ணை நோக்கி உக்கிரமாகப்‌ பார்த்த 


429 


வண்ணம்‌; "இந்தச்‌ சதிகாரிக்கு மரணதண்டனை 
விதிக்கவேண்டும்‌! என்று கூவினாள்‌. பலநாள்‌ 
வஞ்சத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள வந்த நச்சுப்‌ பாம்புபோல்‌ 
அந்த வஞ்ச மகளின்‌ குரல்‌ கர்ண கடூரமாகத்‌ 
தொனித்தது. 


ஜனநாதன்‌ சட்டென்று “சிவகாமி! வாயை மூடு! 
ஒருத்தியை விசாரிக்கும்முன்‌ அவளுக்கு தண்டனை 
விதிக்கிறாய்‌. அதன்‌ பயங்கரத்தை உணர்ந்து பேசு!" 
என்றான்‌. 


“ஆமாம்‌, சிவகாமி! நீ இந்தச்‌ சபைமுன்‌ இவளுக்கு 
தண்டனை விதித்து அதிகார ஓலை கொடுத்துவிட்டால்‌ 
பிறகு நீயே நினைத்தால்‌ கூட அதை மாற்றமுடியாது! 
இந்தச்சபையில்‌ யாராவது உறுப்பினர்‌ வற்புறுத்தினால்கூட 
அந்தத்‌ தண்டனையை நிறைவேற்றியே திர நேரிடும்‌!" 
என்றார்‌ சபைத்‌ தலைவரான ஏகவாசகர்‌. 


“அது எனக்குத்‌ தெரியும்‌! இவளுக்கு நான்‌ மரண 
தண்டனை தான்‌ விதிப்பேன்‌. என்‌ உயிர்‌ போனாலும்‌ 
அதை மாற்றமாட்டேன்‌!” என்று கத்தினாள்‌ சிவகாமி. 


“சிவகாமி, சற்றுப்பொறு! சதிக்குற்றம்‌ சுமத்தப்பட்டவளை 
முதலில்‌ விசாரணை செய்த பிறகு தண்டனை விதிக்கலாம்‌. 
முதலில்‌ இவள்‌ யாரென்பதைப்பார்‌!” என்று ஜனநாதன்‌ 
கடைக்கண்ணால்‌ அஞ்சு கோட்டையானைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டே தன்‌ பின்புறம்‌ திரும்பினான்‌... 


“அஞ்சு கோட்டையான்‌ சட்டென இடைமறித்து 
ஐனநாதனின்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு, இந்தச்‌ 
சதிகாரியின்‌ முகத்திரையை இப்போது நீக்கக்கூடாது. 
ஒருவேளை இவள்‌ சிவகாமியின்‌ உறவினளாய்‌ இருந்தால்‌ 
இந்தச்‌ சதிகாரி இலேசான தண்டனையுடன்‌ சுலபமாகப்‌ 
போய்விடுவாள்‌! ஆகவே இவளுக்குச்‌ சிவகாமி தண்டனை 
விதித்த பிறகுதான்‌ இவளுடைய முகத்திரையை நீக்க 
வேண்டும்‌. இவளுக்குத்‌ தண்டனை விதித்த பிறகே இவளை 
விசாரணையும்‌ செய்ய வேண்டும்‌!" என்றான்‌. 


430 


“அவள்‌ என்‌ உறவினளாக இருந்தாலும்‌ அவளுக்கு 
மரண தண்டலை விதிக்காமல்‌ இலேசில்‌ விடமாட்டேன்‌! 
என்னை வஞ்சித்து வீரசேகரனைத்‌ தந்திரமாகப்‌ 
பயன்படுத்திக்கொண்ட கிராதகி அவள்‌!” என்று சொல்லிக்‌ 
கொண்டே தன்‌ மடியிலிருந்த ஓலையை எடுத்தாள்‌. 


புலி இலச்சினையுடன்‌ முத்திரையிடப்பட்டிருந்த 
அந்த ஓலையில்‌ “மரணதண்டனை” என ஏற்கனவே 
எழுதப்பட்டு. ருந்தது. அந்த ஓலையைச்‌ சிவகாமி வேகமாக 
ஏகவாசகரிடம்‌ சேர்ப்பித்தாள்‌.. 


“சிவகரிமி! நீ யார்மீது வஞ்சம்‌ தீர்க்க 
ஆத்திரப்படுகிறாயோ அதுவே உனக்கு வஞ்சனையாகப்‌ 
போகிறது! நீ உண்மையை அறிகிறபோது உள்ளமுடையப்‌ 
போகிறாய்‌! அப்போதாவது ஜனநாதன்‌ சொன்னதைக்‌ 
கேட்காமல்‌ போனதை எவ்வளவு முட்டாள்தனம்‌ என்பதை 
உணர்வாய்‌! ஐயோ பாவம்‌! ஆத்திரத்தால்‌ உனக்கு ஆறாத 
துயரையும்‌, அழிவையும்‌ தேடிக்கொண்டுவிட்டாய்‌!” என்று 
ஜனநாதன்‌ சொல்லிக்‌ கொண்டே முக்காடிட்ட 
தேங்காய்க்காரியைக்‌ கொண்டு வந்து சிவகாமியின்‌ முன்‌ 
நிறுத்திரைன்‌. 


அந்தப்‌ பெண்ணின்‌ முகத்திரைக்குப்‌ பின்னால்‌ 
இளமை தெறிக்கும்‌ மெல்லிய சிரிப்பொலி கேட்டது; “நீ 
யாரடி?" என்று சிவகாமி ஆங்காரத்துடன்‌ கேட்டாள்‌. 


“சிவகாமி! நீயே அந்தப்‌ பேதைப்‌ பெண்ணின்‌ 
முகத்திரையை நீக்கிப்‌ பார்‌! நீ அவளுக்கு விதித்த 
தண்டனையை விடப்‌ பயங்கரமான வேதனையை 
அடைவாய்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“அழகைக்‌ காட்டி எத்தனை புருஷர்களைத்‌ 
திருடினாய்‌? கள்ளி! என்னை வஞ்சித்த திருடி! நீ யாரடி?” 
என்று சிவகாமி சீறிக்‌ கொண்டே அந்தப்‌ பெண்ணின்‌ 
முகத்திரையை நீக்கிப்‌ பார்த்தாள்‌. 

அடுத்த கணம்‌ "ஆம்‌! அகல்யாவா? நீயா? என்‌ 
தங்கையா?” என்று சிவகாமி பிரமிப்புடன்‌ கூவினாள்‌. 


431 


“ஆமாம்‌, அக்கா! நான்தான்‌! ஆனால்‌ உன்னை 
வஞ்சிக்க வேண்டுமென்று கனவிலும்‌ நினைத்தவளல்ல! 
உனக்குரியது' எதையும்‌ நான்‌ திருடவுமில்லை!" என்றாள்‌ 
அகல்யா மிருதுவான குரலில்‌. தாமரை மொட்டுபோன்ற 
அவளுடைய யெளவன முகத்தில்‌ ஓீமந்தையின்‌ 
வெகுளித்தனமும்‌ குறுகுறுப்பும்‌ ஒளி 


தத அக்க நீ ஏன்‌ ஜனநாதனோடு இங்கே 
த்‌ ரசேகரனைக்‌ காப்பாற்ற நீ எனக்காகத்‌ 
தியாகம்‌ செய்ய வந்தாயா?" 


“உனக்காக வரவில்லை; அக்கா!” 


“பின்‌ ஏன்‌ இந்த வேஷம்‌ போடுகிறாய்‌? 
ஜனநாதனோடு ஏன்‌ வந்தாய்‌? இங்கு எதற்காக நிற்கிறாய்‌?” 


“மரண தண்டனையை அனுபவிக்க!” 
“மரண தண்டனையா? உனக்கா? யார்‌ விதித்தது?” 
“நீதான்‌. அக்கா!” என்றாள்‌ அகல்யா சாந்தமாக. 


“இல்லை! இல்லை! உனக்கு விதிக்கவிவ்லை! 
சதிகாரியான தேங்காய்க்காரிக்குத்தான்‌ மரண தண்டனை 
விதித்தேன்‌!" என்று சிவகாமி பதறினாள்‌; 


“அக்கா! அந்தச்‌ சதிகாரி நான்தான்‌. தேங்காய்க்காரி. 
வேஷம்‌ போட்டுச்‌ சதி ஓலைகளுள்ள தேங்காய்களைத்‌ 
தெருவில்‌ வீரசேகரனுக்குக்‌ கொடுத்தவள்‌ நான்தான்‌!” 
என்றாள்‌ அகல்யா மிகவும்‌ அமைதியாகவும்‌ உறுதியாகவும்‌. 


“ஆமாம்‌! அவள்‌ தான்‌ என்னிடம்‌ தேங்காய்களை 
விற்றவள்‌! சந்தேகமே இல்லை!” என்று வீரசேகரன்‌ 
அகல்யாவை அடையாளம்‌ கண்டு கொண்டு கூவினான்‌. 


அவளைத்‌ தேங்காய்க்காரியென அடையாளங்‌ கண்டு 
கொள்ள வீரசேகரனால்‌ முடிந்ததே தவிர அவள்‌ 
சிவகாமியின்‌ தங்கை என்கிற விஷயமே அவனுக்குத்‌ 
தெரியாது! வீரசேகரனைப்‌ பூதம்‌ காக்கிற தனம்போல்‌ 


432 


காத்துவரும்‌ அரூபியான சிவகாமி, வீரசேகரன்‌ கண்ணில்‌ 
ரூபவதிகளே தட்டுப்‌ படக்கூடாதெனச்‌ சதா இறைவனைப்‌ 
பிரார்த்தித்துக்‌ கொண்டிருப்பாள்‌. அகல்யா மிகவும்‌ 
இளமையும்‌ அழகும்‌ வாய்ந்தவளாகையால்‌ தன்‌ தங்கையைக்‌ 
கூட வீரசேகரன்‌ கண்முன்னே வரவிடுவதில்லை 
சிவகாமி. மிகவும்‌ சிறிய வயதிலேயே அகல்யா பாம்பாட்டிச்‌ 
சித்தரை மணந்து வெளிதேசத்திற்குப்‌ பிரிந்து 
போய்விட்டதால்‌ அவளை அறியும்படியான சந்தர்ப்பமே 
வீரசேகரனுக்கு வாய்க்கவில்லை. 


சிவகாமி பிரமை பிடித்தலள்போல்‌ அகல்யாவின்‌ 
முகத்தையே ம்‌ ததவலைம்‌ ஒரு கணம்‌ நின்றாள்‌! 
அவளுக்கு வீ ரசேகரனுக்கு அடுத்தபடியாக இந்தத்‌ தங்கை 
ஒருத்தியின்‌ நினைவுதான்‌ இந்த உலகத்தில்‌ இருந்த உறவு! 


“ஐயோ! என்‌ தங்கைக்கே நான்‌ யமனாக 
முளைத்தேனா? இல்லை! இல்லை! இவளுக்கு மரண 
தண்டனை விதிக்க வேண்டாம்‌! இவளை விட்டு 
விடுங்கள்‌!” என்று சிவகாமி நெஞ்செல்லாம்‌ கிழியும்படு. 
சபைத்‌ தலைவரை நோக்கி உரத்த குரலில்‌ கூவினாள்‌. 


“சிவகாமி! இதென்ன? விசாரணை செய்யுமுன்‌ 
இவளுக்கு மரண தண்டனை விதித்தாய்‌? இப்போது 
விசாரணை செய்யாமலே இவளை விட்டுவிடச்‌ 
சொல்லுகிறாய்‌! சோழ மண்டலத்தின்‌ மாபெரும்‌ அதிகார 
சயையினரை உன்னுடைய சேவகர்கள்‌ என்று 
நினைத்தாயா? நீ தண்டனை ஒலையைச்‌ சமர்ப்பித்ததோடு 
உன்னுடைய அதிகாரம்‌ முடிந்து விட்டது! இனி இவளை 
விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எங்களைச்‌ சார்ந்தது. 
இவள்‌ மீதுள்ள சதிக்‌ குற்றத்தை விசாரிக்காமல்‌ நாங்கள்‌ 
விடமாட்டோம்‌. இவள்‌ சதிகாரியாய்‌ இருந்தால்‌ நீ 
கொடுத்த தண்டனையை நிறைவேற்றாமல்‌ விடமாட்டோம்‌" 
என்றார்‌ ஏகவாசகர்‌. 


சிவகாமி புழுப்போல்‌ துடித்தாள்‌. “இவள்‌ 
சதிகாரியாய்‌ இருந்தாலல்லவா இவளுக்கு மரண 
தண்டனையை நிறைவேற்ற வேண்டும்‌?” என்று சிவகாமி 
சபையை நோக்கிச்‌ சொல்லிவிட்டு, தன்‌ அருமைத்‌ 


433 


தங்கையைப்‌ பிடித்து உலுக்கி, “அகல்யா! உனக்குப்‌ பித்துப்‌ 
பிடித்து விட்டதா? உனக்குச்‌ சதி செய்யத்‌ தெரியாதே? 
எந்தச்‌ சிறுக்கிக்குப்‌ பதிலாக நீ இங்கே வந்து நிற்கிறாய்‌? 
எவளோ சுமக்க வேண்டிய குற்றத்தை நீ ஏனடி சுமக்கறோய்‌? 
அப்படி என்ன அவள்‌ உனக்குச்‌ சொக்குப்பொடி 
போட்டாள்‌? அந்தக்‌ கிராதகியை காட்டிக்‌ கொடுத்துவிடு! 
இல்லையென்றால்‌ உன்னைக்‌ கொன்று விடுவார்களடி! 
ஜயோ! உன்னைக்‌ கொன்றுவிடுவார்களடி!” என்று சிவகாமி 
பிரலாபித்தாள்‌. 


“அக்கா! எனக்கு உயிர்‌ வாழ்வதில்‌ அவ்வளவு ருசி 
இல்லையக்கா! நான்‌ உண்மையைத்தான்‌ ஒப்புக்கொள்ளப்‌ 
போகிறேன்‌!” என்று அகல்யா சிவகாமியின்‌ காதுக்குள்‌ 
மெல்லச்‌ சொன்னாள்‌. 

“ஐயய்யோ! இவள்‌ சொல்வதை நம்ப வேண்டாம்‌! 
இவள்‌ சதிகாரியல்ல! ஒரு குற்றமும்‌ செய்யத்‌ தெரியாதவள்‌, 
எந்த வினைகாரியோ இவளுக்கு மாயமந்திரம்‌ போட்டு 
இவளை இப்படியாக்கியிருக்கிறாள்‌!” என்று சிவகாமி 
ஓலமிடலானாள்‌.. 


“சிவகாமி! கூச்சலிடாதே! அவள்‌ சார்பாக நீ எதுவும்‌ 
சொல்ல வேண்டாம்‌! மெளனமாக சபை நடவடிக்கைகளைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிரு! நீ இங்கே வாயை மூடிக்கொண்டு 
இராவிட்டால்‌ உன்னைச்‌ சபையை விட்டு வெளியேற்றும்‌ 
படி சேவகர்களுக்கு கட்டளையிட நேரிடும்‌!" என்று கிழவர்‌ 
ஏகவாசகர்‌ கடுமையாக சிவகாமிக்கு எச்சரிக்கை 
விடுத்தார்‌... 

அதன்‌ பிறகு சிவகாமி மெளனமானாள்‌. ஆனால்‌ 
துயரத்‌ தீ அவளுடைய நெஞ்சுக்குள்ளேயே அதிகமாகப்‌ 
யொரிந்து கொண்டிருந்தது. அவளருகில்‌ நின்று 
கொண்டிருந்த அஞ்சுகோட்டையானோ அவள்‌ முகத்தில்‌ 
விழிக்கவும்‌ அஞ்சியவனாய்‌ அவளுக்குப்‌ பின்புறம்‌ நழுவிச்‌ 
சேவகர்களுக்கு மத்தியில்‌ பதுங்கிக்‌ கொண்டான்‌. 


“உன்‌ பெயர்‌ அகல்யாவா? பெண்ணே, அருகில்‌ 
வா!” என்று சபைத்‌ தலைவரான ஏகவாசகர்‌ கனிவுடன்‌ 


வீ.ம. 11-28 


494 


சொன்னார்‌. குழந்தை போன்ற அகல்யாவின்‌ வெகுளி 
முகம்‌ அங்கிருந்த ஜனக்கும்பலைக்‌ கவர்ந்தது போல அந்தக்‌ 
கிழவரின்‌ நெஞ்சையும்‌ கவர்ந்துவிட்டது. ஆனாலும்‌ 
கடமையைச்‌ செய்வதில்‌ சிறிதும்‌ தயவு தாட்சண்ய 
மில்லாமல்‌ கண்டிப்புடன்‌ நடக்க லேண்டுமென்று 
ஏகலாசகர்‌ தம்‌ மனதிற்குள்‌ நினைத்துக்‌ கொண்டார்‌. 


அகல்யா சித்திரப்பாலைபோல்‌ அவர்‌ முன்‌ லந்து 
நின்றாள்‌. மெய்க்காப்பாளர்‌ இருவர்‌ அலளது இருபுறமும்‌ 
காவலுக்கு வந்து நின்றனர்‌. 


ஜனதாதன்‌ சட்டென இடைமறித்து, “அகல்யாவை 
விசாரிக்கப்‌ போகிறீர்களா?" என்று கேட்டான்‌. 


“ஆமாம்‌!” என்றார்‌ ஏகவாசகர்‌. 


“ராமாயணத்தில்‌ லரும்‌ அகல்யாவைப்‌ போலலே 
இவளுடைய நிலையும்‌ ஆகிவிட்டது! அந்த அகல்யா என்ன 
குற்றம்‌ செய்தாளென விசாரியாமலே அவளைத்‌ 
தண்டித்துக்‌ கல்லாகும்படி. சபித்தார்‌ கெளதம மகரிஷி! 

அதுபோலவே, இந்த அகல்யாவையும்‌ விசாரியாமலே 
தண்டித்துவிட்ட நீங்கள்‌, இப்போது இவளை வாய்‌ பேசாக்‌ 
கல்லாகவும்‌ கருதி விடுவது தான்‌ நல்லதாகும்‌!” 


“இவளை விசாரித்தால்‌ தானே இலள்‌ எவ்வளவு 
தூரம்‌ சதியில்‌ சம்பந்தப்பட்டிருக்கிறாள்‌ என்பது 
தெரியவரும்‌?" 


“அப்படியானால்‌ விசாரணையின்‌ போது இலளுக்கு 
இஷ்டமான கேள்விகளுக்கு மட்டுமே இலள்‌ பதில்‌ 
சொல்வாள்‌. இவள்‌ சொல்ல விரும்பாத கேள்விகளுக்கு 
உங்கள்‌ இஷ்டம்‌ போல்‌ பதில்‌ சொல்லும்படி இவளை 
நீங்கள்‌ வற்புறுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது! 
ஏனெனில்‌, சோழர்கள்‌ அபலை ஒருத்தியை விசாரியாமலே 
தண்டி.ப்பார்கள்‌. தண்டித்த பிறகு குற்றத்தை ஒப்புக்‌ 
கொள்ளும்படி சித்திரவதை செய்வார்கள்‌" என்று 
இங்குள்ள பாண்டிய மகாஜனங்கள்‌ நம்‌ நியாய 
விசாரணை முறையைப்‌ பற்றி ஏளனமாக நினைத்து 


435 


விடுவார்கள்‌. நம்‌ குலோத்துங்க சோழ சக்கறவர்த்திகளின்‌ 
நீதி பரிபாலனத்தை நிலை நாட்டுவதற்காகக்‌ குற்றவாளிக்கு 
உரிய இந்தச்‌ சிறு உரிமையை நான்‌ மிகவும்‌ 
வற்புறுத்துகிறேன்‌! என்றான்‌ ஜனநாதன்‌. 


அதன்‌ பிறகு அகல்யாவைக்‌ கிழவர்‌ ஏகவாசகர்‌ 
விசாரணை செய்யத்‌ தொடங்கினார்‌. 

“அகல்யா என்பது உன்னுடைய உண்மையான 
பெயர்தானே?” 

“ஆமாம்‌!” 


“அகல்யா! உன்மீது விசாரணை நடத்தப்‌ 
போகிறோம்‌ என்பதும்‌, நீ குற்றவாளியாக இருந்தால்‌ 
என்ன தண்டனை கிடைக்கும்‌ என்பதும்‌ தெரியுமல்லவா?" 


“தெரியும்‌!” 
“பூரண சம்மதத்துடன்‌ தானே இந்த 
விசாரணைசயை முன்‌ வந்திருக்கிறாய்‌? இங்கே 


சொல்லப்போவதெல்லாம்‌ நீயாகவே மனப்பூர்வமாகச்‌ 
சொல்பவைதானே?” 


ஆமாம்‌!" 

“நேர்முகமாகவேோ மறைமுகமாகவோ வேறு யாரும்‌ 
உன்னை வற்புறுத்தவி ல்லையே!" 

"இல்லை!" 

“நீ இந்த விசாரணை சபைமுன்‌ சொல்வதெல்லாம்‌ 
உண்மையே தவிர வேறல்ல என்று சத்தியம்‌ செய்‌! நீ 
வணங்கும்‌ ஏதாவதொரு தெய்வத்தின்‌ மீது ஆணையிட்டுப்‌ 
பிரமாணம்‌ செய்‌!” 

“என்னுடைய தெய்வம்‌ எதுவெனத்‌ தெரியாது! என்‌ 
கணவரைக்‌ கேட்டால்‌ கல்லெல்லாம்‌ தெய்வம்‌, 
வாவியெல்லாம்‌ தீர்த்தம்‌ என்கிறார்‌! அதனால்‌ என்‌ 


436 
கணவரைத்தான்‌ தெய்வமாக வழிபட்டு வந்தேன்‌! 
அவர்மீது வேண்டுமானால்‌ ஆணையிடுகிறேன்‌!' 
“உன்‌ கணவர்‌ யார்‌?” 
“பாம்பாட்டிச்‌ சித்தர்‌!” 
ஜனக்‌ கும்பலிடையே ஒரு புல்லரிப்பு பாய்ந்தோடியது. 


“தெய்வானுபுதி பெற்ற துறவியென உலகமெல்லாம்‌ 
போற்றுகிறதே, அந்தப்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரா?” 


“ஆமாம்‌ 

“உன்னுடைய வயதென்ன?” 

“தெரியாது!” 

“பதினாறு பதினேழு இருக்குமா?” 
“இருக்கலாம்‌!” 

“உன்னுடைய மதம்‌ என்ன?” 

“தெரியாது!” 

“நீ சோழ தேசத்தைச்‌ .சேர்ந்தவளல்லவா?” 
“தெரியாது!” 


“சிவகாமி! சிவமதத்தினள்‌; சோழ தேசத்தவள்‌! நீ 
அவளுடைய தங்கைதானே?” 

“ஆமாம்‌! ஆனால்‌ அக்கர தங்கை என்கிற உறவு 
சிறு வயதிலேயே விட்டுப்‌ போய்விட்டது. இப்போது நான்‌ 
புதிதாக ஒரு அக்காவை தேடிக்கொண்டிருக்கிறேன்‌!" என்று 
அகல்யா சொல்லிவிட்டுக்‌ கும்பலில்‌ ஊர்மிளா நின்ற 
திசை நோக்கிப்‌ பரிவு தோய்ந்த தன்‌ விழிகளைச்‌ 
சுழற்றினாள்‌. 


“யாரவன்‌?” 


437 


அதற்கு அகல்யா மெளனம்‌ சாதித்தாள்‌. 


“அகல்யா! நீ பிறந்தது சோழ தேசம்‌! இப்போது, 
உனது தேசம்‌ என்ன தெரியுமா?” 

“தெரியாது” 

“உன்னுடைய சொந்த ஊர்‌ எது?” 

“எல்லாம்‌ என்‌ ஊர்‌!" 

"இங்கே மதுரையில்‌ உன்‌ வீடு எங்கே இருக்கறது?" 

“எனக்கு வீடு எதுவுமில்லை!” 

“தீ எங்கே வசிக்கிறாய்‌!" 

“சுடுகாட்டில்‌! பாழ்மண்டபத்தில்‌, ஆலமரத்தடியில்‌! 
நடுத்தெருவில்‌! இன்னும்‌ பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ எங்கெங்கு. 
தங்கியிருக்கிறாரோ அங்கெல்லாம்‌ வசிப்பேன்‌!" 

“மூன்று தினங்களுக்குமுன்‌ புதன்கிழமையன்று அதோ 
நிற்கும்‌ வீ ரசேகரனிடம்‌ எவளோ தெருவில்‌ போன ஒருத்தி 
சில தேங்காய்களை விற்றாளாம்‌. அந்தத்‌ தேங்காய்க்காரி 
நீதானா?” 

அகல்யா மெல்ல வீரசேகரன்‌ பக்கம்‌ திரும்பி 
அவனை ஏற இறங்க ஒருமுறை நன்றாக உற்றுப்‌ 
பார்த்துவிட்டு, "ஆமாம்‌ அது நான்தான்‌!" என்று 
புன்முறுவலுடன்‌ சொன்னாள்‌. 


“மூன்று தினங்களாக வீரசேகரன்‌ உன்னைத்‌ 
தேடியலைந்தானே? நீ எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாய்‌?" 

“பாம்பு மடத்தில்‌!" 

“மூன்று தினங்களாக வீரசேகரனின்‌ கண்ணில்‌ 


தட்டுப்படாமல்‌ மறைந்திருந்தவள்‌ இன்று ஏன்‌ திடீரென்று 
வீரசேகரனைக்‌ காப்பாற்ற முன்வந்தாய்‌2" 


438 


அகல்யா, சிறிது நேரம்‌ யோசித்தான்‌. பிறகு 
“நேற்றுத்தான்‌ பாம்பாட்டிச்‌ சித்தரிடம்‌ கடைசியாக 
விடைபெற்றுக்‌ கொண்டேன்‌!” என்றாள்‌. 


“பாம்பு மடத்திலிருந்து நேரே இங்கு விசாரணை 
சபைக்குத்தான்‌ வருகிறாயா?” 


“இல்லை! நேற்றிரவு திடீரென ஒருவர்‌ வந்து மாய 
வெள்ளரிப்‌ பிஞ்சு கொடுத்து என்னைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
போனார்‌!” என்று அகல்யா சொல்லியலண்ணம்‌ 
கடைக்கண்ணால்‌ ஜனதாதனைப்‌ பார்த்துப்‌ புன்முறுவல்‌ 
செய்தாள்‌. ஃ 


ஜனநாதன்‌ சட்டென்று இடைமறித்து; “ஆமாம்‌! 
நேற்றிரவு நான்தான்‌ வெள்ளரிப்‌ பிஞ்சில்‌ மயக்க 
மருந்தைக்‌ கலந்து கொடுத்து இவளைத்‌ திருட்டுத்தனமாய்த்‌ 
தூக்கிக்‌ கொண்டு வந்தேன்‌. ஆனால்‌ இவள்‌ இப்போது 
எந்தவித மயக்கத்துடனும்‌ பேசவில்லை! சுய மூளையோடு 
தான்‌ பேசுகிறாள்‌! நேற்றிரவு இவளை நான்‌ சந்திப்பதற்கு 
முன்பே வீரசேகரனைக்‌ காப்பாற்ற வேண்டுமென இவள்‌ 
தீர்மானம்‌ செய்து வைத்திருந்தாள்‌ அதனால்‌ தான்‌ 
இவளைத்‌ தாக்கிக்‌ கொண்டு லந்து இன்று 
சூரியாஸ்தமனமாகி இருட்டும்வரை என்‌ மாளிகையில்‌ 
அடைத்து வைக்க விரும்பினேன்‌.” 


“துன்‌?” 


“வீரசேகரனைப்‌ போட்டியாளாக நினைக்கும்‌ எந்த 
இராஜ தந்திரியும்‌ புத்திசாலியாக இருந்தால்‌ இந்த 
அருமையான: சந்தர்ப்பத்தில்‌ நிச்சயமாக இத்தகையதொரு 
திருட்டுவேலை செய்தே இருப்பான்‌! இதற்குமேல்‌ நான்‌ 
விளக்கம்‌ கூற முற்படுவது இங்குள்ள இராஜதந்திரிகளின்‌ 
மதியூகத்தைக்‌ குறைலாக மதிப்பிடுவதாகும்‌!” என்று 
ஜனநாதன்‌ விளையாட்டைப்‌ போலச்‌ சிரித்துக்கொண்டு 
சொன்னான்‌. 


"ஜனநாதா! இது வேடிக்கையான விஷயமல்ல! 
மாபெரும்‌ சதி வழக்கில்‌ சம்பந்தப்பட்டவளை உடனே 


439 


விசாரணை சபை முன்‌ கொண்டு வந்து ஒப்படைக்க 
வேண்டாமா?” என்று ஏகவாசகர்‌ கடுமையான குரலில்‌ 
கேட்டார்‌. 


“அது என்னுடைய வேலையல்ல! என்‌ 
கெளரவத்திற்கும்‌ இராஜதந்திரத்திற்கும்‌ ஏற்றதுமல்ல!” 
என்றான்‌ ஜனநாதன்‌ அலட்சியமாக. 


*ஜனநாதா! நீதி விசாரணைக்காக இந்தச்‌ சதிகாரி 
தேடப்பட்டவள்‌! இவளை நம்‌ சோழிய அதிகாரிகளுக்குத்‌ 
தட்டுப்படாதபடி உன்‌ மாளிகையில்‌ கொண்டுபோய்‌ 
ஒளித்து வைக்க விரும்பினாயே, அது எங்கள்‌ 
காவற்படையின்‌ வேலைகளில்‌ குறுக்கிடுவதாகாதா?” 


“உங்கள்‌ காவற்படைக்கு எப்படிச்‌ சில வேலைகளும்‌ 
அதிகாரங்களும்‌ உண்டோ. அதுபோலவே என்‌ ஒற்றுப்‌ 
படைக்கும்‌ சில விசேஷவேலைகளும்‌ விசேஷ 
அதிகாரங்களும்‌ உண்டு. உங்கள்‌ காவற்படைக்கு இவள்‌ 
தேவைப்பட்டது போல்‌ என்‌ ஒற்று வேலைகளுக்கும்‌ இவள்‌ 
தேவைப்பட்டிருக்கலாம்‌!” 


“உன்னுடைய வேலைகளுக்கும்‌ இந்தச்‌ சதிகாரிக்கும்‌ 
என்ன சம்பந்தம்‌?” 


“என்‌ ஒற்றுப்படையின்‌ வேலை இரகசியமாக இயக்க 
வேண்டியதாகும்‌! வேலை முறைகளைப்‌ பகிரங்கமாகச்‌ 
சொல்ல வேண்டிய நிர்ப்பந்தம்‌ எதுவும்‌ என்‌ இரகசிய 
ஒற்றுப்படைக்குக்‌ கிடையாது!” 


“அப்படியானால்‌ உன்‌ மாளிகையிலிருந்து அகல்யா 
தப்பி ஓடி இந்த விசாரணை சபைக்கு வந்து சேர்ந்தாளா?” 


“இல்லை! ஜனநாதன்‌ பார்வையிலிருந்து யாருமே 
தப்ப முடியாது! என்னை மிகவும்‌ இவன்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டதால்‌ இவளை இங்குவர அனுமதித்தேன்‌. அதற்குப்‌ 
பிரதியாக இவள்‌ எனக்குச்‌ சில வாக்குறுதிகள்‌ 
கொடுத்தாள்‌. நானும்‌ சில வசதிகள்‌ செய்து கொடுப்பதாக 
வாக்களித்தேன்‌!" 


440 


“என்ன வாக்குறுதிகள்‌?" 


“அவை என்‌ சொந்த விஷயங்கள்‌! அவற்றிற்கும்‌ 
இந்த சதி வழக்கிற்கும்‌ எந்தவிதச்‌ சம்பந்தமுமில்லை என 
உத்திரவாதம்‌ அளிக்கிறேன்‌. ஐனநாதனின்‌ இந்த 
உத்திரவாதத்தை நீங்கள்‌ ஏற்றுக்கொண்டு விசாரணையை 
மேலே தொடர்ந்து நடத்துவது தான்‌ உசிதமான 
காரியமாகும்‌!" என்று ஜனநாதன்‌ தன்‌ பேச்சை முடித்துக்‌ 
கொண்டான்‌. 


ஏகவாசகர்‌ “குறு குறு" வென அகல்யாவைச்‌ சிறிது 
நேரம்‌ உற்றுபி பார்த்தார்‌. அகல்யா அமைதியாகவே 
புன்முறுவல்‌ செய்து கொண்டிருந்தாள்‌ பயமோ, கூச்சமோ 
சிறிதும்‌ அவளிடம்‌ காணப்படவில்லை. மரணதூதர்கள்‌ 
நிறைந்த சபையில்‌ அவன்‌ பிடிவாதமான குழந்தை 
போலவே காட்சியளித்தாள்‌. 


“அகல்யா! நீ வீரசேகரனிடம்‌ சில தேங்காய்களைத்‌ 
தெருவில்‌ கூவி விற்றாயே, உனக்குத்‌ தொழில்‌ தேங்காய்‌ 
வியாபாரமா?" 


“இல்லை! அன்று ஒருநாள்‌ மட்டுந்தான்‌ தேங்காய்கள்‌ 
விற்றேன்‌!” 

"அன்று உன்‌ கூடையிலிருந்த ஒவ்வொரு 
தேங்காயிலும்‌ ஒவ்வொரு சதிஓலை இருந்திருக்க வேண்டும்‌. 
அத்தேங்காங்களில்‌ சிலலற்றை வீரசேகரனிடம்‌ 
விற்குழுன்பே அவற்றில்‌ சதி ஓலைகள்‌ அடங்கியிருக்கின்றன. 
என்கிற விஷயம்‌ உனக்குத்‌ தெரியுமா?" 


"தெரியும்‌! தெரிந்தே விற்றேன்‌!” 

சபை நெடுகிலும்‌ ஒருவித புல்லரிப்பு உண்டாயிற்று 
அகல்யாவின்‌ துணிச்சலான பதிலைக்‌ கேட்டு, 
ஜனங்களுக்கு அலள்மீது மதிப்பும்‌ பரிவும்‌ ஏற்பட்டன. 


“அச்சதி ஓலைகள்‌ தேவியின்‌ கையில்‌ சேருவதற்காகத்‌ 
தானே தேங்காய்களுக்குள்‌ வைக்கப்பட்டன?" 


“ஆமாம்‌!” 


“வீ ரசேகரனுக்குச்‌ சில தேங்காய்களை விற்றதுபோல்‌ 
வேறு யாருக்கும்‌ தேங்காய்கள்‌ விற்றாயா?” 


“இல்லை! வீரசேகரன்‌ பொறுக்கியெடுத்த 
தேங்காய்கள்‌ போக, மிஞ்சியதையெல்லாம்‌ சுக்கு நூறாக 
உடைத்து அணு பாண்டியன்‌ கண்மாயில்‌ விட்டெறிந்து 
விட்டேனே!" 


“வீரசேகரன்‌ ஒருவனிடம்‌ மட்டும்‌ ஏன்‌ 
அச்சதித்தேங்காய்களைக்‌ கொடுத்தனுப்பினாய்‌?" 


“வீரசேகரன்‌ ஒருவன்‌ தான்‌ தேவியை நெருங்கி 
வித்தியாப்பியாச தினத்தன்று தேங்காய்களை தேவியிடம்‌ 
சேர்ப்பிக்க முடியுமென்று நம்பினேன்‌!” 

“அவ்வாறு செய்யும்படி உன்னை யார்‌ தூண்டி 
விட்டது? இதில்‌ லேறு யார்‌ சம்பந்தப்பட்டி ருக்கிறார்கள்‌?” 


“யாரும்‌ என்னைத்‌ தூண்டிவிடவில்லை! இதில்‌ லேறு 
யாரும்‌ சம்பந்தப்படவுமில்லை" 


“இத்த மாபெரும்‌ சதித்திட்டத்தை நீ 
தனியொருத்தியாகவா தயாரித்தாய்‌?” 


“இது சதியென்றால்‌ நான்‌ ஒருத்தியேதான்‌ செய்தேன்‌!” 

“அகல்யா! இந்தச்‌ சதித்திட்டத்தில்‌ சம்பந்தப்பட்டவர்‌ 
களையெல்லாம்‌ காட்டிக்‌ கொடுத்துவிடு! உனக்காக எங்கள்‌ 
குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ மன்னிப்பு 
வாங்கிப்‌ பரிசுகளும்‌ வாங்கித்‌ தருகிறேன்‌! எதிரிகளிடமிருந்து 
உனக்குத்‌ தகுந்த பாதுகாப்பும்‌ அளிக்கிறேன்‌!” 


“இந்தச்‌ சதியில்‌ உண்மையிலே யாராவது 
சம்பந்தப்பட்டிருந்தால்கூட நான்‌ காட்டிக்‌ கொடுக்கக்‌ 
கூடியவளல்ல! எனக்கு உயிர்‌ மீதோ பரிசுகள்‌ மீதோ 
ஆசை இல்லை!” என்றாள்‌ அகல்யா. 


442 


“வீரசேகரனை உமக்கு எத்தனை நாளாகத்‌ 
தெரியும்‌?” 


“வீரசேகரனைப்‌ பற்றி நான்‌ நிறையக்‌ 
கேள்விப்பட்டி. ருக்கிறேன்‌! ஆனால்‌ நேரிவ்‌ பரிச்சயமில்வை” 


“அவன்‌ சிவகாமியின்‌ கணவனல்லவா? அக்காள்‌ 
புருஷனோடு உனக்குப்‌ பரிச்சயமில்லையென்றால்‌ அது 
ஆச்சரியமான விஷயம்‌!” 


“எங்கே ஷனைத்‌ திருடிக்கொண்டு விடுவேனோ 
என்று என்‌ அக்காள்‌ என்னை நெருங்க விடுவதில்லை!” 
என்றாள்‌ அகல்யா நிஷ்களங்கமாக... 


சபை நெடுகிலும்‌ “குபீ£ரென ஒரு சிரிப்பு பறிந்தது! 
மற்ற நேரமாய்‌ இருந்தால்‌ சிவகாமி ஆத்திரம்‌ 
அடைத்திருப்பாள்‌. ஆனால்‌ அவளோ: தங்கையின்‌ 
பாசத்தால்‌ கண்ணீர்‌ சொரிந்து நிலைகலங்கி நின்று 
கொண்டிருந்தாள்‌. 


“இந்த வீரசேகரன்‌ தெரிந்தே இந்தச்‌ சதித்திட்டத்தில்‌ 
சம்பந்தப்பட்டு உனக்கு உதவி செய்தானா?” என்று 
ஏகவாசகர்‌ அருகிலிருந்த ஆடையூர்‌ நாடாள்வார்‌ கேட்டார்‌. 


“இல்லை! அவனுக்குத்‌ தெரியாமலேயே அவனை என்‌ 
கருவியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டேன்‌! நான்‌ அவனிடம்‌ 
விற்ற தேங்காய்களுக்குள்‌ சதி ஓலைகள்‌ அடங்கியிருக்கின்றன. 
என்கிற விஷயமே அவனுக்குத்‌ தெரியாது! வீரசேகரனும்‌ 
ஒரு சதிகாரனாய்‌ இருந்து தேவியிடம்‌ ரகசியமாக ஏதாவது 
சொல்ல வேண்டுமென்று நினைத்தால்‌, தேவியின்‌ 
சிறைக்கூடத்திற்குள்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ அவன்‌ எந்த 
நேரத்திலும்‌ நேரிடையாக வாய்‌ மூலமாகவே சொல்லி 
விட முடியும்‌! தேங்காய்களுக்குள்‌ சதி ஓலைகள்‌ வைத்து 
அனுப்பவேண்டிய அவசியமில்லை!” என்று அகல்யா 
மனப்பாடம்‌ செய்ததுபோல்‌ ஒரே மூச்சாகச்‌ சொன்னாள்‌. 


ஐனநாதன்‌ சட்டென்று இடைமறித்து, “ஆகா! உலகத்‌ 
தெரியாத இந்த வெகுளிப்பெண்‌ நம்மையெல்லாம்விட 


443 


புத்திசாலியாக இருக்கிறாள்‌. வீ ரசேகரனை சதிகாரனாகச்‌ 
சித்தரிக்க முயலும்‌ அஞ்சு கோட்டையானை வெகு 
சுலபமாக முட்டாளாக்கிவிட்டாள்‌!” என்று சிரித்தான்‌. 


அஞ்சுகோட்டையான்‌ தலைகுனிந்தான்‌. அலனை 
நோக்கி வீரசேகரன்‌, ”பார்த்தாயாடா, பார்த்தாயாடா!” 
என்று கேட்பது போல்‌ முஷ்டி பிடித்தான்‌. 

ஜனங்களும்‌ அருவருப்போடு அஞ்சு கோட்டையானைப்‌ 
பார்க்கலானார்கள்‌. 


கிழவர்‌ ஏகவாசகர்‌ இருமுறை கனைத்துவிட்டு 
மறுபடி தம்‌ விசாரணையைத்‌ தொடரலானார்‌; 


"அகல்யா! நீ வீரசேகரனிடம்‌ சில தேங்காய்களை 
விற்றாய்‌". “ஓவ்வொரு தேங்காயினுள்ளும்‌ ஒல்வொரு சதி 
ஓலையை நீ திணித்து வைத்தாய்‌ என்பது உனக்குத்‌ 
தெரியும்‌, அப்படியானால்‌ அந்தச்‌ சதி ஓலைகளில்‌ என்ன 
விஷயம்‌ எழுதப்பட்டிருந்தது என்பதும்‌ உனக்குத்‌ 
தெரிந்திருக்குமல்லவா 2” 


“ஓ! நிச்சயமாகத்‌ தெரியும்‌!” 


"அப்படியானால்‌ அச்சதி ஓலைகளில்‌ என்ன 
எழுதியிருந்ததென்பதை எங்களுக்குச்‌ சொல்‌!” 

“அதை அப்போதே நான்‌ மறந்துவிட்டேன்‌!” 

“ஞாபகப்படுத்திப்‌ பார்‌!” 

“பெரியவர்களே! நான்‌ சொல்ல விரும்பியதை 
யெல்லாம்‌ சொல்லிவிட்டேன்‌. இதற்குமேல்‌ நீங்கள்‌ 
அடித்தாலும்‌, உதைத்தாலும்‌ எனக்கு ஒன்றும்‌ சொல்லத்‌ 
தெரியாது!” என்றாள்‌ அகல்யா உறுதியான குரலில்‌. 


“அப்படியானால்‌ இதற்குமேல்‌ ஒன்றும்‌ நீ சொல்லப்‌ 
போவதில்லையா? சொல்ல மறுக்கறாயா?” 


“ஆமாம்‌!” 
“இதனால்‌ உன்‌ கதி என்ன ஆகும்‌ தெரியுமா?” 
“தெரியும்‌!” 


"இந்த இளம்‌ வயதில்‌ இவ்வளவு அழகானவள்‌ 
வீணாக மரண தண்டனைக்காளாவது மிகவும்‌ 
துக்ககரமான விஷயமாகும்‌!” 


“எனக்கு அதில்‌ ஒருவிதத்‌ துக்கமுமில்லை, 
அளவில்லாத "ஆனதந்தந்தான்‌ உண்டாகும்‌!” 


“நீ யாருடைய வாக்குறுதியையாவது நம்பி இப்படித்‌ 
துணிச்சலாகப்‌ பேசுகிறாயா?” 


“நான்‌ யாரையும்‌ நம்பவில்லை! கடவுள்‌ 
ஒருவரைத்தான்‌ நம்புகிறேன்‌!” 


இனிமேல்‌ அந்தப்‌ பெண்ணை விசாரிப்பதில்‌ 
ஒருவிதப்பலனுமில்லை என்பதை உணர்ந்த விசாரணை 
சபைத்‌ தலைவர்‌ தம்முடைய தீர்ப்பைக்‌ கூறலானார்‌; 


“வீரசேகரா! உன்னுடைய சபதத்திவிருந்து நீ 
விடுதலை செய்யப்பட்டாய்‌! நீ எந்தச்‌ சமயத்திலும்‌ சிறந்த 
தேச பக்தனாய்‌ விளங்குவாய்‌ என்பதற்குச்‌ சரியான 
நிரூபணமும்‌ சாட்சியமும்‌ கஇடைத்துவி ட்டன! சதிக்குற்றத்தை 
ஒப்புக்கொள்ளும்‌ இந்த அகல்யாவிற்குச்‌ சிவகாமியின்‌ 
தண்டனை ஓலைப்பிரகாரம்‌ மரண தண்டனையை வலி 
யுறுத்துகிறேன்‌! ஆனால்‌ சதித்‌ திட்டங்களையெல்லாம்‌ 
வெளியிட அவள்‌ மறுப்பதால்‌ இவளைச்‌ சிறிது காலம்‌ 
சிறைக்குள்‌ அடைத்து வைப்போம்‌. பின்னால்‌ வேறு 
சதிகாரர்கள்‌ சிக்கும்போதோ சதித்திட்டங்களை ஆராய 
தாம்‌ முற்படும்போதோ இவளை மறுபடி 
விசாரிக்கும்படியான தேவை நமக்கு ஏற்படலாம்‌. 
அதுவரை இவளைச்‌ சிறையில்‌ அடைத்து வைப்போம்‌!” 
என்றார்‌ ஏகவாசகர்‌. 


445 


“அதுதான்‌ புத்திசாலித்தனமான காரியமென நானே 
கடைசியில்‌ எடுத்துச்‌ சொல்லலாமென்றிருந்தேன்‌, அதற்குள்‌ 
நீங்களே உணர்ந்துவிட்டீர்கள்‌, ஆனால்‌ இவன்‌ சிறைக்குள்‌ 
அடைய்பட்டிருக்கும்‌ காலம்வரை அந்தப்புரத்தில்‌ 
அடைப்பட்டுள்ள இராஜகன்னிகையைப்‌ போல இவளுக்குச்‌ 
சகலவிதமான வசதிகளும்‌ செய்து கொடுக்கவேண்டும்‌. 
இவளுக்குத்‌ தேவையான ஆடையணிகளெல்லாம்‌ அதோ 
என்னுடைய வெள்ளி ரதத்தில்‌ குவிந்திருக்கன்றன. அந்த 
வெள்ளிரதத்திலேயே இவளை சிறைச்சாலைக்கு அழைத்துப்‌ 
போகவேண்டும்‌. இன்னும்‌ சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ 
இவளுக்கு சிறைவாசமென்பது சொர்க்கவாசமாக 
இருக்கவேண்டும்‌!” என்றான்‌ ஐனநாதன்‌. 


“என்ன! இந்தச்‌ சதிகாரியையா?' என்று 
சபையிலுள்ள இராஜதந்திரிகள்‌ அனைவரும்‌ ஏககாலத்தில்‌ 
வியப்புடன்‌ கேட்டனர்‌. 


“ஆமாம்‌! அவ்வாறு இவளுக்கு வாக்குறுதி 
கொடுத்திருக்கிறேன்‌. இராஜதந்திரத்திற்காகவும்‌ 
இராசகாரியமான ஒற்று வேலைகளின்‌ வெற்றிக்காகவும்‌ 
ஜனநாதன்‌ கொடுத்திருக்கும்‌ வாக்குறுதிகளைக்‌ காப்பாற்றி 
ஐனநாதனுக்கு கெளரவமளிக்க வேண்டிய கடமை இந்த 
விசாரணை சபைக்கு மட்டுமல்ல நம்‌ குலோத்துங்க சோழ 
சக்கரவர்த்திகளுக்கும்‌ உண்டு!” 

"இதில்‌ என்ன இராஜதந்திரம்‌ இருக்கிறது?” என்று 
எல்லோரும்‌ அவநம்பிக்கையுடன்‌ கேட்டனர்‌. 


“அதை இப்போது வெளிப்படுத்துவது என்‌ 
இராஜதந்திரத்திற்கு உகந்ததல்ல! ஏனெனில்‌ இந்தச்‌ 
சபையில்‌ எனக்குச்‌ சில ஜன்ம சத்ருக்கள்‌ இருக்கிறார்கள்‌... 
நான்‌ இராச காரியத்தை முன்னிட்டுச்‌ செய்யும்‌ 
இராஜதந்திரத்தை அந்தச்‌ சுயநலக்காரர்கள்‌ மூடத்தனமாக 
உடைத்தெறிய முயலுவார்கள்‌!” என்றான்‌ ஐனநாதன்‌. 


"ஜனநாதா!” மூடத்தனம்‌ என்ற பதத்தை இங்கே நீ 
பிரயோகிப்பது இந்தச்‌ சபையை கெளரவிப்பது ஆகாது 
என்றார்‌ ஏகவாசகர்‌ கடுமையாக. 


446 


“எனக்கு யாரும்‌ கெளரவமளிக்காதபோது நானும்‌ 
யாருக்கும்‌ கெளரவம்‌ அளிப்பதில்லை. இங்கே நான்‌ வெகு 
நேரமாக நின்று கொண்டிருக்கிறேன்‌; என்னை யாரும்‌ 
இந்தச்‌ சபையில்‌ உட்காரச்‌ சொல்லவில்லை! எனக்கு 
அந்தக்‌ கெளரவம்‌ அளிக்காதபோது யாரையும்‌ புத்திசாலி 
என்று அநாவசியமாகப்‌ புளுகி கெளரவிக்க வேண்டும்‌ 
என்கிற அவசியம்‌ எனக்கில்லை! மேலும்‌ சில 
தனிப்பட்டவர்களின்‌ யோக்கியாம்சங்களைப்பற்றிய என்‌ 
அபிப்பிராயத்தைச்‌ சொல்லுவது இந்தச்‌ சபையைப்‌ 
பொதுவாக அகெளரவிப்பதாகாது!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


அந்தச்‌ சபையிலிருந்த சில கிழவர்கள்‌ முக்கியமாக 
ஆடையுர்‌ நாடாள்வாரின்‌ கட்சியினர்‌. ஆத்திரத்துடன்‌ 
முணுமுணுக்கலானார்கள்‌: 


ஜனநாதன்‌ சட்டென்று துள்ளிக்‌ குதித்து, “ஆ! நான்‌ 
நினைத்தபடியே இங்கு சிலர்‌ ஆத்திரப்படுகிறார்கள்‌ . என்‌ 
மீதுள்ள ஆத்திரத்தை இந்தப்‌ பேதைப்‌ பெண்ணிடம்‌ 
அவர்கள்‌ காட்ட முற்படலாம்‌. ஆகையால்‌ முன்னதாகவே 
எச்சரித்து விடுகிறேன்‌. இந்த அகல்யாவை வேறொரு இராச 
காரியத்தையும்‌, சூழ்ச்சி முறையையும்‌, ஒற்று வேலைகளையும்‌ 
முன்னிட்டு என்னுடைய மாளிகையில்‌ ஒளித்து வைக்க 
நினைத்தேன்‌. ஆனால்‌ நம்முடைய இந்த விசாரணை 
சபைக்கு மிகவும்‌ முக்கியஸ்தனான நான்‌ மதிப்பளிக்க 
வேண்டுமென நினைத்து, இவனை உங்கள்‌ கையில்‌ 
ஓப்படைக்கச்‌ சம்மதிக்கிறேன்‌. அதுவும்‌ இவள்‌ என்னிடம்‌ 
இருப்பதைவிட உங்களிடம்‌ மிகவும்‌ பத்திரமாகவும்‌, 
செளகரியமாகவும்‌, கெளரவமாகவும்‌ இருப்பாள்‌ என்று 
தம்பி உங்களிடம்‌ ஒப்படைக்கிறேன்‌! ஆனால்‌ சிறைக்குள்‌ 
இவளுக்கு எந்தவிதத்‌ தீங்கும்‌, வேதனையும்‌ யாரும்‌ 
தரக்கூடாது. இவளை யாராவது ஏதாவது விசாரிக்க 
வேண்டுமென்றால்‌ என்னை அருகில்‌ வைத்துக்கொண்டே 
தான்‌ விசாரிக்க வேண்டும்‌. இவளுக்குக்‌ கேடு 
விளைவிப்பவர்கள்‌ நிச்சயமாகச்‌ சதிகாரர்களாக 
இருப்பார்கள்‌ என்பது என்னுடைய ஒற்றுப்படைக்‌ குழுவின்‌ 
ஆராய்ச்சி சோழிய அதிகாரிகளுக்கிடையே உள்ள 
சதிகாரர்களை நடைமுறையில்‌ என்ன வேண்டுமானாலும்‌ 


447 


செய்யலாம்‌ என்பது என்னுடைய இரகசிய ஒற்றுப்படைக்கு 
அளிக்கப்பட்டிருக்கும்‌ விசேஷ அதிகாரமாகும்‌. எனக்குத்‌ 
தெரியாமல்‌ யாராவது இவள்மேல்‌ சுண்டு விரவ்‌ 
வைத்தால்கூடப்‌ போதும்‌ உடனே அதில்‌ நேர்முகமாகவும்‌, 
மறைமுகமாகவும்‌ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்‌ 
அனைவரையும்‌ சதிகாரர்கள்‌ எனத்‌ தீர்மானித்து என்‌ 
சமயோசிதம்‌ போல்‌ கொல்லும்படியான உரிமையும்‌ விசேஷ 
அதிகாரமும்‌ என்னுடைய ஒற்றுப்படைக்‌ குழுவிற்கு 
ஏற்பட்டுவிடும்‌!” ஜனநாதன்‌ முன்னெச்சரிக்கையாகச்‌ 
சொன்ன விஷயங்களை யாராவது மீறுவார்களேயானால்‌, 
தர்ம சாஸ்திரங்களின்‌ விதிகளைக்‌ கூட ஜனநாதன்‌ 
மீறிவிடுவான்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌!” என்று 
ஐனநாதன்‌ எச்சரித்தான்‌. 


“ஜனநாதா! ஏன்‌ இப்படிச்‌ சபையில்‌ அநாவசியமாகப்‌ 
பிரவேசித்து இவ்வளவு பகிரங்கமாக வன்மமான 
வார்த்தைகளைக்‌ கொட்டுகிறாய்‌?” என்று ஏகவாசகர்‌ 
கடுமையாகக்‌ கேட்டார்‌. 


“தேவையை உத்தேசித்துத்தான்‌! மாபெரும்‌ 
மதியூகிகளான அதிகாரிகள்‌ ஒருவரையொருவர்‌ வேவு 
பார்க்கவேண்டும்‌ என்கிற முறையில்‌ நம்‌ குலோத்துங்க 
சோழ சக்கரவர்த்திகள்‌ அற்புதமானதொரு 
ராஜதந்திரத்தைக்‌ கையாளுகிறார்‌. அந்த விசேஷ 
நடைமுறையை வைத்துக்கொண்டு ஒருவரையொருவர்‌ 
ஒழித்துக்‌ கட்டிவிடும்படியான சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு 
அதிகாரியும்‌ தேடிக்கொண்டு இருப்பதுதான்‌ வழக்கம்‌! 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ என்னுடைய ஒற்றுப்படை 
வேலைகளுக்கும்‌ நம்‌ சோழ தேசத்தின்‌ எதிர்காலத்திற்கும்‌ 
தேவையான அகல்யாவைப்‌ பத்திரமாகச்‌ சிறைக்குள்‌ 
பாதுகாக்கும்‌ பொறுப்பு இந்தச்‌ சபை முழுவதற்கும்‌ உண்டு; 
அதை நினைவுபடுத்துவதற்காகவே இத்தனை 
வார்த்தைகளைப்‌ பகிரங்கமாகக்‌ கொட்டினேன்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 

“இவளுக்கு மரணதண்டனை நிறைவேற்றும்வரை 
தான்‌ அந்தப்‌ பொறுப்பு எங்களுக்கு உண்டு!” என்று 
திருத்தம்‌ கூறினார்‌ ஏகவாசகர்‌. 


448 


“அது எனக்குத்‌ தெரியும்‌, இவளைச்‌ சிறைக்குள்‌ 
சித்திரவதை செய்து இல்லாததையெல்லாம்‌ ஒப்புக்கொள்ளும்‌ 
படி செய்யக்‌ கூடாதென்பதுதான்‌ என்னுடைய வாதம்‌! 
சிறையில்‌ இவளுக்கு எந்தவிதமான ஊனக்கேடும்‌, 
மானக்கேடும்‌ ஏற்படக்கூடாது! அவ்வாறு ஏற்படுமானால்‌ 
அதற்குப்‌ பொறுப்பாளிகள்‌ காவற்படைத்‌ தலைவரும்‌ 
அவருடைய சகாக்களுமே ஆவார்கள்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


அதன்பிறகு ஏகவாசகர்‌ இருமுறை கனைத்துக்‌ குரலில்‌ 
அதிகாரத்தை வரவழைத்துக்‌ கொண்டு காவற்படையினரை 
நோக்கி, “இந்தச்‌ சதிகாரியைச்‌ சிறைச்சாலைக்கு இரத்தினக்‌ 
கம்பளம்‌ விரித்து அழைத்துப்‌ போங்கள்‌!” என்றார்‌ ஏளனப்‌ 
பார்வையுடன்‌. 


“இரத்தினக்‌ கம்பளம்‌ என்‌ வெள்ளி ரதத்திலேயே 
இருக்கிறது! என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌ சிறிதும்‌ விட்டுக்‌ 
கொடுக்காமல்‌. 


குழந்தைபோல்‌ சிரித்துக்கொண்டு கிளம்பும்‌ 
அகல்யாவைக்‌ கொடூரமான கர்வலர்கள்‌ அழைத்துச்‌ 
செல்லும்போது ஜனக்கும்பல்‌ முழுவதையும்‌ ஒருவிதத்‌ 
துயரம்‌ கவ்வியது, அதுவரை சோகச்‌ சிவையாகச்‌ 
சமைந்திருந்த சிவகாமி அந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்ததும்‌ 
உயிர்‌ பெற்றெழும்‌ இராட்சஸிபோலக்‌ கிரீச்சிட்டாள்‌.. 
“அகல்யா! அகல்யா!” என்று வீரிட்டு அலறிக்கொண்டே 
தன்‌ அருமைத்‌ தங்கையை வாரியணைத்துக்‌ கொள்ள 
ஓடிவந்தான்‌. ஆனால்‌ அகல்யாவை அழைத்துச்‌ செல்லும்‌ 
முரட்டுக்காவலர்‌ சிவகாமியைத்‌ தடுத்தார்கள்‌. 


“ஐயோ அகல்யா! எங்கே போகிறாய்‌?” என்று 
சிவகாமி விம்மினாள்‌. 


“நீ கொடுத்த மரண தண்டனையை அநுபவிக்கும்‌ 
வரை சிறையில்‌ நிம்மதியாகத்‌ தூங்க போகிறேன்‌!” என்று 
அகல்யா சொல்லிக்‌ கொண்டே சேவகர்களின்‌ மத்தியில்‌ 
விரைந்து சென்றாள்‌. 


களங்கமற்ற அவளுடைய முகத்தைப்‌ பார்க்கும்போது 
வீரசேகரனுக்கு ஒருவிதச சோகம்‌ படர்ந்தது. ஆனால்‌ 


449 


இன்னொருபுறம்‌ அவனுடைய முகம்‌ ஆனந்தத்தால்‌ 
மலர்ந்தது. கும்பலில்‌ ஊர்மிளா நின்ற திசைப்‌ பக்கம்‌ 
ஆவலோடு திரும்பிப்‌ பார்த்தான்‌. அங்கே ஊர்மிளாவைக்‌ 
காணோம்‌! 

ஊர்மிளா எங்கே மாயமாய்‌ மறைந்திருப்பாள்‌ என்று 
வீரசேகரன்‌ சுற்றும்முற்றும்‌ கும்பலை ஊடுருவித்‌ தன்‌ 
விழிகளைச்‌ செலுத்தினான்‌. “ஐயோ! என்‌ தங்கையை 
எமகிங்கரர்கள்‌ கொண்டு போகிறார்களே” என்று சிவகாமி 
பித்துப்‌ பிடித்தவள்‌ போல்‌ அலறி ஊளையிடும்‌ குரல்‌ 
வீரசேகரனின்‌ காதைத்‌ துளைத்தது. 

அந்தச்‌ சமயம்‌ வெள்ளி ரதத்தில்‌ ஏறிக்கொண்டிருந்த 
அகல்யா புன்சிரிப்புடன்‌ அமைதியாகச்‌ சிவகாமி நின்ற 
திசைப்பக்கம்‌ திரும்பி, “அக்கா! உன்னை 
மன்னித்துவிட்டேன்‌!” என்று சொன்னாள்‌. 


அவ்வளவுதான்‌; சிவகாமி பேய்போல்‌ கிரீச்சிட்டாள்‌, 
“ஆ! தேவியினால்‌ தானே என்‌ தங்கை சதிகாரியானாள்‌!. 
தேவியினால்‌ தானே என்‌ தங்கையை இழக்கப்‌ போகிறேன்‌! 
அந்த தேவியை... தேவியை!'' என்று மேலே 
கத்தமுடியாமல்‌ சிவகாமி ஆத்திரத்துடன்‌ பற்களை “நறநற" 
வெனக்‌ கடித்தாள்‌. 


வீ. ம. 1-29 


450 


தேவேந்திர பதவி! 


“புரந்தரன்‌ நடுங்கி ஆங்கோர்‌ 
பூசையாய்ப்‌ போகலுற்றான்‌.” 


கம்ப ராமாயணம்‌ 


த்தை மந்தையாக விசாரணை சபைக்கு 
ஐ வந்து குழுமியிருந்த ஐனசமுத்திரம்‌ 
, பொழுது இருட்டியதும்‌ ஜலப்பிரளயம்‌ 
போல்‌ பொங்கி எழுந்து பல 
உபநதிகளாகவும்‌ வாய்க்கால்களாகவும்‌ பிரிந்து, தெருக்கள்‌ 
சந்துகளிலெல்லாம்‌ வழிந்தோடியது. 
ஆங்காங்கே குட்டைகள்போல்‌ பெண்கள்‌ கூட்டம்‌ 
தெருக்களில்‌ தேங்கி நின்று வம்பளந்து கொண்டிருந்தது. 
மடை வாய்கள்‌ போல்‌ ஆண்கள்‌ கூட்டம்‌ தெரு 
முனைகளிலுள்ள கற்றூண்‌ விளக்கடிகளில்‌ வடிந்து 
நின்று அன்றைய விசாரணை சபை நடவடிக்கைகளைப்‌ 
பற்றிக்‌ காரசாரமாக விவாதித்துக்‌ கொண்டிருந்தது. 


அன்று அரசியல்‌ அரங்கில்‌ அற்புதமானதொரு 
காதல்‌ காட்சியை நேரில்‌ கண்டு களித்துவிட்டதாக 
அவர்கள்‌ அளவற்ற பெருமிதம்‌ அடைந்தார்கள்‌. அன்று 
அவர்கள்‌ பார்த்த காட்சியில்‌ அப்படியென்ன அற்புதம்‌ 
என்றால்‌ வீ ரசேகரனுக்கும்‌ அகல்யாவிற்குமிடையே காதல்‌ 
இருப்பதாகக்‌ கற்பனை செய்து கொண்டு அவர்கள்‌ திருப்தி 
அடைந்ததுதான்‌ மகா அற்புதமாகும்‌! ஏதாவது கொஞ்சம்‌ 
காதல்‌ விஷயம்‌ இல்லாவிட்டால்‌ சதிகாரி ஒருத்தி 


451 


தானாகவே விசாரணை சபைக்கு வத்து எதிராளியின்‌ 
தலையைக்‌ காப்பாற்ற மூன்வருவாளா என்பது 
அவர்களுடைய ஆணித்தரமான வாதம்‌! அப்போது 
சிவபெருமானே தோன்றி, “ஓ! மகா ஜனங்களே 
வீரசேகரனின்‌ இரகசியக்‌ காதலி அகல்யா அல்ல!” என்று 
திருவாக்குச்‌ சொன்னாலும்‌ அதைப்‌ பொதுஜனங்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்ள விரும்ப மாட்டார்கள்‌! ஏனெனில்‌ 
தலையாவது உருளுமென ஆவலோடு வீர ரஸத்தை 
எதிர்நோக்கிப்‌ போயிருந்தவர்களுக்குச்‌ சிருங்கார 
ருஸமாவது கிடைக்காவிட்டால்‌ அந்த ஏமாற்றத்தைச்‌ சகிக்க 
முடியுமா? 


ஆகவே வீ ரசேகரனுக்கும்‌ அகல்யாவுக்குமிடையே 
அற்புதமானதொரு காதலைக்‌ கற்பனை செய்து கொண்டு 
பலரும்‌ அவரவர்‌ வயதுக்கும்‌ யுக்தியாதுபவங்களுக்கும்‌ ஏற்ப 
அது பற்றி வம்பளந்தார்கள்‌. 


“காதலியைக்‌ காட்டிக்‌ கொடுக்காமல்‌ சதிகாரிக்காகத்‌ 
தன்‌ தலையைப்‌ பறிகொடுக்க முன்வந்த வீ ரசேகரனுடைய 
காதல்‌ பெரிதா?” காதலனின்‌ தலையைக்‌ காப்பாற்ற வந்த 
காரிகையின்‌ காதல்‌ பெரிதா?” என்கிற மகத்தான 
விஷயந்தான்‌ அவர்களுடைய முக்கியவாதப்‌ 
பிரதிவாதங்களுக்கு இலக்காயிருந்தது. யாருடைய காதல்‌ 
பெரிதாக இருந்தாலும்‌ அது நதெறிகெட்ட காதலன்றோ? 
பாம்பாட்டிச்‌ சித்தர்‌ தெய்வீக அவதாரமாகக்‌ கருதப்பட்டுப்‌ 
பாண்டிய மக்களால்‌ கும்பிடப்படுபவர்‌! அத்தகைய 
குருமகானின்‌ பத்தினிக்கும்‌ சோழ வீரனொருவனுக்கு 
மிடையே காதல்‌ இருப்பதாகச்‌ சர்ச்சை செய்கிறபோது 
பொதுமக்களின்‌ உணர்ச்சிகளிலும்‌, பேச்சுகளிலும்‌ 
அருவருப்பை மிகுதியாகக்‌ குடிகொண்டிருந்தது. அகல்யா 
தண்டனைக்கு ஆளானதில்‌ அளவிறந்த திருப்தியும்‌, 
தலைதப்பிய வீரசேகரன்‌ மீது சிறிது ஆத்திரமும்‌ 
தொனித்தன. 


அந்தச்‌ சமயம்‌ வீரசேகரனோ அளவிறந்த 
உற்சாகத்துடன்‌ அசோகவனக்‌ கோட்டையின்‌ வெளிப்புறம்‌ 
அலைந்து கொண்டிருந்தான்‌. விசாரணை சபை மூடிந்து 
வெளியேறும்‌ அதிகாரிகளின்‌ வாழ்த்துகளையும்‌ 


452 


முணுமுணுப்புகளையும்‌ அவன்‌ பொருட்படுத்தவில்லை. 
ஆபத்பாந்தவனாகத்‌ தோன்றிய ஜனநாதனை ஆவலோடு 
கும்பலில்‌ தேடிப்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ எப்படி அந்த 
மாயாவி திடீரென்று தோன்றினானோ அதுபோலவே 
திடீரென எங்கோ மறைந்து விட்டான்‌. ஜனநாதனின்‌ 
குதிரைபோன சுவடுகூடத்‌ தெரியவில்லை. சிவகாமியும்‌ 
கண்ணில்‌ தட்டுப்படவில்லை. 


வீரசேகரன்‌ பலவாறாகச்‌ சிந்தித்துக்‌ கொண்டே 
அசோகவனக்‌ கோட்டையில்‌ தேவியின்‌ சிறைக்கூடப்‌ 
பாதுகாப்புச்‌ சம்பந்தமாகத்‌ தன்‌ ஆட்களுக்குச்‌ சில 
உத்திரவுகளைக்‌! கொடுத்து விட்டு ஏகவாசகரின்‌ காவல்‌ 
கூடத்திற்கு வந்தான்‌. 

அங்கு ஏகவாசகர்‌ தம்‌ சிறையதிகாரிகளோடு 
உரையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. 


“பத்திரம்‌! நான்‌ சொல்கிற வாசகங்களைக்‌ 
கவனமாகக்‌ கேளுங்கள்‌. சிறையில்‌ உள்ள அகல்யாவைக்‌ 
கண்ணிமையோல்‌ பாதுகாக்க வேண்டும்‌. ஜனநாதன்‌ பல 
நிபந்தனைகள்‌ விதித்து அகல்யாவை தம்மிடம்‌ 
ஓப்படைத்திருப்பதைப்‌ பார்த்தால்‌ அதில்‌ ஏதோ ஒரு சூழ்ச்சி 
இருக்கவேண்டும்‌. நம்மில்‌ எவனோ ஓர்‌ அதிகாரிக்கு அவன்‌ 
குழிபறிக்கவும்‌ திட்டமிட்டிருக்கலாம்‌! சிறையில்‌ 
அகல்யாவோடு யாரும்‌ பேச்சுக்‌ கொடுக்காதீர்கள்‌. யாரும்‌ 
அவளை நெருங்காதீர்கள்‌. ஆனால்‌ அவளுடைய 
ஒவ்வொரு செய்கையையும்‌ முணுமுணுப்பையும்‌ கூர்ந்து 
கவனித்துக்‌ கொண்டே இருங்கள்‌. அவள்‌ சிறையிலிருந்து 
தப்பி விடாதபடியும்‌ அவளுடைய உயிருக்கு எவ்வித 
ஆயத்து ஏற்பட்டு விடாதபடியும்‌ மிகவும்‌ 
கவனமாயிருங்கள்‌! அவளுக்கு ஜனநாதன்‌ கொடுத்தனுப்பும்‌ 
உணவு பானங்களைக்‌ கூட நன்றாகப்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்துவிட்டே கொடுங்கள்‌. ஏனெனில்‌ ஜனநாதனே 
விஷத்தைக்‌ கலந்தனுப்பிக்‌ கொன்றுவிட்டு அந்தப்‌ பழியை 
நம்‌ அதிகாரிகள்‌ எவர்‌ மீதாவது போட்டு விடக்கூடும்‌! 
பத்திரம்‌!'' என்று ஏகவாசகர்‌ எச்சரித்துத்‌ தம்‌ 
சிறையதிகாரிகள்‌ பலருக்கும்‌ பலவிதமான கட்டளைகளை 
பிறப்பித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


453 


அங்கு வீரசேகரன்‌ வந்து நிற்பதைக்‌ கண்டதும்‌ 
அவனை நோக்கி ஏகவாசகர்‌ திரும்பி, "வீரசேகரா! 
உனக்கு ஒரு வாசகம்‌ சொல்லுகிறேன்‌! ஜனநாதனை 
நம்பாதே! அவனால்‌ தான்‌ உன்‌ தலை தப்பியதெனச்‌ 
சந்தோஷப்பட்டு விடாதே!” என்றார்‌. 


“ஓனநாதனால்‌ என்‌ தலை பறியோவதாய்‌ 
இருந்தாலும்‌ நான்‌ கவலைப்படமாட்டேன்‌!” என்றான்‌ 
நட்பின்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கோடு வீரசேகரன்‌. அவனுக்கு 
ஜனநாதனைத்‌ தேடிக்‌ கண்டுபிடித்துத்‌ தன்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்ள வேண்டும்‌ என்கிற ஆவலும்‌ 
மேலோங்கி நின்றது. 


ஆனால்‌ கிழவரின்‌ முகம்‌ சுண்டியது. 
அவனர நோக்கி வீரசேகரன்‌, “சிவகாமி எங்கே 


போனாளோ தெரியவில்லை! அவனளத்‌ தேடிப்‌ 
பார்த்துவிட்டு வருகிறேன்‌!” என்றான்‌. 


“தங்கையைப்‌ பறிகொடுத்த துயரத்தில்‌ சிவகாமி 
புலம்பிக்‌ கொண்டிருத்தாளாம்‌ ஆனால்‌ தேசத்தின்‌ 
கடமையை முன்னிட்டு எப்படிப்பட்டவர்களையும்‌ பலி 
கொடுத்துத்தான்‌ தீரவேண்டும்‌!” என்று ஏகவாசகர்‌ 
வீரசேகரனைக்‌ கடுமையாகக்‌ கூர்ந்து நோக்கினார்‌. 


“இன்று நான்‌ இரவுக்‌ காவலுக்கு வரச்‌ சிறிது 
காலதாமதமாகும்‌. அதுவரை தேவியின்‌ சிறைக்கூடத்திற்கு 
முன்புறம்‌ அதிகப்படியான காவலர்களை நிறுத்த ஏற்பாடு 
செய்திருக்கிறேன்‌. நான்‌ வந்த பிறகு தேவிக்கு ஆகாரம்‌ 
கொடுத்தனுப்பலாம்‌!” என்று வீரசேகரன்‌ அநுமதி 
கேட்டான்‌. 


அதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு ஏகவாசகர்‌ 
அவனை நோக்கி சிறிது பரிவுடன்‌, “வீரசேகரா! நீ உலகம்‌ 
தெரியாத பையன்‌! யார்‌ யாரையோ நம்பி வீணாகக்‌ 
கெட்டுப்‌ போகிறாய்‌! எவளோ ஒருத்தி சதித்திட்டத்திற்கு 
உன்னைக்‌ கருவியாக உபயோகப்படுத்திக்‌ கொண்டாள்‌. 
அவனள அநாவசியமாக தம்பி உன்தலைக்கு 
அபாயத்தையும்‌ தேடிக்‌ கொண்டாய்‌!” என்றார்‌. 


454 


“இப்போது அகல்யாதான்‌ உங்கள்‌ சிறையில்‌ 
இருக்கிறாளே?” 


“அகல்யாவின்‌ வாயிலிருந்து எந்தத்‌ தகவலையும்‌ 
பிடுங்க முடியாது! நீ அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ 
தேவியிடம்‌ கூட்டி வந்தாயே ஒரு வேஷக்காரி அவளை 
விசாரித்தால்தான்‌ சதித்‌ திட்டங்களைப்பற்றிய பூரா 
விவரங்களையும்‌ நாம்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌!” 


“சதித்‌ திட்டங்களை அறிந்து கொள்வது அவசியம்‌ 
என்பதை நானும்‌ உணர்கிறேன்‌. ஆனால்‌ தேவியிடம்‌ 
நான்‌ கூட்டிவந்த பெண்‌ சதிகாரியல்ல! அவளுக்குச்‌ 
சதியைப்பற்றி ஒன்றுமே தெரியாது! அதைப்‌ பலமுறை 
உங்களிடம்‌ உறுதியாகக்‌ கூறியிருக்கிறேன்‌. 
அவளைக்கொண்டு வந்து ஒப்படைக்கும்படி இனியும்‌ 
நீங்கள்‌ இரும்பத்‌ திரும்ப வற்புறுத்துலதில்‌ ஒருவி தப்பலனும்‌ 
ஏற்படப்போவதிவ்லை!” என்று உறுதியான குரலில்‌ 
மறுத்தான்‌ வீரசேகரன்‌. 


“ஒருவேளை அவன்‌ உன்னை வஞ்சிப்பவளாகவும்‌, 
உண்மையிலேயே சதிகாரியாகவும்‌ இருந்தால்‌...” 


சதிகாரியை மறைத்து லைத்த குற்றத்திற்காக என்மீது 
மரண தண்டனையை நீங்கள்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ 
நிறைவேற்றிக்‌ கொள்ளலாம்‌. 


“இப்போது நீ சொன்னதை ஒரு போதும்‌ மறலாதே! 
அவள்‌ உண்மையிலேயே சதிகாரியாக இருந்தால்‌, ஒரு 
சதியோடு நின்று விடமாட்டான்‌! மற்றொரு சதியிலும்‌ 
ஈடுபட்டு என்றாவது ஒருநாள்‌ பிடிபடுவாள்‌! அப்போது 
நானே உனக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவேன்‌! 
நீ என்‌ சொந்தக்குமாரனாய்‌ இருந்தாலும்‌ விடமாட்டேன்‌!” 
என்று ஏகவாசகர்‌ எமகிங்கரனைப்‌ போல்‌ எச்சரித்தார்‌. 


வீரசேகரன்‌ மெளனமாக வெளியேறித்‌ தன்‌ 


குதிரைமீது தாவியமர்ந்து ஜனநாதனின்‌ மாளிகையை 
நோக்கிப்‌ பறந்தான்‌. 


வழியில்‌ ஜனநாதனே குதிரைமீது எதிர்பட்டான்‌. 


455 


"தலை தப்பியது தம்பிரான்‌ புண்யம்‌” என்பதை 
உணர்ந்த வீரசேகரன்‌ வேகமாக ஜனநாதன்‌ கையைப்‌ 
பற்றிக்கொண்டு, "ஆ! ஐனநாதா!" என்றான்‌. அவனுடைய 
குரலில்‌ அளவற்ற நன்றியும்‌ அபரிமிதமான நட்பின்‌ 
உற்சாகமும்‌ தொனித்தன.. 


“முட்டானே! உன்‌ தலையை நான்தான்‌ 
காப்பாற்றினேன்‌ என்று குருட்டுத்தனமாக நம்புகிறாயா? 
அதற்கு இப்பொழுது அநாவசியமாக வெறும்‌ நன்றி 
வார்த்தைகளைக்‌ கொட்டப்‌ போகிறாயா?" என்றான்‌ 
ஜனநாதன்‌ அலட்சியமாகச்‌ சிரித்துக்‌ கொண்டே. 


“ஆமாம்‌! பாம்பு மடத்தில்‌ ஒளிந்திருந்த அகல்யாவை 
நீதான்‌ என்னவோ தந்திரம்‌ செய்து சூரியாஸ்தமனத்திற்குள்‌ 
விசாரணை சபை மூன்‌ கொண்டு வந்து நிறுத்தினாய்‌! 
தேவியைச்‌ சிறை வைத்தவன்‌ என்கிற ஆத்திரம்‌ அந்தச்‌ 
சதிகாரிக்கு நிச்சயம்‌ இருந்திருக்கும்‌! அவளை விசாரணை 
செய்யும்போது நானும்‌ அந்தச்‌ சதியில்‌ சம்பந்தப்பட்டவன்‌ 
என்று அவள்‌ புளுகியிருந்தால்‌ என்னுடைய நிலை 
என்னவாகியிருக்கும்‌?" 


"என்னவாகியிருக்கும்‌? அஞ்சுகோட்டையானின்‌ 
அரிவாளுக்கு உன்‌ தலை அர்ப்பணமாகியிருக்கும்‌! போட்டி. 
ஆன்‌ ஒழிந்தான்‌ என்று என்னைப்போன்ற சோழிய 
அதிகாரிகள்‌ பலருக்கும்‌ நிம்மதி ஏற்பட்டிருக்கும்‌! 
துவாரபாலகன்‌ தொலைந்துவிட்ட பிறகு தேவியின்‌ 
சிறைக்கூடத்திற்குள்‌ இனி மேல்‌ சுலபமாகப்‌ பிரவேசிக்க 
“மூடியுமென தம்முடைய இராவணேஸ்வரருக்கும்‌ 
சந்தோஷம்‌ ஏற்பட்டிருக்கும்‌! ஆனால்‌ துர்ப்பாக்கியவசமாக 
அந்தச்‌ சதிகாரி புளுகத்‌ தெரியாத பூவையாக 
இருந்துவிட்டாள்‌!" என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


"இல்லை, ஜனதாதா! தேங்காய்களுக்குள்‌ சதி 
ஓலைகளைத்‌ திணித்து எதிரிகளிடமே விலை கூறி விற்ற 
அந்தத்‌ தத்திரக்காரிக்குச்‌ சமயோசிதமாகப்‌ புளுகவும்‌ 
தெரிந்திருக்கும்‌! ஆனால்‌ நீ ஊதிய மகுடிக்குக்‌ கட்டுப்பட்டே 
அந்தப்‌ பாம்பு ஆடியிருக்கிறது!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


456 


“தம்பி! உனக்காகத்‌ தியாகம்‌ செய்ய வந்த 
பேதைப்பெண்ணை அநாவசியமாக பாம்பு தேள்‌ 
என்றெல்லாம்‌ சொல்லாதே! பாம்பாட்டிச்‌ சித்தரிடமிருந்து 
அந்தப்‌ பாம்பைப்‌ பிரித்து வந்து, சூரியாஸ்தமனம்‌ வரை 
என்னுடைய மாளிகையில்‌ அடைத்து வைப்பதற்குத்தான்‌ 
தூக்கிக்‌ கொண்டு வந்தேன்‌! ஆனால்‌ அந்தப்‌ பாம்பு 
கீரிப்பிள்ளையிடம்‌ மிகவும்‌ கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டு 
நரிகளின்‌ விசாரணை சபைக்கு வந்து...” 


“ஒநாயைக்‌ காப்பாற்றியதாக்கும்‌!” 
ந 

“ஆமாம்‌! அதற்குப்‌ பிரதியாக அகல்யா எனக்குச்‌ 
சில வாக்குறுதிகள்‌ கொடுத்தான்‌, நானும்‌ அவளுடைய 
கலலைகளைத்‌ துடைப்பதற்குச்‌ சில வாக்குறுதிகள்‌ 
கொடுத்தேன்‌. அகல்யா நிச்சயம்‌ தன்‌ வாக்குறுதிகளைக்‌ 
காப்பாற்றுவான்‌! ஆனால்‌ என்‌ வாக்குறுதிகளை தான்‌ 
காப்பாற்றுவேனா என்று சொல்ல முடியாது!” 


“ஜனநாதா! நண்பனைக்‌ காப்பாற்றுவதாகப்‌ 
பகிரங்கமாய்க்‌ காட்டிக்‌ கொள்ளக்கூடாது என்று 
நினைத்து விசாரணை சபையின்‌ முன்‌ சொன்னதை 
யெல்லாம்‌ நானும்‌ நம்பவேண்டும்‌ என்கிறாயா? அந்தச்‌ 
சதிகாரி என்னை எதற்காகக்‌ காப்பாற்ற வேண்டும்‌....? 


“அவள்‌ உன்‌ மைத்துனி!” 


“அக்கா வைதவ்யம்‌ அடையக்கூடாது என்பதற்காக 
மைத்துனி தன்‌ அக்காள்‌ புருஷனைக்‌ காப்பாற்றும்‌ 
அதிசயம்‌ உண்டா?” 


“தன்‌ புருஷனோடு வாழ விரும்பாதபோது தன்‌ 
அக்காள்‌ புருஷனையாவது காப்பாற்றலாமென அவள்‌ 
நினைத்திருக்கலாம்‌! பிராணபதியை விட்டு எந்தத்‌ 
தேவேந்திரனை நம்பி அகல்யா லெளியேறினாளோ அந்தக்‌ 
காதலனோடு பகிரங்கமாகவும்‌ கெளரவமாகவும்‌ 
வாழமுடியாது என்பதை உணர்கிறபோது அவள்‌ கல்லாக 
மாறமட்டுமல்ல சாகவும்‌ தயாராகி விடலாம்‌! அது 
தேவேந்திரனின்‌ சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கிறது!” 


457 


“ஆனால்‌ அகல்யாவிற்கு அப்படியொன்றும்‌ அக்காள்‌. 
பாசம்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை! சிவகாமியின்‌ 
முகத்தில்‌ அடித்தாற்போல்‌ அதை அகல்யாவே 
சொல்லவில்லையா?" 


“சொந்த அக்கானைத்‌ தவிர புதிதாகச்‌ சம்பாதித்துக்‌ 
கொண்ட வேறொரு அக்காளும்‌ இருப்பதாக அகல்யா 
சொன்னாளே!" 


“யார்‌ அவள்‌?” 


“அதை நீ இப்போது தெரிந்து கொள்வது உனக்கே 
நல்லதல்ல!" என்று ஜனநாதன்‌ ஒருவிதப்‌ புன்னகையுடன்‌ 
சொன்னதும்‌ வீ ருசேகரனுக்கு சட்டென ஊர்மிளாவின்‌ 
நினைவு வந்தது. "ஊஹூம்‌ அவ்வாறு இருக்காது!" என்று 
அவன்‌ தன்‌ மனதில்‌ குழப்பத்தைச்‌ சமாதானப்படுத்திக்‌ 
கொண்டான்‌. 


“ஜனநாதா! வீணாக என்‌ மனதைக்‌ குழப்ப 
முயலாதே! நீ வெளிப்படையாக என்னதான்‌ விபரீதமாகச்‌ 
சொன்னாலும்‌ உள்ளூர நண்பனைக்‌ காப்பாற்ற 
வேண்டுமென்கிற ஆசையுடன்‌ நிச்சயம்‌ விசாரணை 
சபைக்கு நீ வருவாய்‌ என்பது எனக்கு தெரியும்‌!" 


“அவ்வாறுதான்‌ ஊர்மிளாவும்‌ நம்பிக்கொண்டு 
மெளனமாக இருந்திருப்பாள்‌! ஆனால்‌ அவ்வளவு தூரம்‌ 
யாரும்‌ நட்பை உறுதியாக வைத்துக்‌ கொண்டிருக்க இந்த 
ஜனநாதன்‌ விடுவதில்லை! நட்பு என்பது அரசியல்‌ உலகில்‌ 
வெறும்‌ சந்தர்ப்பவாதம்தான்‌!" 

“ஆனால்‌ நடந்திருப்பது என்ன? என்னை 
ஒழித்துவிட விரும்புவதாக வாயினால்‌ சொன்னாலும்‌, 
காரியாம்சத்தில்‌ என்னைக்‌ காப்பாற்றியிருக்கிறாய்‌? அது 
தான்‌ உண்மையான நட்பிற்கு அடையாளம்‌!" 

“தம்பி! இப்போது உன்னை ஒழித்து விடுவதை விட 


இன்னும்‌ சிறிது காலம்‌ உயிரோடு உன்னை 
வைத்திருந்தால்‌ என்‌ காரியங்களுக்கு அனுகூலமாய்‌ 


458 


இருக்குமென நான்‌ நினைத்திருக்கலாம்‌! அதுதான்‌ நான்‌ 
ஆபத்பாந்தவனாகவும்‌ அநாதரட்சகனாகவும்‌ மாறிய 
அதிசயம்‌!” என்றான்‌ ஜனதாதன்‌.. 


வீரசேகரன்‌ “கலகல"லென்று சிரித்தான்‌. 


'ஜனநாதா! அகல்யா ஒரு காதலனை தம்பி 
வெளியேறினாள்‌ என்று சொன்னாயே?'' என்று 
வீரசேகரன்‌ கேட்டான்‌. 


“ஆமாம்‌! அந்தக்‌ காதலன்‌ நீ தான்‌!" என்றான்‌ 
ஜனநாதன்‌. ஆ 


வீரசேகரனுக்கு தூக்கி லாரிப்‌ போட்டது. 
“என்ன நானா?” 


“ஊரில்‌ என்ன பேசிக்‌ கொள்கிறார்கள்‌ தெரியுமா, 
வீரசேகரா? உன்னுடைய மறைமுகக்‌ காதலி அகல்யாதான்‌ 
என எல்லோரும்‌ பரிபூரணமாக நம்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
அகல்யாவின்‌ உண்மையான காதலன்‌ யார்‌ தெரியுமா?” 


“நீயா?” என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


ஆமாம்‌! ஆனால்‌ அதை நான்‌ லெளிப்படையாகக்‌ 
காட்டிக்‌ கொள்ள விரும்பமாட்டேன்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


“ஜனநாதா! ஜனநாதா! எனக்காக உன்‌ காதலியைப்‌ 
பலி கொடுக்க முன்‌ வந்தாயா!" என்று வீரசேகரன்‌ 
உணர்ச்சி வசமாகிக்‌ கண்களில்‌ நீர்‌ மல்கக்‌ கேட்டான்‌. 


“தம்பி! அது உன்‌ நன்மைக்காக அல்ல! என்‌ 
நன்மைக்காகத்‌ தான்‌! சுயநலக்‌ கலப்பில்லாமல்‌ எந்தக்‌ 
காரியமும்‌ ஜனநாதன்‌ செய்வதில்லை!” 

"இதில்‌ உன்‌ நன்மை என்ன இருக்கிறது? காதலி 
யைப்‌ பலி கொடுப்பதில்‌ காதலனுக்கு நன்மை 
ஏற்படுமென்றால்‌ அதற்குக்‌ காரணம்‌ என்ன?” 


459 


*தேவேந்திரப்‌ பதவிதான்‌!" என்று ஜனநாதன்‌ 
சொல்லிவிட்டுக்‌ குதிரையைத்‌ தட்டிக்‌ கிளப்பினான்‌. 


இரு நண்பர்களின்‌ குதிரைகளும்‌ தெருக்களின்‌ 
இருளில்‌ உல்லாசமாகப்‌ பாய்ந்து, ஒரு சந்தின்‌ வழியாகப்‌ 
பெரிய வீதிக்குத்‌ திரும்பிய போது, “திருவள்ளுவர்‌ 
கோயிலின்‌ அருகே ஒழிக! ஒழிக!" என்ற ஜனங்களின்‌ 
கூக்குரல்கள்‌ அவ்விருவரையும்‌ வரவேற்றன. 


திருவள்ளுவர்‌ சந்நதியின்‌ முன்‌, கற்றூண்‌ விளக்கு. 
வெளிச்சத்தில்‌ ஒரு சிறு கும்பல்‌ கூடியிருந்தது. அவர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ பாண்டிய நாட்டு ஆண்‌ பெண்‌ 
பாலராவர்‌. 


அத்தக்‌ கும்பலின்‌ கோஷங்கள்‌, முணுமுணுப்பு 
களினிடையே, “ஒழிக! வீரசேகரன்‌ ஒழிக! என்ற 
அஞ்சுகோட்டையானின்‌ கூக்குரல்‌ அதி தீர்க்கமாக ஒலித்தது. 

“இந்தப்‌ பாண்டிய ஜனங்கள்‌ ஏன்‌ இப்படிக்‌ 
கூக்குரவிடுகிறார்கள்‌!" என்று கேட்டான்‌ வீரசேகரன்‌ 
கலவரத்துடன்‌. 


“தம்பி! உன்னை தேவேத்திரப்‌ பதவிக்கு 
உயர்த்துகிறார்கள்‌. உன்னுடைய பரமவைரியான 
அஞ்ககோட்டையான்‌ இப்போது எனக்குப்‌ பதில்‌ 
உன்னையே தேவேந்திரனாக்கிவிட முயல்கிறான்‌. அதோ 
அவனுடைய நாவன்மையைப்‌ பார்‌!" என்று ஜனநாதன்‌ 
சொல்லிக்கொண்டே வீரசேகரனுடன்‌ கும்பலை நெருங்கி 
வந்து ஒரு மாளிகைப்‌ பிதுக்கத்தின்‌ இருள்‌ சரிவில்‌ 
மறைந்து நின்று கொண்டான்‌. 


கும்பலில்‌ அஞ்சுகோட்டையான்‌ அடை மழைபோல்‌ 
உக்கிரமான வார்த்தைகளைப்‌ யொழிந்து 
கொண்டிருந்தான்‌. 


“பத்தினித்‌ தெய்வம்‌ பழிவாங்கிப்‌ பிரகாசித்த 
பாண்டிய நாட்டிலே பத்தினித்‌ துரோகம்‌! பத்தினித்‌ 
துரோகத்திற்குத்‌ தூண்டிய பாதகச்‌ செயல்‌! அந்தச்‌ செயல்‌ 
புரிந்தவன்‌ ரசேகரன்‌! பிறன்‌ மனைவியை நயத்தல்‌ 


460 


பேதமை என்று கூறிய திருவள்ளுவர்‌ சந்நதியில்‌ 
சொல்லுகிறேன்‌, வீரசேகரன்‌ பஞ்சமா பாதகன்‌ என்று! 
நாம்‌ தெய்வமெனக்‌ கும்பிடும்‌ சித்தரின்‌ மனைவி 
அகல்யாவை மோகித்தானே, அவனைவிடப்‌ பஞ்சமா 
பாதகன்‌ இந்த உலகில்‌ உண்டா? ஆனாலும்‌ வீரசேகரன்‌ 
பலர்‌ பாராட்ட இன்னும்‌ உயர்ந்த அந்தஸ்தில்‌ 
வீற்றிருக்றொன்‌! இதை நீங்கள்‌ சகிப்பீர்களா? அகல்யாவை 
இச்சித்த தேவேந்திரன்‌ உடம்பெல்லாம்‌ புண்ணாகும்படிச்‌ 
சபிக்கப்பட்டான்‌ கெளதம முனிவரால்‌! நமக்கும்‌ அந்தச்‌ 
சக்தி இருந்தால்‌ வீரசேகரனைப்‌ பாண்டிய நாடு 
முழுவதும்‌ அபிக்கட்டும்‌! மனிதகுலம்‌ முழுவதும்‌ 
சபிக்கட்டும்‌!” 


அதற்கு மேலும்‌ அஞ்சு கோட்டையானின்‌ 
அருவருப்பான வார்த்தைகளை வீரசேகரனால்‌ காது 
கொடுத்துக்‌ கேட்க முடியவில்லை. ஜனநாதனை 
அழைத்துக்கொண்டு ஜனசஞ்சாரமில்லாத ஒரு தெருவிற்கு. 
வந்துவிட்டான்‌. 


அவனை நோக்கி ஜனநாதன்‌, “தம்பி! நான்‌ சுமக்க 
வேண்டிய பழிச்‌ சொற்களையெல்லாம்‌ நீ சுமக்கிறாய்‌! 
இப்போது யோசித்துப்‌ பார்‌! யாருக்கு யார்‌ நன்றி 
தெரிவித்துக்‌ கொள்ளவேண்டும்‌?” என்றான்‌. 


“ஜனநாதா! இது உன்‌ சம்பந்தப்பட்ட விஷயமாக 
இல்லாவிட்டால்‌ நான்‌ கூட்டத்தினுள்‌ போய்‌ அகல்யாவின்‌ 
காதலன்‌ நானல்ல என்று நிரூபித்திருப்பேன்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“தம்பி! அசல்‌ தேலேந்திரன்கூட அப்படித்தான்‌ 
அகல்யா தன்‌ காதலியல்ல என்று சத்தியம்‌ செய்யத்‌ 
தயாராகி இருப்பான்‌! தம்பி நம்‌ கம்பநாட்டாழ்வார்‌ 
வர்ணிக்கும்‌ அகலிகைப்‌ படலத்தைப்‌ படித்திருக்கிறாயா? 
பட்டமரத்திற்குப்‌ பசுங்கொடி ஒருத்தி கன்யாதானம்‌ செய்து 
கொடுக்கப்பட்டாள்‌ கல்யாணமாகியும்‌ கன்னிகையாகவே 
காலங்கழித்து வந்தான்‌ ஒருநாள்‌ இரவு தேவேந்திரன்‌ 
அவளுடைய குடிலுக்கு வந்தான்‌. அகல்யா பேதை! மயங்கி 
விட்டாள்‌. உலகையும்‌ மறந்து விட்டாள்‌. இருவரும்‌ 


461 


புதுமண மதுவின்‌ தேறலைச்‌ சமமாக உண்டிருந்த சமயம்‌ 
அகல்யா உலகை உணர்ந்தான்‌. உணர்ந்த பின்னும்‌ அது 
தக்கதன்றென விலக்காமல்‌, தாழ்ந்து போனாள்‌, 
கடைசியில்‌ கல்லாகவும்‌ மாறிவிட்டாள்‌. ஆனால்‌ 
தேவேந்திரன்‌ என்ன செய்தான்‌ தெரியுமா? அகப்பட்டுக்‌ 
கொண்டால்‌ அவமானப்பட நேரிடும்‌ பதவி 
பறிபோய்விடும்‌ என்றெல்லாம்‌ பயந்து நடுங்கினான்‌. 
பாலருந்திய பூனைபோல்‌ நழுவிப்‌ போக முயன்றான்‌.” 


“தேவேத்திரன்‌ சுயநலக்காரன்‌! கோழை! பதவி 
மோகி!” 


“தம்பி, தேவேந்திரன்‌ நீயாக இருந்தால்‌ என்ன 
செய்திருப்பாய்‌? பதவியைத்‌ துறந்து உலகைப்‌ 
யொருட்படுத்தாமல்‌ அகல்யாவோடு பகிரங்கமாய்‌ 
வெளியேறி வாழவே ஆசைப்பட்டிருப்பாய்‌! ஆனால்‌ 
தானோ பூனையாக நழுவி விடத்தான்‌ விரும்புவேன்‌. 
எனக்குப்‌ பதவியும்‌ அந்தஸ்தும்தான்‌ இந்த உலகில்‌ 
மிகமிகப்‌ பெரியவை. தம்பி! முட்டாளான 
இலட்சியவாதிக்கும்‌ புத்திசாலியான காரியவாதிக்கும்‌ உள்ள 
வித்தியாசந்தான்‌ நம்மிருவரிடையே உள்ள வித்தியாசம்‌!” 


“கடமையையும்‌ நேர்மையையும்‌ காதலையும்விட, 
எனக்குப்‌ பதவி பெரியதல்ல!” 


“தம்பி! தேவேந்திர பதவி சாமான்யப்‌ பட்டதல்ல! 
எனக்கோ என்‌ இனத்தவருக்கோ, என்‌ நாட்டவருக்கோ, 
மனித சமுதாயத்திற்கோ தான்‌ அதிகப்படியான 
காரியங்கள்‌ செய்யவேண்டுமென்றால்‌, எனக்குப்‌ பதவியும்‌ 
அந்தஸ்தும்‌ செல்வாக்கும்‌ முக்கியம்‌ அவற்றை நான்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள லேண்டுமானால்‌ பிறன்‌ 
மனைவியை விரும்பாத பெருமானாக நான்‌ திகழ 
வேண்டும்‌. ஒருவன்‌ எவ்வளவு அக்கிரமங்கள்‌ செய்தாலும்‌ 
இந்த நாடு சகித்துக்‌ கொள்ளும்‌. ஆனால்‌ பிறன்‌ 
மனைவியை மோகித்தவனை இந்த நாடு சகித்துக்‌ 
கொள்ளாது இந்திரன்‌ கெட்டதும்‌ சந்திரன்‌ கெட்டதும்‌ 
பிறன்‌ மனைவியை இச்சித்ததால்தான்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


462 


வீரசேகரன்‌ மெளனமாகச்‌ சிந்தனையில்‌ 
ஆழ்ந்தான்‌. 


"தம்பி! சிவபக்தனான இராவணேஸ்வரன்‌ 
சகலவிதமான வரங்கள்‌ பெற்றும்‌ அழிந்து போனது 
எதனால்‌? ஸ்ரீ கோதண்ட ராமனின்‌ ௮ம்பினால்‌ அல்ல! 
அயலான்‌ மனைவிமீது ஆசை வைத்தான்‌ என்கிற அவலச்‌ 
சொல்வினால்தான்‌! ஜானகி என்கிற நஞ்சுதான்‌ 
இராவணேஸ்வரனின்‌ குலத்தையே சுட்டது! 
எவனையாவது, எவனுடைய இராஜ்யத்தையாவது, 
எலனுடைய குலத்தையாவது அழிக்க வேண்டுமென்றால்‌ 
அலனை இரடியணேஸ்வரனாகச்‌ சித்தரித்துக்‌ காட்டி 
விட்டாலே போதும்‌! ஆயுதங்களைவிட அந்தப்‌ பழிச்‌ 
சொவ்‌ பல தலைமுறைக்கும்‌ அபாரமாக வேலை செய்யும்‌!” 
என்று ஜனநாதன்‌ சிரித்துக்கொண்டே வீரசேகரனின்‌ 
முகத்தைக்‌ கூர்த்து நோக்கினான்‌. 


“ஜனநாதா! நீ எதற்காக இப்படிச்‌ சொல்லுகிறாயென 
எனக்குப்‌ புரியவில்லை!” 


"தம்பி! நம்‌ குவோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளீ..எ 
மீது எனக்கு ஜன்மவிரோதம்‌ இருக்கிறது என்று 
வைத்துக்கொள்‌!" 


“உனக்கும்‌ நம்‌ சக்கரவர்த்திகளுக்கும்‌ என்ன 
விரோதம்‌?” 


“தனிப்பட்ட முறையிவ்‌ எந்தவித விரோதமும்‌ இராது! 
எங்கள்‌ காடவராய வம்சத்தின்‌ சரித்திரத்தை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, எங்களுக்குச்‌ சோழ மன்னர்கள்‌ சலுகைகள்‌ 
தந்த சிலாசாஸனங்கள்‌ காணப்படுமே தவிர, விரோத 
பாவத்திற்குரிய எந்தப்‌ புள்ளி விவரமும்‌ தட்டுப்படாது! 
தம்பி! மனித குவம்‌ சம உரிமைகளுள்ள சுதந்திரப்‌ 
பிரஜைகளாக வளர்வதற்கு நம்சோழ சாம்ராஜ்யத்தை 
ஒழிப்பது அத்தியாவசியமென என்‌ அரசியலறிவு கருதுகிறது 
என்று வைத்துக்கொள்‌! நம்‌ சக்கரவர்த்திகளின்‌ ராஜ்யத்தை 
அழிக்க எனக்குப்‌ போதிய படைகளோ வசதிகளே 
கிடையாது! இப்போதுள்ள பிரும்மாண்டமான சோழ 


463 


சாம்ராஜ்யத்தைக்‌ கடவுளால்‌ கூட அழிக்க முடியாது. 
அப்படியானால்‌ நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌? ஒரு 
சதையை சிருஷ்டித்து நம்முடைய சக்கரவர்த்திகளை 
இராவணேஸ்வரனாக மாற்ற வேண்டும்‌. வெகு சுலபமாக 
இராவணேஸ்வரனின்‌ மகத்தான சாம்ராஜ்யம்‌ 
தரைமட்டமாகிவிடும்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“தனநாதா! இராஜத்‌ துரோகத்தைப்‌ பற்றி 
விளையாட்டாகப்‌ பேசுவதைக்கூட என்னால்‌ காது 
கொடுத்துக்‌ கேட்க முடியாது!" 


“தம்பி! உனக்கு இன்னும்‌ எவ்வளவு தூரம்‌ 
இராஜஐபக்தி இருக்கும்‌ என்பதைக்‌ கடைசிவரை 
பரிசோதித்துப்‌ பார்த்து விடுகிறேன்‌!" என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


“ஜனதாதா! இராஜசோதனை என்தைன்‌ சதை 
சதையாக என்னை வெட்டியெறிந்து பார்த்தாலும்‌ என்‌ 
இதயத்திலே குடிகொண்டிருக்கும்‌ தேச பக்தி ஒரு போதும்‌ 
ஒனிகுன்றாது!” 


“தம்பி! இராஜ பக்தி என்பது வேறு; தேசபக்தி என்பது 
வேறு! ஆளும்‌ அரசாங்கத்தைக்‌ கண்மூடித்தனமாகப்‌ 
பின்பற்றும்‌ பக்தி வேறு; ஆளப்படும்‌ தன்‌ நாட்டைக்‌ 
கண்திறந்து பார்க்கும்‌ பக்தி வேறு; இந்த அரசியலறிவை 
உன்னைப்‌ போன்ற இலட்சியவாதிகள்‌ எப்போது புரிந்து 
கொள்கிறார்களோ, அப்போதுதான்‌ உங்களுடைய தேச 
பக்தியால்‌ மனித சமுதாயத்திற்கு உருப்படியான பலன்கள்‌ 
கிடைக்கும்‌! இல்லையெனில்‌, கண்மூடித்தனமான அரசாங்க 
தாஸர்களால்‌ கொடுங்கோன்மையும்‌ சர்வாதிகார வெறியுமே 
உருவாகும்‌! தம்பி! சாம்ராஜ்யம்‌ சர்வ சக்தி வாய்ந்ததாகப்‌ 
பெருகப்‌ பெருக, ஆட்சித்‌ தலைவனிடம்‌ அதிகாரம்‌ 
குவியக்குவிய, நாட்டின்‌ விஸ்தீரணம்‌ அதிகரிக்க அதிகரிக்க, 
தனிமனிதனின்‌ சுதந்திரமும்‌ மனித குலத்தின்‌: உரிமைகளும்‌ 
குறுகிக்‌ குறுகி அடிமைச்‌ சந்தையாகிவிடும்‌!” 


வீரசேகரன்‌ யோசனையோடு ஜனநாதன்‌ முகத்தைப்‌ 
பார்த்தான்‌. 


464 


“சரி, சரி, தம்பி! இப்போது அதிகமாக யோசித்து 
மூளைகுழம்பாதே, உனக்குக்‌ தோபதேசம்‌ செய்ய 
வேண்டிய காலம்‌ இன்னும்‌ வரவில்லை. அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ காவலுக்குப்‌ புறப்படு!” 


“ஜனநாதா! சிவகாமி என்ன ஆனாள்‌ என்று 
தெரியவில்லை!” 


“தங்கையைப்‌ பறிகொடுத்த துக்கத்தினால்‌ அவள்‌ 
பிரமை பிடித்துப்‌ போனாள்‌ என்றாலும்‌ உயினர 
விட்டுவிடுவாளென ஒருபோதும்‌ எதிர்பார்க்காதே. 
அவ்வளவு சுலபமாக அவன்‌ உன்னை விட்டுவிட்டு 
உயிரை விடமாட்டான்‌!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“தேவிக்குத்‌ துணையாகச்‌ சிறைக்கூடத்தினுள்‌ 
படுத்துறங்கச்‌ சிவகாமி வேண்டுமே அவளை எங்காவது 
தேடிக்‌ கண்டு பிடித்துச்‌ சமாதானப்படுத்தி அழைத்துக்‌ 
கொண்டுதான்‌ தான்‌ இரவுக்‌ காவலுக்குப்‌ 
போகவேண்டும்‌!” 


“தம்பி! கடைத்‌ தெருவில்‌ உன்‌ சிவகாமி ஏதோ 
பூஜைப்‌ பொருள்கள்‌ வாங்கினாளாம்‌! அவள்‌ எதற்காக 
எந்தக்‌ கோயிலுக்கு காணிக்கை செலுத்தப்‌ போவாள்‌. 
என்பது எனக்குத்‌ தெரியும்‌. அவளை இன்றிரவே 
காவலுக்கு வரச்செய்கிறேன்‌. நீ கவலையில்லாமல்‌ 
அசோகவனக்‌ கோட்டைக்குப்‌ போ. இந்த ஒரு 
விஷயத்திலாவது ஜனநாதன்‌ உனக்கு ஏதோ கொஞ்சம்‌ 
உபகாரம்‌ செய்ததாக இருக்கட்டும்‌!" என்று ஜனநாதன்‌ 
சிரிப்புடன்‌ சொல்லிவிட்டுச்‌ சென்றான்‌. 


புழுங்கும்‌ நாகம்‌ 
முழங்கு மேகம்‌ 
முடித்த வெந்தீமினால்‌ 


புழுங்கு நாகம்‌ 
எனப்‌ புரண்டாள்‌. 


கம்ப நாகாயணம்‌ 


கா மாரியம்மன்‌ கோயிலை நோக்கிச்‌ 
சிவகாமி உயிரற்ற சித்திரம்போல்‌ 
ஊர்ந்து போய்க்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவளுக்கு உலகமே ஒரு 
பாலைவனமாகவும்‌ சாரமற்றதாகவும்‌ தோன்றியது. 
அநியாயமாகத்‌ தங்கையைத்‌ தண்டித்து விட்டோமே என்கிற 
வேதனையால்‌ பித்துப்‌ பிடித்தலன்‌ போலாகிவிட்டான்‌. 
சிறையில்‌ தன்னிய அகல்யாவை மறுபடி திரும்பப்‌ 
பெறுவோமா என்கிற ஏக்கமும்‌ இடையிடையே அவளிடம்‌ 
விம்மலொலியாக வெளிப்பட்டுக்‌ கொண்டிருந்தன. 


தெருவிவ்‌ அவளைக்‌ கண்ட பெண்கள்‌, “அதோ 
தங்கைக்கு மரணதண்டனை கொடுத்தலளடி!” என்று 
பேசிக்‌ கொண்டு போனார்கள்‌. சிலர்‌ “அவள்‌ என்னடி 
பெண்ணா? அரக்கி! ஆத்திரக்காரி! தீர விசாரியாமல்‌ 
தண்டித்து விட்டாள்‌. தங்கை என்ற பாசங்கூட 
இல்லாதவன்‌!” என்றெல்லாம்‌ பலலாறாகப்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. 


அச்‌ சுடுசொற்கள்‌ சிவகாமியின்‌ நெஞ்சை மேலும்‌ 
சட்டன. அவள்‌ கிரீச்சிட்டாள்‌. கூர்மையான விரல்‌ 


வி. ம. 11-39 


466 


நகங்களால்‌ தன்னைப்‌ பிராண்டிக்‌ கொண்டும்‌ கிள்ளிக்‌ 
கொண்டும்‌ அவற்றின்‌ வலி வேதனைகளிலே குரூரமான 
திருப்தியடையவும்‌ முயன்றாள்‌. அரிவாளை எடுத்து 
உடம்பையெல்லாம்‌ சதை சதையாகக்‌ கீறிக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பது போன்ற வெறியும்‌ அவளை 
ஆட்கொண்டது. 


பெண்‌ உள்ளமானது யார்‌ மீதாவது அன்பு செலுத்த 
வேண்டும்‌; அதற்குப்‌ பிரதியாக வ யிுத்தாகது! திரும்ப 
அன்பைப்‌ பெற வேண்டும்‌! ரசேகரனைக்‌ 
கிடைத்தற்கரிய செல்வமெனக்‌ கருதி சிவகாமி அளவற்ற. 
அன்பு செலுத்தினாள்‌. ஆனால்‌ அவனிடமிருந்து அன்பை 
அவளாவ்‌ பெறமுடியவில்லை! அவளுடைய வயதின்முன்‌ 
வீரசேகரன்‌ ஒரு குழந்தை! இளவயதுள்ள எவளாவது 
ஒருத்தி அவனைத்‌ தன்னிடமிருந்து திருடிக்‌ கொண்டு 
விடுவாளோ என்கிற பயத்துடன்‌ சிவகாமி கட்டுக்காவல்‌ 
செய்யச்‌ செய்ய அவனுடைய அன்பு எங்கோ விலகி 
விலகிப்‌ போய்க்கொண்டிருந்தது. ஊர்மிளாவை அவன்‌ 
காதலிக்கத்‌ தொடங்கிய பிறகோ சிவகாமியை மீறிப்‌ பேசும்‌ 
அளவிற்கு அவன்‌ துணிச்சலும்‌ பெற்றுவிட்டான்‌. 
வீரசேகரனுக்கு அடுத்தபடியாகத்‌ தங்கை உறவு 
ஒன்றுதான்‌ இந்த உலகில்‌ பாசத்‌ தளையாகச்‌ சிவகாமியின்‌ 
நெஞ்சில்‌ ஒட்டிக்‌ கொண்டிருந்தது. வீரசேகரனை 
உத்தேசித்துதான்‌ பருவமொட்டான அருமைத்‌ தங்கையைக்‌ 
கூட நெருங்கி வராதபடி ஒதுக்கி வைத்திருந்தாள்‌ சிவகாமி! 
வீரசேகரனை மயக்கிய கள்ளக்‌ காதலி அகல்யாவாக 
இருந்திருந்தால்‌, அருமைத்‌ தங்கையைத்‌ தன்‌ கையால்‌ 
கொல்வதில்கூட சிவகாமி அளவற்ற திருப்தியும்‌ ஆறுதலும்‌ 
அடைந்திருப்பாள்‌. ஆனால்‌ அந்தப்‌ போட்டிக்காரி 
அகல்யா அல்ல என்பதை சிவகாமி அறிந்ததும்‌ அவளுக்குத்‌ 
தங்கைப்‌ பாசம்‌ அளவுமீறிப்‌ பெருக்கெடுத்தோடியது. 
ஆனால்‌ அந்த அன்பிற்குப்‌ பிரதியாகத்‌ தங்கையிடமிருந்து 
அன்பைப்‌ பெறமுடியுமா? ஆத்திர புத்தியால்‌ 
தீரவிசாரியாமல்‌ அதியாயமாகத்‌ தங்கைக்கு 
மரணதண்டனை விதித்து தங்கையின்‌ அன்பை இழந்து 
விடப்‌ போகிறோமே? இந்த உலகில்‌ உள்ள ஒரே ஒரு 
பாச உறவும்‌ அறுந்து விடப்‌ போகிறதே? சிவகாமியால்‌ 


467 


அந்த எண்ணத்தின்‌ முட்களைப்‌ பொறுக்க முடியவில்லை! 
அதியாயமாகச்‌ சிறைக்குள்‌ தள்ளிய தங்கையைத்‌ திரும்ப 
உயிரோடு பெறுவதற்கு அவள்‌ எதுவும்‌ செய்யத்‌ தயாராக 
இருந்தாள்‌. 

சிறகறுந்த வண்டுபோல்‌ சிவகாமி உருண்டும்‌ 
புரண்டும்‌ மாரியம்மன்‌ கோயிலுக்கு ஊர்ந்து வந்து 
விட்டான்‌. 

கோயிலின்‌ உள்ளே எரியும்‌ அகல்‌ விளக்குகளின்‌ 
வெளிச்சம்‌ அங்கு அப்பியிருந்த இருளை விழுங்க 
முடியாமல்‌ திணறிக்‌ கொண்டிருந்தது. அவ்விளக்குகளின்‌ 
திரிகள்‌ வாடைக்‌ காற்றால்‌ பொறிந்து கொண்டிருந்தன. 
இரத்தப்‌ பசி தீராமல்‌ இரணபத்திரகாளியின்‌ வாயில்‌ 
துருத்திக்‌ கொண்டிருக்கும்‌ செந்நாக்கு ஒன்றுதான்‌ பெரிய 
தீ நாக்காகப்‌ பளிச்சிட்டது. பலியிடப்பட்ட ஆடுகளின்‌ 
இரத்தத்தால்‌ உறைந்திருந்த கற்றரை வழுக்கலாக இருந்தது. 


பூசைப்‌ பொருட்களைக்‌ காளியின்‌ சன்னதியின்முன்‌ 
சிவகாமி வைத்துவிட்டு, “தாயே! என்‌ தங்கையைக்‌ 
காப்பாற்றடி ஆத்தாள்‌! என்‌ வீரசேகரனை மயக்கிய 
சிறுக்கியைக்கொண்டு வந்து உனக்குப்‌ பலியிடுகிறேன்‌! நீ 
எத்தனை ஆடுகள்‌ கேட்டாலும்‌ பலி கொடுக்கிறேன்‌! என்ன 
காணிக்கை வேண்டுமானாலும்‌ தருகிறேனடி, தாயோ” 
என்று பிரார்த்தித்தாள்‌ சிவகாமி. 


அந்தகாரத்திலிருந்து, “சிவகாமி!” என்று மெல்லிய 
குரல்‌ ஒன்று கூப்பிட்டது. அது இயற்கையான குரலாகவே 
இல்லை! அமானுஷ்யமான குரலாகவே தென்பட்டது! 

சிவகாமி கரீச்சிட்டு நடுநடுங்கி வெளியே 
பாய்ந்தோட முயன்றாள்‌. 

அதற்குள்‌, போர்வையாவ்‌ மறைத்துக்‌ கொண்டிருந்த 
ஒரு கரிய உருவம்‌, இருளிலிருந்து பிய்ந்து வந்து, 
சிவகாமியை வழிமறித்துக்‌ கொண்டது. 


“வழிப்பறித்‌ திருடனா?” என்று சிவகாமி பீதியுடன்‌ 
கேட்டாள்‌. 


468 


“திருடுவதற்கு உன்னிடம்‌ என்ன இருக்கிறது? அழகு 
இருக்கிறதா? இளமை இருக்கிறதா?” என்று சிரித்தான்‌. 
அந்தக்‌ கரிய உருவினன்‌. 


“உன்‌ நாக்கை அறுத்துவிடுவேன்‌” என்று சீறினாள்‌. 
சிவகாமி. 


“என்னுடைய நாக்கை அறுத்துவிட்டால்‌ உன்னிடம்‌ 
சொல்ல வந்ததை நான்‌ சொல்லமுடியாது!” 


“என்னிடம்‌, என்ன சொல்ல வந்தாய்‌?" 
“நீ தான்‌ உன்‌ தங்கையைக்‌ கொல்லப்‌ போகிறாய்‌!" 
“இல்லை! இல்லை” என்று கிரீச்சிட்டாள்‌ சிவகாமி. 


“உன்‌ தங்கைக்கு நீதான்‌ மரண தண்டனை 
விதித்தாய்‌! இனி அதை யார்‌ நினைத்தாலும்‌ மாற்ற 
முடியாது!” 


“எங்கள்‌ குலோத்துங்கச்‌ சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
நினைத்தால்‌ எதையும்‌ மாற்றமுடியும்‌!” 


“ஆனால்‌ நம்‌ சக்கரவர்த்திகள்‌ அப்படி நினைக்க 
விரும்பமாட்டார்‌! அதிகாரிகள்‌ வழங்கிய நீதிமுறைகளில்‌ 
கோளாறுகள்‌ இருந்தாலும்‌ தண்டனை வழங்கிய பிறகு 
அவற்றில்‌ நம்‌ அரசர்‌ பெருமான்‌ சிறிதும்‌ குறுக்கிட 
விரும்பமாட்டார்‌! அனாவசியமாக அதிகாரிகளின்‌ 
மனவருத்தம்‌ ஏற்படுமே என்று கருதுவார்‌!” 


“பூலியாகிறவள்‌ என்‌ தங்கை என்பேன்‌! 
சக்கரவர்த்திகளைச்‌ சந்தித்து அலரிடம்‌ எனக்குள்ள 
செல்வாக்குகளையெல்லாம்‌ பிரயோகிப்பேன்‌!” 


“நீ அந்தக்‌ கோரிக்கையோடு வருவாய்‌ எனத்‌ 
தெரிந்தாலே பேட்டி காண முடியாதபடி. நம்‌ அரசர்‌ 
பெருமான்‌ சாகசமாக நழுவி விடுவார்‌. நீ அவரை 
அணுக முடியாதபடி அவர்‌ எங்காவது திக்விஜயமோ 
உலாவவோ புறப்பட்டு விடுவார்‌. உன்‌ தங்கைக்கு 


469 


மரணதண்டனை நிறைவேற்றிய பிறகு தான்‌ அவர்‌ 
உனக்குப்‌ பேட்டி கொடுத்து உனக்காகப்‌ பச்சாதாபப்பட்டு 
கருணாமிர்தமான வார்த்தைகளைப்‌ யொழிந்து 
தள்ளுவார்‌!” 

"நான்‌ எப்படிப்பட்டவன்‌ என்பது உனக்குத்‌ 
தெரியாது!” 

"அடி தர்ப்பனகை; நீ யார்‌ என்பது எனக்கு வெகு 
நன்றாகத்‌ தெரியும்‌; ஸ்ரீராமன்‌ போன்ற வீரபாண்டியனை 
முன்னொரு காலத்தில்‌ இச்சித்தாய்‌! இலக்குவனனைப்‌ 
போன்ற ஈழவராயனால்‌ மூக்கறுப்புண்டாய்‌! அதன்‌ பிறகு 
ஓடினாய்‌. குலோத்துங்கச்‌ சோழச்‌ சக்கரவர்த்திகளிடம்‌ 
சிதைனயத்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்துவிட வேண்டும்‌ 
என்கிற உணர்ச்சியை இராவணேஸ்வரரிடம்‌ ஊட்டியவள்‌ 
நீதான்‌!" 


சிவகாமி கலவரத்துடன்‌, "நீ யாரடா?” என்று 
கேட்டாள்‌. 

"நான்‌ தான்‌ கடவுள்‌!” 

"என்‌ தங்கையைக்‌ காப்பாற்றவே முடியாதா?" 

"கடவுள்‌ நினைத்தால்‌ காப்பாற்ற முடியும்‌, ஆனால்‌ 
வெறும்‌ ஆடு, கோழி போன்ற காணிக்கைகளில்‌ 
திருப்தியடைந்து விடக்‌ கூடிய கடவுளல்ல நான்‌!" 


“நீ எது கேட்டாலும்‌ தருகிறேன்‌; என்‌ தங்கையைக்‌ 
காப்பாற்று!" 


"நான்‌ சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும்‌!" 

“சொல்‌; எது வேண்டுமானாலும்‌ செய்கிறேன்‌!" 

“வீ நுபாண்டியன்‌, தேவியை எதற்காக அசோகவனக்‌ 
கோட்டைக்குள்‌ சிறை வைத்திருக்கிறோம்‌ என்பது 
தெரியுமா!” 

“வீரபாண்டியனையும்‌ சிறை பிடிக்க!” - 


470 


“அது வீரசேகரன்‌ ஏற்றுக்கொண்ட காரணம்‌. 
வெளி உலகிற்காக நம்‌ சக்கரவர்த்திகளும்‌ அங்கிகரித்த 
காரணம்‌! ஆனால்‌ உண்மையான காரணம்‌ என்ன 
தெரியுமா?” 


“என்ன?” 


“சிறைப்பட்ட சதாபிராட்டியாரை நம்‌ 
இராவணேஸ்வரர்‌ இரகசியமாகச்‌ சந்திக்க விரும்புகிறார்‌ 
அதற்குத்‌ தடையாக துவாரபாலகன்போல்‌ விளங்குகிறான்‌ 
வீரசேகரன்‌. அவனை எப்படியாலது சதித்திட்டத்தில்‌ 
சிக்கவைத்து * ஒழித்துவிட யாரையாவது அவர்‌ 
ஏவியிருந்தாலும்‌ அதில்‌ ஆச்சரியப்படுவதற்கு 
ஒன்றுமில்லை!” 


“சிவகாமி! உன்‌ தங்கையைப்‌ பலிகொடுத்து உன்‌ 
வீரசேகரனையும்‌ பலிகொடுக்க நேர்ந்தால்‌ நீ என்ன 
ஆவாய்‌? மண்ணாவாய்‌!” 


“செத்துப்போவேன்‌!” 


“உன்‌ தங்கையைக்‌ காப்பாற்றி உன்‌ வீரசேகரனுக்கு 
சுக்கிரதிசை தர யாராவது முன்வந்தால்‌...2” 


“அதற்கு நான்‌ என்ன செய்யவேண்டும்‌? என்ன 
செய்யவேண்டும்‌?” 


“நீ பிரமாதமாக ஒன்றும்‌ செய்ய வேண்டியதில்லை! 
இப்போது நம்‌ இராவணேஸ்வரர்‌ அசோகவனம்‌ 
கோட்டைக்குள்‌ தான்‌ மாறுவேஷத்தில்‌ சஞ்சரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்‌! தேவியின்‌ சிறைக்கூடத்திற்குள்‌ சுரங்க 
வழியாக அவர்‌ இரகசியமாக வர முயலலாம்‌. அப்போது 
சிறைக்கூடத்தில்‌ படுத்திருக்கும்‌ நீ அங்கு நடப்பது ஒன்றும்‌ 
தெரியாதது போல்‌ நடிக்க வேண்டும்‌! சிறைக்கூடத்தில்‌ 
உட்புறத்தைத்‌ தாளிட்டுக்‌ கொண்டு கண்ணையும்‌ 
காதையும்‌ இறுக மூடிக்கொண்டு படுத்துறங்க வேண்டும்‌!” 


471 


"அது வீரசேகரனுக்குத்‌ தெரிந்தால்‌ என்னைக்‌ 
கொன்று விடுவான்‌!" 


“வீரசேகரனுக்குத்‌ தெரியாதபடி நடந்து கொள்ர்‌' 


"உள்ளே ஏதாவது விபரீதம்‌ நேர்ந்து, எஸ்‌ 
சொல்லவில்லை என்று விசாரிக்க நேர்ந்தால்‌..." 


"சிறைக்கூடத்தினுள்‌ பேய்‌ நடமாட்டம்‌ இருப்பதாகப்‌ 
பயந்ததால்‌ உன்‌ காதில்‌ பஞ்சை வைத்துக்‌ 
ஈகாண்டதாகவும்‌ தேவைப்பட்டால்‌ மதுச்சாரப்பொடியைத்‌ 
நின்று மயங்கிக்‌ கிடத்ததாகவும்‌ சொவ்‌!" 


“இந்த நீசச்‌ செயலைத்‌ தேவி ஒருபோதும்‌ பொறுக்க 
ாட்டான்‌! ஒருபோதும்‌ தன்‌ மானத்தை இழக்கச்‌ சம்மதிக்க 
சாயட்டாள்‌. அந்தக்‌ கற்பரசியை யார்தான்‌ அணுக 
படியும்‌?” 


"அந்தக்‌ கவலை உனக்கு வேண்டியதில்லை. தேவிக்கு 
அறிமுகமான ஒருவரின்‌ வேஷத்தில்‌ தான்‌ நம்‌ 
மாாவணேஸ்வரர்‌ மாயரூபம்‌ எடுத்து வரக்கூடும்‌. தேவி 
ஈயனித்திருக்கும்‌ பூஜையறை. முழுவதும்‌ சமயத்தில்‌ 
மிருட்டாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளும்‌ 
பொறுப்புத்தான்‌ உன்னுடையது!” 

"அதெப்படி முடியும்‌? தேவி படுக்கப்‌ போகுமுன்‌ 
புஜையறையிலுள்ள விளக்கில்‌ எண்ணையிருக்கிறதா 
வன்று பரிசோதித்துவிட்டுத்‌ தானே வீரசேகரன்‌ 
போவான்‌?" 

“அவன்‌ போனதும்‌ விளக்குகளிலுள்ள 
எண்ணெயைக்‌ கிழே கொட்டிவிடு. அல்லது 
ஏுடித்துவிடு!” 


"தேவிக்கு ஏதாவது விபரீதம்‌ நேர்ந்தால்‌...?” 


"என்ன நேரும்‌? சிறையிவ்‌ கிருஷ்ணாவதாரம்‌ 
ற்படலாம்‌. ஆமாம்‌, சிறையிவ்‌ தேவிக்கு இராஜகுமாரனோ 
டிராஜகுமாரியோ பிறக்கத்தான்‌ வேண்டும்‌. அந்தப்‌ 


472 


பழிச்சொல்லைத்‌ தாங்காமல்‌ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி 
வேண்டுமானால்‌ சீதா பிராட்டியானரக்‌ கருப்பவதி 
என்றும்‌ கருதாமல்‌ காட்டிற்கு ஓட்டலாம்‌. ஆனாவ்‌ நம்‌ 
இராவணேஸ்வரரோ பெரிதும்‌ அகமகிழ்வார்‌. அன்பின்‌ 
சின்னத்தையும்‌ சிருஷ்டியையும்‌ காணும்போதுதானே 
காதலனோ கலைஞனோ பூரணமான திருப்தி அடைவான்‌!” 


“என்னையும்‌ சக்கரவர்த்திகளையும்‌ நீ ஏளனமாகப்‌ 
பேசினாயே? எங்களுக்கு நீ ஏன்‌ உதவி செய்கிறாய்‌? 
உன்னை நம்பலாமா?” 


“எனக்குக்‌ கைக்கூலி கிடைக்கிறதென்றால்‌ என்‌ 
கொள்கைகளையெல்லாம்‌ வெகு சுலபமாகக்‌ காற்றில்‌ 
பறக்க விட்டு விடுலேன்‌. சரியான கூலி கொடுத்தால்‌ 
யாரை நான்‌ திட்டினேனோ அவருக்கே தாசானு தாசனாக 
ஆகிவிடுலேன்‌!” 


“இந்தப்‌ பாவச்‌ செயலுக்கு உனக்கு என்ன கூலி 
கிடைக்கும்‌?” 


“நம்‌ ராஜாக்கள்‌ நாயகரிடம்‌ எனக்கு அபரிமிதமான 
செல்வாக்கு கிடைக்கும்‌... சுருக்கமாகச்‌ சொன்னாவ்‌, சோழ 
சாம்ராஜ்யச்‌ சக்கரவர்த்திகளின்‌ குடுமி இந்த ஜெகஜ்ஜாலன்‌ 
கையில்‌ சிக்கிவிடும்‌!” 


“இப்போதே என்‌ தங்கையை விடுவித்து அவளைக்‌ 
காப்பாற்றி விடுவாயா?” 


“இவ்லை! இப்போது காப்பாற்ற மாட்டேன்‌. 
சிறைக்கூடத்தினுள்‌ தேவியை நம்‌ இராவணேஸ்வரர்‌ 
எப்போது அடைகிறாரோ, அப்போதுதான்‌ உன்‌ 
தங்கையைக்‌ காப்பாற்றுவேன்‌!” 

“தேவியை அவர்‌ அடைத்தாரா இல்லையா என்பது 
எப்படித்‌ தெரியும்‌? எப்போது தெரியும்‌?” 


“இயற்கை அனத வெகு சிகரமாக வெளியுலகிற்குத்‌ 
தெரிவித்து விடும்‌. கூடிய விரைவில்‌ சிறையில்‌ 
கிருஷ்ணாவதாரம்‌ ஏற்படும்‌! தேவிக்கு எவ்வளவு 


473 


சுலபமாகப்‌ புத்திர செல்வம்‌ கிட்டுறெதோ அல்வளவு 
சீக்கிரமாக உன்‌ தங்கைக்கு விமோசனம்‌ கிடைக்கும்‌.” 


“தேவியின்‌ மானத்திற்குத்‌ தீங்கு நினைப்பது பாவச்‌ 
செயலாயிற்றே?” 


“உன்‌ பரம்பரையினர்‌ எத்தனையோ பாபச்‌ 
செயல்கள்‌ செய்திருக்கிறார்கள்‌! நீ பிறந்த தாசி குலத்தை 
நினைத்துப்பார்‌! சொந்த மகளை தாசியாக்க வற்புறுத்தும்‌ 
தாயின்‌ செயலை விடவா இது பாபச்‌ செயல்‌?" 


“இப்போது நம்‌ சக்கரவர்த்திகள்‌ சிறைக்‌ 
கோட்டைக்குள்‌ தான்‌ ஏதோ ஒரு மாறுவேஷத்தில்‌ 
இருப்பதாகச்‌ சொன்னாயே! எந்த மாறுவேஷத்தில்‌ 
இருக்கிறார்‌?” 


அதற்கு விடையாகச்‌ சிவகாமியில்‌ காதிற்குள்‌ அந்தக்‌ 
கரிய உருவினன்‌ ஏதோ “குசு குசு” வெனச்‌ சொன்னான்‌. 


“அ! அவரா?" என்று திகைப்புடன்‌ கேட்ட சிவகாமி, 
“நான்‌ அவரைச்‌ சரியாகக்கூடப்‌ பார்க்கவில்லையே?” 
என்றாள்‌. 


“இனிமேலும்‌ அவரை நீ அரைகுறையாகக்‌ கூடப்‌ 
பார்க்க முயலக்கூடாது! அவரை இன்னார்‌ எனத்‌ தெரிந்து 
கொண்டதாகவே காட்டிக்‌ கொள்ளாதே. அவரிடம்‌ 
பேசவோ நெருங்கவோ அவர்‌ இருக்கும்‌ திசைப்‌ பக்கமே 
பேர்கலோ கூடாது! அவருடைய இரகசியம்‌ வெளிப்பட்டு 
அலர்‌ பலர்‌ மத்தியில்‌ அவமாமைடையக்‌ கூடாது! இதை 
நீ மீறினால்‌ அடுத்த கணமே உன்‌ தங்கையின்‌ சாவு 
உன்‌ காதில்‌ விழுந்து விடும்‌!” 

“நீ யார்‌ குரலை வேறு மாற்றிக்‌ கொண்டு 
பேசுகிறாயே! உன்னை எதற்காவது சந்திக்க வேண்டும்‌ 
என்றால்‌ நான்‌ என்ன செய்வது?” 


“கடவுளைச்‌ சந்திக்க விரும்புவதாக ஓலை எழுதி 
இந்தக்‌ காளியம்மன்‌ கையில்‌ கட்டித்‌ தொங்கவிடு! 


474 


உன்னிடம்‌ நேரிலோ, கடவுளெனக்‌ கையெழுத்திட்டு ஒலை 
மூலமோ சந்தித்துப்‌ பேசுவேன்‌!” 


சிவகாமி மெளனமாகக்‌ கரிய உருவினனை வெறித்து 
நோக்கினாள்‌. 


“சிவகாமி! இனி உன்‌ தங்கையை மறந்துவிடு! 
அவளைப்‌ பற்றிய கவலை உனக்கு வேண்டாம்‌! மலர்ந்த 
முகத்துடன்‌ ஒன்றுமே நடக்காதது போல அசோகவனக்‌ 
கோட்டையின்‌ காவலுக்குப்‌ புறப்படு! அங்கே வீரசேகரன்‌ 
உனக்காக வழிமேல்‌ விழிவைத்துக்‌ காத்திருக்கிறான்‌! நீ 
உடனே அங்கே போகாவிட்டால்‌ வேறு எவள்‌ மீதாவது 
அவன்‌ விழி வைக்க நேரிடும்‌!” 


அதைச்‌ சொல்லிவிட்டுக்‌ கரிய உருவினன்‌ 
"குபீ'ரென வெளியேறி ஒருபுறம்‌ மரத்தடியில்‌ கட்டியிருந்த 
வெண்ணிறக்‌ குதிரை மீதேறி காற்றாகப்‌ பறந்தான்‌. 


அந்தக்‌ குதிரை அசோகவனக்‌ கோட்டை முன்‌ வந்து 
நின்றதும்‌, அதில்‌ அமர்ந்திருந்தவனைநோக்கி, “ஜனநாதா” 
என்று ஏகவாசகர்‌ ஆவலோடு வரவேற்றார்‌. 


குதிரையிலிருந்து ஜனநாதன்‌ இறங்கி வந்ததும்‌, 
"தனநாதா நீ சொன்னபடி செய்துவிட்டேன்‌! உன்‌ 
யூகந்தான்‌ சரியெனத்‌ தோன்றியது!” என்றார்‌ ஏகவாசகர்‌. 


“பெரியவரே! இரு துருவங்களான நம்மிருவருடைய 
யூகங்கள்‌ ஒத்துப்‌ போவதும்‌, அதை உம்‌ வாயாலே நேரில்‌ 
ஒப்புக்‌ கொள்வதும்‌, இந்த அரசியல்‌ உலகில்‌ அபூர்வமான 
விஷயம்‌!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“தேவியைச்‌ சிறை மீட்கும்படியான சதித்திட்டம்‌ 
தேங்காய்களின்‌ வழியாகத்‌ தேவியின்‌ கைக்குச்‌ 
சேர்ந்துவிட்டது என்பதில்‌ சந்தேகமில்லை தேவி சிறை தப்பி 
ஓடினால்‌ குமாரனைச்‌ சித்திரவதை செய்ய நேரிடுமெனத்‌ 
தேவியிடம்‌ பயமுறுத்தியிருக்கிறோம்‌! குமாரன்‌ இல்லாமல்‌ 
தேவி இந்தச்‌ சிறைக்‌ கோட்டையைவிட்டு ஒருபோதும்‌ தப்பிச்‌ 
செல்லச்‌ சம்மதிக்கமாட்டாள்‌! அதனால்‌ இருவரையும்‌ 
ஒன்றாகச்‌ சிறை மீட்கும்படியான சதித்திட்டத்தைத்தான்‌ இனி 


475 


நம்‌ எதிரிகளால்‌ கையாள முடியும்‌. தேவியிடமிருந்து 
பிரித்து வேறொரு சிறையில்‌ அடைத்து வைத்திருக்கும்‌ 
குமாரனுக்கு அதிகப்படியான காவல்‌ போட்டிருக்கிறேன்‌. 
எந்தவித முகாந்திரத்தைக்‌ கொண்டும்‌ தேவியிடம்‌ 
குமாரனை கொண்டுபோய்‌ விடக்கூடாதெனவும்‌ 
உத்திரவிட்டிருக்கிறேன்‌!” என்றார்‌ ஏகவாசகர்‌... 


“அதற்கு வீரசேகரன்‌ ஆட்சேபித்திருப்பானே?" என்று 
கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


“ஆமாம்‌; ஆட்சேபித்தான்‌! சேயின்‌ முகம்‌ கண்டுதான்‌ 
தாயின்‌ முகம்‌ ஆறுதல்‌ அடைய முடியுமெனப்‌ 
பச்சாதாபமும்‌ பட்டான்‌! ஆனால்‌ வீரபாண்டியன்‌ 
நடத்தும்‌ சதிதிட்டத்தை தேவி வெளியிடும்‌ வரை, 
குமாரனின்‌ முகத்தைக்‌ காணவும்‌ அனுமதிக்க 
முடியாதெனக்‌ கூறிவிட்டேன்‌!” 


“சேயின்‌ முகம்‌ எதற்கு? சுந்தர காண்டம்‌ இருக்கவே 
இருக்கிறது!” என்று சிரித்த ஜனநாதன்‌, "உம்முடைய 
சிறையில்‌ நான்‌ ஒப்படைத்த அகல்யா எப்படி 
இருக்கிறாள்‌?” என்று கேட்டான்‌... 


"சிறிதுகூட கவலையில்லாமல்‌ ஆனத்தமாகச்‌ சிரித்துப்‌ 
பாடிக்கொண்டிருக்கிறாள்‌!” 


“தம்‌ சக்கரவர்த்திகளிடமிருந்து அவளுக்கு மன்னிப்புக்‌ 
கிடைக்குமென அவள்‌ நம்பிக்கொண்டிருக்கிறாளோ 
என்னவோ!” 


“சதித்திட்டம்‌ பற்றி அகல்யாவின்‌ வாயிலிருந்து 
நீயாவது கிரகிக்க முடியாதோ!” என்று ஏகவாசகர்‌ 
கேட்டார்‌. 


“பாம்பாட்டிச்‌ சித்தரிடமிருந்து அகல்யா 
அபூர்வமானதொரு யோகவித்தையைக்‌ கற்றுக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌! அவள்‌ சொல்ல விரும்பாத 
எதையாவது அவளிடம்‌ நான்‌ விசாரிக்க ஆரம்பித்தால்‌ 
திடிரென அவன்‌ சர்வாங்கமும்‌ செயலற்றுப்‌ 


476 


போகும்படியான யோக மூர்ச்சையில்‌ லயித்து விடுவாள்‌! 
சிலசமயம்‌ அந்த யோக மூர்ச்சையிலிருந்து மூச்சுத்‌ திரும்பி 
வருவதுண்டு. சிலசமயம்‌ மூர்ச்சை தெளியாமலே மூச்சுப்‌ 
போய்விட நேரிடுவதுண்டு!" 


“ஜனநாதா! மரண தண்டனையாலன்றி 
அகல்யாவிற்கு வேறு எந்தவிதத்திலும்‌ மூச்சுப்போக 
தேரிடுமென எதிர்பார்க்காதே! என்று ஏகவாசகர்‌ 
“வெடுக்‌கெனச்‌ சொல்லிப்‌ போய்விட்டார்‌. 


அவர்‌ போனதும்‌ அஞ்சுகோட்டையான்‌ மெல்ல 
ஜனநாதனிடம்‌ ஜந்து, “உங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ எதற்காக 
அகல்யாவை மன்னிக்க முடியும்‌? அகல்யாவிற்கும்‌ 
அவருக்கும்‌ என்ன சம்பந்தம்‌!” என்று கேட்டான்‌. 


“சம்பந்தப்படுத்துவது சுவபம்‌! ஆனால்‌ அதில்‌ உனக்கு 
எவ்வளவுதூரம்‌ சம்பந்தம்‌ இருக்கலாம்‌ என்பதைதான்‌ 
முதலில்‌ யூகிக்க வேண்டும்‌?” என்று ஜனநாதன்‌ ஒரு 
மாதிரியாகச்‌ சிரித்துக்‌ கொண்டே போனான்‌. 


477 


ஆசை நோய்‌ 


“பெண்பால்‌ வைத்த ஆசை 
நோய்கொன்றது என்றால்‌ 
ஆண்மை மாக உணாது அன்றே?” 


கம்ப ராமாயணம்‌ 


று மலர்ச்சிபோவ்‌ தேவியின்‌ மலர்‌ 
முகத்தில்‌ புதியதொரு களை ஒளி 
சியது. ஆனால்‌ அவளுடைய 
“ இதயமோ, நெருப்பில்‌ அகப்பட்ட 
மணிப்புறாவின்‌ நெஞ்சைப்‌ போலத்‌ துடிதுடித்தது. 


தேவி கருப்பவதியானாள்‌! 


பெண்மையின்‌ மறுமலர்ச்சியாகத்‌ தேவி அடையப்‌ 
போகும்‌ ஆனத்தமான முதல்‌ அனுபவத்தான்‌! பாண்டிய 
நாடு முழுவதும்‌ உற்சாகமாக வழியனுப்ப, சேரநாடு 
முழுதும்‌ அற்புதமான வைபவங்களோடு வரவேற்கப்‌ 
பிறந்தகம்‌ சென்று புத்திரச்‌ செல்வமடையும்‌ உன்னதமான 
பேருதான்‌! தேவிக்குக்‌ குமாரன்‌ ஐனிப்பானாயின்‌ 
௮௨ நடைய பிதாவான சேர மகாராஜன்‌ ஆனந்தக்‌ 
கண்ணீர்‌ சொரிவார்‌ பாண்டிய நாட்டில்‌ தம்முடைய 
வம்சத்தின்‌ - மற்றொரு சின்னமாக ஒளிவீ சத்‌ தம்‌ குமாரிக்கு 
ஒரு புத்திரனே பிறக்கட்டும்‌ என்று அனவரதமும்‌ 
தவங்கிடந்திருப்பார்‌. அந்தப்‌ புத்திர வம்சத்திற்குரிய 
பாண்டிய நாட்டின்‌ அரியணைக்காக என்றென்றும்‌ 


478 


தங்கள்‌ உயிர்களைத்‌ தத்தம்‌ செய்வதாக மலை நாட்டவர்‌ 
அனைவரும்‌ வீரப்‌ பிரதிக்ஞை செய்து 
கொண்டிருப்பார்கள்‌. அந்தக்‌ குமார சம்பவத்தை 
முன்னிட்டு இருநாடுகளும்‌ “ஜே! ஜே" என்று உற்சாகக்‌ 
கடலில்‌ மூழ்கிப்‌ பல நாட்கள்வரை விழாக்கள்‌ 
நடத்தியிருக்கும்‌, பாண்டிய நாட்டின்‌ ஒவ்வொரு 
குக்கிராமத்திலுள்ள சிவாலயத்திலும்‌ சேர நாட்டிலுள்ள 
விஷ்ணு ஆலயங்களிலும்‌ திரிகாலப்‌ பூஜைகளுடன்‌ ஆலய 
மணிகள்‌ சதா முழங்கிக்கொண்டிருக்கும்‌. பெளத்த 
மடங்களில்‌ பிரார்த்தனைகள்‌ நடக்கும்‌. மீனக்‌ கொடிகளும்‌ 
விற்கொடிகளும்‌ ஏந்திய இராஐ தூதர்கள்‌ இந்தச்‌ 
செய்தியை இலங்கை மன்னரான பராக்கரெமபாகுவுக்கு 
எடுத்துச்‌ செல்லும்போது ஈழமண்டலத்தில்‌ எழும்பும்‌ 
வாழ்த்தொலிகள்‌ அகில பாரத வர்ஷம்‌ முழுதும்‌ 
எதிரொலிக்கும்‌. வீதிகள்தோறும்‌ மகர தோரணங்கள்‌ 
கட்டி, வீடுகள்‌ தோறும்‌ திருவிளக்குகள்‌ ஏற்றிப்‌ பல 
நாட்டு இராஜப்‌ பிரதிநிதிகளின்‌ பரிவாரங்கள்‌ புடைசூழ 
பவழப்‌ பல்லக்கில்‌ பாலகன்‌ வந்து பாங்கியர்‌ பாலாடை 
விரிக்க அந்தப்புரம்‌ புகுந்து தங்கத்‌ தொட்டிலிட்டு இராஜ 
பத்தினிமார்‌ அனைவரும்‌ தாலாட்டும்போது தேவியின்‌ 
தாய்‌ உள்ளம்‌ எவ்வளவு பூரிக்கும்‌! அரண்மனைக்கு 
வெளியே இரத கஜதுரகபதாதிகள்‌ விண்ணதிர, “ஜே! 
ஜே!" என்று ஆரலாரம்‌ செய்ய ஆழ்வார்களும்‌ 
நாயன்மார்களும்‌ தங்கள்‌ பஜனை கோஷ்டிகளும்‌ லந்து 
வாழ்த்த ஆலயமணிகள்‌ ஒலிக்கக்‌ குமாரனுக்கு 
திருநாமகரணம்‌ செய்யும்போது, அந்த ஆனந்தத்தைத்‌ 
தேவியால்‌ தாங்கமுடியுமா....? 


ஆனால்‌... அந்த அரிய குழந்தைச்‌ செல்வம்‌ 
இப்போது எங்கே பிறக்கப்‌ போகிறது? சிறைக்‌ கூடத்தில்‌! 
காற்றும்‌ புகமுடியாது, கணலனின்‌ நிழல்‌ கூடப்‌ பட 
முடியாது என்று கருதப்படும்‌ சிறைக்கூடத்தில்‌! கணவரைப்‌ 
பிரித்து சிறைப்பட்டுப்‌ பதினைந்து மாதங்களாக விட்டன 
என்று உலகமே கணக்கிடும்‌ சந்தர்ப்பத்தில்‌! இன்னும்‌ 
சில மாதங்களில்‌ தனக்குப்‌ பிறக்கப்‌ போகும்‌ குழந்தைக்கு 
தந்த யார்‌ என்று யாராவது விசாரித்தால்‌ தன்‌ கணவர்‌ 
தாம்‌ என்று சொல்ல முடியாத நிலை தேவிக்கு! 


479 


சுந்தர வாத்தியாராக மாறுவேடம்‌ தரித்து 
வீரபாண்டியர்‌ தாம்‌ தம்‌ குமாரனுக்கு வித்தியாப்பியாசம்‌ 
செய்விக்கச்‌ சிறைக்கோட்டைக்குள்‌ வந்து 
அடைப்பட்டிருக்கிறார்‌ என்பதையும்‌ அவருடைய 
வாசஸ்தலமான பிள்ளையார்‌ கோயிலின்‌ கீழேயுள்ள 
பாதாளக்கிடங்கில்‌ அவரும்‌ தேவியும்‌ அடிக்கடி. நடுநிசியில்‌ 
சுரங்க வழியாகச்‌ சந்திக்கிறார்கள்‌ என்பதையும்‌, யாராவது 
யூகித்து விடுவார்களேயானால்‌ பிராணபதியின்‌ உயிருக்கு 
அபாயம்‌ தேரிட்டுவிடும்‌! தேவி கருப்பவதி என்கிற 
இரகசியத்தை இனி அதிக காவம்‌ யார்‌ கண்ணிவிருந்தும்‌ 
மறைத்து வைக்கவும்‌ முடியாது. வெகு சிக்கிரம்‌ இயற்கையே 
அவளுடைய நிலையைக்‌ காட்டிக்‌ கொடுத்துவிடும்‌. 
சிவகாமியின்‌ ஏளனப்‌ பார்வையையும்‌, விஷமச்‌ 
சிரிப்பையும்‌, அசாதரணமான பரிவு உபசாரங்களையும்‌, 
முணுமுணுப்புகளையும்‌ கவனிக்கும்போது அவள்‌ ஒரளவு 
தேவியின்‌ நிலையை யூகித்துக்‌ கொண்டுவிட்டாள்‌ என்றே 
தேவிக்குத்‌ தோன்றியது. அந்த முகத்தோடும்‌ சிவகாமி 
நில்லாமல்‌ சுரங்க வழியையும்‌ யூகித்தறிய முயலும்‌ முன்‌ 
சுந்தரவாத்தியாரை வெகுவிரைவில்‌ சிறைக்கோட்டையை 
விட்டு வெளியேற்றியாக வேண்டும்‌! பத்தினிக்கு அபவாதம்‌ 
ஏற்படினும்‌ தன்‌ பிர்ாணபதிக்குப்‌ பிராணாபாயம்‌ 
ஏற்படாமல்‌ காப்பாற்றுவதே பாண்டிய மகாராணியின்‌ 
முதற்‌ கடமை என்பதை தேவி உணர்ந்தாள்‌. 


அன்று நடுநிசியில்‌ வழக்கம்போவ்‌ சுந்தர 
வாத்தியாரை இரகசியமாகச்‌ சந்தித்துப்‌ பாதாளக்‌ கிடங்கில்‌ 
தனித்திருந்தபோது தன்னுடைய நிவையையும்‌ முடிவையும்‌ 
தன்‌ பிராணகாந்தரிடம்‌ தேவி கூறினாள்‌. 


புயவிடை அகப்பட்ட நாவாய்போல்‌ உணர்ச்சிகளின்‌ 
வசமாகி சுந்தர வாத்தியார்‌ தத்தளித்தார்‌! “தேவி! 
இதென்ன சோதனை? உன்னை சிறைமீட்க வந்த நான்‌ 
உன்மீது அழியாத அவமானத்தையா கமத்திவிட்டுப்‌ 
போகவேண்டும்‌? எழிவரசியின்‌ கற்புக்கனல்‌ எதிரிகளின்‌ 
குலத்தைச்‌ சுட்டெரிக்கவில்லை ஏழுலகின்‌ பழிச்சொவ்தான்‌ 
என்‌ பத்தினியின்‌ குலக்கொடியைச்‌ சுட்டது என்கிற 
ஏனனத்தை என்‌ இதய ராணிக்குத்‌ தரச்சொல்லுகிறாயா? 


480 


மாசுமருவற்ற உன்‌ பெருமைக்கு மாறாத களங்கத்தைப்‌ 
பொறித்துவிட்டு, என்‌ மனதையும்‌ மாளடித்துக்‌ கொண்டு 
அந்த ஆறாத புண்ணோடு எப்படி இந்தச்‌ சிறைக்‌ 
கோட்டையிலிருந்து உயிர்‌ மீண்டுபோகச்‌ சம்மதிப்பேன்‌?” 
என்று சுந்தர வாத்தியார்‌ புலம்பினார்‌ தேவி அவருடைய 
கண்ணீரைத்‌ துடைத்தாள்‌. 

“தேவி, மன்மதன்‌ என்‌ கண்ணை மறைத்தான்‌! 
பிரும்மதேவன்‌ உன்னை வஞ்சித்தான்‌. மகாதேவனும்‌ உன்‌ 
மானத்தை எரிக்க மாற்றாருக்கு நெற்றிக்கனல்‌ 
தரப்போகிறான்‌!, உன்னை வரித்த பிராணதநாயகனுமா 
உன்‌ பெண்மையின்‌ பெருநிதியை வஞ்சித்துவிட்டு தன்‌ 
பிராணனைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு போகவேண்டும்‌? 
உன்‌ வாயில்‌ மழலைச்‌ சொற்களைக்‌ கேட்டு மகிழ்ந்த 
நான்‌ இப்போது இத்தகைய வார்த்தைகளைக்‌ கேட்டா 
என்‌ மனசை அறுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌? உனக்காகவே 
உயிர்‌ வாழும்‌ நான்‌. உன்‌ உயிரையும்‌ மானத்தையும்‌ 
இங்கே ஊசலாடவிட்டு உயிரோடு இந்தச்‌ சிறைக்‌ 
கோட்டையைவிட்டு வெளியேறுவேனா? அவ்வளவுக்கு 
நான்‌ உளுத்த மரமாகி விட்டேனா? இல்லை! இல்லை! 
உன்னைச்‌ சிறைமீட்க முடியாவிட்டாலும்‌, என்னால்‌ 
ஏற்படபோகும்‌ மானக்கேட்டி லிருந்து உன்னைக்‌ காப்பாற்ற 
என்‌ உயிரைக்‌ கொடுப்பேன்‌. இப்போதே ஓடிச்சென்று 
உனக்கு ஜனிக்கப்போகும்‌ புத்திரனுக்கு நான்தான்‌ தந்தை 
என்கிற பெருமையை ஏழுலகற்கும்‌ எட்டும்படி. அறைகூவிச்‌ 
சொல்லுவேன்‌. என்‌ உயிரின்‌ கடைசித்‌ துளி சிந்தும்வரை 
அதைச்‌ சொல்லிக்‌ கொண்டேயிருப்பேன்‌!'" என்று 
கதறினார்‌ சுந்தர ஜோஸியர்‌. 


“என்பொருட்டு என்‌ இதய மன்னரை எதிரிகள்‌ 
கொன்று விடவேண்டுமா?” என்று தேவி துயருடன்‌ 
கேட்டாள்‌. 


“கொன்று விடட்டும்‌! வீரபாண்டியன்‌ இனி 
எதற்காக வாழவேண்டும்‌? வீரபாண்டியன்‌ தன்‌ 
தலைநகரைப்‌ பறிகொடுத்தான்‌. தன்‌ தேவியைப்‌ பறி 
கொடுத்தான்‌! தன்‌ பத்தினியின்‌ மானத்தையும்‌ 
பறிகொடுக்க வேண்டுமா... தேவியைச்‌ சிறை மீட்க வந்த 


481 


இடத்தில்‌ மன்மதனுக்கு அடிமையான மூடன்‌ நான்‌! 
என்னைக்‌ கொன்று விடட்டும்‌! பத்தினியின்‌ மீது வைத்த 
ஆசை நோய்‌ கொன்றது என்றால்‌ என்‌ ஆண்மைக்கு 
மாசு உண்டாகாதல்லவா? மனைவியின்‌ மானத்தைக்‌ 
காக்க வீரபாண்டியன்‌ மரித்தான்‌ என்றால்‌ என்‌ வீரத்தை 
ஏழுலகும்‌ தூற்றாதல்லவா? என்‌ உடல்‌ கூண்டிலிருந்து 
உயிர்‌ பறந்து போய்விடட்டும்‌! எதிரிகள்‌ உன்னைப்‌ 
பார்த்துச்‌ சிரிக்கவேண்டாம்‌. உனக்குப்‌ பிறக்கப்போகும்‌ 
குழந்தை இனந்தெரியாத தந்தையைச்‌ சபிக்கவேண்டாம்‌!” 
என்று சுந்தர வாத்தியார்‌ பலவாறாகக்‌ குமுறினார்‌. 
“நீங்கள்‌ என்‌ ஒருத்திக்கு மட்டும்‌ பிராணதாதனல்ல! 
பாண்டிய நாட்டின்‌ சுதந்திர ஜீவனே உங்களுடைய 
பிராணனைத்தான்‌ நம்பியிருக்கிறது! எண்ணற்ற 
வீரமறவர்களின்‌ நெஞ்சங்களிலே உருவாகி வரும்‌ 
எதிர்கால இலட்சியங்களையெல்லாம்‌ என்‌ ஒருத்திக்காகப்‌ 
பலியிட விரும்புகிறீர்களா? துர்ப்பாக்கியவதியான சேர 
நாட்டுப்‌ பெண்ணொருத்தி தான்‌ புகுந்த விட்டை 
துடைத்தாள்‌. கடைசியில்‌ தன்‌ பிராணதாதரின்‌ உயிரையும்‌ 
குடித்துப்‌ பாண்டிய நாட்டு ஜீவனையும்‌ அழித்துவிட்டான்‌ 
என்கிற பழிச்சொல்லை -எனக்குத்‌ தர விரும்புகிறீர்களா? 
உங்கள்‌ நாட்டிற்காக உங்கள்‌ பத்தினி எத்தகைய 
மானக்கேட்டையும்‌ சகிப்பாள்‌ என்கிற ஒரே 
ஆனந்தத்தையும்‌ எனக்குத்‌ தர நீங்கள்‌ மறுக்கிறீர்களா? 
பத்தினி என்ற முறையில்‌ மட்டுமல்ல, பாண்டிய நாட்டுச்‌ 
சக்கரவர்த்தினி என்ற முறையிலும்‌ என்னுடைய 
முதற்கடமை எதுவென நன்குணர்ந்துதான்‌ நான்‌ 
பேசுகிறேன்‌!" என்றான்‌ தேவி கம்பீரமாக. 
“தேவி!” என்று பரிதாபமாக அவளை நிமிர்ந்து 
நோக்கினார்‌ சுந்தரஜோஸியர்‌. 
்‌ தேவி அப்படியே தன்‌ பிராணபதியை 
வாரியணைத்துக்கொண்டு அவருடைய கேசத்தை 
அன்புடன்‌ வருடிக்‌ கனிவுடன்‌ தேற்ற முயன்றாள்‌. 
“கவலை வேண்டாம்‌ நம்மிருவரையும்‌ பிரிக்க விதிக்கு 
விருப்பமிருத்தால்‌ என்றாவது ஒருநாள்‌ நம்மிருவரையும்‌ 
விம. 74-31 


482 


மறுபடியும்‌ கூட்டி வைக்கட்டும்‌! நீங்கள்‌ சீக்கிரம்‌ யாரும்‌ 
சந்தேகிக்குமுன்‌ இந்தச்‌ சிறைக்‌ கோட்டையைவிட்டு 
வெளியேறி விடுங்கள்‌. அதற்குச்‌ சுலபமான ஒரு வழியும்‌ 
எனக்குத்‌ தோன்றுகிறது. பாண்டிய குமாரனுக்கு 
சோழர்களால்‌ நியமிக்கப்பட்ட உபாத்தியாயர்‌, என்‌ 
மகனுக்குத்‌ தாய்‌ நாட்டைத்‌ தூஷிக்கவும்‌ அடிமை புத்தியை 
வளர்க்கவுந்தான்‌ கற்றுக்கொடுக்கிறார்‌ என்று குறை 
கூறுகிறேன்‌. உங்களை விலக்க வேண்டுமெனப்‌ பிடிவாதம்‌ 
செய்கிறேன்‌; பட்டினி உபவாசம்‌ இருந்து காரியம்‌ 
சாதிக்கிறேன்‌. சோழிய அதிகாரிகள்‌ உங்களைக்‌ குரு 
பதவியிலிருந்து ஜிலக்கி இந்தச்‌ சிறைக்கோட்டையைவிட்டு 
வெளியேற்றி விடுவார்கள்‌. ங்கள்‌ இங்கிருந்து 
வெளியேறிய பிறகு தான்‌, நீங்கள்‌ எனக்குப்‌ புத்திரச்‌ 
செல்வம்‌ அளித்துவிட்டுப்‌ போன ஆனந்தத்தை 
நிர்ப்பயமாக நான்‌ வெளியே சொல்லமுடியும்‌?” என்றாள்‌. 
தேவி. 


“நான்‌ இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ சொல்வதை 
வெளியுலகம்‌ சுலபமாக நம்புமா, நான்‌ இங்கேயே என்‌ 
மாறுவேஷத்தைக்‌ கலைத்து என்‌ பிராணனைக்‌ 
கொடுத்துத்தான்‌ உன்‌ கற்பின்‌ பெருமையை நிலை 
தாட்டவேண்டும்‌!” 


“என்னைச்‌ சிறைவைத்தவர்களின்‌ நெஞ்சங்கள்‌ 
இன்னும்‌ கிழியவில்லை. எதிரிகள்‌ லஞ்சக்கிளையோடு 
இன்றுகாறும்‌ அழியவில்லை என்கிறபோது என்‌ கற்பு 
என்ன ஆகும்‌? அறத்தான்‌ என்ன ஆகும்‌?” என்றாள்‌. 
தேவி. 


“தேவி! உலக அபவாதம்‌ எப்படிப்பட்டது என்பதை 
நீ உணரவில்லை! மாசுமருவற்ற மங்கையர்‌ திலகமான 
சதை சிறிது காலம்‌ இராவணனிடம்‌ சிறைப்பட்டிருந்தாள்‌ 
என்பதற்காக எவனோ ஒருவன்‌ உளறிய சிறு பழிச்‌ 
சொல்லுக்கே அந்தப்‌ புனிதவதி அக்னிப்‌ பரீட்சைக்கு 
ஆளாக நேர்ந்தது!” 


“அவ்வாறு என்னை அக்கினிப்‌ பரீட்சைக்கு 
ஆளாக்கினாலும்‌, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியைப்‌ போலச்‌ 


483 


கருப்பவதியான மனைவியைக்‌ காட்டிற்கு ஓட்டும்‌ இருதயம்‌ 
உங்களுக்கு இராது நான்‌ என்ன தான்‌ 
துர்ப்பாக்கியவதியென்றாலும்‌ சதையைவிட 
பாக்கியவதிதான்‌! உலக அபவாதத்திலிருந்து தன்‌ 
பத்தினியைக்‌ காப்பாற்றுவதற்காகத்‌ தன்‌ பிராணனையும்‌ 
கொடுக்க முன்‌ வந்திருக்கிற பிராணநாதனை நான்‌ 
அடைத்திருக்கிறேன்‌! ஆனால்‌ அத்தகைய 
பிராணத்தியாகத்தை ஒருபோதும்‌ பாண்டிய 
சக்கரவர்த்தினி தன்‌ உயிருள்ளவரை ஏற்றுக்‌ கொள்ள 
மாட்டாள்‌! இராமர்யணம்‌ அரசவம்‌சத்தினருக்குப்‌ 
போதிக்கும்‌ பாடம்‌ குடிமக்களுக்காக மன்னர்‌ தம்‌ மனைவி 
மக்களையும்‌ மறந்துவிட வேண்டுமென்பதுதான்‌! நீங்கள்‌ 
எங்களை மறந்து விடுங்கள்‌! பாண்டிய நாட்டின்‌ 
மகோன்னதத்தைப்‌ பற்றிய கனவு ஒன்றை மட்டும்‌ உங்கள்‌ 
மனதிலே வைத்துக்கொண்டு இந்தச்‌ சிறைக்‌ 
கோட்டையைவிட்டுப்‌ போய்விடுங்கள்‌! எனக்கு பிறக்கப்‌ 
போகும்‌ புத்திரன்‌ விதவையின்‌ குமாரனாகப்‌ 
பிறப்பதைவிடத்‌ துர்ப்பாக்கியச்‌ சுமங்கலி ஒருத்தியின்‌ 
மகனாகவே பிறக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறேன்‌ என்‌ 
உடலில்‌ இரண்டு :பிராணன்கள்‌ தரித்திருக்க 
வேண்டுமானால்‌, என்‌ பிராணகாந்தர்‌ பத்திரமாக இந்தச்‌ 
சிறைக்‌ கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும்‌! நான்‌ 
இந்தச்‌ சிறையில்‌ பட்ட எண்ணற்ற துயரங்களுக்கும்‌ 
வடித்த எல்லையற்ற கண்ணீருக்கும்‌ பிரதியாக நான்‌ 
அனுபவிக்க விரும்பும்‌ ஆனந்தம்‌ அது ஒன்றுதான்‌! என்‌ 
நாதரின்‌ உயிரைக்‌ குடிக்கும்‌ பேயாக என்னை அக்க 
வேண்டாம்‌! இதுதான்‌ என்‌ பிராணநாதரிடம்‌ நான்‌ 
கேட்கும்‌ நியாயமான கோரிக்கை!” என்று தேவி 
தீர்மானமாகக்‌ கூறிவிட்டாள்‌. 


“தேவி! என்‌ மனது சம்மதிக்காதென்றாலும்‌ என்‌ 
மனதைக்‌ கல்லாக்கிக்‌ கொண்டு உன்‌ கோரிக்கையை 
நிறைவேற்றுகிறேன்‌. ஆனாவ்‌ அதற்குமுன்‌ கடைசி 
முறையாக உங்களைச்‌ சிறைமீட்க ஒரு முயற்சி 
செய்கிறேன்‌!” 


தேவி பெருமூச்சு விட்டாள்‌! 


484 


“தேவி! நாளை மாலை வழக்கம்போல்‌ குமாரன்‌ 
வீரகேரளன்‌ என்னிடம்‌ வித்தியாப்பியாசத்திற்காகப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலுக்கு வருவான்‌. அந்தச்‌ சமயம்‌ நீ ஒரு 
சிறு நாடகமாட வேண்டும்‌! மாலை வேளையில்‌ மேல்‌ 
தளவரிசையில்‌ சிறிது நேரம்‌ உலாவிவர அனுமதி கேள்‌ 
அங்கிருந்து உன்‌ குமாரன்‌ தூரத்தில்‌ கீழே பிள்ளையார்‌ 
கோயிலில்‌ வித்தை பயிலுவதைக்‌ காண்பதிலாவது உனக்குச்‌ 
சிறிது ஆறுதல்‌ கிடைக்கும்‌ என்று சொல்‌ வீரசேகரன்‌ 
ஆட்சேபிக்கமாட்டான்‌ தகுந்த பாதுகாப்புடனோ 
எச்சரிக்கையுடனேோ உன்னை உலாவ அழைத்துச்‌ 
செல்லலாமெஷ்க்‌ காவற்படை அதிகாரி ஏகவாசகரும்‌ 
உத்திரவு கொடுப்பார்‌. உல்‌ சிறைக்கூடக்‌ கதவைத்‌ திறக்கச்‌ 
சாவியுடன்‌ வீரசேகரன்‌ வருவான்‌ வாசலைத்‌ திறந்ததும்‌ நீ 
வருவதற்காக வழிவிட்டு இருமருங்கும்‌ ஏராளமான 
காவலர்கள்‌ ஈட்டியேந்தி அணிவகுத்து நிற்பார்கள்‌. நீ 
ஸ்நானம்‌ முடித்துப்‌ புறப்படத்‌ தயாராவதற்கு அந்தி நேரம்‌ 
வரை காலதாமதம்‌ செய்து கொண்டிரு. விளக்குகள்‌ 
ஏற்றுவதற்காகத்‌ திவர்த்திகளுடன்‌ வருபவன்‌ முதலில்‌ உன்‌ 
சிறைக்கூடத்திலுள்ள விளக்குகளையெல்லாம்‌ ஏற்றிவிட்டுத்‌ 
தான்‌ வெளியே மற்ற விளக்குகளை ஏற்றப்போவான்‌ என்று 
சொன்னாயல்லவா? தீவர்த்தியுடன்‌ உன்‌ சிறைக்கூடத்திற்கு 
ஓர்‌ ஆள்வருவான்‌. விளக்குகளுக்கு நெய்‌ வார்ப்பதற்காக 
உன்‌ கூட இருக்கும்‌ பகற்காவற்காரியான கிழவி நெய்‌ 
ஜாடியை எடுத்துவர முயல்வான்‌. பூஜையறையில்‌ தீபம்‌ ஏற்ற. 
நெய்‌ ஜாடியை நீ எடுத்துப்‌ போவதாகவும்‌ கைதவறி 
ஜாடியிலுள்ள நெய்யெல்லாம்‌ கொட்டி விட்டதாகவும்‌ 
சொல்‌. விளக்குகளுக்கு வேறு நெய்‌ எடுத்துவரப்‌ 
பண்டகசாலைக்கு ஆள்‌ அனுப்புவார்கள்‌. நெய்‌ வந்து சேரச்‌ 
சிறிது நேரமாகும்‌. அதற்குள்‌ அநேகமாக இருட்டியும்‌ விடும்‌. 
இருட்டாது என்றால்‌ இருட்டும்‌ வரைக்‌ கிழவியை 
உன்னோடு பூஜையறையில்‌ வைத்துக்கொண்டு, சிறைக்‌ 
கூடத்தின்‌ உட்புறத்‌ தாழ்ப்பாளைத்‌ திறக்காமலும்‌ 
இவர்த்திக்காரன்‌ உள்ளே வராமலும்‌ இருக்கும்படி செய்து 
கொள்‌. பிறகு உனக்குத்‌ தலையைச்‌ சுற்றி மயக்கம்‌ வருவதாக 
நடித்து தண்ணீர்த்‌ தொட்டிக்கு அருகில்‌ மயங்கி விழு! 
அருகிலுள்ள கிழவியோ ஆளோ பதறி வந்து தீவர்த்தியை 
உன்‌ முகத்தருகில்‌ பிடித்துப்‌ பார்ப்பார்கள்‌. நீ பட்டென்று 


485 


தண்ணீர்‌ ஜாடியினால்‌ திவர்த்தியை அணைத்துவிடு. 
சிறைக்கூடம்‌ முழுவதும்‌ இருட்டாகிவிடும்‌. அங்கு ஒரே 
குழப்பம்‌ உண்டாகும்‌ நீ உன்‌ கூந்தலில்‌ இருக்கும்‌ மல்லிகைப்‌ 
பூவைச்‌ சிறைக்கூடத்தின்‌ வெளிப்புறத்தை நோக்கி 
விட்டெறிந்து விட்டுப்‌ பின்னாலுள்ள பூஜையறைக்குள்‌ ஓடி. 
அங்குள்ள சுரங்க வழியாகப்‌ பாதாளக்‌ குகைக்குள்‌ வந்து 
விடு! நீ அவ்வளவையும்‌ கண்மூடிக்கண்திறக்கும்‌ 
நேரத்திற்குள்‌ செய்தாக வேண்டும்‌. புதிய திவர்த்தியுடன்‌ 
ஆட்கள்‌ வந்து சிறைக்கூடம்‌ முழுவதும்‌ தேடிப்‌ பார்த்து 
அங்கு உன்னைக்‌ காணவில்லை என்பதை அறிந்ததும்‌ 
தகைப்பார்கள்‌. இருட்டில்‌ ஏற்பட்ட குழப்பத்தின்‌ யோது 
நீவெளியே தப்பி ஓடி விட்டாய்‌ எனவும்‌, உன்னை உலாவ 
அழைத்துப்‌ போகவந்த காவலர்களிடையே பலசதிக்காரர்கள்‌ 
இருந்திருப்பார்கள்‌ எனவும்‌ கருதி ஆர்ப்பாட்டம்‌ 
செய்வார்கள்‌. பூஜையறையிவ்‌ பிள்ளையார்‌ பீடத்தில்‌ 
அடியில்‌ சுரங்க வழி ஒன்று இருக்கும்‌ என்பது எவருடைய 
யோசனைக்கும்வராது! சதிகாரர்களையும்‌ உன்னையும்‌ 
கையோடு தேடிப்பிடிக்கக்காவலர்கள்‌. அங்குமிங்கும்‌ 
ஓடியலைவார்கள்‌ சிறைக்‌ கோட்டை எங்கும்‌ ஒரே கூச்சலும்‌ 
குழப்பமுமாக இருக்கும்‌. அபாய அறிவிப்புப்‌ பறைகளும்‌, 
எச்சரிக்கைக்குழல்களும்‌ ஆங்காங்கே முழங்கும்‌. அந்தச்‌ 
சமயம்‌ என்னிடம்‌ வித்தை பயிலும்‌ குமாரனுக்குப்‌ 
பிள்ளையார்‌ பிரசாதம்‌ கொடுப்பதற்காக அவனைக்‌ 
கோவிலினுள்‌ அழைத்துச்‌ சென்று சட்டெனக்‌ கதவுகளைச்‌ 
சாத்தி உட்புறம்‌ தாளிட்டுக்‌ கொள்கிறேன்‌. சதிகாரர்கள்‌ 
குமாரனையும்‌ சேர்த்துச்‌ சிறை மீட்க முயல்வார்கள்‌ என்கிற 
அபிப்பிராயம்‌ உலாவுவதால்‌, குமாரன்‌ பத்திரமாகப்‌ 
பிள்ளையார்‌ கோயிலில்‌ அடைப்பட்டிருப்பது உசிதம்‌ தான்‌ 
என வெளியில்‌ உள்ள காவலர்கள்‌ கருதுவார்கள்‌ அல்லது 
கோயிலின்‌ கதவைத்‌ தட்டியோ இடித்தோ திறக்க 

யல்வார்கள்‌. உள்ளே நானோ விரைவில்‌ பிள்ளையார்‌ 
பட டத்தினடியிலுள்ள சுரங்க வழியாகக்‌ குமாரனைப்‌ 
பாதாளக்‌ கிடங்கிற்குள்‌ அனுப்பி விடுகிறேன்‌. பிறகு 
பிள்ளையார்‌ பீடத்தை அகற்றி சுரங்க வழியை 
மூடிவிடுகிறேன்‌. கோயிலின்‌ உள்ளே வலதுபுறச்‌ சுவரின்‌ 
மேற்புறம்‌ ஒரு சிறு காற்றுத்‌ துவாரம்‌ இருக்கிறது. 
வெளியேயுள்ள அரச மரத்தின்‌ இளை ஒன்று மறைத்துக்‌ 


486 


கொண்டு இருப்பதால்‌ அந்த துவாரத்தைக்‌ காவலர்‌ யாரும்‌ 
சரியாகக்‌ கவனித்திருக்கமாட்டார்கள்‌. எவனோ ஒரு 
சதிகாரன்‌ கோயிலினுள்ளே பதுங்கியிருந்து என்‌ 
தலையிலடித்துத்‌ தள்ளிவிட்டு குமாரனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
காற்றுத்‌ துவாரத்தின்‌ வழியாய்‌ ஒடிப்போய்விட்டதைப்போல்‌ 
நான்‌ பிள்ளையார்‌ முன்‌ மூர்ச்சித்துவிழுந்து கிடப்பதாகப்‌ 
பாசாங்கு செய்கிறேன்‌. நீயும்‌ குமாரனும்‌ பாதாளக்‌ 
கிடங்கிற்குள்‌ இரண்டொரு தினங்கள்‌ இருங்கள்‌. உங்களைச்‌ 
சிறைக்‌ கோட்டை முழுவதும்‌ தேடிப்‌ பார்த்து 
அகப்படவில்லையென்று காவலர்கள்‌ அறிகிறபோது 
தங்களுக்குள்ளேயே யாரோ சில துரோகிகள்‌ இருந்து 
உங்களிருவரையும்‌ காப்பாற்றித்‌ தந்திரமாகச்‌ 
சிறைக்கோட்டையைவிட்டே தப்பியோடச்‌ செய்ததாக 
நினைப்பார்கள்‌. கோட்டையினுள்‌ காவல்‌ தளர்ந்து விடும்‌. 
வெளியே மதுரை மாநகரமெங்கும்‌ உங்களைத்‌ தேடிப்‌ 
பிடிப்பதில்‌ தான்‌ அதிக அக்கறை செலுத்துவார்கள்‌. நான்‌ 
அந்தச்‌ சமயம்‌ தக்க சத்தர்ப்பம்‌ பார்த்து பிள்ளையார்‌ 
கோயிலில்‌ இருந்தவாறே உங்களைப்‌ பாதாளக்‌ கிடங்கிலிருந்து 
மீட்டுச்‌ செல்ல வழி கண்டு பிடிக்கிறேன்‌!” 


“அது என்ன வழி?” 


“இவ்வளவிற்கும்‌ துணை செய்யக்கூடிய விதி 
எனக்கொரு வழியையும்‌ காண்பிக்கக்கூடும்‌!” என்றார்‌ 
சுந்தர உபாத்தியாயர்‌. 


“இதில்‌ உங்களுக்கு எவ்வளவோ அபாயம்‌ 
இருக்கிறதே!” என்று தயங்கினாள்‌ தேவி. 


“தேவி! உன்னை இரத கஜதுரகபதாதிகளுடன்‌ நான்‌ 
சிறைமீட்டுப்‌ போக முடியாதபோது சிறிது அபாயத்திற்குத்‌ 
தலை கொடுத்துத்தான்‌ ஆகவேண்டும்‌! நம்‌ குல தெய்வம்‌ 
கன்னி பகவதி நம்மைக்‌ காப்பாற்றுவாள்‌!” என்று சுந்தர 
உபாத்தியாயர்‌ உறுதியான குரலில்‌ கூறினார்‌. 

அதன்‌ பின்னர்‌ இருவரும்‌ தங்கள்‌ திட்டத்தின்‌ சிறு 
சிறு அம்சங்களைப்‌ பற்றியும்‌ கவனமாக ஆராய்ந்து ஒரு 
முடிவிற்கு வந்தார்கள்‌. 


487 


காலம்‌ கரைந்து கொண்டிருந்தது. 


கடைசியில்‌, சிறை தப்ப விரும்பிய இரு புறாக்களும்‌ 
ஒரு முத்தத்துடன்‌ பிரிந்தன. மறு நாளைய 
தம்பிக்கையுடன்‌! 


சிந்தை திரிந்தது! 
“தூயசிந்தையும்‌ திரிந்தது சூழ்ச்சியின்‌!” 


கம்ப ராமாயணம்‌ 


றுநாள்‌ பொழுது விடியும்‌ வரை தேவி 
கண்ணுறங்கவில்லை. பொழுது விடிந்த 
பிறகோ அவளுடைய உடலெங்கும்‌ 
அலாதியான ஜுரவேகம்‌ பற்றிக்‌ 
கொண்டது. மாலை தேரம்‌ எப்போதுவரும்‌ என்று 
ஆவலுடனும்‌ கவைரத்துடனும்‌ ஒவ்வொரு கணத்தையும்‌ 
ஒவ்வொரு யுகமாக தேவி கழித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


மாலை நேரத்தில்‌ தகுந்த பாதுகாப்புடன்‌ அவள்‌ 
உலாவச்‌ செல்வ ஏகவாசகரிடமிருந்து அநுமதி கிடைத்து 
விட்டதாகத்‌ தகவலும்‌ வந்து விட்டது. ஆனால்‌ அந்த தகவல்‌ 
வந்து சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு எதிர்பாராதவிதமான 
ஜனநாதன்‌ அங்கே பிரசன்னமாகி சிறைக்கூடத்திற்கு 
வெளிப்புறம்‌ நின்றவாறே தேவியின்‌ முகத்திலுள்ள 
பரபரப்பை ஒருமுறை நன்றாகக்‌ கூர்த்து பார்த்துவிட்டு 


488 


விஷமமாகச்‌ சிரித்துக்‌ கொண்டான்‌. பின்னர்‌ அங்கே 
கூடத்தினுள்‌ காலலிருக்கும்‌ கிழவியை ஜனநாதன்‌ கூப்பிட்டு 
அவளிடம்‌ மிகவும்‌ தாழ்ந்த குரலில்‌ என்னென்னலோ 
உரையாடிவிட்டு, அவளுடைய கையில்‌ ஏதோ ஒரு 
பொருளைக்‌ கொடுத்துவிட்டு போய்விட்டான்‌. அவனுடைய 
அந்த விசித்திரமான செய்கை ஒன்றுதான்‌ தேவியின்‌ 
நெஞ்சில்‌ விஷவேலைப்‌ பாய்ச்சியெடுப்பது போலிருந்தது. 


அவள்‌ பூஜையறையிலுள்ள விக்கினேஸ்வரரை 
நோக்கி, “தெய்வமே! இத்த மாயச்‌ சிறையிலிருந்து மீள 
என்‌ பிராண நாயகர்‌ எனக்கொரு மார்க்கம்‌ சொல்லி 
யிருக்கிறார்‌. அதற்குத்‌ தேலையான மனோதிடத்தையும்‌ 
சாதுர்யத்தையும்‌ இந்த அபலைக்குத்‌ தா! செஞ்சடைக்‌ 
கடவுளின்‌ செல்லமே! நீ தான்‌ எனக்குத்‌ துணை!” என்று 
பிரார்த்தித்தாள்‌. 

தெய்லமும்‌ துணை செய்லதுபோல அன்று 
பகற்காவற்காரியான கிழவிக்கு, சிறைப்புறம்‌ ஜனநாதன்‌ 
வந்துபோன சிறிது நாழிகைக்குள்‌ வயிற்றுப்போக்கு 
கண்டிருந்தது. ஜனநாதன்‌ கொடுத்த தாது புஷ்டி, லேகியம்‌ 
ஒன்றினால்தான்‌ வயிற்றுப்போக்கு லந்து விட்டதாக 
வெளியே சொல்லப்‌ பயந்த கிழவி தன்‌ வாய்க்குள்ளேயே 
முணுமுணுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. சோர்ந்து ஒரு 
மூலையில்‌ படுத்திருக்கும்‌ அந்தக்‌ கிழவி போய்விட்டால்‌, 
பூஜையறை வரை வந்து கண்காணிக்கப்‌ பெண்காலல்‌ 
எதுவும்தன்‌ கூட இராதென்று தேவி நினைத்தாள்‌. 


ஆனால்‌ அதற்கும்‌ ஒரு சோதனைபோல்‌ கிழவிக்குப்‌ 
பதில்‌ சிவகாமியே எதிர்பாராதவிதமாக அங்கு காவலுக்கு 
வந்து சேர்ந்தாள்‌. 


சதிகாரியெனச்‌ சிறைப்படுத்தப்பட்டிருக்கும்‌ அகல்யாவை 
ஓருமுறை பார்க்க வேண்டும்‌ என்கிற தீவிர அசை 
சிலகாமிக்கு உண்டாயிருந்தது. சக்கரலர்த்திகளிடமிருந்து 
மன்னிப்பு லாங்கித்‌ தருவதாகத்‌ தங்கையிடம்‌ சொன்னால்‌ 
ஆறுதலாக இருக்குமென்று சிவகாமி நினைத்தாள்‌. அந்த 
நினைப்பு ஜுர வேகத்தில்‌ பற்றிக்‌ கொள்ளவே 
ஏகவாசகரிடமிருந்து அனுமதி பெறுலதற்காக சிவகாமி 


489 


அசோகவனக்‌ கோட்டைக்குள்‌ வத்தாள்‌. வத்த இடத்தில்‌ 
கிழவிக்குப்‌ பதிவ்‌ சிறைக்கூடத்தில்‌ காவல்‌ இருக்க 
வேண்டுமென்று ஏகவாசகரிடமிருந்து உத்தரவு பிறந்தது. 


“சிவகாமி! ஏன்‌ இன்னும்‌ நிற்கிறாய்‌? போ, தேவியின்‌ 
சிறைக்கூடத்தில்‌ கண்ணும்‌ கருத்துமாய்க்‌ காவலிரு! தேவி 
உலாவச்‌ செல்லும்போது நீயும்‌ கூடச்செல்‌. உன்‌ இராஜ 
விசுவாசத்தை நான்‌ சத்தேகிக்கவிவ்லை. ஆனால்‌ உன்‌ 
அருமைத்‌ தங்கையைச்‌ சந்திப்பதற்கு நான்‌ அநுமதி 
தரமுடியாது! அவளை வலிய ஜனநாதன்‌ எங்களிடம்‌ 
கொண்டு வத்து ஓப்படைத்திருக்கும்‌ விஷயத்தில்‌ ஏதோ 
சுயநலமும்‌ சூழ்ச்சியும்‌ கலந்திருக்கின்றன என்பதில்‌ 
சந்தேகமே இல்லை! அகவ்யாவோடு யாரையும்‌ பேச 
அநுமதிப்பது எங்களில்‌ எவராவது ஒர்‌ அதிகாரிக்கு 
அனாவசியமான அபாயத்தை உண்டாக்கக்கூடும்‌” என்று 
காலற்படையதிகாரி ஏகவாசகர்‌ ஓரே லாசகம்போவ்‌ 
அழுத்தந்திருத்தமாகக்‌ கூறிவிட்டார்‌. 

சிவகாமி ஆத்திரத்துடன்‌ பல்லைக்‌ கடித்துக்கொண்டு 
தேவியின்‌ சிறைக்‌ கூடத்திற்கு வந்து கிழவியைப்‌ பிடித்து 
வெளியே தள்ளினாள்‌. 


சிவகாமியைக்‌ கண்டதும்‌ தேவிக்கு இனந்தெரியாத 
ஒரு பீதி உண்டாயிற்று. சிவகாமிக்கு விஷப்பாம்பைவிட 
விஷமமான பார்வை உண்டு. சமீபகாலமாகத்‌ தேவியின்‌ 
ஒவ்வொரு சிறு அசைவையும்‌, முக சலவைகளையும்‌, 
உண்ணும்‌ உணவு ஸ்தானபானாதிகளையும்‌ கூடச்‌ 
சிவகாமி மிகவும்‌ கூர்மையாகக்‌ கவனிக்க ஆரம்பித்தாள்‌. 
தேவியைக்‌ கண்காணிக்கும்‌ அவளுடைய பார்வையிலே 
என்னவோ ஒரு சந்தேகமும்‌ தவிப்பும்‌ ஏளனமும்‌ 
கலந்திருந்தன. அந்தப்பார்வை விசித்திரமாகத்‌ தோன்றி 
தேவியின்‌ நெஞ்சை அடிக்கடி முள்போல்‌ உறுத்திக்‌ 
கொண்டும்‌ வந்தது. அன்று சிவகாமி தேவியிடம்‌ 
நெருங்கிப்‌ பழகிய தோரணையிவ்‌ அவள்‌ ஏதோ 
நோக்கத்தோடுதான்‌ வந்திருக்கிறாள்‌ என்றும்‌ தோன்றியது. 


வீ ரசேகரனும்‌ அன்று பகற்பொழுதில்‌ அசோகவனக்‌ 
கோட்டையில்தான்‌ இருந்தான்‌. சிவகாமி வீட்டைவிட்டுக்‌ 


490 


கிளம்பியதுமே அவனும்‌ அவன்‌ பின்னாலேயே புறப்பட்டு 
வந்துவிட்டான்‌. வீட்டில்‌ தனித்திருந்தால்‌ ஊர்மிளர்வின்‌ 
நினைப்பு அடிக்கடி வரும்‌ அத்த ஆசை வெறியில்‌ ஒருமுறை 
ஊர்மிளாவைப்‌ போய்ப்‌ பார்க்க வேண்டுமென்று 
தோன்றும்‌; அவ்வாறு போனாவ்‌ ஏகவாசகரால்‌ 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ ஒற்றர்கள்‌ அவனையறியாமலே பின்‌ 
தொடர்ந்து வந்து ஊர்மிளாவின்‌ வீட்டைக்‌ கண்டுபிடித்துக்‌ 
கொள்வார்களோ என்றெல்லாம்‌ வீரசேகரன்‌ மனங்‌ 
குழம்புவான்‌. அசோகவனக்‌ கோட்டைக்கு வத்து அங்குள்ள 
காவல்‌ வியவகாரங்களில்‌ முழு தேரத்தையும்‌ 
ஈடுபடுத்தினால்‌ ஊர்மிளாவைச்‌ சுலபமாக மறந்துவிடலாம்‌ 
என்றும்‌ வீரசேகரன்‌ நினைத்தான்‌. ஆனால்‌ ஊர்மிளாவை 
அவன்‌ எவ்வளவுக்கெவ்வளவு மறக்க முயற்சி செய்தானோ 
அவ்வளவுக்கவ்வளவு ஊர்மிளாவின்‌ தாமரைமுகம்‌ அவன்‌ 
கண்முன்‌ லந்துநின்று அவனுடைய யெளவன நெஞ்சை 
மிகவும்‌ துன்புறுத்தியது. ஊர்மிளாவின்‌ அந்த முகத்தில்‌ 
குறும்யைத்‌ தவிர ஆசையொன்றும்‌ இராதா... 
அவளுக்காகத்‌ தன்‌ தலையையும்‌ கொடுக்கச்‌ சித்தமானேனே, 
அதற்குப்‌ பிரதியாக அவள்‌ தன்‌ அசை இதயத்தில்‌ ஒரு 
துளியேனும்‌ ஒர்‌ ஓலை மூலமாவது லடித்தனுப்பினாளா? 
அவளுடைய இதயம்‌ அப்படியென்ன கல்லா? ஊர்மிளாவின்‌ 

ஐ அவனுக்கு என்னவோ கோபம்‌ கோபமாக வந்தது. 
காத்தலராயனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவளுடைய 
இதயத்திலே தனக்கு ஒரு மூலையிலாலது ஒர்‌ இடம்‌ அவள்‌ 
கொடுக்க மறுக்கிறாள்‌ என்பதற்காகக்கூட அவன்‌ 
கவலைப்படவில்லை; அந்த அற்ப இடத்தையும்‌ 
சுந்தரஜோசியர்‌ அபகரித்துக்‌ கொண்டிருப்பாரோ என்று 
நினைத்துத்தான்‌ அவன்‌ அதிகமாகக்‌ கவலைப்பட்டான்‌. 
தாடி மீசைகளுடன்‌ மகா ஞானியைப்‌ போலத்‌ 
தோன்றினாலும்‌ சுத்தர ஜோசியரின்‌ கண்களிலே 
என்னலோ ஓர்‌ அலாதியான. கம்பீர லசிகரம்‌.எத்தகைய 
பெண்ணின்‌ இதயத்தையும்‌ கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒருவித 
மந்திர சக்தி அடங்கியிருப்பதாகவே வீரசேகரன்‌ 
நம்பினான்‌. அவரை ஊர்மிளாவின்‌ வீட்டிலிருந்து பிரித்து 
அசோகவனக்‌ கோட்டையில்‌ உபாத்தியாயராக லைத்து 
விட்டதினால்‌ மட்டும்‌ பாசக்கொடி அறுந்துபோய்விடுமா? 
அன்பினால்‌ பிணைப்புண்டவர்களைப்‌ பிரிக்கப்‌ பிரிக்க 


491 


அன்பின்‌ தளைதான்‌ அதிகமாக இறுகும்‌ என்பதை 
வீரசேகரன்‌ அனுபவ பூர்வமாக உணர்ந்திருந்தான்‌. 


ஊர்மிளாவைப்‌ பற்றிய அந்த உணர்வுக்‌ கடலில்‌ 
அவன்‌ மூழ்கியிருந்த சமயம்‌ ஐம்பது முரட்டுக்‌ காவலர்கள்‌ 
அவன்‌ முன்‌ வந்து அணிவகுத்து நின்றனர்‌. அவர்களை 
வீரசேகரன்‌ அழைத்துக்‌ கொண்டு தேவியின்‌ சிறைக்‌ 
கூடத்திற்குச்‌ சென்று கதவின்‌ வெளிப்பூட்டைத்‌ திறந்தான்‌. 
தேவி வருவதற்காக வழிவிட்டு இருமருங்கும்‌ காவலர்கள்‌ 
வரிசையாக அணிவகுத்து உருவிய வாள்களுடன்‌ 
கற்சிலைகள்‌ போல்‌ அசைவற்று நின்றார்கள்‌. 


தேவி உலாவப்‌ புறப்பட இன்னும்‌ சித்தமாகவில்லை! 


தேவி அப்போது தான்‌ முகங்கழுவிப்‌ பொட்டிட்டு 
ஆடையணிகளில்‌ கவனம்‌ செலுத்திக்‌ கொண்டிருப்பதாகப்‌ 
பூஜையறையிலிருந்து சிவகாமியின்‌ குரல்‌ உற்சாகமாகக்‌ 
கூவியது. 


இருட்டப்போகும்‌ சமயத்தில்தான்‌ சிவகாமி வந்து 
சிறைக்கதவின்‌ உட்புறத்‌ தாழ்ப்பாளைத்‌ திறந்தாள்‌. 


“சிவகாமி! ஏன்‌ இவ்வளவு காலதாமதம்‌?” என்று 
கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“தேவி ஒவ்வொரு ஆடையாக அணிந்து அழகு 
பார்க்க விரும்பினாள்‌. இப்போது நான்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொடுத்த ஆடைதான்‌ தேவியின்‌ அழகுக்கு எடுப்பாக 
இருக்கிறது. நானே தேவிக்குக்‌ கூந்தல்‌ முடித்துப்‌ பூச்சூடி 
அலங்கரித்தேன்‌ இப்போது தேவியைப்‌ பார்த்தால்‌ 
மணவறைக்குச்‌ செல்லும்‌ மணப்‌ பெண்ணைப்போல்‌ 
கண்ணைக்‌ கவர்கிறது!" என்று ஏளனக்‌ குரலில்‌ சிரித்தாள்‌. 
சிவகாமி விஷமப்‌ பார்வையுடன்‌. 


“என்ன சிவகாமி? தேவிமீது புதிதாகப்‌ பிரியமும்‌ 
அக்கறையும்‌ காண்பிக்கிறாய்‌? உனக்குப்‌ புத்தி 
வந்துவிட்டதா?” என்றான்‌ வீரசேகரன்‌. 


492 


“ஆமாம்‌! தேவி மனசு வைத்தால்தான்‌ என்‌ 
தங்கையை விடுதலை செய்ய முடியும்‌! தேவி நிச்சயம்‌ 
கருணை காட்டுவாள்‌; ஏனென்றால்‌ தேவியை 
மூன்னிட்டுத்தானே என்‌ தங்கை சதித்திட்டத்தில்‌ மாட்டிக்‌ 
கொண்டு சிறையில்‌ அவதிப்படுகிறாள்‌?” 

“சிவகாமி! அகல்யா சதிகாரி! சதிகாரி தனக்குரிய 
தண்டனையை அனுபவித்துத்தான்‌ தீரவேண்டும்‌. நம்‌ 
குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகளைத்‌ தவிர வேறு 
யாரும்‌ உன்‌ தங்கையை மன்னித்துச்‌ சிறைவிட முடியாது!” 


“தேவி சொன்னால்‌ என்‌ தங்கையைச்‌ சிறையிலிருந்து 
விடுவித்து நம்‌ அதிகாரிகள்‌ அனைவரும்‌ அவளைத்‌ தங்கப்‌ 
பல்லக்கில்‌ ஊர்வலமாகக்‌ கொண்டு வந்து என்னிடம்‌ 
விடவேண்டும்‌ என்று சக்கரவர்த்திகள்‌ உத்திரவிடுவார்‌!” 
என்றாள்‌ சிவகாமி. 


அதைக்‌ கேட்டதும்‌ தேவிக்கு நெஞ்சு படபடப்பையும்‌, 
மறி முகம்‌ விகாரமடைந்தது. அதைவிட விகாரமடைந்த 
சேகரனின்‌ முகம்‌ ஆத்திரத்தால்‌ கனன்றது... 


“சிவகாமி! என்ன பிதற்றுகிறாய்‌? உன்‌ தங்கையை 
முன்னிட்டு துர்ப்போதனைகள்‌ செய்கிறாயா? தேவியின்‌ 
நெஞ்சைப்‌ புண்ணாக்கினால்‌ உன்னைக்‌ கொன்று 
விடுவேன்‌!” என்று உறுமிக்‌ கொண்டே வீரசேகரன்‌ 
சிவகாமியின்‌ அருகில்‌ வந்தான்‌. 


“சிவகாமி “வெடுக்‌'கென்று ஓடி தேவியின்‌ 
கையைப்பற்றிக்‌ கொண்டு, தேவி! உன்‌ பொருட்டு 
எவ்வளவோ நான்‌ செய்திருக்கிறேன்‌. குருடியாகவும்‌. 
ஊமையாகவும்கூட மாறியிருக்கிறேன்‌! என்‌ தங்கையை 
மட்டும்‌ மன்னித்து விடும்படி நீ சொல்ல வேண்டுமென்று 
தான்‌ கெஞ்சுகிறேன்‌!” என்றாள்‌ சிவகாமி... 


“வீரசேகரா! சிவகாமியை ஒன்றும்‌ செய்யாதே!" 
என்றாள்‌ தேவி. 

வீரசேகரனுக்கு வியப்பு மேலிட்டது. தேவிக்கும்‌ 
சிவகாமிக்கும்‌ புதிதாக என்ன சொத்தம்‌...2 


493 


சிவகாமி வெற்றிப்‌ புன்னகையுடனும்‌ ஏளனப்‌ 
பார்வையுடனும்‌ தலை நிமிர்ந்தாள்‌. 


“தேவி! என்‌ தங்கையை நானளக்கே சிறையிலிருந்து 
விட்டு விடுவார்களா? நீ சொன்னால்‌ நிச்சயம்‌ நடக்கும்‌! 
சொல்‌ தேவி! சொல்‌!” 


“சிவகாமி! நானே சிறையில்‌ வாடுகிறேன்‌. உன்‌ 
தங்கையை எப்படிச்‌ சினற விடுவிக்க முடியும்‌?” 


“நீ இஷ்டப்பட்டால்‌ இப்போதே சிறையை விட்டுப்‌ 
போய்விட முடியும்‌; நீ இங்கே சிறையில்‌ இருக்கத்தான்‌ 
இஷ்டப்படுகிறாய்‌! என்‌ தங்கை சிறையில்‌ இருக்க 
இஷ்டப்படவில்லை!" 


“சிவகாமி! உனக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்துவிட்டதா? நீ 
என்ன சொல்கிறாய்‌ என்பதை என்னால்‌ புரிந்து கொள்ளவே 
முடியவில்லை!" என்று தேவி அழாத குறையாகக்‌ கூறினாள்‌. 


"இல்லை! புரியும்‌! புரியும்‌! எல்லாம்‌ எனக்குப்‌ 
புரியவில்லையா? மாரியாத்தா கோவிலுக்கு ஒரு தங்கத்‌ 
தொட்டில்‌ பண்ணி மாட்டுவதாகக்‌ கூட வேண்டுதல்‌ 
செய்தேனே!” என்றாள்‌ சிவகாமி ஏளனமாக. 


தேவியின்‌ முகம்‌ சவம்போல்‌ லெளுத்தது.. 


“என்‌ தங்கைக்கு அநியாயம்‌ செய்ய நினைக்கலாமா? உன்‌ 
பொருட்டுத்தானே என்‌ அசட்டுத்‌ தங்கை சிறைக்குள்‌ 
கிடக்கிறாள்‌ அந்த நன்றி நினைப்புக்கூட இல்லையா?" 


“எனக்கு எவ்வளவோ நன்றி இருக்கிறது. ஆனால்‌ 
விதியை லெல்ல யாரால்‌ முடியும்‌?" 


“ஏன்‌ முடியாது? சிறையிலே ஒருத்திக்கு நல்லது ல்‌ 
விதி என்‌ தங்கைக்கு மட்டும்‌ கெடுதல்‌ செய்யுமா?" என்று 
இரீச்சிட்டாள்‌ சிவகாமி. தங்கை விஷயத்தில்‌ தேவி ஆறுத்லான 
வார்த்தைகூடச்‌ சொல்லவில்லை என்கிற ஆத்திரம்‌ சிவகாமிக்கு 
அதிகரித்தது. 


494 


“என்‌ தங்கையை விடமுடியுமா, முடியாதா? என்‌ 
தங்கையை விடும்படி உன்னால்‌ சொல்லமுடியுமா, 
முடியாதா?” என்று சிவகாமி உக்கிரமான குரலில்‌ 
மிரட்டுவதைப்‌ போல்‌ கேட்டாள்‌. 


“என்னாவ்‌ எப்படி முடியும்‌?” என்றாள்‌ தேவி மிகவும்‌ 
ஹீனமான குரலில்‌. 


“முடியாதா? முடியாதா?... ஆ! ஆ...! முடியாதா? 
அப்படியானால்‌ அப்படியானால்‌ என்னாலும்‌ வாயை அடக்கிக 
கொண்டு ஊமையாக இருக்க முடியாது! எல்லாவற்றையும்‌ 
சொல்லிவிடுவேன்‌. என்று சிவகாமி கொக்கரித்தாள்‌. 


தேவிக்குத்‌ தலை சுற்றியது. ழே விழுந்து விடாமல்‌ 
அங்கிருந்த கற்சுவரைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்றாள்‌. 


வீரசேகரன்‌ திடுக்கிட்டுப்‌ போனான்‌! சிவகாமி அங்கு 
நடத்தும்‌ விசித்திரமான நாடகத்தின்‌ உட்பொருள்‌ எதுவும்‌ 
அவனுக்கு விளங்கவில்லை. சிவகாமியின்‌ கடு சொற்களால்‌ 
தேவியின்‌ நெஞ்சு புண்ணாகிறது என்பதை மட்டும்‌ அறிந்து 
கொண்டான்‌. அதற்கு மேலும்‌ அவனாவ்‌ பொறுக்க 
முடியவில்லை. 


“சிவகாமி! பத்திரம்‌! இனிமேல்‌ நீ தேவியிடம்‌ ஒரு 
வார்த்தை பேசினாவ்‌ உன்‌ நாக்கைத்‌ துண்டித்து விடுவேன்‌!” 
என்று வீரசேகரன்‌ ஆத்திரத்துடன்‌ தன்‌ உடைவாளின்‌ 
கைப்பிடி மீது கை வைத்தான்‌. 


அந்தச்‌ சமயம்‌ சிறைக்கூடத்தில்‌ விளக்குகள்‌ 
ஏற்றுவதற்காக ஒரு வீரன்‌ தீவர்த்தி கொண்டு வந்தான்‌. 
விளக்குகளில்‌ நெய்‌ வார்ப்பதற்காக அங்கு ஒரு மூலையில்‌ 
இருந்த நெய்‌ ஜாடியைத்‌ தேடியபோது, “நெய்‌ ஜாடியிலுள்ள. 
நெய்யெல்லாம்‌ பூஜையறையில்‌ கொட்டிக்‌ கிடக்கிறது! 
பிள்ளையார்‌ முன்‌ தீபம்‌ ஏற்ற நெய்‌ ஜாடியைச்‌ 
சாய்த்தபோது அவ்வளவு நெய்யும்‌ ழே கொட்டிவிட்டதாம்‌! 
அப்படியென்ன அவசரமோ? அந்த அவசரம்‌ என்‌ தங்கையை 
விடுவிப்பதில்‌ மட்டும்‌ வராதா?" என்றாள்‌ சிவகாமி 
ஆத்திரத்துடன்‌. 


495 


விளக்குகளுக்கு வேறு நெய்‌ எடுத்து வருவதற்காக 
வீரசேகரன்‌ அவசரமாக ஒருவனை அனுப்பினான்‌. 


அந்த ஆள்‌ வந்து சேர்வதற்குள்‌ இருள்‌ நெருங்கிவிட்டது. 


தேவியின்‌ நெஞ்சைப்போல்‌ சிறைக்கூடத்தின்‌ 
வெளிப்புறம்‌ இருளும்‌ கனத்துவிட்டது. வெளியே ஏராளமான 
காவலர்‌ நிற்பதாலும்‌, வீரசேகரனே அங்கு பிரசன்னமாய்‌ 
இருப்பதாலும்‌ வெளியே இருள்‌ சூழ்வதைப்பற்றி அவன்‌ 
பொருட்படுத்தவி ல்லை. 


ஓரே திவர்த்தி! அதைத்‌ தேவி அணைத்துவிட 
முடியுமானால்‌... கண்மூடிக்‌ கண்திறக்கும்‌ நேரத்திற்குள்‌. 
பூஜை அறைக்குள்‌ ஓடி. அங்குள்ள சுரங்க வழியில்‌ மாயமாய்‌ 
மறைந்துவிட முடியுமானால்‌... 


அவற்றையெல்லாம்‌ நினைக்கும்போது தேவிக்கு 
அதிகமாகத்‌ தலைகற்றியது. தேவி உண்மையாகவே மயங்கிக்‌ 
கீழே விழுந்து விடுவதைப்போல்‌ தடுமாறினாள்‌. 


“தேவி, இதென்ன ஜுரமா?” என்று வீரசேகரன்‌ 
கனிவுடன்‌ பதறினான்‌. 


“ஒன்றுமில்லை! கொஞ்சம்‌ கிறுகிறுப்பாய்‌ வந்தது!” 
என்றாள்‌ தேவி. 


சிவகாமி சட்டென்று, “வாந்தியெடுக்கவும்‌ வருகிறதா? 
எல்லாம்‌ மசக்கை அறிகுறி!” என்று சொன்னாள்‌. அடுத்த 
கணமே வெடுக்கெனத்‌ தன்‌ உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டு 
அவள்‌ நலியாமவ்‌ தான்‌ சொன்ன வார்த்தையை விழுங்க 
முயன்றாள்‌. 


“சிவகாமி! என்ன உளறுகிறாய்‌? உன்னுடைய 
பாவகரமான நாக்கை அறுக்காமல்‌ விட்டு வைப்பதே பெரும்‌ 
பாவம்‌!" என்று வீரசேகரன்‌ ஆத்திரத்துடன்‌ வாளை உருவிக்‌ 
கொண்டு சிவகாமியை நோக்கிப்‌ பாய்த்து வந்தான்‌; 


“ஏன்‌ என்மேல்‌ சீறி விழுகிறாய்‌? இன்னும்‌ எத்தனை 
நாளைக்குத்‌ தான்‌ மூடி மறைத்துவைக்க மூடியும்‌? யாரிடம்‌ 


496 


மூடி. மறைத்தாலும்‌ உன்‌ நண்பன்‌ ஜனநாதனிடம்‌ மூடி 
மறைக்க முடியுமா? வேண்டுமானால்‌ தேவியையே 
கேட்டுப்பார்‌!” என்றாள்‌ சிவகாமி சுருக்கென. 


“தேவி! சிவகாமி உளறுவது உண்மையா?” என்று 
கேட்டான்‌. வீரசேகரன்‌ நம்பிக்கையிழந்த ஹீனமான குரலில்‌. 


தேவி அவனை நோக்கிப்‌ பரிதாபமாகப்‌ பார்த்த பார்வை 
சிவகாமி கூறியது உண்மைதான்‌ என்று நிரூபித்தது. 


“தேவி கருப்பவதியென என்னால்‌ நம்பவே 
முடியவில்லை! நேவி அது உண்மைதானா? உண்மைதானா? 
தேவி அது பொய்யென்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள்‌! 
சிவகாமியின்‌ நாக்கை அறுத்துப்‌ பிராயச்சித்தம்‌ 
செய்துவிடுகிறேன்‌!” என்று பதறினான்‌ வீரசேகரன்‌. 


“ஏன்‌ பொய்யென்று சொல்ல வேண்டும்‌? எத்தனை 
நாளைக்குத்தான்‌ அப்படிச்‌ சொல்ல முடியும்‌?” என்று 
சறினாள்‌ சிவகாமி! 


“அப்படியானால்‌... அப்படியானால்‌... தேவி! உங்கள்‌ 
பிராணநாதரை இங்கே எப்போது எப்படிச்‌ சந்தித்தீர்கள்‌? 
வீரபாண்டியர்‌ இந்தச்‌ சிறைக்‌ கோட்டைக்குள்தான்‌ 
இருக்கிறாரா?” என்று பரபரப்புடன்‌ கேட்டான்‌ வீரசேகரன்‌. 
அப்போது அவன்‌ உடைவாளை உருவிய வேகம்‌ அக்கணமே 
வீரபாண்டியனைத்‌ தேடிச்‌ சிறைக்‌ கோட்டையையே 
போர்க்களமாக்கி விடுவான்‌ போலிருந்தது. 


“இல்லை” என்று தேவி ஹீனமான ஸ்தாயியிவ்‌ சொல்லி 
விட்டு முகத்தை வேறுபுறம்‌ திருப்பிக்‌ கொண்டாள்‌. 


வீரசேகரன்‌ முகத்தில்‌ அளவற்ற அருவருப்பு 
பொங்கியது. அவன்‌ பாதத்தினடியே பூமியும்‌ அவன்‌ 
தலைக்குமேலே ஆகாயமும்‌ “கிறுகிறு” வெனச்‌ சுற்றி, நரகத்தின்‌ 
பேரிடியே அவன்‌ உச்சிமீது சரிந்து விழுவது போலிருந்தது. 


“அ! பெண்ணினத்தின்‌ மீதே நான்‌ நம்பிக்கையிழந்து 
விட்டேன்‌!'' என்ற முணுமுணுப்பு வீரசேகரனின்‌ 


497 
இதயத்திவிருந்து பிய்த்துக்‌ கொண்டு கிளம்பி அவனுடைய 
பற்களின்‌ வழியாகக்‌ கொட்டியது. 


அடுத்த கணம்‌, “ஹா!” என்ற மெல்லிய ஒலியுடன்‌. 
தேவி மயங்கிக்‌ கீழே விழுந்தாள்‌. 


பேதை நீ! 
“பிள்னைமை விளம்பினை! பேதை நீ!” 


கம்ப ராமாயணம்‌ 


நுபடி தேவிக்குச்‌ சிறிது சுயஉணர்வு 
எ வந்த போது, தன்‌ முகத்தருகே ஓர்‌ ஆன்‌. 
, தீவர்த்தி வெளிச்சத்தைக்‌ காட்டிய 
ம்‌ வண்ணம்‌ குனிந்து பார்த்துக்‌ 
கொண்டிருப்பது தெரிந்தது. 


தேவி தன்‌ நெஞ்சின்‌ பலத்தையெல்லாம்‌ தன்‌ கைகளில்‌ 
திரட்டிக்‌ கொண்டாள்‌. அருகிலுள்ள தண்ணீர்‌ ஜாடியின்‌ 
மூலம்‌ திடீரெனத்‌ திவர்த்தியின்‌ வெளிச்சத்தை 
அணைத்துவிட்டாள்‌. 


எங்கும்‌ “குப்‌ பென்று இருள்‌ அவிழ்ந்து விழுந்தது. 


இருட்டில்‌ கூச்சலையும்‌ குழப்பத்தையும்‌ தவிர 
ஒருவருக்கும்‌ ஒன்றுமே புரியவில்லை. 


வீ.ம. 11-32 


498 


மறுபடி, எண்ணற்ற திவர்த்திகளைக்‌ கொண்டுவந்து 
அவற்றின்‌ வெளிச்சத்தை அங்குமிங்கும்‌ வீசிப்பார்த்த 
பொழுது, தேவியைக்‌ காணவில்லை. 


சிறைக்கூடம்‌ முழுவதும்‌ தேடிப்‌ பார்த்ததும்‌ தேவி 
அகப்படவேயில்லை. 


சிறைக்கூடத்தின்‌ வெளிப்புறத்தில்‌ ஒரு மல்லிகைப்‌ 
பூச்சரம்‌ ஒன்று சிதறி விழுந்துகிடந்தது. அது தேவியின்‌ 
கூந்தலில்‌ சிவகாமி பூச்சூட்டிய மல்லிகைப்‌ பூச்சரந்தான்‌!' 


“தேவி தப்பி ஓடிவிட்டாள்‌!" என்று எல்லோரும்‌ ஒரு 
முகமாகக்‌ கூச்சவிட்டார்கள்‌.. 


சிறிது நேரத்திற்குள்‌ அந்தச்‌ செய்தி சிறைக்கோட்டை 
முழுவதும்‌ பரவி, எங்கும்‌ ஒரே அமளி துமளிப்பட்டது. 
தேவி கருப்பவதியான செய்திகூடக்‌ குறிப்பாக இரண்டொரு 
முக்கியஸ்தர்களின்‌ காதுகளுக்கு எட்டிவிட்டது. தேவி தப்பி 
விட்டாள்‌ என்கிற பிரமிப்பை விட அந்தக்‌ கருப்பச்‌ 
செய்தியின்‌ பிரமிப்பு தான்‌ காதுகொடுத்துக்‌ கேட்ட வர்களைத்‌ 
திக்பிரமை அடையச்செய்தது. 


அந்தச்‌ சமயம்‌ பிள்ளையார்‌ கோயிலில்‌ சுந்தர 
உபாத்தியாயரோ “வெடுக்‌ கெனத்‌ தன்‌ குமாரனைக்‌ கோயிலி 
னுள்‌ வைத்துக்‌ கதவை உட்புறம்‌ தாளிட்டுக்‌ கொண்டுவிட்டார்‌! 


“ஹா!" என்ற சுந்தரரின்‌ அலறல்‌ கோயிலினுள்ளே 
ஒலித்து அதன்‌ இருளிலே அடங்கிவிட்டது. 


பிள்ளையார்‌ கோயிலின்‌ வெளியே காவலர்களோடு 
நின்று வித்தியாப்பியாசத்தைச்‌ சந்தேகத்துடன்‌ கண்காணித்துக்‌ 
கொண்டிருந்த அஞ்சுகோட்டையான்‌ கொக்கரித்துத்‌ 
துள்ளினான்‌. பாய்ந்து சென்று பிள்ளையார்‌ கோயிலின்‌ 
கதவைப்‌ பலமாகத்‌ தட்டினான்‌. உள்ளிருந்து ஒரு பதிலும்‌ 
வரவில்லை. கதவை உடைத்துத்‌ திறக்கும்படி காவலருக்கு 
அஞ்சுகோட்டையான்‌ உத்தரவிட்டான்‌. 


கதவை ஒரு வழியாகத்‌ திறந்து உள்ளே அவன்‌ 
பார்த்தபோது பிள்ளையார்‌ பீடத்தின்‌ அருகே சுந்தர 


499 


வாத்தியார்‌ மூர்ச்சித்து விழுந்து கிடக்கும்‌ காட்சிதான்‌ 
கண்களில்‌ தைத்தது. அவருடைய தலையில்‌ அடிபட்டதற்கு 
அடையாளமாகச்‌ சிறு காயமொன்று ஏற்பட்டு இலேசாக 
இரத்தமும்‌ கசிந்து கொண்டிருந்தது. ஆனால்‌ குமாரன்‌ 
வீரகேரளன்‌ அங்கே காணப்படவில்லை! அவனைப்‌ 
பத்திரமாகப்‌ பாதாளக்‌ கிடங்கில்‌ சுந்தர உபாத்தியாயர்‌ 
சேர்த்துவிட்டார்‌. 


அவருக்கு அஞ்சுகோட்டையான்‌ சுய உணர்வு ஊட்டி 
விசாரித்த போது, தம்மை ஒரு சதிகாரன்‌ திடீரெனத்‌ தாக்கித்‌ 
தள்ளிவிட்டதாகவும்‌ மேலே உள்ள காற்று துவாரத்தின்‌ 
வழியாகக்‌ குமாரனை அந்தச்‌ சதிகாரன்‌ கடத்திக்‌ கொண்டு 
போயிருப்பதாகத்தான்‌ யூகிப்பதாகவும்‌ சுந்தரகுரு சொன்னார்‌. 


அஞ்சுகோட்டையான்‌ உறுமினான்‌. அந்த உறுமலில்‌ 
அலநம்பிக்கையே அதிகம்‌ தொனிப்பதாகச்‌ சுந்தர 
முனிவருக்குத்‌ தோன்றியது. 


தேவியும்‌ குமாரனும்‌ மாயமாக மறைந்துபோன தகவல்‌ 
காவற்படை அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டபோது ஏகவாசகர்‌ 
தம்‌ கிழத்‌ தொந்தியைத்‌ தூக்கிக்கொண்டு பதறி ஓடிவந்தார்‌. 
வரும்போதே பலரிடம்‌ பலவிதமான வாசகங்களைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டும்‌ பலவிதமான வாசகங்களைப்‌ பிறப்பித்துக்‌ 
கொண்டும்‌ ஏகவாசகர்‌ வந்து சேர்ந்தார்‌. 


அவர்‌ முக்கியமான அதிகாரிகளையெல்லாம்‌ தம்முன்‌ 
கூட்டி வைத்துக்கொண்டு தீர்க்கமாக மந்திராலோசனை 
செய்துவிட்டுப்‌ பின்வருமாறு கூறினார்‌. 


“மாபெரும்‌ சதி ஒன்று நடந்துவிட்டது. தேவியும்‌ 
குமாரனும்‌ மறைந்த மாயம்‌ புரியவில்லை. ஆனால்‌ சிக்கிரம்‌ 
புரிந்து விடும்‌! சதி நடந்த பிறகு யாரும்‌ சிறைக்கோட்டையை 
விட்டு வெளியே போயிருக்க முடியாது! பிரதான வாசல்‌ 
வழியாகவோ யாரும்‌ வெளியே போகவில்லையென அங்குள்ள. 
எண்ணற்ற காவலர்களை விசாரித்ததில்‌ சர்வ நிச்சயமாகத்‌ 
தெரிகிறது! தேவியும்‌ குமாரனும்‌ இங்கே சிறைக்கோட்டைக்குள்‌ 
தான்‌ எங்கோ தலைமறைந்து பதுங்கியிருக்கிறார்கள்‌! இங்கே 
கோட்டைக்குள்‌ நமக்குத்‌ தெரியாத மூலையிலோ 


500 


சுவரறையிவோதான்‌ அவ்விருவரையும்‌ யார்‌ கண்ணிலும்‌ 
படாதபடி சதிக்காரர்கள்‌ பதுக்கி வைத்திருப்பார்கள்‌! 
அவ்விருவரும்‌ அகப்படும்வரை இந்தப்‌ பிரும்மாண்டமான 
சிறைக்‌ கோட்டையின்‌ ஒவ்வொரு மூலையையும்‌ நாம்‌ 
சோதனையிட்டுக்‌ கொண்டேயிருப்போம்‌ தேவைப்பட்டால்‌ 
சந்தேகப்படும்‌ இடங்களையெல்லாம்‌ இடித்து எங்காவது 
இரகசிய அறை இருக்கிறதா என்றும்‌ கண்டுபிடித்து 
விடுவோம்‌! இனி தேவியையும்‌ குமாரனையும்‌ இங்கே மறைத்து 
வைத்திருப்பது அபாயம்‌ என்று நினைத்து அவ்விருவரையும்‌ 
சிறைக்கோட்டையை விட்டு வெளியேற்ற முயலுவார்கள்‌ 
சதிகாரர்கள்‌! அதற்கு அவர்களுக்குகந்த நேரம்‌ இரவுதான்‌! 
பொழுது விடிந்து வெளிச்சம்‌ வருவதற்குள்‌ தந்திரமாகவோ 
யலாத்காரமாகவோ எப்படியும்‌ அவ்விருவரையும்‌ இன்றிரவே 
சிறைக்கோட்டையைவிட்டு வெளியேற்றச்‌ சதிகாரர்கள்‌ 
பிரும்மப்‌ பிரயத்தனம்‌ செய்வார்கள்‌. கோட்டையின்‌ மதிற்‌ 
சுவர்களையெல்லாம்‌ சுற்றி உள்ளும்‌ புறமும்‌. மேலும்‌ கமும்‌ 
எண்ணற்ற காவலர்கள்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால்‌, 
எவரும்‌ மதிற்சலர்மீது ஏறி வெளியே குதித்துவிட முடியாது. 
அவ்வாறு யாராவது மதிற்சுவர்‌ மீது ஏற முயன்றால்‌ அந்த 
க்ஷணமே சிறிதும்‌ யோசியாமல்‌ அம்பெய்து கொன்றுவிட 
வேண்டுமென மதில்‌ காவலர்‌ அனைவருக்கும்‌ 
உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதானக்‌ கோட்டை வாசவ்‌ 
வழியாகவோ அவ்வது வவதுபுற மதிற்‌ சுவரிலுள்ள சிறுவாசல்‌ 
வழியாகவோ தான்‌ தேவியும்‌ குமாரனும்‌ தத்திரமாக 
வெளியேற முடியும்‌! அவ்விரு வாசல்களைத்‌ தவிர. 
இக்கோட்டையை விட்டு எவரும்‌ வெளியேற வேறு வழியில்லை! 
சக்தி வாய்ந்த நம்‌ அதிகாரிகளில்‌ ஒருவரோ பலரோ இந்த 
எதிர்பாராத சதித்‌ திட்டத்தில்‌ சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும்‌! 
ஆனால்‌ நம்மிவ்‌ எவரைச்‌ சந்தேகிப்பது என்பதை இப்போது 
நிதானிக்கவோ விசாரிக்கவோ தடுக்கவோ முடியாது! ஆகவே 
எவ்வா அதிகாரிகளுக்கும்‌ ஒரே வாசகம்‌ சொல்லுகிறேன்‌! 
என்னிடமிருந்து மறு உத்தரவு வரும்வரை எப்படிப்பட்ட 
அதிகாரியும்‌ எவ்வளவு பெரிய தலைபோகிற காரியத்தை 
முன்னிட்டும்‌ இந்தச்‌ சிறைக்‌ கோட்டையைவிட்டு வெளியே 
போகக்‌ கூடாது! எவரும்‌ போக அநுமதிக்கக்கூடாது! இன்றிரவு 
பிரதானக்‌ கோட்டை வாசலின்‌ காவவ்‌ தம்‌ ஆடையூர்‌ 
நாடாள்வாருடைய அதிகாரத்தின்‌ கழ்‌ இருக்கிறது! வவதுபுற 


501 


மதிற்சுவரிலுள்ள சிறு வாசலின்‌ காவலோ அஞ்சுகோட்டையான்‌ 
அதிகாரத்தின்‌ &ீழ்‌ இருக்கறது! அவ்விரு வாசல்‌ வழியாக ஓர்‌ 
ஈ காக்கைகூட வெளியேற அனுமதிக்கக்கூடாது; என்‌ உத்தரவை 
மீறி யாரையாவது வெளியே போக அநுமதித்தால்‌ அவமதித்த 
அதிகாரியின்‌ தலையை சிறிதும்‌ தயவு தாட்சண்யமின்றி மரண 
தண்டனைக்கு ஆளாக்குவேன்‌!” 


மேற்கூறியவாறு ஏகவாசகர்‌ நீளமான வாசகங்களைச்‌ 
சொல்லி முடித்ததும்‌ ஜனநாதன்‌ சட்டென்று விஷமமாகச்‌ 
சிரித்துக்கொண்டே “ஒருவேளை முக்கியமான ஒற்று 
வேலையையே இராச காரியத்தையோ முன்னிட்டு 
ஜனநாதன்‌ வெளியே போக வேண்டுமென்றால்‌ வெளியே 
விடமாட்டீர்களோ?” என்று கேட்டான்‌. 


அஞ்சுகோட்டையான்‌ சட்டென துள்ளிக்குதித்து, 
“விடமாட்டோம்‌! அஞ்சுகோட்டையான்‌ விழிகளைத்‌ தாண்டி 
ஜனநாதரின்‌ நிழல்‌ கூட வெளியேற முடியாது!” என்றான்‌. 


“அஞ்சுதலையா? சிறுபிள்ளைபோல்‌ பேசிவிட்டாய்‌: 
பேதை நீ!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“இல்லை! நான்‌ சிறுபிள்ளைத்தனமாகச்‌ சொன்ன 
வார்த்தையல்ல. பொறுப்படன்தான்‌ கூறினேன்‌. இனி 
இன்றிரவு எனக்குக்‌ கட்டளை பிறப்பித்த ஏகவாசகரே 
வந்தாலும்‌ என்‌ சிறுவாசல்‌ வழியாக வெளியே போக 
முடியாது! அந்தச்‌ சிறுவாசவில்‌ நான்‌ நிறுத்தியிருக்கும்‌ 
காவல்‌ படையினர்‌ எப்படிப்பட்ட சோழிய அதிகாரியையும்‌ 
பொருட்படுத்த மாட்டார்கள்‌! நானே கூட்டி வந்தாலன்றி 
கடவளைக்கூட என்‌ சிறுவாசல்‌ வழியாக வெளியேற 
விடக்கூடாதென என்‌ காவலர்களுக்கு கடுங்கட்டளை 
இப்போது பிறப்பித்து விடுகிறேன்‌! என்‌ முரட்டுக்‌ 
காவலர்கள்‌ கண்கொத்திப்‌ பாம்புகள்‌ போல்‌ அந்தச்‌ சிறு 
வாசலில்‌ இன்றிரவு முழுதும்‌ காத்திருப்பார்கள்‌!” என்றான்‌. 


“அஞ்சுதலையா! ஒருவேளை நீயே அஞ்சாமல்‌ 
யாரையாவது கூட்டிச்‌ சென்று உன்‌ சிறுவாசல்‌ வழியாக 
வெளியே போகவிட்டால்‌?” என்று கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


502 


“அது எமனையே என்னோடு கூட்டி வந்ததாக 
முடிந்துவிடட்டும்‌! நான்‌ அவ்வாறு எவரையாவது 
அநுமதித்தேன்‌ என்று யாராவது குற்றம்சாட்டினால்‌ 
ஜனநாதரே பகிரங்கமாக என்‌ தவையை வெட்டியெறிந்து 
விடட்டும்‌!” என்றான்‌ அஞ்சுகோட்டையான்‌. 


ஆடையூர்‌ நாடாள்வார்‌ அங்கிருந்த அதிகாரிகள்‌ 
அனைவரையும்‌ நோக்கி "ஏகவாசக வாணகோவரரசர்‌ கும்பிடும்‌ 
சிவபெருமானே வந்தாலும்‌ என்‌ கண்காணிப்பிலுள்ள 
பிரதானக்‌ கோட்டை வாசல்‌ வழியாக வெளியேற முடியாது!” 
என்றார்‌. ந்‌ 


"ஆமாம்‌! அங்கே நந்திகள்‌ போல்‌ உம்முடைய ஆட்கள்‌ 
வழி மறைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌! மாடுகளைவிடப்‌ 
பாம்புகள்‌ எவ்வளவோ தேவலை!” என்று சிரித்த ஜனநாதன்‌ 
கடைக்கண்ணால்‌ அஞ்சு கோட்டையானைக்‌ கவனித்தான்‌. 
அவனுடைய பாம்புப்‌ பார்வை பிள்ளையார்‌ கோவிலைச்‌ 
சுற்றியே வட்டமிட்டுக்‌ கொண்டிருந்தது! 


503 


திட்டியின்‌ விடம்‌! 


“திட்டியின்‌ விடம்‌ அன்ன கற்பின்‌ 
செல்வியை விட்டிலையோ” 


கம்ப ராமாயணம்‌ 


ங்கையர்‌ திலகமான தேவி மதி மோசம்‌ 
செய்வாளென வீரசேகரன்‌ சிறிதும்‌ 
எதிர்பார்க்கவில்லை! தேவி மாயமாய்‌ 

5 மறைந்து போய்‌ வெறிச்சென்று கிடக்கும்‌ 
சிறைக்கூடம்‌ அவனை நோக்கி எள்ளி நகையாடுவதுபோல்‌ 
தோன்றியது. அவன்‌ பிடித்திருந்த வீரவான்‌ கூட 
ஆத்திரத்தால்‌ ஜ்வாலை வீசியது. 


“தம்பி! பெண்ணை நம்பாதே என்று நம்‌ பெரியவர்கள்‌ 
எவ்வளவுதான்‌ படித்துப்‌ படித்துச்‌ சொன்னாலும்‌ நாம்‌ 
பெண்களை நம்பி ஏமாறிக்‌ கொண்டேதான்‌ இருப்போம்‌!” என்று 
விஷமமாகச்‌ சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


சிறைக்‌ கூடத்தின்‌ கதவை உட்புறம்‌ தாளிட்டுக்‌ 
கொண்டு கூடமெங்கும்‌ அணுஅணுவாகப்‌ பரிசோதித்துக்‌ 
கொண்டிருந்த வீரசேகரன்‌ பற்களை “நற நற”வென்று 
கடித்தான்‌! அவனருகில்‌ கற்சிலைபோல்‌ நின்று 
கொண்டிருந்த சிவகாமி இன்னது செய்வதெனத்‌ தெரியாமல்‌ 
“மிரள மிரள” விழித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. சிறைக்கூடத்தை 
வீரசேகரன்‌ சோதனையிடுவதற்கு ஜனநாதன்‌ தூக்கிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டிருந்த தீவர்த்தியின்‌ வெளிச்சங்கூட 
விஷம ஜ்வாலை வீசுவது போல சிறைக்‌ கூடத்தின்‌ இருளில்‌ 
விளையாடிக்கொண்டிருந்தது. 


504 


“நான்‌ புத்திகெட்டவன்‌! நம்பி மோசம்‌ போனேன்‌; 
இது திட்டமிட்ட சதி! எதிர்பாராத நயவஞ்சகம்‌!" என்று 
குழுறினான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! நீ நயவஞ்சகமாகச்‌ சிறைப்பிடித்து வந்த 
பசுங்கிளி கூண்டை விட்டுத்‌ தப்பியோட நினைக்காமல்‌ 
சதா அடைபட்டுக்‌ கடக்கும்‌ என்று நீ நம்பியிருந்தால்‌ 
இதைவிட முட்டாள்தனம்‌ உலகில்‌ வேறு எதுவும்‌ இல்வை! 
வஞ்சனையை வஞ்சனையால்தானே வெல்ல முடியும்‌?” என்று 
சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


“தேவி இங்கிருந்து எங்கும்‌ தப்பி ஓடியிருக்க முடியாதா 
சிறைக்கூடத்தின்‌ வாசல்‌ வழியாகத்‌ தேவி 
வெளியேறியிருக்கவே முடியாது! ஐம்பது முரட்டுக்‌ 
காவலர்களையும்‌ என்னையும்‌ தாண்டிக்கொண்டு தேவி 
எப்படி. ஓடியிருக்க முடியும்‌? தலைக்‌ கூந்தலில்‌ சூடியிருந்த 
மல்லிகைப்பூ வாசற்புறம்‌ சிதறி விழும்படி இருளில்‌ பாய்ந்து 
ஓடியிருந்தால்‌ வெளியே நின்ற காவலர்களின்‌ கையில்‌ 
நிச்சயம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டிருப்பாளே? நமக்கு வேறு 
போக்கு காட்டுவதற்காகவே தேவி வாசற்பக்கம்‌ மல்லிகைப்‌ 
பூவை விட்டெறிந்திருக்கவேண்டும்‌!” என்றான்‌ வீரசேகரன்‌. 


“அப்படியானால்‌ தேவி எப்படித்‌ திடீரென இங்கே 
சிறைக்கூடத்திற்குள்ளேயே மாயமாக மறைந்தாள்‌? ஒருவேளை 
தன்‌ பதிவிரதா சக்தியால்‌ அப்படியே நீராவியாக மாறி 
இருளோடு இருளாக அந்தர்தியானம்‌ ஆகியிருப்பாளோ?” 
என்று விஷமமாகக்‌ கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


“பதிவிரதை! ஹா ஹா ஹா! நரகத்தைவிட 
சுவர்க்கத்திவ்‌ உள்ள பாவந்தான்‌ பயங்கரமானது! இவ்வளவு 
தூரம்‌ பெண்ணுக்குச்‌ சபலபுத்தியிருக்கும்‌ என்பதை என்னால்‌ 
நம்பவே முடியவில்லை!” என்று வீரசேகரன்‌ வெறி 
கொண்டவன்‌ போல்‌ உறுமினான்‌ நாதனில்வாத வேளையில்‌ 
தேவிக்கு ஒரு குமாரன்‌ ஜனிக்கப்‌ போகிறான்‌ என்று 
நினைத்துப்‌ பார்ப்பதைக்கூட அவன்‌ அருவருத்தான்‌.. அவன்‌ 
மண்டைக்குள்‌ ஏதோ நெருப்பு உளியைக்கொண்டு 
கிளறுவதைப்போல்‌ இருந்தது. 


505 


“தம்பி! பெண்களைப்‌ பூங்கொடிகள்‌ என்று வர்ணிப்பது 
நம்‌ புராதனக்‌ காவிய மரபு! சாதாரணமாகப்‌ பூங்கொடி 
அருகிலுள்ள எந்தக்‌ கொழு கொம்பையும்‌ தழுவிக்கொண்டு 
படரக்‌ கூடியது. சபல புத்தியுள்ளவர்கள்‌ சந்தர்ப்ப 
நெருக்கடியில்‌ பழி பாவத்திற்குக்‌ கூட அஞ்சுவதில்லை! மேலும்‌ 
பெண்புத்தி பின்புத்தி என்று வேறே நாம்‌ கணித்து 
வைத்திருக்கிறோம்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


“இந்தப்‌ பாவச்‌ சின்னத்தையுண்டாக்கிய பாவி யார்‌ 
என்று தெரிந்தால்‌...?” என்று பற்களைக்‌ கடித்தான்‌ 
வீரசேகரன்‌. 


“தம்பி! அந்தப்‌ பாவியை நாம்‌ கண்டுபிடித்து 
விட்டால்‌ அவன்‌ உலகின்‌ பரிகாசத்திற்கு ஆளாவதோடு, 
நம்‌ விசாரணை சபைமுன்‌ கொண்டுவந்து நிறுத்தப்பட்டுப்‌ 
பயங்கரத்‌ தண்டனைக்கும்‌ ஆளாவான்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


அருகில்‌ இருந்த சிவகாமியின்‌ முகத்தில்‌ மரணபீதி 
தாண்டவமாடியது. 


“ஒருவேளை அந்தப்‌ பேர்வழி யாரென்று கண்டு 
பிடித்தாலும்‌ அவரை நீங்கள்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது! 
ஒருவேளை நம்‌ குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளைப்‌ 
போன்றவர்‌ எலராவது மாறுவேஷத்தில்‌ தேவியிடம்‌ 
வந்திருந்தால்‌ நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌? அவரைக்‌ 
கண்டுபிடித்துப்‌ பரிகாசப்‌ பொருளாக்க முயலுவீர்களோ?” 
என்று சிவகாமி ஏளனத்துடன்‌ அச்சுறுத்த முயன்றாள்‌. 


“யாராயிருந்தால்‌ என்ன? எங்களுடைய கடமையை 
நாங்கள்‌ செய்தே இரலேண்டும்‌! தேவிக்கு உலக அபவாதத்தை 
உண்டாக்கியவன்‌ யாரென நாங்கள்‌ கண்டு பிடிக்காவிட்டால்‌, 
காவற்படை அதிகாரி ஏகலாசகருக்கு மட்டுமல்ல, ஜனநாதனின்‌ 
ஒற்றுப்படைக்குக்‌ கூட அவமானம்‌ ஏற்பட்டுவிடும்‌!” என்றான்‌ 
ஜனநாதன்‌. 


சிவகாமியின்‌ நெஞ்சிலே ஏதோ புளியைக்‌ கரைத்து 
விட்ட மாதிரி இருந்தது. 


506 


“வீரசேகரா! தேவி தப்பி ஓடிவிட்டால்‌ உன்‌ தலை 
பறிபோய்விடும்‌! என்‌ அருமை நண்பனை இந்தச்‌ சமயத்தில்‌ 
நான்‌ அதாவசியமாகப்‌ பறிகொடுக்க விரும்பவில்லை! 
இன்றிரவு பலருக்குப்‌ பரோபகாரம்‌ செய்வதற்காக நான்‌ 
மாயாவியாக மாறி சில ஏற்பாடுகள்‌ செய்துவிட்டுத்‌ தயாராக 
வந்திருக்கிறேன்‌!” என்று சிரித்தான்‌ ஜனதாதன்‌.. 


“தேவி வாசற்பக்கமாக லெளியேறி மறையவில்லை, 
இந்தச்‌ சிறைக்கூடத்தில்‌ எங்கோ கரங்க வழி 
இருந்திருக்கவேண்டும்‌! தீவர்த்தி வெளிச்சம்‌ அணைந்து 
இருட்டாகி மறுபடி வெளிச்சம்‌ ஏற்பட்டபோது என்‌ கண்மூன்‌ 
இருந்த தேவியை, திடீரெனக்‌ காணவில்லை. அந்த 
இருட்டில்‌ தேவி திடிரென எழுந்து பின்புறமாக ஓடிப்‌ 
பூஜையறைக்குள்தான்‌ புகுந்திருக்க முடியும்‌! பூஜையறைக்குள்‌ 
நிச்சயம்‌ ஒரு சுரங்கம்‌ இருந்திருக்கும்‌!” என்று சொல்லிய 
வீரசேகரன்‌ சட்டென பூஜையறைக்குள்‌ பாய்ந்து சென்று 
அங்குள்ள சுலர்‌ தரை முதலானவற்றையெல்லாம்‌ பல 
தடவைகள்‌ தட்டிச்‌ சோதித்துப்‌ பார்த்தான்‌. 


"தம்பி, தேரை நுழையக்கூடிய துவாரங்‌ கூட கல்லில்‌ 
இல்லையே! நீதான்‌ ஒவ்வொரு தினமும்‌ எத்தனையோ தடவை 
தரை சுவர்களையெல்லாம்‌ தட்டிச்‌ சோதித்துப்‌ பார்த்து 
விட்டாயே? திடீரெனக்‌ கண்மூடித்‌ திறக்கும்‌ நேரத்திற்குள்‌ உன்‌ 
மகாவிஷ்ணுவால்‌ கூட சுரங்கம்‌ அமைக்க முடியாது! அதோ 
எங்கள்‌ விக்கினேஸ்வரர்‌ ஒருவரால்தான்‌ முடியும்‌!" என்று 
விஷமமாகச்‌ சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


இந்தப்‌ பூஜையறையில்‌ எல்லா இடத்தையும்‌ 
சோதித்துவிட்டேன்‌. இன்னும்‌ ஒரே ஒரு இடத்தைத்தான்‌. 
சோதிக்கவில்லை!” என்று வீரசேகரன்‌ சொல்லிவிட்டு 
அங்குள்ள விக்கனேஸ்வரரின்‌ பீடத்தை நோக்கிப்‌ 
பாய்ந்தான்‌. 

பீடத்தின்‌ அருகில்‌ ருத்திராட்ச மாலையின்‌ கொட்டை 
ஒன்று உதிர்ந்து கிடந்தது. 


முந்திய இரவில்‌ சுந்தர ஜோஸியர்‌ சுரங்க வழியாகத்‌ 
தலை நீட்டியபோது அருகிலிருந்த குத்துவிளக்கொன்றில்‌ 


507 


அவருடைய ருத்திராட்சமாலை சிக்கிக்கொண்டு அவசரத்தில்‌ 
இழுபட்டபோது கீழே கழன்று விழுந்த கொட்டை அது 
தேவியோ ஜோஸியரோ கவனித்திருந்தால்‌ அல்லவா அந்தக்‌ 
கொட்டையை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருப்பார்கள்‌! 


அத்த ருத்திராட்சக்‌ கொட்டையை எடுத்துச்‌ சோதித்துப்‌ 
பார்த்த வீரசேகரனின்‌ முகம்‌ சுரீரெனப்‌ பிரகாசமடைந்தது.. 


சுந்தர ஜோஸியரின்‌ பிரகாசமான விழிகளும்‌, எந்தப்‌ 
பெண்ணின்‌ நெஞ்சையும்‌ கவர்ந்திமுக்கக்‌ கூடிய அவரது 
வசீகரமான பார்வையுங்கூட வீரசேகரனுக்குச்‌ சட்டென 
நினைவு வந்தது. 


என்ன தம்பி! தேவேந்திர பூபதி கெளதம 
மகரிஷிபோல்‌ மாறுவேடம்‌ தரித்து அகல்யாவின்‌ குடிலுக்கு 
வந்த கதை ஞாபகம்‌ வருகிறதோ உனக்கு? தேவேந்திரன்‌ 
பூனையாக நழுவ முயன்ற கதை இன்னும்‌ விசித்திரமானது 
இல்லையா?" என்று கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


“நான்‌ அமிர்தம்‌ என்று நம்பியதெல்லாம்‌ விஷம்‌ 
கலந்திருக்கிறது! சாதாரண விஷமல்ல! திட்டி விஷம்‌!” 
என்று வெறிகொண்டவன்போல்‌ கூவினான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! திட்டியின்‌ விஷமென்ன தேவியை நீ 
விட்டிலை! அந்தத்‌ திட்டியின்‌ விஷமோ தன்னை 
விடுவிக்கக்கூடிய எந்த விஷத்தையும்‌ அமிர்தமென ஏற்கத்‌ 
தயாராய்‌ இருந்திருக்கும்‌!” என்றான்‌ ஐனதாதன்‌. 


வீரசேகரனோ பிள்ளையார்‌ பீடத்தை ஆத்திரத்தோடு 
அங்குமிங்கும்‌ அசைத்துப்‌ பார்த்தான்‌. 


“வீரசேகரா! வீர வைஷ்ணவனான நீ எங்கள்‌ சைவ 
மதத்தின்‌ செல்லப்‌ பிள்ளையாரைப்‌ பீடத்தோடு பிடுங்கியும்‌ 
எடுத்து விடுவாய்‌ அல்லவா? சைவப்‌ பழமான ஏகவாசகர்‌ 
கேட்டால்‌ பிள்ளையார்‌ பீடத்தின்‌ அடியில்‌ சுரங்கம்‌ 
இருக்கலாம்‌ என்று சந்தேகித்ததாகக்‌ கூறுவாய்‌ இல்லையா?" 
என்று ஜனநாதன்‌ தூண்டிவிட்டான்‌.. 


508 


“இந்தப்‌ பிள்ளையார்‌ பீடத்திற்கு அடியில்‌ ஏதாவது 
இரகசியச்‌ சுரங்க வழி நிச்சயம்‌ இருந்திருக்கும்‌! அது 
எங்கேபோய்‌ முடிகிறதென்று பார்த்தால்‌ தேவி போன 
சுவடும்‌ தெரிந்துவிடும்‌ தேவியும்‌ குமாரனும்‌ மறுபடி 
நம்மிடம்‌ அகப்பட்டுக்கொண்டு விடுவார்கள்‌!” என்று 
வீரசேகரன்‌ சொல்லிக்கொண்டே மிகுந்த பிரயாசைப்‌ 
பட்டுப்‌ பிள்ளையாரைப்‌ பீடத்தோடு நகர்த்திவைத்தான்‌. 


அங்கே ஒரு சிறு சுரங்கத்‌ துவாரம்‌ தென்பட்டது. 
வீரசேகரன்‌ உடனே பூஜையறையின்‌ கதவை உட்புறம்‌ 
தாளிட்டுக்கொண்டு சுரங்கவழியில்‌ இறங்கத்‌ தயாரானான்‌. 
“சிவகாமி இங்கேயே நீ காவலிரு, தப்பியவர்களை நாங்கள்‌ 
மறுபடி சிறைபிடித்து வருகிறோம்‌!" என்று வீரசேகரன்‌ 
கூவிய வண்ணம்‌ சுரங்க வழியில்‌ இறங்கினான்‌. ஜனநாதன்‌ 
அவனைப்‌ பின்‌ தொடர்ந்து சர்வ அலட்சியமாகச்‌ சுரங்க 
வழியில்‌ இறங்கினான்‌. 


அவர்கள்‌ போனதும்‌ சிவகாமியோ அத்த 
இடத்தைவிட்டு “பரபரவென எழுந்து சிறைகூடத்தின்‌ வாசல்‌ 
வழியாக வெளியே பாய்ந்தோடினாள்‌. 


509 


குற்றமும்‌ பொறுத்தி! 
“கூற்றமும்‌ உள எனின்‌ பொறுத்தி, கொற்றவ!” 


கம்ப ராமாயணம்‌ 


னித மிருகம்‌ போல்‌ வீரசேகரன்‌ வெறி 
கொண்டவனாகச்‌ சுரங்க வழியில்‌ 
இறங்கித்‌ தட்டுத்‌ தடுமாறியவாறு போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. அவனுக்குத்‌ தீவர்த்தி 
வெளிச்சம்‌ காட்டியவாறு பின்‌ தொடர்ந்த 
ஒன்றரத்னோர்‌. ஊர்மிளாவின்‌ நினைப்பை வீரசேகரனுக்கு 
அதிகமாகத்‌ தூண்டிப்‌ பிரகாசிக்கச்‌ செய்து கொண்டே 
வந்தான்‌. 


“ஜனநாதா! நான்‌ ஊர்மினாவை மறந்தாலும்‌ நீ 
மறக்கவிடமாட்டாய்‌ போலிருக்கிறதே நாம்‌ இப்போது 
போகும்‌ வேலையென்ன, இப்போது நீ ஊர்மிளாவின்‌ 
பேச்சை எடுக்கவேண்டியதின்‌ அவசியமென்ன?” என்று 
கேட்டான்‌ வீரசேகரன்‌. 


“தம்பி! நீ எப்போது ஊர்மிளாவை மறந்திருந்தாலும்‌ 
இப்போது அவளை ஞாபகப்படுத்துவது மிகமிக 
அவசியமாகும்‌!" என்று சிரித்தான்‌. ஜனநாதன்‌. 

"என்‌?" 
| “தம்பி! தேவிக்கு அபவாதமுண்டாக்கியவன்‌ என்று 


குற்றஞ்சாட்டி சுந்தர உபாத்தியாயரை இப்போது நாம்‌ 
பிடித்துக்‌ கொடுத்தோமானால்‌ அரசாங்கம்‌ அவரை ஒழித்துக்‌ 


510 


கட்டிவிடும்‌! அதனாவ்‌ நம்‌ கெளரவப்‌ பட்டயங்கள்‌ உயர்வது 
மட்டுமல்ல, உன்‌ காதல்‌ விஷயத்திலும்‌ பெரிய மாறுதல்‌ 
ஏற்படும்‌!" என்றான்‌ ஜனநாதன்‌. 


“சுந்தர வாத்தியாருக்கும்‌ ஊர்மிளாவின்‌ காதலுக்கும்‌ 
என்ன சம்பந்தம்‌?'' என்று கலவரத்துடன்‌ கேட்டான்‌ 
வீரசேகரன்‌. 


"தம்பி! காதல்‌ துறையில்‌ போட்டியாளாகக்‌ 
கருதப்பட்டவர்‌ சுந்தர ஜோஸியர்‌! அவருடைய உயிரை 
ஒழித்துக்கட்ட இற்போது உனக்கு ஓர்‌ அரிய சந்தர்ப்பம்‌ 
கிடைத்திருக்கிறது!” என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


வீரசேகரன்‌ திடுக்‌கட்டான்‌. “ஜனநாதா! நீ என்ன 
சொல்லுகிறாய்‌? சுந்தர ஜோஸியரும்‌ சுந்தர உபாத்தியாயரும்‌ 
ஒரே பேர்வழிதாஸ்‌ என்பது உனக்குத்‌ தெரிந்துவிட்டதா?" 
என்று அவன்‌ பீதியுடன்‌ கேட்டான்‌. 


ஜனநாதன்‌ “கலகல” வெனச்‌ சிரித்தான்‌. “தம்பி! 
ஜனநாதனுக்குத்‌ தெரியாதது இந்த உலகத்தில்‌ எதுவும்‌ 
இல்லை! ஊர்மிளாவி டமிருந்து சுந்தர ஜோஸியரைப்‌ பிரித்து 
வைப்பதற்காக அவரை உபாத்தியாயராக உருமாற்றி இங்கே 
சிறைக்‌ கோட்டத்தில்‌ கொண்டுவந்து அடைத்து வைத்தாய்‌! 
இப்போது நேரே பிள்ளையார்‌ கோவிலுக்குச்‌ சென்று அங்கு 
பதுங்கியிருக்கும்‌ சுந்தரர்மீது சதிக்‌ குற்றம்‌ சாட்டி இப்போதே 
அவருடைய தலையை நீ வெகு சுலபமாக வெட்டியும்‌ எறிந்து 
விடலாம்‌! அதற்கு உனக்குச்‌ சன்மானமும்‌ கிடைக்கும்‌. துஷ்ட 
நிக்ரக சிஷ்ட பரிபாலரான உன்‌ மகாவிஷ்ணு உனக்கு 
எவ்வளவு அருமையான சந்தர்ப்பத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌, 
பார்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌... 


“இல்லை! தேவிமீது அவருக்கு எல்வோரையும்‌ போல்‌ 
ஒருவிதக்‌ கழிவிரக்கம்‌ இருந்து வந்தது உண்மைதான்‌! 
ஆனால்‌ அவர்மீது சதிக்குற்றம்‌ சுமற்றி அவருடைய உயிரை 
அழிக்க என்‌ மனம்‌ துணியவில்லை!” 


“ஆமாம்‌! உன்‌ மனம்‌ துணியாது!” பூவோடு சேர்ந்த 
நீயும்‌ கொஞ்சம்‌ புத்திசாலியாக விட்டாய்‌! இப்போது நீ 


511 


சுந்தரரைப்‌ பிடித்துக்‌ கொடுத்தால்‌ ஊர்மிளா என்ன 
நினைப்பான்‌ தெரியுமா? நீ பொறாமையினால்‌ அவர்மீது 
அபாண்டம்‌ சுமத்தி அவரை ஒழித்துக்‌ கட்டினாய்‌ என்றுதான்‌ 
அவள்‌ நினைப்பாள்‌! அதன்‌ பிறகு ஊர்மிளாவின்‌ நெஞ்சில்‌ 
உனக்கிருக்கும்‌ துளி இடங்கூடப்‌ பறி போய்விடும்‌! நெஞ்சிலே 
இரத்தக்‌ கறையுடன்‌ காதலியின்‌ வீட்டுப்‌ படியைக்‌ கூட நீ 
மறுபடியும்‌ மிதிக்க முடியாது! ஏனெனில்‌ 
பொறாமைக்காரனையும்‌ கொலைக்காரனையும்‌ எந்தப்‌ 
பெண்ணும்‌ காதலிக்க விரும்பமாட்டான்‌! என்று விஷயத்தை 
திரித்து விட்டான்‌ ஜனநாதன்‌. 


“இந்தச்‌ சுரங்கவழி இருப்பதை எப்படியும்‌ நம்‌ 
அரசாங்கத்திற்கு நான்‌ அறிவித்தாக வேண்டும்‌! இன்றிரவு 
இல்லாவிட்டாலும்‌ நாளைக்‌ காலையிலாவது அதிகாரிகள்‌ 
சுந்தர உபாத்தியாயரைக்‌ கைப்பற்றித்‌ தண்டித்து 
விடுவார்கள்‌!" என்றான்‌ வீரசேகரன்‌. 


“சுந்தரரை யார்‌ தண்டித்தாலும்‌ நீ ஊர்மிளாவின்‌ 
காதலை இழந்து விடுவாய்‌! சுந்தரரை இங்கே இழுத்துவந்து 
அபாயத்தில்‌ நீதான்‌ மாட்டி வைத்தாய்‌ என்று அவள்‌ 
நினைப்பாள்‌. அதற்கு அனுசரணையாக உன்‌ அருமை 
நண்பன்‌ ஜனநாதனின்‌ சூழ்ச்சியும்‌ அலாதியாகக்‌ கலந்திருக்கும்‌ 
என்றும்‌ அவள்‌ நிச்சயிப்பாள்‌!” என்று ஜனநாதன்‌ சொல்லிய 
வாறு வீரசேகரனின்‌ முகத்தைக்‌ கூர்ந்து கவனித்தான்‌. 


சரத்கால சந்திரோதயம்‌ போன்ற வீரசேகரனின்‌ முகம்‌ 
சந்திர கிரகணம்‌ பிடித்தது போல்‌ இருள்‌ கவ்வியது. 


“தம்பி! இன்றிரவே சுந்தர குருஸ்வாமி, யாருக்கும்‌ 
தெரியாமல்‌ இந்தச்‌ சிறைக்கோட்டத்தை விட்டு வெளியேறி 
அந்தர்த்யானம்‌ ஆகிவிடுவாரானால்‌...2" 


“அஞ்சு கோட்டையான்‌ அஞ்சுதலைப்‌ பாம்பாயிற்றே! ஈ 
காக்கையைக்கூட இன்றிரவு தன்‌ சிறைவாசல்‌ வழியாக 
லெளியேற விடமாட்டானே! உன்னையும்‌ என்னையும்‌ போன்ற 
சோழ அதிகாரிகளைக்‌ கூட இன்றிரவு அவன்‌ தன்‌ வாசல்‌ 
வழியாக வெளியேற விடக்கூடாது என்பது நம்‌ காவற்படை 
எகவாசகரின்‌ உத்திரவாயிற்றே? அவ்வாறு இன்றிரவு 


512 


யானரயாவது வெளியேற அனுமதிப்பானேயாகில்‌ நாளைச்‌ 
சூரியோதயத்தில்‌ அஞ்சுகோட்டையான்‌ தலைக்கு எமன்‌ 
காத்திருப்பானே! சுந்தர குருவிற்காக அவன்‌ தன்‌ உயிரைத்‌ 
தியாகம்‌ செய்ய முன்வருலானா? நான்‌ குருவாக நியமித்தவர்‌ 
என்பதற்காகவே சுந்தர உபாத்தியாயர்‌ மீது வன்மம்‌ 
பாராட்டுபவனாயிற்றே?” என்று மருகினான்‌ வீரசேகரன்‌. 


"வீரசேகரா! அந்த அஞ்சு தலைப்‌ பாம்போ கருடனைக்‌ 
கண்டதுபோல்‌ அஞ்சுகிற அதிசயம்‌ நடக்கிறது என்று வைத்துக்‌ 
கொள்‌. இரகசியமாக உன்‌ சுந்தரரை அஞ்சுகோட்டையான்‌ 
கைகூப்பித்‌ தொழுது சிறிதும்‌ அச்சமில்லாமல்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போய்‌ தன்‌ வாசல்‌ வழியாக வெளியேறச்‌ 
செய்கிறான்‌ என்று வைத்துக்கொள்‌! அதற்குச்‌ சன்மானமாகப்‌ 
பதவி உயர்வையும்‌ எதிர்பார்க்கறான்‌ என்று வைத்துக்கொள்‌!” 


“மாய மத்திரம்‌ போட்டாலும்‌ அந்த மகாமுரடன்‌ 
சிறிதும்‌ அனசயமாட்டானே?” 


“தம்பி! மாய மந்திரத்தாலும்‌ நடக்க முடியாத அதிசயம்‌ 
இந்த ஜனநாதனின்‌ தந்திரத்தால்‌ நடந்துவிடமுடியும்‌! மகா 
புத்திசாலியையும்‌ மகா முட்டாளாக்கும்‌ சக்தி இந்த 
ஜனநாதனுக்கு உண்டு என்றால்‌ அந்த மகா முரடன்‌ எனக்கு 
எம்மாத்திரம்‌? அந்தக்‌ கவலை உனக்கு வேண்டாம்‌! உன்‌ 
காதலுக்கு இந்த அற்ப உதவிகூட நான்‌ செய்யவில்லை 
யென்றால்‌ நீ ஜனநாதனின்‌ அரிய நட்னபப்‌ பெற்றிருந்தும்‌ 
என்ன பயன்‌?” 


“ஆனால்‌ ஜனநாதா..” 


“தம்பி! உன்‌ சுந்தரரின்‌ வெளியேற்றுப்‌ படலம்‌ உன்‌ 
கடமையுள்ளத்திற்கு விரோதமான காரியம்‌ என்று 
நினைக்கிறாயா? அப்படியானால்‌ சுந்தரர்‌ சதிகாரர்‌ என்பது 
உன்னுடைய சம்பூர்ண அபிப்பிராயமா?” 


“இல்லை! தாயைக்‌ காணவேண்டுமென்ற குமாரரின்‌ 
தவிப்பையும்‌ சுந்தரஜோசியர்‌ கவனித்திருப்பார்‌. தாயுள்ளத்தின்‌ 
தவிப்பையும்‌ யூகித்திருப்பார்‌. அவ்விருவரும்‌ சந்திக்க ஏதாவது 
மறைமுகமாகச்‌ செய்ய முயன்றிருப்பாரே தவிர நேர்முகமாக 


513 


எந்தவிதச்‌ சதியிலும்‌ சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார்‌!” என்றான்‌ 
வீரசேகரன்‌. 


“தம்பி அவ்வாறு கடமையுள்ளத்திற்குச்‌ சமாதானம்‌ 
சொல்லிக்‌ கொள்வதுதான்‌ புத்திசாலிகளுக்கு அழகு!” என்று 
ஜனநாதன்‌ சொல்லிவிட்டுத்‌ திவர்த்தி ஏற்றிய வண்ணம்‌ 
அவனுக்கு முன்‌ நடக்கலானான்‌. 


“ஜனநாதா! இதயத்திற்கு இதயம்‌ பரிந்துதவுவதுதான்‌ 
நட்பு! முகத்திற்கு முகம்‌ ஏற்படுவது நட்பல்ல! திருவள்ளுவர்‌ 
வகுத்த நட்பு இலக்கணத்தை உன்னிடம்தான்‌ 
அனுபவபூர்வமாகக்‌ காண்கிறேன்‌!” 


“தம்பி! அவ்வளவு தூரத்திற்கு என்‌ நட்பை நம்பி 
விடாதே! என்னனக்‌ கேட்காமல்‌ சுந்தர ஜோசியரை இங்கே 
குருவாகக்கொண்டு வந்து அமர்த்தினாய்‌ என்கிற 
ஆத்திரத்தினால்‌ இவ்வாறு அவருடைய வெளியேற்றப்‌ 
படலத்திற்கு நான்‌ வழி வகுத்திருக்கலாம்‌. இன்னும்‌ சொல்லப்‌ 
போனால்‌...” 


“நீயே அவரை இந்த அபாயத்தில்‌ அகப்பட வைத்தாய்‌ 
என்று சொல்லப்போகிறாயா?” 


“அவ்வாறு சொன்னாலும்‌ அச்சரியப்பவெதற்கில்லை! 
ஆனால்‌ என்‌ பேச்சைக்‌ கொண்டு எதையும்‌ தீர்மானித்து 
விடாதே ஏனெனில்‌ எதையும்‌ சமயத்திற்குத்‌ தகுந்தாற்போல்‌ என்‌ 
இஷ்டம்போல்‌ திரித்துக்கொள்ளக்‌ கூடிய நாரதர்‌ தான்‌!” 


அவ்விருவரும்‌ சுரங்க வழியின்‌ முடிவில்‌ பாதாளக்‌ 
கிடங்கை அடைந்தபோது அங்கே பதுங்கியிருக்கும்‌ 
தேவியையும்‌ குமாரனையும்‌ சிறைபிடித்துக்கொண்டார்கள்‌. 
பாதாளக்‌ கிடங்கு மேலே பிள்ளையார்‌ கோவிலுக்கு ஒரு 
சுரங்கத்‌ துவாரம்‌ இருக்கிறதென்பதையும்‌ வீரசேகரன்‌ 
கண்டுபிடித்து விட்டான்‌. 

சுந்தரஜோசியரை எதுவும்‌ செய்து விடுவார்களோ 
என்று பயந்த தேவி, “அவரை ஒன்றும்‌ செய்யவேண்டாம்‌! 
அவர்‌ ஒரு குற்றமும்‌ அறியாதவர்‌! நான்தான்‌ பாவி வஞ்சித்து 
விட்டேன்‌ அவரை அவருக்குப்‌ பிராணஹானி ஏதாவது 

விம. 11-33 


514 


நேர்ந்தால்‌ நான்‌ உபவாசம்‌ இருந்தே உயிர்‌ நீத்துவிடுவேன்‌!” 
என்று பதறினாள்‌. 


“சந்தரஜோசியரை நம்‌ வீரசேகரன்‌ பிடித்துக்‌ 
கொடுக்க மாட்டான்‌! காதலின்‌ சக்தி அவனுக்குத்‌ தெரியும்‌!” 
எண்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 


வீரசேகரனோ அருவருப்புடன்‌ ஒருமுறை சேலியை 
உற்றுப்‌ பார்த்துவிட்டு அவளையும்‌ குமாரனையும்‌ 
வாள்முனையில்‌ அழைத்துச்‌ சென்று அன்றிரவு முழுவதும்‌ 
கண்விழித்துச்‌ சிறைக்கோட்டத்தில்‌ காவலிருக்க தீர்மானித்தான்‌. 


ஜனதா, தனோ சிறிது நேரத்தில்‌ வீரசேகரனை விட்டுப்‌ 
பிரிந்து எங்கோ மாயமாக மறைந்துவிட்டான்‌.. 


பிள்ளையார்‌ கோவிலின்‌ இருளில்‌ சுந்தர ஜோசியரோ 
மரண பீதியோடு விழித்துக்‌ கொண்டிருந்தார்‌. கோயிலுக்கு 
வெளியே அஞ்சுகோட்டையான்‌ அவ்வப்போது உறுமும்‌ 
சப்தங்கள்‌ மரண தேவனின்‌ கர்‌ ஜனைகள்‌ போல்‌ சுந்தரரின்‌ 
நெஞ்சில்‌ ஊடுருவின. அடுத்த கணம்‌ என்ன ஆகுமோ 
என்று நினைக்கவும்‌ பயந்தவராகச்‌ சுந்தரர்‌ நடுநடுங்கிக்‌ 
கொண்டிருந்தபோது, அலரருகில்‌ ஒர்‌ உருவம்‌ இருளோடு 
இருளாகப்‌ பதுங்கி வந்து நின்றது. 


அந்த உருவினன்‌ ஜனநாதன்தான்‌ என்று சொல்லத்‌ 
தேவையில்லை. 


அவன்‌ உருத்தெரியாமவ்‌ வந்து சுந்தரரின்‌ கைக்குள்‌ 
ஓலைச்‌ சுருள்‌ ஒன்றையும்‌ முத்திரை மோதிரத்தையும்‌ திணித்து 
விட்டு, “குருஸ்வாமி! இந்த ஓலைச்‌ சுருளை நீர்‌ பிரித்துப்‌ 
பாராமல்‌ முத்திரை மோதிரத்துடன்‌ அஞ்சுகோட்டையானிடம்‌ 
கொண்டுபோய்‌ நீட்டும்‌! ஆனால்‌ அவன்‌ முகத்தை நிமிர்ந்து 
பாராதீர்‌! ஏதோ செய்யத்தகாத காரியத்தைச்‌ செய்துவிட்டவர்‌ 
போல்‌ தலைகுனிந்து நில்லும்‌! அகல்யாவின்‌ குடிசையை 
விட்டுப்‌ பூனையாகி வெளியேற முயலும்‌ தேவேந்திரனைப்‌ 
போலவே உம்மை உருலகப்படுத்திக்‌ கொள்ளும்‌! உம்‌ நிலை 
கண்டு அஞ்சுகோட்டையான்‌ முதலில்‌ சிறிது தயங்கினாலும்‌, 
கடைசியில்‌ அவன்‌ உம்மைக்‌ கொண்டுபோய்‌ 
வந்தனோபசாரத்துடன்‌ வெளியேற்றிவிடுவான்‌!' என்று 


515 


அவருடைய காதுக்குள்‌ மெல்லச்‌ சொல்லிவிட்டு 
மாயாவியோல்‌ இருளில்‌ மறைந்து விட்டான்‌. 


“நீ. யார்‌?” என்று சுந்தரர்‌ இரகசியமாகக்‌ கேட்ட 
கேள்வியைக்‌ கூட காதில்‌ வாங்கிக்‌ கொள்ளாமல்‌ 
போய்விட்டான்‌. 


சுந்தரரின்‌ நெஞ்சில்‌ பெரியதொரு குழப்பமும்‌, 
போராட்டமும்‌ எழுந்தது! அந்த மாயாவியை நம்பலாமா? 
ஒலைச்சுருளை அஞ்சு கோட்டையானிடம்‌ நீட்டினால்‌ என்ன 
நடக்கும்‌? இதில்‌ ஏதாவது எதிரிகளின்‌ ஆழ்ச்சி 
கலந்திருக்குமோ, தமக்கு உதவ வந்த மாயாவி பகையாளியா 
அல்லது இனந்தெரியாத உளவாளியா? என்றெல்லாம்‌ 
குழம்பிய சுந்தரஜோசியர்‌ தலைக்குமேலே போகிற வெள்ளம்‌ 
சாண்‌ போனாலென்ன. முழம்‌ போனாலென்ன என்ற 
முடிவிற்கு வந்துவிட்டார்‌. அந்த மாயாவி சொன்ன 
பிரகாரமே கந்தர ஜோசியர்‌ அணுவளவும்‌ பிசகாமல்‌ 
செய்தார்‌. 


கந்தரர்‌ தலைகுனிந்தவாறு நீட்டிய ஓலைச்‌ சுருளையும்‌ 
புலி இலச்சினை பொறித்த்‌ முத்திரை மோதிரத்தையும்‌, அஞ்சு 
கோட்டையான்‌ உற்றுப்‌ பார்த்தபோது அவனுக்கு வியப்பு 
மேலிட்டது. அந்த ஓலைச்‌ சுருளைப்‌ பிரித்துப்‌ படித்தபோதோ 
அஞ்ககோட்டையானின்‌ உறுமலெல்லாம்‌ இருந்த கவடு 
தெரியாமல்‌ மறைந்து அவனுக்கு உடம்பெல்லாம்‌ உதறல்‌ 
எடுத்தது 

அந்த ஓலையில்‌ பின்வரும்‌ வாசகம்‌ எழுத்தாணியால்‌. 
எழுதபட்டிருந்தது. 

“இராச காரியமாக எழுதப்பட்ட இரகசிய ஓலை. 


சிறைக்‌ கோட்டத்தில்‌ சுந்தர குருஸ்வாமியாக மாறு 
வேடம்‌ புனைந்து ஒரு காரியத்தின்‌ நிமித்தம்‌ தங்கியிருப்பவர்‌ 
குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகளே ஆவார்‌! இது 
இரகசியம்‌. இந்த ஓலையைப்‌ படிப்பவரைத்‌ தவிர வேறு 
யாருக்கும்‌ இந்த இரகசியம்‌ எட்டக்கூடாது! கோட்டையை 
விட்டுக்‌ குருஸ்வாமி எப்போதாவது தம்மை இன்னாரெனக்‌ 
காட்டிக்‌ கொள்ளாமலேயே வெளியேறும்படியான தேவை 


516 


ஏற்படலாம்‌! அப்போது இந்த ஓலையும்‌ சக்கரவர்த்திகளின்‌ 
முத்திரை மோதிரமும்‌ எந்த அதிகாரியின்‌ கையிலாவது 
கொடுக்கப்பட்டால்‌ அந்த அதிகாரி உடனே குருஸ்வாமியை 
இரகசியமாக வெளியேற்றச்‌ சகலவிதமான பிரயாசைகளும்‌ 
எடுத்துக்‌ கொள்ள வேண்டியது. 


நெருக்கடியான நேரத்தில்‌ இந்த ஒலையைப்‌ 
பொருட்படுத்தாவிட்டால்‌ சம்பந்தப்பட்ட அதிகாரிக்குப்‌ 
பிற்பாடு என்ன நேரிடுமெனச்‌ சொல்லத்‌ தேவையில்லை. 
இதில்‌ சம்பந்தப்படுகிற அதிகாரி சிறைவி திகளை மீறுவதினால்‌ 
தற்காலிகமாகத்‌ தண்டனைகள்‌ அனுபவிக்க நேர்ந்தாலும்‌ 
பிற்பாடு அவருக்குச்‌ சக்கரவர்த்திகளிடமிருந்து நேர்முகமாகச்‌ 
சம்பிரதாய மன்னிப்பு வருவதோடு மறைமுகமான பல 

அனுகூலங்களும்‌ கிடைக்கும்‌...! 
எழுதினாள்‌ அகல்யா.” 


மேற்கூறிய ஓலையைப்‌ படித்ததும்‌, ''அஞ்சு 
கோட்டையானுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை!" 


அவன்‌ கலவரமடைந்த குரலில்‌ கந்தர குருவை 
நோக்கி, “இதோ வந்து விட்டேன்‌!" என்று பணிவுடன்‌ 
கூறிவிட்டு ஓடினான்‌... 


எதிரே இருளில்‌ ஜனநாதன்‌ விஷமச்‌ சிரிப்புடன்‌ 
எதிர்ப்பட்டான்‌. 

“என்ன அஞ்சுதலையா? புற்றுப்‌ பாம்பு வெளிக்‌ 
கிளம்பிவிட்டதா?" என்று கேட்டான்‌ ஜனநாதன்‌. 


“யார்‌ புற்றுப்‌ பாம்பு?” 


பிறகு அவன்‌, அது யாராகவும்‌ இருக்கலாம்‌! சுந்தர 
வாத்தியாராகவும்‌ இருக்கலாம்‌! அவர்‌ ஒரு வேஷதாரியாக 
இருப்பாரோ என்ற சந்தேகம்‌ இப்போது தான்‌ எனக்குத்‌ 
தட்டியது! ஏனெனில்‌ கருடாழ்வார்போல நீ அந்தப்‌ 
பிள்ளையார்‌ கோயிலைச்‌ சுற்றியே வட்டமிட்டுக்‌ 
கொண்டிருந்தாயன்றோ? பொழுது விடியட்டும்‌! அவரை 
நான்கு பேருக்கு மத்தியில்‌ வைத்து நாலாறு விதமாகப்‌ 
பரிசோதித்து விடுவோம்‌! என்றான்‌. 


517 


அஞ்சுகோட்டையான்‌ முகத்தில்‌ பீதி அதிகரித்தது 
சுந்தர குருஸ்வாமி பொழுது விடிவதற்குள்‌ வெளியேறி 
விடுவதுதான்‌ நல்லது! ஆனால்‌...2 


சட்டென அஞ்சுகோட்டையானுக்கு. ஒரு யோசனை 
உதித்தது. 


அவன்‌ தன்‌ கையிலிருந்த முத்திரை மோதிரத்தை 
ஜனநாதனின்‌ கண்முன்‌ நீட்டி, “இது உங்கள்‌ குலோத்துங்க 
சோழச்‌ சக்கரவர்த்திகளின்‌ முத்திரை மோதிரமா?" என்று 
கேட்டான்‌. 


“ஆமாம்‌! அதில்‌ சந்தேகமே இல்லை. இந்த மோதிரம்‌ 
எப்படி உன்‌ கைக்கு வந்தது? எங்கள்‌ சக்கரவர்த்திகள்‌ 
கொடுத்தாரா? இனிமேல்‌ உனக்கென்ன உயர்ந்து விடுவாய்‌ 
கோபுரம்‌ அளவு! இந்த மாபெரும்‌ பாண்டியநாடு எங்கள்‌ 
சோழ சாம்ராஜ்யத்தில்‌ ஒரு மண்டலமாக இணைக்கப்பட்டால்‌, 
நீ தான்‌ எங்களையெல்லாம்‌ விடப்‌ பெரிய மண்டலாதிகாரி 
ஆவாய்‌! ஆனால்‌ உனக்கேன்‌ அவ்வளவு தாரம்‌ எங்கள்‌ 
சக்கரவர்த்திகள்‌ கருணைகாட்ட வேண்டும்‌ என்பது தான்‌ 
எனக்குப்‌ புரியவில்லை!” என்றான்‌ ஜனநாதன்‌. 


அஞ்சுகோட்டையான்‌ ஓர்‌ அசட்டுச்‌ சிரிப்பு சிரித்தான்‌. 


“அகல்யாவைப்‌ பற்றி ஜனநாதரின்‌ அபிப்பிராயம்‌ 
என்ன?” 


“சாப விமோசனத்திற்காக ஸ்ரீராமபிரானின்‌ 
பாததூளிகளை எதிர்பார்த்துக்‌ கிடக்கும்‌ அகல்யாதானே?” 


“சிறையில்‌ அகல்யா சிறிதும்‌ கவலையில்லாமல்‌ 
சதாகாலமும்‌ சிரித்துக்‌ கொண்டிருக்கிறாளே, காரணம்‌ 
என்ன?” 


“எங்கள்‌ குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்தி 
களிடமிருந்து மன்னிப்புக்‌ கிடைக்குமேன தம்பிக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌! தற்காலத்‌ தண்டனையைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படாவிட்டால்‌ எதிர்காலத்தைப்‌ பற்றி எவளுக்கும்‌ 
சிரிப்புத்‌ தான்‌ வரும்‌!" 


518 


“அகல்யாவைச்‌ சக்கரவர்த்திகள்‌ எதற்காக மன்னிக்க 
வேண்டும்‌?” 


மன்னித்தே திரும்படியான ஓர்‌ அவசியம்‌ 
ஏற்பட்டிருக்கலாம்‌! 


“தான்‌ சதிகாரியெனப்‌ பலரறிய அகல்யா பகிரங்கமாக 
ஒப்புக்கொண்டாள்‌. அதற்காக தண்டனையையும்‌ சர்வ 
அலட்சியமாக ஏற்றுக்‌ கொண்டாள்‌. ஆனால்‌ தேவியிடம்‌ 
கொண்டு போன தேங்காய்களுக்குள்‌ என்னவிதமான சதி 
ஓலை இருந்தது என்பதை மட்டும்‌ சொல்ல மறுத்தாளே? ஒரு 
வேளை அது காதல்‌ ஓலையாகவும்‌ இருந்திருக்கலாமோ!” 


“அந்த ஓலை எவர்‌ கையிலும்‌ அகப்படாதலரை அது 
எந்தவிதமான ஓலையாகவும்‌ இருந்திருக்கலாம்‌!" 


“தேவிக்கு ஒரு புத்திரியோ புத்திரனோ பிறக்கப்‌ 
போகிறதே, அதற்குத்‌ தந்‌ைத யஃராக இருக்கும?” என்று 
ஏளனமாகக்‌ கேட்டான்‌ அஞ்சு கோட்டையான்‌. 


“சிறையிலே சஞ்சரிக்கும்‌ ஒரு மகானுபாலர்தான்‌!” 
என்று அலட்சியமாகப்‌ பதிலளித்தான்‌ ஜனநாதன்‌. 


“தேவி எப்படி இத்தகைய அவமானச்‌ சின்னத்தை 
ஏற்கத்‌ துணிந்திருப்பாள்‌?" 


“பிராணபதியின்‌ வாழ்விற்காகவம்‌ பாண்டிய நாட்டின்‌ 
சுதந்திரத்திற்காகவும்‌ ஓர்‌ இராஜபத்தினி -.த்தவிதமான 
தாழ்வை ஏற்கவும்‌ துணிந்து விடுவான்‌ என்பதில்‌ 
அதிசயமொன்றுமில்லை!” என்று அழுத்தந்திருத்தமாகக்‌ 
கூறினான்‌ ஜனநாதன்‌. 


“அப்படியானால்‌... அப்படி மானால்‌... உங்கள்‌ 
குலோத்துங்க சோழச்‌ சக்கரவர்த்திகள்‌?” என்று அஞ்சு 
கோட்டையான்‌ மேலே சொல்லமுடியாமல்‌ வாய்கூசி 
நின்றான்‌. 

“அஞ்சு தலையா! இதற்குமேல்‌ ௭௭. நறும்‌ நான்‌ யூகிக்க 
விரும்புவது புத்திசாலித்தனமல்ல! இதுவரை உன்‌ 


519 


கேள்விகளுக்கு பதில்‌ சொன்னதே ஜனநாதனின்‌ தரத்திற்கு 
ஏற்றதல்ல!” என்று ஜனநாதன்‌ சொல்லிவிட்டு எங்கோ போய்‌ 
இருளில்‌ மறைந்தான்‌. 


கந்தர ஜோசியரிடம்‌ அஞ்சு கோட்டையான்‌ திரும்பி 
வந்தபோது அவரிடம்‌ அழாத குரலில்‌ ஏதோ கெஞ்சிக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌ சிவகாமி. 


“சக்கரவர்த்திகளே... மன்னித்தேன்‌ என்று ஒரு லார்த்தை 
சொல்லுங்கள்‌... என்‌ தங்கை அகல்யா வெகுளிப்பெண்‌! 
தேவியை முன்னிட்டுத்தான்‌ என்‌ தங்கை சிறையில்‌ 
பரிதவித்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌! சக்கரவர்த்திகளே எனக்கு 
இந்த உலகத்தில்‌ உள்ள ஒரே உறவு அவள்‌ ஒருத்திதான்‌!" என்று 
பிதற்றும்‌ சிவகாமியின்‌ அழுகை அதிகரித்துவிடும்‌ போல்‌. 
தோன்றியது. 


சிவகாமியின்‌ பிதற்றலைக்‌ கவனித்தபோது சுந்தர 
உபாத்தியாயர்‌ குலோத்துங்கச்‌ சோழ சக்கரவர்த்திகள்தான்‌. 
என்று அஞ்சுகோட்டையான்‌ ஊர்ஜிதம்‌ செய்து கொண்டான்‌. 
அதன்பிறகு நிலைமைனயச்‌ சமாளித்து கந்தரரை 
இரகசியமாக வெளியேற்றிச்‌ சோழ மன்னன்‌ அலாதியான 
அபிமானத்தைச்‌ சம்பாதிக்கும்‌ வழியில்‌ இறங்கலானான்‌ 
அஞ்சு கோட்டையான்‌. 


“சிவகாம்‌! அவரைத்‌ தொந்திரவு செய்யாதே! உன்‌ காவல்‌ 
வேலையைக்‌ கவனிக்கப்‌ போ! உனக்கு ஏதாவது காரியம்‌ 
ஆக வேண்டுமென்றால்‌ நானே அவரிடம்‌ சொல்லிக்‌ 
கொள்கிறேன்‌!” என்று சிவகாமியை அஞ்சுகோட்டையால்‌ 
அப்புறப்படுத்திவிட்டுச்‌ சுந்தரரை இரகசியமாகத்‌ தன்‌ 
சிறுவாசலுக்கருகில்‌ அழைத்துச்‌ சென்றான்‌. 


அங்கே காவலிருந்த முரட்டு வீரர்கள்‌, யாரையும்‌ 
வெளியே விடக்கூடாது என்ற கடும்‌ உத்திரவைத்‌ தலைமீது 
கொண்டு, ஆத்தைகள்‌ போலக்‌ கொட்டக்‌ கொட்டக்‌ 
கண்விழித்துக்‌ மொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களின்‌ 
தலையையதிகாய்யான அஞ்சுகோட்டையானே சுந்தரரை 
அழைத்து வந்து வா ல்‌ வழியாக வெளியே கடத்தும்‌ போது 
அக்காவலர்களால்‌ தடுக்க முடியுமா என்ன? 


520 


சிறைக்‌ கோட்டையை விட்டுச்‌ சுந்தர ஜோசியர்‌ 
வெளியேறி இருளில்‌ மறைந்து போனதைச்‌ சிறு வாசல்‌ 
காவலர்கள்‌ மெளனமாகக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌.. 
அதுபோல்‌ மெளனமாகத்‌ தூரத்தில்‌ நின்று மாயாவி போல்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்த ஜனநாதன்‌ இருளைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு தேவியின்‌ சிறைக்கூடத்திற்குச்‌ சென்று அங்கே 
பூஜையறையில்‌ காத்திருந்த வீரசேகரனை அடைந்தான்‌. 

மருண்டகிளிகள்‌ போல்‌ தேவியும்‌ குமாரனும்‌ 
அடைப்பட்டிருக்கும்‌ பூஜையறையில்‌ வீரசேகரன்‌ உருவிய 
வாளுடன்‌ காவல்‌ வயுரிந்து கொண்டிருந்தான்‌. 

“வீரசேகரா! இனி இன்றைய உன்‌ வீரப்பிரதாபங்களை 
அதிகாரிகள்‌ அனைவருக்கும்‌ பறைசாற்றலாம்‌! தேவைப்பட்டால்‌. 
என்‌ புத்திசாலித்தனத்தையும்‌ சேர்த்து நீ பெருமையடித்துக்‌ 
கொள்ளலாம்‌!” என்றான்‌ ஜனநாதன்‌... 

வீரசேகரனின்‌ முகம்‌ பிரகாசமடைந்தது. அதில்‌ 
அரைகுறையாய்த்‌ தேங்கி நின்ற கேள்விக்‌ குறியை ஜனநாதன்‌ 
கவனித்தான்‌. 

“தம்பி! சுந்தரகாண்டம்‌ சம்புரணமாக 
முற்றுப்பெற்றது!" என்று சிரித்தான்‌ ஜனநாதன்‌. 

“இனி அடுத்தது என்ன?” என்று வீரசேகரன்‌ 
புன்னகையுடன்‌ கேட்டான்‌. 

“அடுத்ததென்ன? சவிஸ்தாரமாகப்‌ பாலகாண்டம்‌ 
ஆரம்பமாக வேண்டியதுதான்‌!" என்று “கலகல”வெனச்‌ சிரித்த 
ஜனநாதன்‌ கடைக்கண்ணால்‌ தேவியைக்‌ கவனித்தான்‌. 


இரண்டாவது பாகமான 
சுத்தரகாண்டம்‌ 
முற்றிற்று. 


